மேல்நிலைப் 
பணவியல் 


ADVANCED CURRENCY) 


பி . அப்துல் 
ரஸாக் 


து 


பாடநால் 


W 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


த . பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் -928 : 1 


0 
மேல் நிலைப் பணவியல் 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


ஆசிரியர் 


பி . அப்துல் ரசாக் , எம் . காம் . , 
வணிகவியல் பேராசிரியர் , 

மன்னர் கல்லூரி, 
புதுக்கோட்டை . 


UITL 


இய 


இறுவார் 


தமிழ்நாட்டுப் பாட நூல் 


கசம் 


irst Edition - November , 1978 


Number of Copies - 2000 


T.N.T.B.S. ( C.P. ) No. 828 


Government of Tamilnadu 


ADVANCED CURRENCY 


P. ABDUL RAZAK 


Price Rs . 10-40 


1 


Published by the Tamilnadu Textbook 
Society under the Centrally Sponsored 

of Production of books and 

regional languages at the 
level, of the Government of 
istry of Education and 

ment of Culture ) 


s been 

printed on 
made available by the 
dia . 


SISTERS 


பல 


அணிந்துரை 
( திரு . செ . அரங்கநாயகம் , தமிழகக் கல்வி அமைச்சர் ) " 

தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினெட் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் இளங் 
கலை வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்று வந்தனர் . 1969 ஆம் ஆண்டிலிருந்து 
அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய் 
துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன் வந்துள்ள 
கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற 

துறைகளில் 
தொண்டுசெய்வோர் . இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் 
சிறப்புத் துறைகளில் 

நூல்கள் எழுதித்தர முன் வந்துள்ள 
தூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்களுக்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகமும் சென்னைப் பல்கலைக் 
கழகமும் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் 
குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாற்றியல் , அரசியல் , உளவியல் , பொருளியல் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணித 
வியல், இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளி 
யியல் , விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டவியல் ஆகிய 
எல்லாத் துறைகளிலும் மூல நூல்கள் , மொழிபெயர்ப்பு - நூல்கள் 
என்று இரு வகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 
நூல்களை வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான மேல் நிலைப் பணவியல் என்னும் இந் நூல் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 828 ஆவது வெளி 
யீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 
நூல்களையும் சேர்த்து இதுவரை 863 நூல்கள் வெளிவந்துள் ,கன் . 
இந் நூல் மைய அரசு , கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் 
• மா நில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்ட த் 
தின் கீழ் வெளியிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலையியற் பாடங்களையும் , 
அறிவியற் பாடங்களையும் , தொழில்நுட்ப அறிவுப் பாடங்களையும் 
பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் பயிலவேண்டும் 
என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , தமிழறிவு வளர 
வேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு ஆற்றல் 
எளிதாக , விரைவாக வளரவேண்டும் என்பதுதான் . ‘ எதிலும் 
தமிழ் ; எங்கும் தமிழ் என்னும் குறிக்கோளை நிறைவேற்ற 
வேண்டிய கடப்பாடு தமிழக ஆசிரியப் பெருமக்களையும் 
மாணவர்களையும் சார்ந்ததாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக்கழகங் 
களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் 
கலந்த நன்றி உரியதாகுக ! 

செ . அரங்கநாயகம் , 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


- 


பணத்தின் தோற்றம் 

ஆதிகுடிகளின் பணம் - பண்டைக்கால குடிகளின் 
பணம் 

நிலமானிய ஆட்சி முறையில் பணம் , 
500-1100 - 

மறுமலர்ச்சிக் காலத்தில் 
பணம் , கி . பி . 1100-1600 - பதினேழு மற்றும் 
பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் பணம் - போர் 
மற்றும் புரட்சிக் காலங்களில் பணம் , 1775-1815 
--நெறியான பணமுறைக் காலம் , 

19 ஆம் 
நூற்றாண்டு - இருபதாம் நூற்றாண்டில் பணம் . 


2 . 


ச 


13 


பணத்தின் தன்மையும் பணிகளும் 

பணத்தின் இலக்கணம்- பணத்தின் பணிகள் 
முதலாளித்துவப் பொருளாதார அமைப்பில் பணம் - 
பொது உடைமைப் 

பொருளாதார 

அமைப்பில் 
பணம் . 


பணத் திட்டங்கள் ( அ ) 4 

30 
பணத் திட்டங்களின் வகைகள் - திட்டப் பணமும் 
கடன் பணமும் - பணத் திட்டங்களின் உள் நாடு 
மற்றும் பன்னாடு - ஆய்வு - உள் நாட்டுப் பொன் 
திட்டத்தின் நன்மைகள் - நம்பிக்கை - பணவாக்க . 
முறை தானாக இயங்குதல் - விலை நிலைபெறுதல் --- 
உள்நாட்டுப் பொன் திட்டத்தின் 

தீமைகள்- 
விரும்பத்தக்க காலத் திட்டம் - தானாகச் செயல்படு 
தலின் விளைவுகள் -- விலை மட்டத்தில் அலைவுகள் 
பொன் திட்டத்தின் வகைகள் 

பொற்காசுத் 
திட்டம் - பொன் வடிவில் பணத்தின் அலகு- 
பொன்னைக்கொண்டு பொற்காசுகளைப் பெறுதல் 
பொற்காசு ஒரு சட்ட நாணயம் - தடையிலா பொற் 
சந்தை- கடன் பணம் பொன்னாக மீட்கப்படுதல் 
( கிரஷஹம் விதி ) -பொற்கட்டித் திட்டம் - பொன் 


- 


- 


பக்கம் 


மாற்றுத் திட்டம் - பொன் மாற்றுத் திட்டத்தின் 
சிறப்புகள்- குறைபாடுகள் - பன்னாட்டுப் பொன் 
திட்டம் - பன்னாட்டுப் பொன் திட்டத்திற்கான 
அவசியக்கூறுகள் அல்லது பொன் திட்ட ஆட்டத் 
தின் விதிகள் - பொன் திட்டம் பல நாடுகளால் பின் 
பற்றப்படுதல் - தேவையான பொன் இருப்புப் 
பரவலாக இருத்தல் தடை யிலா அயல் நாட்டு 
வாணிகம் - பன்னாட்டுக் கடன் சுமை தவிர்க்கப்படு 
தல் - உள் நாட்டில் பொருளியல் நிகழ்ச்சி - நன் 
மைகள் -- விலைமட்டம் சமநிலைப்படுத்தப்படுதல் 
விலை - பொன் 

இடப்பெயர்ச்சிக் கோட்பாடு 
பன்னாட்டு மாற்றுச் சாதனமும் மதிப்பளவையும் 
குறைகள் பொன் திட்டம் முறிவடைதல் பன் 
னாட்டு வாணிபத்திற்குத் தடைகள் - சமமற்ற பொன் 
பகிர்வு விலைக் கட்டுப்பாடு பொன்மாற்றுத் 
திட்டம் ஆளப்படுதல் - பன்னாட்டு அளவில் கடன் 
படுதல் - நிலையற்ற அரசியல் -- மந்த நிலை 
டாம் உலகப்போரும் பொன்னும் . 


- 


- 


இரண் 


161) 


4. பணத் திட்டங்கள் ( ஆ ) - 

இரு உலோக முறை - இரு உலோக முறையின் 
இயல்புகள் - இரு உலோக முறைக்கு ஒட்டிய கூற்று 
- பண இருப்புக் கூடுதலாக்கப்படுதல் - நிலையான 
விலைமட்டம் - நாணயமாற்று வீதத்தில் சமநிலை - 
இரு உலோக முறைக்கு வெட்டிய கருத்து - நடை 
முறையில் ஓர் உலோக முறை - மதிட்பு வீதப்பாடு 
நிர்ணயித்தல் முடியாமை-நடை முறையில் இரு 
உலோக 

முறை கிரஷஹமின் விதி -- வெள்ளி 
நாணயத் திட்டம் - ஓர் உலோகத் திட்டம் 
- தாள் பணத்திட்டம் அல்லது ஆணைப் பணத் 
திட்டம் அல்லது மேலாண்மைப் பணத்திட்டம் - 
ஆணைப் பணத்தின் நிறைகள் - குறைகள் - பன் 
னாட்டு வாணிபத்தில் குழப்பங்கள் -மிகையான 
அளவு தாள் பணம் வெளியிடப்பட்டதால் தோன் 
றும் அபாயம் - தாள் பண வெளியீடு , செலாவணி 
முறைக் கருத்து- வங்கிமுறைக் கருத்து - தாள் பண 
வெளியீட்டு 

முறைகள் --எளிய வைப்புமுறை 
பெரும நம்பக வெளியீட்டு முறை - நிலைபெயரா 


7 ) 


vi 


பக்கம் 
நம்பக வெளியீட்டு முறை - வீத அளவுக் காப்பு 
முறை - குறுமக் காப்புமுறை- மேலுதிய வைப்பு 
முறை . 


81 . 


பணத்தின் மதிப்பு ( அ ) குறியீட்டெண்கள் 

பொருளின் விலையும் பணத்தின் மதிப்பும் - குறி 
யீட்டெண்கள் - விலைவாசிகளின் குறியீட்டெண்கள் 
அமைத்தல் - தள ஆண்டு தேர்ந்தெடுத்தல்- குறி 
யீட்டெண் அமைக்கப்படும் முறை - நிறையிட்ட 
குறியீட்டெண் - குறியீட்டெண் தயாரிப்பதிலுள்ள 
சிக்கல்கள் குறியீட்டெண்களின் பயன்கள் . 


பணத்தின் மதிப்பு ( ஆ ) பண அளவுக் கோட்பாடு ... 197 

நடவடிக்கைகள் கோட்பாடு - ஃபிஷரின் மாற்றுச் 
சமன்பாடு ( அல்லது பேரச் சமன்பாடு ) 
ஃபிஷரின் மாற்றுச் சமன் . பாட்டிலுள்ள எடுகோள்கள் 
-- சமன்பாட்டிலுள்ள காரணிகள் - விளக்கம் - பண 
அளிப்பை நிர்ணயிக்கும் காரணிகள் பணச்சுழல் 
வேகம் ( V ) - வாணிய அளவு ( T ) 

விலைமட்டம் 
( P ) - பண அளவுச் சமன்பாட்டின் குறைபாடுகள் . 


7. பணத்தின் மதிப்பு ( இ ) ரொக்க இருப்புக் கோட் 

பாடு 


121 | 


பண அளவுக் கோட்பாட்டில் ரொக்க இருப்புச் 
சமன்பாடு- பிகுவின் கூற்றும் சமன்பாடும் - கீன்ஸ் 
தந்த சமன் பாடு -இராபட் ஸனின் சமன்பாடு 
ரொக்க இருப்புக் கோட்பாட்டின் மதிப்பீடு - சிறப்பு 
கள்- குறைபாடுகள் பேரச் சமன்பாடும் ரொக்க 
இருப்புச் சமன் பாடும் . 


8 . 


பணத்தின் மதிப்பு ( ஈ ) பணத்தின் பண்டக் கோட் 


134 


- 


பொன்னின் அளிப்பு பொன் உற்பத்தியின் 
நெகிழ்ச்சி- பொன்னின் தேவை - பண்டக் கோட் . 
பாட்டை மாற்றுரிமையற்ற காகிதப் பணத்திற்குப் 
பொருத்துதல் - பண்டக் கோட்பாடு மதிப்பீடு . 


vill 


பக்கம் 


காம் 


9. நாட்டு வருமானம் 

... 142 
ஒரு சிறு பொருளாதாரத்தில் சுழல் ஓட்டம் - 
நாட்டு வருமான ஓட்டம் -- சேமிப்பும் முதலீடும் 
சுழல் ஓட்டத்தில் சேமிப்பும் முதலீடும் - நாட்டு 
வருமானக் கணக்குகள் - நாட்டு மொத்த உற் 
பத்தி- நாட்டு நிகர உற்பத்தி- காரணி விலையில் 
நாட்டு வருமானம் --ஆள் சார் வருமானம் செல 
வழிப்பு வருமானம் . 


- 


153 


10 . வருமானம் நிர்ணயித்தல் ( அ ) நுகர்வுச் சார்பு 

நுகர்வுச் சார்பு - இறுதி நிலை நுகர்ச்சி மற்றும் 
சேமிப்பு நாட்டங்கள் சராசரி 

நுகர்வு மற்றும் 
சேமிப்பு நாட்டங்கள் - சமநிலை வருமானம் நிர்ண 
யித்தல்- கசிவுகள் வருமானம் 

நிர்ணயித்தல் 
( வரைபட அணுகுமுறை ) -முதலீட்டுப் பெருக்கி . 


- 


11. வருமானம் நிர்ணயித்தல் ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 170 

மூலதனச் சொத்தின் திறன் - முதலீட்டுச் சார்பு- 
முதலீடும் வட்டி வீதமும் - வளை கோட்டின் வட்டி 
நெகிழ்ச்சி - வேகப்படுத்தி ( முடுக்கி ) - பெருக்கியும் , 
வேகப்படுத்தியும் - பின்னிய செயல்கள் -- பெருக்கி - 
வேகப்படுத்தி ஆய்வின் நிபந்தனைகள் - அரசின் 
வரவு -செலவு திட்டத்தினால் ஏற்படும் விளைவுகள் - 
அரசுச் செலவுகளினால் ஏற்படும் விளைவு - வரிகளால் 
ஏற்படும் விளைவு - அரசு மாற்றுகைகளின் விளைவு . 


- 


12 ) வீக்கமும் வாட்டமும் 

193 
தேவை - இழுப்பு வீக்கம் - செலவு-உந்து வீக்கம் - 
வீக்க இடைவெளி - வீக்க இடைவெளியும் மெய் 
வீக்கமும் வீக்கத்தின் வ 

வீக்கத்தின் 
விளைவுகள் -- ஒப்பந்தத் தொடர்புகள் உற்பத்தி 
முறையில் மாற்றம் - ஏனைய விளைவுகள் -வாட்டம்- 
வாட்டத்தின் விளைவுகள் -- வீக்கமும் வாட்டமும் - 
வீக்கத்தையும் வாட்டத்தையும் கட்டுப்படுத்தும் 


வகைகள் 


முறைகள் . 


பக்க 


227 


... 


- 


(13. பணமும் , வாணிபச் சுழலும் 

வாணிபச் சுழல் ஒரு மாதிரிச் சுழல் - கீழ்த் 
திருப்புமுனை மேல் வீச்சு 

சரிவும் மந்தமும் 
முடிவு . 


- 


14. பணவாக்கக் கைகோள் கள் 


varnarsissolo 


: 


236 


பொருள் வடிவில் ஒரு பணத்தின் அலகு நிலைப் 
பேராக்கம் செய்யப்படுதல் - விலை மட்டமும் பணக் 
கைகோளும் - நடு நிலையான பணக்கொள்கை 
முழு வேலை மட்டம் எய்துதல் - பொருளாதார முன் 
னேற்றம் - நாணயமாற்று 

நிலைப்படுத்தப் 
படுதல் - மாற்றுக் கைகோளான அரசிறைக் கை 
கோள் குறைபாடுகள் 

பிரச்சினைகள் 
வாக்கக் கைகோளும் அரசிறைக் கைகோளும் .. 


வீதம் 


- 


- 


பண 


- 


258 


* 15 . இந்தியச் செலாவணியின் 

வரலாறு 
வெள்ளித் திட்டம் , 1835-92 -- ஒரே மதிப்புள்ள 
ரூபாய் - தாள் செலாவணிச் சட்டம் , 

1861 
மேன்ஸ் 

ஃபீல்டு குழு - வெள்ளித் திட்டத்தின் 
வீழ்ச்சி - ஃபௌலர் குழு , 1898- பொன் மாற்றுத் 
திட்டம் - பொன் மாற்றுத் திட்டம் முறிவடைதல் 
பாபிங்டன் ஸ்மித் குழு - ஹில்டன் யங் குழு 
செலாவணி மாற்றுத் திட்டம் , 1927-35 - இரண் 
டாம் உலகப்போர் பன்னாட்டுப் பண நிதியும் 
இந்தியச் செலாவணியும் - தாள் பண வெளியீடு 
பதின் மான முறை பிற நாடுகளில் பதின்மான 
முறை - செலாவணி வெளியீடு - ரூபாயின் மதிப்புக் 


1 


குறைப்பு . 


290 


- 


16. பணச் சந்தை 

பணச் சந்தையின் அமைப்பு வளர்ச்சிபெற்ற 
பணச் சந்தையின் இயல்புகள் - பணச் சந்தையின் 
பணிகள் - இலண்டன் பணச் சந்தை - அமைப்பு 
முறை- வங்கிகள்.- ஏற்பகங்கள் கழிவகங்களும் 


- 


ix 


பக்கம் 


- 


மாற்றுச் சீட்டுத் தரகர்களும் - நியூயார்க் பணச் 
சந்தை இந்தியப் பணச் சந்தை இயல்புகள் 
( குறைகள் ) -இந்திய மாற்றுச் சீட்டுச் சந்தை - 
ஆய்வுக் குழு - நிபந்தனைகள் - மாற்றுச் சீட்டு முறை 
வளர்ச்சிக்கான வழிமுறைகள் . 


313 


... 


பண 


- 


பாது 


117 ) மைய வங்கி 

மைய வங்கியின் இலக்கணம் மைய வங்கியின் 
பணிகள் 

வெளியீடு அரசு வங்கி 
உறுப்பு வங்கிகளின் ரொக்க இருப்புப் 
கா வலன் - நாட்டின் அன்னியச் செலாவணி இருப்புப் 
பாதுகாவலன் - இறுதி நிலைக் கடன் ஈவோன் - வங்கி 
களின் தீர்வகம்- கடன் கட்டுப்படுத்துநர் - கடன் 
கட்டுப்பாட்டு முறைகள் கடன் அளவுக் கட்டுப் 
பாட்டு முறைகள் : வங்கி வீதக் கொள்கை ; வெளிச் 
சந்தை நடவடிக்கைகள் ; ரொக்க இருப்பு வீத மாறு 
தல் ; கடன் தன்மைக் கட்டுப்பாட்டு முறைகள் ; கடன் 
பங்கீடு ; நேரடி நடவடிக்கை ; குறும அளவு துணைக் 
காப்பு வைத்தல் ; நுகர்வோர் கடன் நெறிப்படுத் 
தப்படுதல் ; வரம்புத் தேவைகளை நெறிப்படுத்தல் ; 
அறிவுறுத்தல் ; பொது விளம்பரம் - மதிப்பீடு - மைய 
வங்கி நாட்டுடைமையாதல் -- இந்திய ரிசர்வ் வங்கி 
ரிசர்வ் வங்கி அமைத்தல் - செலாவணியின் புற 
மதிப்பு நிலைப்படுத்தப்படுதல் - வளர்ச்சி நிதி நிறு 
வனங்கள் - அரசு மற்றும் வணிகத் துறைகளுக்குக் 
கடன் அளித்தல் . 


::. ( 353 


) 


துணைப் 


81 வணிக வங்கியும் பண அளிப்பும் 
வ 
முதன்மைப் பணிகள் 

பணிகள் - முக 
மைப் பணிகள் - பொதுப் பயன்பாட்டுப் பணிகள் - 
வங்கிய முறை - வைப்புகளின் வளர்ச்சி - கடன் 
விரிவாக்கம் - கடனாக்கக் கொள்கை - கிளைகள் விரி 
வாக்கம் - கடனாக்கம் - ரொக்க ஓட்டமும் வைப்பு 
மாற்றமும் - கடன் ( வைப்புகள் ) பெருக்க எல் 
லைகள்- முற்றுரிமை வங்கியில் 

கடன் 

பெருக்க 
எல்லைகள் - பல வங்கிகள் கொண்ட முறையில் ஒரு 
வங்கியின் கடன் விரிவாக்க எல்லை - வரையறைகள் . 


பக்கம் 


380 


- 


19. செலுத்து நிலை 

செலுத்து நிலைக் கணக்குப் பதிவு செய்தல் - 
செலுத்து நிலை எப்போதும் சமமாக இருக்கும்- நடப் 
புக் கணக்கு - பணிகள் - மூலதனக் கணக்கு- செலா 
வணிப் பொற்கணக்கு இந்தியாவின் செலுத்து 
நிலை ,. 1972-73 - இறக்குமதிகள்- ஏற்றுமதிகள் - 
கட்புலனாகா இனங்கள் - மூலதன நட வடிக்கைகள் 
--செலுத்து நிலையில் சமநிலைக்கேட்டை திருத்தம் 
செய்தல் -- நிலையான மாற்று வீதம் - விலை -பொன் 
இடப்பெயர்வுக் கோட்பாடு - நிலையான மாற்று 
வீதத்தில் வருமான மாற்றங்கள் - மாறும் நாணய 
மாற்று வீதங்கள் - வாங்குந்திறன் சமநிலைக் கோட் 
பாடு- திறனாய்வு -நாணயமாற்றுக் கட்டுப்பாடு 
நாணயமாற்றுத் தடைகள் -அன்னியச் செலாவணி 
பங்கீடு செய்யப்படுதல் 

நாணய 

மாற்று 
வீதங்கள் - இருவீத முறை . 
20. அன்னியச் செலாவணி 


- 


பல 


415 


நாணயமாற்று நடவடிக்கைகளின் வகைகள் - 
நாணயமாற்று நடவடிக்கைகளுக்கான அவசியம் - 
நட்டத்தடைப் பேரம் - சமமாக்கிய நடை இருப் 
புகள்- நாணயமாற்று வீதம் - மாற்று வீதம் நிர்ண 
யிக்கப்படுதல் - ஆர்பிட்ரேஜ் மும்முனைச் செலா 
வணி மாற்றம் . 


431 


பண 


- 


21. பன்னாட்டுப் பண நிதி , 

கீன்ஸ் திட்டம்- ஒயிட் திட்டம் - பன்னாட்டுப் 
பண நிதி - தொடக்கமும் செயல் முறையும் 
நிதியின் நோக்கங்கள் மேலாண்மை - பண நிதி 
யின் கடனளிப்பு நடவடிக்கைகள் - துணை நிற்கும் 
உடன்பாடுகள் - பன்னாட்டுச் செலாவணிக் 
காப் 
பிருப்புகள் - சிறப்பு எடுப்பு உரிமைகள் -- SDR 
மாற்றங்கள் , 


மேற்கோள் தூற்பட்டியல் 


446 


கலைச்சொற்கள் 


449 


நாளடைவில், பணத்தை மிகையான அளவுக்கு எவன் 
1. பணத்தின் தோற்றம் 

( Evolution of Money ) 
பணத்தின் வரலாற்றையும் அது வளர்ந்த விதத்தையும் நோக் 
குங்கால் ஒரு குறிப்பிட்ட காலத்தையோ , குறிப்பிட்ட நாட்டையோ 
காரணமாகக் கூற முடியாது . பல்வேறு நாடுகளில் பல்வேறு காலங் 
களில் பல்வேறு வகைப் பணங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன . 
வாணிபம் தொடங்கிய காலத்திலிருந்தே பணமும் உருவாகியிருக் 
கிறது . மேலை நாட்டுப் பொருளாதார சமுதாயத்தை எடுத்துக் 
கொண்டால் பணம் இரு நிலைகளில் வளர்ந்திருக்கிறது . ஒரு நிலை 
யில் , பயன்பாடுடைய பொருள்களே பணமாக பயன்படுத்தப்பட்டுள் 
ளன . மற்றொரு நிலையில் பயன்பாடற்ற பொருள்கள் கருத்தளவுப் 
பணமாக ( abstract forms ) கையாளப்பட்டுள்ளன . தற்காலத்திலும் 
இரண்டாவது நிலையில் கூறப்பட்டது தான் நடைமுறையில் பண 
மாக ஆளப்படுகிறது . மேலை நாடுகளில் பணம் வளர்ந்த விதத் 
தைப் பார்த்தால் வாணிகர்களின் கூட்டு முயற்சியும் அரசுக் 
கொள்கைகளும் தான் காரணமெனப் புலப்படுகிறது . 

பண வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தைச் சுட்டிக்காட்ட 
முடியாவிட்டாலும் அது எவ்வாறு பல சமூகத்தினரிடையே படிப் 
படியாக வளர்ந்து வந்துள்ளது என அறியலாம் . சமூகத்தின 
ரிடையே பல பண்டங்கள் எந்த அளவுக்குப் பயன்பட்டதோ , 
அதன் அடிப்படையில் அப் பண்டங்களுக்குப் பணத்தின் நிலையே 
அளிக்கப்பட்டுள்ளது . ஒரு பொருள் பணமாக இருக்க வேண்டு 
மென்றால் அது எல்லோராலும் ஏற்றுக் கொள்ளப்படத்தக்கதாக 
வும் , உறுதியுடையதாகவும் , இடமாற்ற எளிமையுடையதாகவும் , 
பகுப்புடைமை செய்யத்தக்கதாகவும் இருத்தல் அவசியம் . 
நாட்டுப்புற வாசிகள் ( முல்லைப்புறம் ) வீட்டு விலங்குகளைப் பண 
மாகக் கொண்டனா . குடியேற்ற அமெரிக்க நாட்டில் ( Colonial 
America ) புகையிலையும் , ஐரோப்பிய நாடுகளில் சிகரெட்டும் 
( போர்க்காலங்கள் வரைக்கும் பணமாகக் கையாளப்பட்டிருக் 
கின்றன 
வைத்திருந்தானோ, அவனே செல்வந்தன் என அழைக்கப்பட் 
டான் . நுகர்வுப் பண்டங்களை விட உலோகங்களிடம் பணத்திற் 
குத் தேவையான சிறப்பம்சங்கள் கூடுதலாக இருந்ததால் நாள் 


2 


மேல்நிலைப் பணவியல் 


டைவில் பொன்னும் வெள்ளியும் பணமாகப் பயன்படுத்தப்பட்டன . 
வைகள் கிடைப்பதற்கரிய பொருளான தாலும் மக்களால் பண 
மாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன . பொருள்கள் , பணிகள் மாற்றப் 
படுவதற்காகக் கண்டுபிடிக்கப்பட்ட ஓர் ஊடாடு கருவிதான் 
பணம் என்று மீண்டும் குறிப்பிடத் தேவையில்லை . தொடக்கத் 
தில் பணம் ஒரு தெய்வமாகக் கருதப்பட்டு வணங்கி வரப்பட்டா 
லும் இறுதியில் வாணிக நடவடிக்கைகளுக்கான இடையீட்டுக் 
கருவியாகப் பயன்படுத்தப்பட்டு இன்றும் அப்படியே செயல்பட்டு 
வருகிறது . 


ஆதிகுடிகளின் பணம் ( Money in prinitive societies ) 


மனித இன ஆய்விலிருந்து பார்த்தால் பொருளாதாரத்திற்குப் 
பணத்தின் அவசியம் தேவையில்லாதிருக்கும் போதே , பயன் 
பாடற்ற பொருள்கள் பணமாகக் கையாளப்பட்டிருப்பது தெரிய 
வருகிறது : 


( 1 ) அமெரிக்க இந்தியப் பழங்குடி களுள் பெரும் 
பாலானோர் சோழி உருண்மணிகளையும் ( wampum of beads ) , 
கிளிஞ்சிற் சிப்பிகளையும் ( shells ) பணமாக உபயோகித்திருக் 
கிறார்கள் . பணத்திற்குத் தேவையான சிறப்பியல்புகள் முழுதும் 
இவைகளில் இருந்ததால் பணமாக ஆளப்பட்டிருக்கின்றன . 
இந்தியர்களைப் பொறுத்த வரையில் சோழி உருண்மணிகளின் 
சேர்க்கை ( accumulation ) செல்வமாகக் கருதப்பட்டது . கட 

கடவுள் 
வழிபாட்டிற்கும் அலங்கார வேலைகளுக்கும் அவைகள் பயன்படுத் 
தப்பட்டதால் எவரிடம் மிகையான அளவுக்கு அம் மணிகள் இருந் 
தனவோ அவரே பெரும் செல்வந்தர் எனக் கருதப்பட்டார் . 
17 ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கக் குடியேற்ற நாடுகளில் 
வெள்ளையர்கள் இந்தியாவுடன் கொண்ட வாணிப உறவு நடவடிக் 
கைகளுக்கும் , உள் நாட்டு வாணிப நடவடிக்கைகளுக்கும் சோழி 
மணிகளைக் கையாண்டனர் . நாளடைவில் 

எளிய 

முறையில் 
மணிகள் தயாரிக்கப்பட்டதால் , சோழியின் மாற்று மதிப்புக் 
குறையலாயிற்று . 


( 2 ) வட கலிஃபோர்னியாவின் யூராக் இந்தியர்கள் (Yurok 
Indians ) மரங்கொத்தியின் தலையுச்சித் தோலையும் ( Wood 
pecker sealps ) , எரிமலைக் கரும்பளிங்குப் பாறையின் ஒரு பகுதி 
யையும் ( obsidian blades ) பணமாக உபயோகித் தனர் . இ 
களுக்கு தெய்வீக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது . சந்தை 
நடவடிக்கைகளுக்காகப் பணம் ஆளப்பட்டாலும் , வினை முறை 


பணத்தின் தோற்றம் 


3 


களுக்குத்தான் ( ceremonies ) அது முதன்மையாக ஆளப்பட்டது . 

தன் இறந்த பின்னும் அவனது புதை குழியில் பணத்தையும் 
இட்டனர் . இதற்குக் 

காரணம் 

இறப்பிற்குப்பின் அவனது 
மேலுலக வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்பதற்காகத் 
தான் . திருமணத்தின் போது மணமகளை அடையு முன் மணமகன் , 
மணமகள் வீட்டிற்குப் பணமாகப் பயன்படுத்தப்பட்ட அப்பொருள் 
களைக் கொடுப்பது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது . 


( 3 ) தென் பசிஃபிக்கின் ( south pacific ) யாப் தீவு பழங்குடி 
மக்கள் ( natives of the island of Yap ) வட்டக்கற்பாலங்களைப் 
( round chunk of stone ) பணமாகக் கையாண்டனர் . அக் கற் 
களின் வெளித்தோற்றம் வெகு அழகாக இருந்ததால் அவைகள் 
பரிவர்த்தனைச் சாதனமாகப் பயன்படுத்தப்பட்டன . பொருளா 
தார நடவடிக்கைகள் அனைத்தும் இதன் மூலம் பரிவர்த்தனை செய் 
யப்பட்டாலும் சில தேர்ச்சி நடவடிக்கைகளான மீன் பிடி தொழில் , 
தச்சு வேலைத் தொழில் போன்றவைகளுக்குத்தான் அது முக்கிய 
மாகத் தேவைப்பட்டது . சில கற்களின் பருமன் பெரிதாக 
இருந்ததால் பரிவர்த்தனை செய்யும் போது அக் கற்களின் உரிமை 
யாளர்கள் தங்களின் 

உரிமைகளை மட்டும் மாற்றிக் கொண் 
டார்கள் . 


பண்டைக்காலக் குடிகளின் பணம் ( Money in the Societies of 
Antiquity )) 

அஸிரியா ( Assyria ) , பாபிலோனியா , பெர்சியா , எகிப்து 
போன்ற நாடுகளின் பழங்குடி மக்கள் வாழ்க்கையை 
யொட்டித்தான் ( கி.மு. 4000 ) மேலை நாட்டு நாகரீகம் வளர்ந் 
திருக்கிறது . ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதாரமும் நாகரீகமும் 
நல்ல முறையில் இருந்திருக்கின்றன . குறிப்பாக, வேளாண் 
மைத் துறையில் முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது . அப் பழங் 
குடி மக்கள் உலோகங்களைப் பணமாக உபயோகித்திருக்கிறார்கள். 
பொன்னும் வெள்ளியும் கையாளப்பட்டிருக்கின்றன . கி.மு 
2000- ல் பாபிலோனியாவில் முதன் முதலாக வெள்ளிப் பணம் 
கையாளப்பட்டிருக்கிறது . நாணயமாக அச்சிட்டு வெளியிடாமல் 
குறிப்பிட்ட எடையில் உலோகக் கட்டியாகப் புழக்கத்தில் விடப் 
பட்டுள்ளன . * ஷெக்கில்கள் ( Shekels ) மற்றும் டேலண்டுகள் 
( Talents ) 

கணக்கலகுகளின்படி ( Units of account) 
யூதர்கள் பணம் வெளியிட்டிருக்கின்றார்கள் . இடையில் உலோகக் 
கட்டியின் உண்மை எடையை உணர்த்துவதற்காக அதன் மேல் 
முத்திரையிட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள் . பழைய ஏற்பாட்டில் 
யூதர் வகுப்பினர்களும் (Hebrew tribes of the old Testament ) 


என்ற 





4 


மேல்நிலைப் பணவியல் 


எகிப்து மற்றும் கிரேக்க நாட்டவர்களும் உலோக நாணயங்களை 
நடைமுறையில் கையாண்டனர் . நாளடைவில் பவுன் லிவர் ( Livre) , 
லீரா ( Lira ) , பென்னி ( Penny ) மற்றும் மார்க் (Mark ) 

எனப் 
பல்வேறு பண அலகுகள் ( குறிப்பிட்ட எடையில் ) பெயரிடப்பட்டு 
வழக்கிலிருந்தன . தற்காலத்தில் மாற்றுச் சீட்டும் பண விடையும் 
வழக்கிலிருப்பது போல் பாபிலோனியர்களும் கொடுக்கல் - 
வாங்கல் மற்றும் கடன் பேரங்களுக்கு அவ்வகைச் சீட்டுகளை 
உபயோகித்திருக்கிறார்கள் . 


தேவைக்கேற்றபடி அந்தந்த நாடுகளில் நாணயம் அச்சிடல் 
வழக்கிலிருந்திருக்கிறது . சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே 
நாணயங்கள் புழக்கத்திலிருந்திருப்பதாக வரலாற்று ஏடுகள் 
குறிப்பிடுகின்றன . உலோக நாணயத்தின் தூய்மைக்கு மட்டும் 
பொறுப்புறுதி அளிக்கும் வகையில் கி . மு . 700 - ல் , சியா வில் 
லிதிய --அரசு ( Lydia Kingdom ) நாணயங்களை அச்சிட்டு இருக் 
கின்றது . கி.மு. 600 - ல் கிரேக்கர்கள் ஒரே அளவான எடையில் 
தூய்மையான வெள்ளி உலோகத்தில் நாணயங்களை அச்சிட்டனர் . 
ஸ்பார்த் தாவில் ( Sparta ) இரும்பினாலான நாணயங்களை அச்சிட்டுப் 
புழக்கத்தில் விட்டனர் . பொதுவாக இவ்வகை நாணயங்களின் 
உலோக அடக்க மதிப்பு முகமதிப்பினின்றும் குறைவான தே 
யாகும் . கிரேக்க வணிகர்கள் ஏட்டுக் கடன்களையும் , கடனுறுதிச் 
சீட்டு முறையையும் தோற்றுவித்திருக்கின்றனர் . உரோமப் பேரரசு 
காலத்தில் நாணய அச்சீட்டு உரிமை சிறு பேரரசர்களிடம் இருந்த 
தால் நிருவாகக் கேட்டின் விளைவாக ஆங்காங்கே கள்ள நாண 
யங்கள் வியாபாரிகளால் அச்சிடப்பட்டன . நிறை உரு நாணயங் 
களிலிருந்து ( full - bodied coins ) உலோகங்கள் சுரண்டப்பட்டும் , 
துளை போட்டு எடுக்கப்பட்டும் , மதிப்புக் குறைப்பு ( debasement) 
செய்யப்பட்டது . முடிவில் , வெள்ளி நாணயங்களை எடுத்துக் 
கொண்டால் அதன் உள்ளிருப்பு 2 சதவீதம் வெள்ளிதான் 
காணப்பட்டது . இப்படியாக உலோக நாணயங்களின் வெளியீடு 
இறுதியில் நிறுத்தப்பட்டது . மீண்டும் பணமில்லாப் பொரு 
ளாதார நிலை உருவாயிற்று . 


நிலமானிய ஆட்சிமுறையில் பணம் , கி.பி. 500-1100 ( Money in the 
age of Feudalism ) 

நாணய அச்சீட்டு முறை நிறுத்தப்பட்டதால் பன புழக்க 
மும் குறையலாயிற்று . அதன் விளைவாக , 

அதன் விளைவாக , வாணிகமும் மற்றும் 
- 
Paul Einzig , Primitive money in its Ethnological , Historical 
and Economic Aspects , 1949 , pp . 211--215 . 


5 


பணத்தின் தோற்றம் 


பண உதவி கொண்டு நடக்கக்கூடிய பேரங்களும் அழியலாயிற்று . 
மேற்கு ஐரோப்பாவில். நிலமானிய ஆட்சி முறையில் பண 
அலகாக விளங்கியது பண்ணை நிலம் ( Manor ) . ஒவ்வொரு பண்ணை 
நிலமும் தன்னிறைவு 

கொண்டதாகும் . உரோமப் பேரரசின் 
வீழ்ச்சிக்குப்பின் வாணிகமும் , வியாபாரமும் வீழ்ச்சியடைந்தன . 
இஸ்லாம் ஆதிக்கம் தொடங்கியவுடன் மத்திய தரைப்பகுதி 
களில் வியாபார வகுப்பினர் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் . ஐரோப் 
பாவில் , பணமும் இல்லை ; சந்தையுமில்லை என்ற நிலை ஏற்பட்ட 
தால் திருக்கோயில் கொள்கையான இலாபம் பெறும் எந்தத் 
தொழிலையும் கடும்வட்டி வாங்குதல் அல்லது பாவச் செயலுக்குச் 
சமமெனக் கருதுதல் கடைப்பிடிக்கப்பட்டது . பண்ணை நிலத் 
தைச் சாரா வாணிப நடவடிக்கைகளுக்குப் பட்டு , மற்றும் நறு 
மணச் சரக்குகள் சிறு அளவில் பணமாக உபயோகிக்கப்பட்டன . 
பண வெளியீட்டு முறை உரிமை , நில மானியக் கோமகன்களிடம் 
(( Feudal Lords) பிரித்துக் கொடுக்கப்பட்டது . 

கிழக்கில் 
பைசான்டின் பேரரசிலும் Byzantine Empire of the East ), 
இஸ்லாமியர்களின் கீழுள்ள பகுதிகளிலும் வாணிபமும் பணப் 
புழக்கமும் பெருகலாயிற்று . இவ்விரண்டு பகுதிகளிலும் - பொற் 
காசுகள் புழங்கின . ஆனால் , ஐரோப்பாவில் வெள்ளிக் காசுகள் 
தான் புழக்கத்திலிருந்தன . 


12 ஆம் 


மறுமலர்ச்சிக் காலத்தில் பணம் , கி.பி. 1100-1600 ( Money in the 
Renaissance ) 

இஸ்லாமிய மற்றும் பைசாண்டியம் பகுதிகளில் வாணிய 
மறுமலர்ச்சியும் , மாநில அரசுகளும் ஏற்பட்டதால் 
நூற்றாண்டின் இறுதியில் பணம் மீண்டும் மிகையான அளவுக்கு 
உபயோகப்படுத்த வேண்டியதாயிற்று . வழக்காற்றொழிவு (desue 
tude ) ஏற்பட்ட பொற்காசுகள் மீண்டும் அச்சிடப்பட்டன . ஐரோப் 
பாவில் முழு அளவில் முடி அரசு ஏற்பட்டதால் நாணய அச்சீட்டு 
முறை ஒருமுகப்படுத்தப்பட்டது . 16 ஆம் நூற்றாண்டில் 
இங்கிலாந்தில் எலிசபெத் -1 முதன் முதலில் அம் முயற்சியை 
மேற்கொண்டார் . 


இத்தாலிய வாணிப மறுமலர்ச்சியால் கடன் நடவடிக்கை 
களிலும் கருத்தளவுப் பணத்திலும் முன்னேற்றம் காணப்பட்டது . 
அங்கு மகன்முதலில் 12 ஆம் நூற்றாண்டில் வங்கிகள் நிறுவப் 
பட்டன் அவ் வங்கிகளின் முக்கிய பணி பணமாற்றம் ( change ) 
செய்வதாகும் . வாடிக்கையர்களுக்கு ஒரு வகைப் பணத்திற்கு 
மறுவகைப் 

பணத்தை அளிப்பதாகும் . வாடிக்கையர்கள் 


6 


மேல்நிலைப் பணவியல் 


அளிக்கும் நாணயங்கள் அல்லது உலோகக் கட்டிகளைப் பெற்றுக் 
கொண்டு அவர்கள் கணக்கில் வரவு வைத்துத் தேவையான 
போது வேறு நபர்களுக்குப் பணமாகவோ , கணக்கில் வரவு 
வைத்தோ அவ் வங்கிகள் பணிகளைச் செய்திருக்கின்றன . ஆனால் , 
அவ் வங்கிகள் கடன் ஏதும் கொடுக்கச் சூழ்நிலைகள் ஏற்படா 
விட்டாலும் , இத்தாலி , ஸ்பெயின் மற்றும் ஏனைய தெற்கு வாணிபப் 
பகுதிகளிலுள்ள வங்கிகள் கடன் அளிக்கும் பணிகளையும் மேற் 
கொண்டன . பணமாகவோ , உலோகக் கட்டியாகவோ கடனாளி 
களுக்கு அளிக்காமல் ஏட்டு அளவில் அவர்கள் கணக்கு வரவு 
செய்யப்பட்டு நடவடிக்கைகள் சரி செய்யப்பட்டன . வங்கிகள் 
தங்கள் வசமுள்ள வைப்புகளின் ரொக்க இருப்பிலிருந்து ஒரு 
குறிப்பிட்ட சதவீதம் வரைக்கும் கடனாக்கம் ( credit creation ) 
செய்து கடன் உதவி அளித்து வந்தன . ரொக்கப் பணமாகக் 
கொடுக்கல் - வாங்கல் நடைபெறாமல் காசோலைகள் மூலம் 
வாணிய நடவடிக்கைகள் நடைபெற்றன . 

பதினாறாம் நூற்றாண்டுத் தொடக்கத்தில் புது உலகில் அரும் 
பொருள்கள் ( Treasures ) கண்டு பிடிக்கப்பட்ட தால் ஒரு பணப் 
புரட்சியே ஏற்பட்டது . பெரு மற்றும் மெக்ஸிகோ ( Peru and 
Mexico )) நாடுகளிலிருந்து கிடைப்பதற்கரிய உலோகங்கள் 
மிகையான அளவு கிடைத்ததால் வாணிபத்தில் ஒரு புதுத் 
திருப்பமே ஏற்பட்டது . விலைகள் அதிகரித் தன ; பணத்தின் அளவு 
கூடுதலாயிற்று ; வாணியம் மற்றும் தொழில்கள் வளர்ச்சி 
யுற்றன . சமூக வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி ஏற்பட்டு , நில 
மானிய ஆட்சியில் பொருள்கள் , பணிகள் வடிவில் பரிமாற்றம் 
செய்யப்பட்டவை 

பணவடிவில் 

உணர்த்தப்பட்டன . அனைத்து 
நடவடிக்கைகளுமே பண மூலம் நடைபெற்றதால் நிலமானிய 
ஆட்சிமுறை ( மேற்கு ஐரோப்பா ) படிப்படியாகக் குறைந்தது . 
பணமும் , பணமுறையும் படிப்படியாக ஆதிக்கம் செய்ததால் 
தனிநபரின் சுதந்திரமும் , முதலாளித்துவ முறையும் வளர்ச்சி 
யுற்றன . 


தான் 


டாலர் ஒரு பணத்தின் அலகாகப்பதிற்றாம் நூற்றாண்டில் 

கண்டுபிடிக்கப்பட்டும் . புகுத்தப்பட்டது . இச் சொல் , 
ஸ்பெயின் நாணயத்திற்குக் குறியிடப்பட்ட ( applied ) ஜெர்மானியப் 
பெயரிலிருந்து ஆங்கில மயமாக்கப்பட்டதாகும் . 


பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் பணம் 


ஐரோப்பாவின் தெற்குப் பகுதியில் வாணிபமும் , வங்கியியலும் 
வளர்ச்சியடைந்தது போல் பதினேழாம் நூற்றாண்டில் வட 


பணத்தின் தோற்றம் 


7 


ஐரோப்பியப் பகுதிகளிலும் வங்கியியலும் பணவியலும் வளர்ச்சி 
யடையத் தொடங்கின . இங்கிலாந்தில் வங்கிகள் தொடங்கப் 
பெற்றதற்குப் பொற்கொல்லர்கள் தான் வித்தாவர் . அப் பொற் 
கொல்லர்கள் மக்களிடமிருந்து நாணயங்களையும் உலோகக் கட்டி 
களையும் பாதுகாப்பிற்காக வைப்புகளாகப் பெற்றுக் கொண்டு ,, 
வரவுச் சீட்டுகளையோ , வைப்புகளை மீட்கக்கூடிய காகித இரசீது 
களையோ அளித்து வந்தனர் . வரவுச் சீட்டுகளும் , இரசீதுகளும் 
மாற்றுத் தன்மையைக் கொண்டிருந்ததால் கொடுக்கல்- வாங்கல் 
நடவடிக்கைகளுக்கு அவைகள் பணம் போல் ஊடாடு 
களாகப் பணி புரிந்தன. 

வைப்பாளர்கள் தங்கள் பேரங்களை 
அச் சீட்டுகள் மூலம் தீர்த்துக் கொண்டதால் பொற்கொல்லர்கள் 
தங்கள் வசமுள்ள வைப்பின் இருப்புகள் வாளாவிருப்பதை 
உணர்ந்து அவைகளைக் கடனாகக் கொடுக்க முன்வந்தனர் . இந்த 
வகையில் நாட்டின் பணப்புழக்கத்தை அதிகரிக்கச் செய்தனர் . 
பதினேழாம் நூற்றாண்டு இங்கிலாந்தில் வங்கியியல் முன்னேற் 
றத்துக்கு எடுத்துக்காட்டாக இங்கிலாந்து வங்கி (Bank of 
England ) 1694 - ல் நிறுவப்பட்டது வரலாற்றுமிக்க ஒன்றாகும் . 


கருவி 


பதினேழாம் நூற்றாண்டில் , செலாவணி நெறிகேடு இருந் 
தாலும் தொடக்க காலங்களில் இருந்த அளவுக்கு இல்லை . பண 
மதிப்பு அடிக்கடி மாறிக் கொண்டே இருந்தது . உலோக 
உற்பத்திக் குறைவினால் பணத்தின் அளவு குறைந்ததால் விளைந்த 
வாட்ட நிலையைத் தடுப்பதற்காகப் பணமதிப்பில் மாற்றம் செய்ய 
வேண்டியிருந்தது . ஆனால் , நாணய அச்சீட்டு 

முறையில் 
பொன்னுக்கும் வெள்ளிக்கும் உள்ள விகிதத்தை முறைப்படி 
பணத் துறையினர் நிறைவேற்றி வந்தனர் . உலோகங்களின் 
மதிப்பு சந்தையில் ஒரு நிலையில் இல்லாமல் மாறியதால் நாணய 
அச்சக வீதத்தையும் ( Mint - par value ) மாற்றம் செய்ய வேண்டி 
யிருந்தது . 


பதினேழாம் நூற்றாண்டில் மற்றுமொரு குறிப்பிடத் தக்க 
நிகழ்ச்சி என்ன வென்றால் அரசுப் பற்றாக்குறையை ( Government , 
deficits ) நிறைவு செய்ய காகிதச் செலாவணி வெளியீடு செய்த 
தாகும் . வணிகர்கள் செலுத்தல்கள் ( payments) நடவடிக்கைகளை 
மேற்கொள்வதற்காக அரசு கடனுறுதிச் சீட்டுகளான கருவூல 
ஆணைச் சீட்டுகளை ( exchequer orders ) இங்கிலாந்து அரசு வெளி 
யிட்டதும் 1690 - ல் மஸாச்சு ஸெட்ஸ் ( Massachusetts ) குடியேற்ற 
அரசு காகிதச் செலாவணியை வெளியிட்டது . அவ்வகைத் தாள் 
பணம் அமெரிக்கக் குடியேற்ற நாடுகளில் - 18 ஆம் நூற்றாண்டில் 
பரிவர்த்தனைச் சாதன மாக விளங்கியது . 


8 


மேல்நிலைப் பணவியல் 


இங்கிலாந்தில் மேலும் குறிப்பிடத்தக்கதென்னவெனில் 
வங்கிக் கடன் வசதிகளை அரசுக்கும் நீட்டிக்கச் செய்ததாகும் . 
இங்கிலாந்து வங்கி அரசுக்கு ஒரு வங்கியாகவும் பணிபுரியும்படி 
அதன் விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டன . இங்கிலாந்து 
வங்கியிடமிருந்து , 

அரசு கடன் 

வாங்குகிறதென்றால் , அந்த 
வங்கி வைப்புகளை உண்டாக்குகிறது என்று பொருள் . அப்படி 
வைப்புகள் உண்டாக்கப்பட்டால் பண அளிப்பை அதிகரிக்கச் 
செய்யும் . 


போர் மற்றும் புரட்சிக் காலங்களில் பணம் , 1775 -- 1815 ( Money in 
the age of Revolution and War ) 

அமெரிக்க மற்றும் ஃபிரெஞ்சுப் புரட்சிகள் , நெப்போலியன் 
காலத்தியப் போர்கள் , அமெரிக்காவிலும் , ஃபிரான்ஸிலும் மற்றும் 

ங்கிலாந்திலும் பண வெழுச்சியையும் , நிதிப்பற்றாக் குறையையும் 
உண்டாக்கின . அமெரிக்காவிலும் , ஃபிரான்ஸிலும் புரட்சி அரசு 
கள் மிகையான 

அளவுக்குத் தாள் பணத்தை வெளியிட்டன . 
இதன் விளை 
வு அமெரிக்காவில் விலைமட்டம் 

அளவுகடந்து 
உயர்ந்தது . பணத்தின் மதிப்பு ஏறத்தாழ பூச்சியத்திற்கு ( Zero ) 
வந்து விட்டது . போருக்குப்பின் பொருளாதார மந்தம் ஏற்பட்ட 
தால் மீண்டும் தாள் பணத்தை வெளியிடும்படி ஆகிவிட்டது .. 
தற்கு மக்களிடமிருந்து பலத்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது . 

ஃபிரான்ஸில் புரட்சி அரசு நில உரிமை பிணை முறிகளான 
(bonds ) அசைநட்டுகளை ( assignats ) - வெளியிட்டது . செல்வந்தர் 
கள் மற்றும் திருக்கோயில்களிடமிருந்து நிலங்களையும் சொத்துக் 
களையும் 

அரசு மேற்கொண்டதற்கு ( seizing ) ஈடாக அந்த 
அசைநட்டுகளை வழங்கியது . 1793- க்குப் பிறகு அயல் நாட்டுப் 
போர்களும் , உள்நாட்டுப் பணவெழுச்சியும் நிகழ்வுற்றதால் தாள் 
பண வெளியீடு அதிகரிக்க வேண்டியதாயிற்று . இதன் விளைவினால் 
பண வீக்கம் ஏற்பட்டு , விலைகள் உயர்ந்து பண மதிப்பு பூச்சியத் 
திற்கு வந்துவிட்டது . ஆனால் , 1797 - ல் மேலும் தாள் பணம் வெளி 
யிடுதல் நிறுத்தப்பட்டது . 1799 - ல் நெப்போலியன் ஆட்சிக்கு 
வந்த பின் அயல் நாட்டு வினைகளுக்கு ( Foreign Adventures ) நிதி 
அளித்து வந்ததுடன் , பொன் அடிப்படையில் ஃபிராங்கின் மதிப்பை 
நிலைபெறச் செய்து வந்தார் . இச் செயலைச் செய்து முடிப்பதற்கு 


Assignats : A bond issued during the French Revolution represen 
ting Confiscated Land , formerly the property of the clergy , the King 
or emigre nobles, and assigned to the holders of the bonds. There 
was a gross overissue of the bonds, which were used to supplement 
coins, and a steep rise in prices occurred , the value of the bonds 
eventually declining to nothing. 


செய்தது . 


என்ற 
பணத்தின் தோற்றம் 

9 
உறுதுணையாக இருந்தது ஃபிரான்சு வங்கி ( Bank of France ) 
ஆகும் . நெருக்கடியான காலத்தில் நெப்போலியனின் அரசுக்கு 
அவ் வங்கி கடன் கொடுத்தது . 

அமெரிக்காவும் ஃபிரான்சும் வீக்க நிலையை ஒடுக்குவதற்காக 
விலைவாசியை நிலை பேராக்கம் செய்தும் , தாள் பணத்தைச் சட்டப் 
பணமாக்கியும் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை . ஆனால் 
இரு நாடுகளுமே பதின் மான நாணயமாக்கு முறையை (Decimal 
coinage system ) மேற்கொண்டதன் மூலம் ஓரளவுக்கு நெருக் 
கடியைச் சமாளித்தன . 

1794 - 1815 - ல் ஃபிரான்சு நாட்டுடன் போரிட்டதால் 
பிரிட்டிஷ் அரசும் பற்றாக்குறை நிதிக்கு இலக்காகியது . ஆனா ல் 
இங்கிலாந்து வங்கியிடமிருந்து கடன் பெற்று அப் பற்றாக்குறை 
நிறைவு செய்யப்பட்டது . இக் கடன் அளிப்பு , வங்கித் தாள்களை 
யும் ( Bank notes ) வங்கி வைப்புகளையும் மேலும் அதிகரிக்கச் 

1815 - ல் வீக்கநிலை காரணத்தால் விலைவாசிகள் 
உயர்ந்து , 1790 - ல் இருந்த நிலையைவிட இருமடங்காகின . 
பிரிட்டனில் தொழிற்புரட்சி ( Industrial Revolution ) காரணமாக 
பண அதிகரிப்பு உற்பத்திப் பொருட்களின் அதிகரிப்பால் 
செய்யப்பட்டது . 
நெறியான பணமுறைக் காலம் -19 ஆம் நூற்றாண்டு ( The age of Sound 
Money ) 

வாட்டர்லூ ( Waterloo ) போருக்குப் பிறகு ஐரோப்பா 
போர் ஆதிக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு ஒரு நூற்றாண்டு 
காலத்திற்கு இன்புற்றிருந்தது . பொருளாதார 

வாழ்க்கையில் 
முதலாளித்துவக் கொள்கையே எங்கும் பரவியது . நிலமானிய 
ஆட்சிக் கொள்கையும் வணிகத் தத்துவமும் ( Mercantalism ) 
கை விடப்பட்டன . மக்களால் ஆளக்கூடிய குடி அரசே விரும்பப் 
பட்டது ; தனி மனிதன் சுதந்திரம் பாதுகாக்க வலியுறுத்தப்பட்டது. 
அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பண அலகு ஒரு குறிப்பிட்ட 
அளவு பொன் அல்லது வெள்ளி வடிவில் உணர்த்தப்பட வேண்டும் 
எனக் கொள்கை அளவில் ஏற்றுக் கொள்ளப்பட்டன . அரும் 
உலோகத்தின் நிறை உரு நாணயங்கள் அடிப்படையில் 
அலகுகள் விவரிக்கப்பட்டு வெளியிடுதல் வேண்டும் 
கொள்கையை இரு கண்டங்களுமே ஏற்றுக்கொண்டன . உலோ 
கத்தின் மதிப்பும் , நாணயத்தின் மதிப்பும் சமமாக இருந்தன . 
தடையிலாமல் எந்த அளவுக்கும் உலோகக்கட்டிகளை நாணய 
மாக்கிக் 

கொள்ளலாம் ; ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு 


ஈடு 


பண 


10 


மேல்நிலைப் பணவியல் 


எடுத்துச் செல்லலாம் ; நாணயங்களை எவ்விதக் கட்டுப்பாடு 
மில்லாமல் , எந்த அளவுக்கும் உருக்கிக் கொள்ளலாம் . த 
அடிப்படையில் திட்டப் பணத்தை ( Standard Money ) ஒவ் 
வொரு நாடும் உருவாக்கியது . ஒவ்வொரு நாட்டிலும் பணத்தின் 
அளவு அந்த நாட்டிலுள்ள பொன்னின் இருப்பைப் பொறுத்து 
இருந்தது . பொன் இருப்பு அதிகமானால் பணத்தின் அளவும் 
அதிகமாகும் . பொன் இருப்பு குறைந்தால் பணத்தின் அளவும் 
குறையும் . இப்படிச் செய்வதனால் ஒரு நாட்டில் விலைவாசி மட்டம் 
நிலைப்படுத்தப்பட்டுக் கட்டுப்படுத்தப்படுகிறது . வீக்க நிலை 
ஏற்படுவது தவிர்க்கப்படுகிறது . தாள் பணம் வெளியீடு தேவை 
யில்லாமல் போய்விடுகிறது . தாள் பண வெளியீட்டால் ஏற்பட்ட 
விளைவுகளைப்பற்றி முன்பே பார்த்திருக்கிறோம் , 


இருந்தாலும் , ஒரு நாட்டுப் பொருளாதாரம் பணத்தை மட்டும் 
நம்பியிருந்தால் முன்னேற்றம் காண முடியாது . வங்கித் தாள் 
களையும்வணிக வங்கிகளின் வைப்புகளையும் நாடித்தான் இருக்க 
வேண்டியிருக்கிறது . அதிகமான அளவுக்கு வங்கி வைப்புகள் 
பெருகா வண்ணம் , அதாவது கடனாக்கம் 

அதாவது கடனாக்கம் மிகையாகச் செல் 
லாதபடி , பணவாக்கக் கொள்கை மற்றும் அரசிறைக் கொள்கை 
மூலம் ( Monetary policy and Fiscal policy ) கட்டுப்படுத்துதல் 
வேண்டும் . 

கடன் நடவடிக்கைகளின்றி எந்தப் பொருளா 
தாரமும் வளர்ச்சி பெற முடியாது . 


உலோகத் திட்டம் கடைப்பிடிக்கப்படுவதிலேயே பல்வேறு 
முறைகள் கையாளப்பட்டன . ஃபிரான்சும் அமெரிக்காவும் இரு 
உலோக முறைத் ( Bimetallism ) திட்டத்தைக் கையாண்டன . 
அதாவது , பணத்தின் அலகு பொன்னாலும் வெள்ளியாலும் தனித் 
தனியே உணர்த்தப்பட்டது . இத் திட்டத்தில் உள்ள ஒரு பெருங் 
குறை 

என்னவென்றால் ஏதாவதோர் உலோகத்தின் மதிப்பு 
உயர்ந்தால் அது புழக்கத்திலிருந்து மறைந்து விடும் . இங்கிலாந்து 
நாடு இவ் விடர்ப்பாட்டை வேறு விதத்தில் களைந்தது . பொன் 
அடிப்படையில் பவுனையும் , வெள்ளி நாணயங்களையும் அதன் 
அகமதிப்பு புறமதிப்புக்குக் 

குறைவாக இருக்கும்படி வெளி 
யிட்டது . இதே முறையை ஏனைய நாடுகளும் கடைப்பிடித்தன . 
1900 - ல் பொன் திட்டத்தை ஒரு பொதுவான திட்டமாக 
எல்லா நாடுகளும் ஏற்றுக் கொண்டன . 


19 ஆம் நூற்றாண்டில் பணக் கொள்கை ஒரு முரண்பாடு 
கொண்டதெனக் கூறலாம் . தன்னிச்சையாகப் பணம் அதிகரிக்க 
விடாமல் உலோக அடிப்படையில் அதன் அளிப்பு ஒழுங்கு 


களின் அனுபவத்தால் விலைமட்டத்தையும் 
பணத்தின் தோற்றம் 

11 
படுத்தப்பட்டது . ஆனால் , மிகையான பணத்தேவையை வணிக 
வங்கிகளின் தாள் பணமும் வைப்புகளும் ஈடு செய்கின்றன . 
அத் தாள் பணமும் வைப்புகளும் பொன்னால் மீட்கக் கூடியவை 
களாகும் . எனவேதான் 19 ஆம் நூற்றாண்டின் பணவாக்க 
முறை ஒரு நெறியான முறை எனக் கூறப்படுகிறது . வாணிகத் 
தேவைக் கேற்றபடி வங்கிகள் பண வசதியை அளித்து வந்ததால் 
பொருளாதார முன்னேற்றம் காண முடிந்தது . 
இருபதாம் நூற்றாண்டில் பணம் 

அமெரிக்காவிலும் ஏனைய தொழில்சார் நாடுகளிலும் 1900 
லிருந்தே பண அளிப்பு முறையில் ( composition of Money supply ) 
எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை . ஆனால் , பணவாக்க முறை 
களில் தான் பெருமளவுக்கு மாற்றங்கள் இடம் பெற்றன . தனி 
யார் வங்கிகள் சூழ்நிலைக்கேற்பப் பணவாக்கக் கொள்கைகளைக் 
கையாண்டு கடனாக்கம் , கடனொடுக்கம் போன்ற ஏற்பாடுகளை 
அவைகளாகவே மேற்கொண்டன ; 

கட்டுப்பாட்டுக் 
கொள்கையின் மூலமும் பணவாக்க முறை நெறிப்படுத்தப்பட்டது . 
இம்மாற்றங்களும் ஏற்பாடுகளும் முதல் உலகப் போர்க்காலத் 
திலும் , பொருளாதார மந்தகாலமான 1930 - லும் தான் மேற் 
கொள்ளப்பட்டன . 

முதல் உலகப் போரில் ஈடுபட்ட நாடுகள் , தாள் பணமும் 
வங்கி வைப்புகளும் பொன்னாக மாற்றிக் கொள்ளப்படும் உரிமை 
யைத் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தன . போர்க் காலப் பண 
வீக்கம் , போருக்குப் பின் மிகையான பணவீக்கம் ஆகியவை 

மதிப்பையும் 
நிலைப்படுத்த அந் நாடுகள் எத்தனித்தன . மீண்டும் பொன் திட்ட 
நிலையை அடைய விரும்பினாலும் முயற்சி திருவினையாகவில்லை . 
வாட்ட நிலைக் கொள்கையினால் வேலையில்லாப் பிரச்சினையும் , 
சமூகக் குழப்பமும் 1925 - ல் ஏற்பட்டன . பிரிட்டனும் மற்றும் 
சில நாடுகளும் பொற்காசுகளைப் புழக்கத்திலிருந்து திரும்ப 
எடுத்துவிட்டன . ஆனால் , மக்கள் தங்கள் விருப்பப்படி வைப்பு 
களையும் , தாள் பணத்தையும் , வேண்டுமானால் , 

பொற்கட்டி 
களாக மாற்றிக் கொள்ளலாம் . இருந்த போதிலும் பொன் இருப்பு 
மொத்தப் பொறுப்புகளுக்குக் குறைவாகவே இருந்தது . 


அரசுக் 


பண 


1929 - ல் மந்தகாலம் தொடங்கியதால் ஒவ்வொரு நாட் 
டிலும் பொன்னுக்குத் தேவை அதிகமாயிற்று . மக்கள் தங்கள் 
வசமுள்ள தாள் பணத்திற்குப் பதிலாகப் பொன்னை அடைய 
விரும்பினர் . பெரும் நாடுகளிலேயே பொன் பற்றாக்குறை 


12 


மேல்நிலைப் பணவியல் 


பல 


ஏற்பட்டதால் மாற்றுந் தன்மை ( Convertibility ) ரத்து 
செய்யப்பட்டது . பொன் 

பொன் திட்டத்தைக் கைவிடாததால் 
பொருளாதார இன்னல்கள் ஏற்பட்டன . கடன் கட்டுப்பாட்டு 
முறைகளைக் கொண்டு வந்தும் , பணத்தின் அளிப்பு அளவைக் 
குறைத்தும் பொன் இருப்பு பாதுகாக்கப்பட்டது . இதன் விளைவு 
என்ன வென்றால் நாட்டில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுப் பொரு 
ளாதார நிலை இன்னும் மோசமாகியது . வேறு வழியில்லாமல் , 
முடிவில் , பொன் திட்டம் கைவிடப்பட்டது . அதிலிருந்து பண 
முறையில் நெறிகேடு உண்டாகத் தொடங்கியது . அரசுத் 
தலையீடு நேரடியாக ஏற்படத் தொடங்கியது . இரண்டாம் உலகப் 
போர்க் காலத்திலும் வீக்க நிலை உண்டாகியது . அவற்றைத் தடுப் 
பதற்கும் அரசிறைக் கைக்கோளும் பணவாக்கக் கைக்கோளும் 
பயன்படுத்தப்பட்டன . 


2. பணத்தின் தன்மையும் பணிகளும் 
(( The nature and Functions of Money ) 


ஆகும் . 


பணம் 


பணத்தின் இலக்கணம் 

மனிதன் படைத்தவைகளில் மிகவும் அடிப்படையானதும் 
முக்கியமானதும் பணம் 

ஒவ்வோர் 

அறிவியல் 
துறைக்கும் ஓர் அடிப்படையான கண்டுபிடிப்பொன்று உண்டு . 
பொறித் துறையில் சக்கரமும் , அறிவியல் துறையில் நெருப்பும் , 
அரசியலில் வாக்குச் சீட்டும் அடிப்படையான கண்டுபிடிப்புகள் . 
அது போன்று பொருளாதாரத்தில் இன்றியமையாத கண்டு பிடிப்பு 

எனலாம் . பண்டமாற்று முறையில் ( barter systeus ) 
உள்ள சிக்கல்களையும் இடர்ப்பாடுகளையும் களையும் பொருட்டுத் 
தான் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது . பணத்தைப்பற்றி ஒவ்வொரு 
வரும் அறிந்திருந்தாலும் அதற்கான இலக்கணத்தை ஒரு சிலரே 
விளக்கக்கூடும் . அதுவும் நிறை குறையான 

விளக்கம் தான் 
அவர்கள் தர முடியும் . பணம் செலுத்துதல்கள் மூலம் உற்பத்திப் 
பொருள்கள் உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோருக்குச் 
செல்ல முடிகிறது . பொருள்களின் உற்பத்திக் காரணிகளுக்கு 
( factors ) ஈட்டிய தொகையிலிருந்து ஒரு பகுதி அளிக்கப்படு 
கிறது . மேலும் பண வருமானங்கள் மற்றும் பணச் செல்வம் 
( monetary wealth ) அடைய வேண்டுமென்ற ஆவல் பொரு 
ளாதார எந்திரத்திற்கு (( economic machine ) ஒரு 

சக்கரம் 
போலவும் , ஒரு விசைப் பொறிபோலவும் ( engine ) அமை 
பணவேட்கை ஒரு தொழிலாளியின் 

ஊக்க சக்தி 
யையும் , தொழில் முனைவோன் மேன்மேலும் முதலீடு செய்வ 
தற்குத் துணிவையும் வளர்க்கிறது . 

எவ்வகையில் பணி 
களைச் செய்வது , எந்தெந்த பணிகளைச் செய்வது , எப்பணிகளில் 
வேலையாள்களைத் தெரிந்தெடுத்து அமர்த்துவது போன்றவைகளை 
விலைவாசிகளும் வருமானங்களுமே நிர்ணயம் 
இப்படியாக உலகில் உள்ள ஒவ்வொன்றும் இடம் பெறுவதும் 
நகர்வதும் பணத்தால்தான் என்று கூறலாம் . ஆக்கலும் அழித் 
தலும் பணத்தால் தான் என்று கூறினாலும் மிகையாகாது . 


கின்றன . 


செய்கின்றன . 


அவ்வளவு வலிமை வாய்ந்த பணத்தைப்பற்றி விரிவாக 
அறிய வேண்டியது இன்றியமையாததேயாகும் . 

பணம் 

ஒரு 


14 


மேல்நிலைப் பணவியல் 


பண்டமாக விளங்கினாலும் , பண்டத்திற்கும் பணத்திற்கும் வேறு 
பாடு உள்ளது என்பதை அனைவரும் அறிவோம் . பணம் எல்லோ 
ராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் . ஆனால் , ஒரு குறிப்பிட்ட 
பண்டத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசிய 
மில்லை . பணத்திற்கு அகராதியின் விளக்கமாவது : எந்த ஒரு 
பொருளாவது 

ஒரு பரிவர்த்தனைச் சாதனமாக ( Medium of 
exchange ) அல்லது மதிப்பளவையாக ( Measure of value ) 
அல்லது மதிப்பின் குறியீடாக ( denominator ) வழக்கமாகவோ 
அல்லது மரபு வழக்கமாகவோ பயன்படுத்தப்பட்டால் அது பண 
மாகும் . இவ் விளக்கத்தில் உட்கருத்து இருந்தாலும் தெளிவு 
இல்லை 

என லாம் . பணத்தின் பணிகளைக் கருத்தில் கொண்டு 
பணம் என்பது , பணம் எதைச் செய்கின்றதோ அதுதான் , 
money is what money does ) எனப் பேராசிரியர் வாக்கர் 
( Prof. Walker ) கூறுகின்றார் . எப்பொருளாயினும் , அது பொது 
வாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு , பல்வகைப் பொருள்களையும் பணி 
களையும் வாங்கப் பயன் படுமானால் அதனைப் பணமெனலாம் 2 
எனக் கிரௌ தர் கூறுகிறார் . பொருளுக்காகச் செலுத்துவதற்கும் , 
வேறு வாணிபப் பொறுப்புகளுக்குக் கொடுப்பதற்கும் , எதைப் 
பயன்படுத்தி அது ஏற்றுக்கொள்ளப் பெறுகின்றதோ அது தான் 

என்று டி . எச் . இராபர்ட்சன் கூறுகிறார் . 
வகைகளில் இப்படியாகப் பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் 
பணத்திற்கு இலக்கணம் வகுக்கின்றனர் . எந்த இலக்கண மாக 
இருந்தாலும் , பணம் செய்யும் 

செய்யும் பணிகளில் மிக முக்கியமான 
வைகள் இரண்டு எனலாம் . ஒன்று அது ஓர் அலகு அல்லது 
மதிப்பளவை என்பதாகும் . பொருளாதார மதிப்பில் பொது அளவு 
கோலாக விளங்குவது பணம் . எடுத்துக்காட்டாக ரூபாய் , டாலர் , 
ஃபிராங்கு , பீஸோக்கள் ( Pesos ) , பவுன் போன்றவையாகும் . 
மற்றொன்று பணம் ஒரு பரிவர்த்தனைச் சாதனம் என்பதாகும் . 
பொருள்கள் , பணிகள் விற்கப்படுவதற்கும் வாங்கப்படுவதற்கும் 
பணம் பரிவர்த்தனைச் சாதனமாகப் பயன்படுகிறது . வேதியியலில் 
கிரியா ஊக்கியின் (catalyst ) பணி என்னவோ அதேபோல் தான் 
பொருளாதார உலகில் பணமும் . பணத்தின் அலகுக்கும் பணம் 
மாற்றப்படுவதற்கும் ( exchange ) உள்ள வேற்றுமையை உணர 
வேண்டும் . நம் நாட்டுப் பணத்தின் அலகு ரூபாய் . பணமாற்ற 
விளங்குவது பணம் . 

நாணயங்கள் , வங்கி 
வைப்புகள் ( காசோலை மூலம் நடத்தப்படுபவை ) முதலியவை . 
ஒரு பண்டம் பணமாக விளங்குகிறதா இல்லையா என அறிய 


பணம் 


பல்வேறு 


மாக 


சில்லறை 


2 


An outline of Money by G. Crowther , page 1 ( 1962 ) . 
பணம் - சிறு விளக்கம் , பக்கம் 25 . 
Money by D , H. Robertson , p . 3 . 


பணத்தின் தன்மையும் பணிகளும் 
வேண்டுமானால் அது மாற்றுச் செலுத்துதல்களுக்குப் பயன் 
படுத்தப்படுகிறதா எனப் பார்க்க வேண்டும் .. அப் பண்டம் எது 

வேண்டுமானாலும்- பென்சில் , உலோகம் , கயிறு , நூல் , 
இரப்பர் போன்றவை - இருக்கலாம் . 


வாக 


பணத்தின் பணிகள் 
(Functions of Money ) 


பணத்தின் பல வகைகள் புழக்கத்தில் இருந்த போதிலும் , 
ஒவ்வொன்றும் குறிப்பிடத் தக்க பணியை அல்லது பணிகளைச் 
செய்கின்றது . அவ்வாறு செய்யப்படும் பணிகளைக் கீழ்க்கண்ட 
வாறு தொகுத்துப் பின் அவைகளைத் தனித்தனியே விவரிக்க 
லாம் : 


பணம் ஒரு பரிவர்த்தனைச் சாதனம் ( Money as .-- a 

medium of exchange ) . 
பணம் 

ஒரு மதிப்பளவை ( Money as a measure of 
C.value). 
பணம் ஒரு மதிப்பின் வைப்பு ( Money as a store of 

value ). 
பணம் ஒரு பின் செலுத்தும் திட்ட அளவை ( Money 
as a standard 

of deferred payment) . 
பணம் வகையுடைமைக்கு ஒரு பொறுப்புறுதி ( Money 
as a guarantor of solvency ) . 


1 . பணம் ஒரு பரிவர்த்தனைச் சாதனம் 

பணம் செய்யும் பணிகளில் பரிவர்த்தனைச் சாதன மும் 
மதிப்பளவையும் தான் தலையான பணிகள் எனக் கூறலாம் . பழங் 
காலத்தில் விளங்கிய பண்டமாற்று முறையில் ஏற்பட்ட இடர்ப் 
பாடுகளைக் கொண்டு பார்க்கும் போது தான் , பணத்தின் பணியான 
பரிவர்த்தனைச் சாதனத்தின் முக்கியத்துவம் நன்கு புலப்படும் . 
பண்டமாற்று முறையிலுள்ள மிக முக்கியமான இடர்ப்பாடு 
மாற்றுவதற்காக உள்ள இரண்டு பொருள்களின் மதிப்பை 
அளவிடும் போது தான் ஏற்படும் . எடுத்துக்காட்டாக , இருபது 
வகைப் பொருள்களை ஒன்றுக்கொன்று மாற்றும் போது 
பொருளுக்கேற்ப அ பொருளை மதிப்பிடுவதும் , இ பொரு 
ளுக்கேற்ப அ பொருளை மதிப்பிடுவதும் , இ பொருளுக் 
கேற்ப ஆ பொருளை மதிப்பிடுவதும் , ஈ பொருளுக் கேற்ப 
ஆ பொருளை மதிப்பிடுவதும் , இப்படியாக 90 விகிதங்கள் 
ஏற்படுத்த வேண்டும் . ஆனால் , உலகில் அப் பொருள்கள் விலை 


. 


" ம் 


எவவாறு 
15 

மேல்நிலைப் பணவியல் 
என்ற வடிவில் பணத்தால் மதிப்பிடப்படுகின்றன . அவ் விருபது 
வகைப் பொருள்களுக்கும் இருபது விலைகள் நிர்ணயிக்கப்பட்டு 
ஒன்றுடன் ஒன்று மாற்றப்படுகின்றன . இம் முறையில் ஒரு 
பொருளின் மதிப்பு மற்றொரு பொருளின் மதிப்பினின்றும் வெகு 
எளிதாக , தெளிவாக வேறுபடுத்திக் காட்ட முடிகிறது . மாற்றப் 
படக்கூடிய பொருள்கள் தேவையான அளவுக்குப் பகுத் 
தெடுக்கப்படுவதும் , தேவையுள் ளோர்களுக்கு இரட்டை 
விருப்பப் பொருத்தம் ஏற்படுத்தப்படுவதும் 

பண்டமாற்று 
முறையில் அரிதாகும் . எடுத்துக்காட்டாக , புள்ளிமான் வைத் 
திருப்பவன் - கோதுமை பெற 
கோதுமை பெற வேண்டி 

வேண்டுமென்று நினைத்தால் 
கோதுமை வைத்திருப்பவனை அணுக வேண்டும் . கோதுமை 
வைத்திருப்பவன் , தன்னிடமுள்ள இருப்பைக் கொடுக்க வேண்டு 
மென்று நினைத்தாலும் அவனுக்குப் புள்ளி மான் தேவைப்பட்டால் 
தான் கொடுக்க முன் வருவான் . " இருவருடைய விருப்பமும் 
இணைந்து வந்தால் தான் அந் நடவடிக்கை ஏற்பட வாய்ப்புண்டு . 
மூன்றாமவனுக்குப் புள்ளிமான் தேவைப்படலாம் ; 

ஆனால் , 
அவனிடம் கோதுமை 

இருக்காது . இவனிடம் இருக்கும் 
பொருளை , கோதுமை வைத்திருப்பவனுக்குத் தேவைப்பட்டால் 
கொடுத்து விட்டு அவனிடமிருந்து கோதுமையைப் பெற்றுப் 
பிறகு 

கோதுமைக்குப் பதில் புள்ளி மானை அடைய 
லாம் . இந்த 

நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் 
நடைபெற்றால் ஓரளவுக்குச் சமாளிக்கலாம் . பற்பல 

இடங் 
களுக்குச் செல்ல வேண்டுமென்ற அவசியம் ஏற்பட்டால் பண்ட 
மாற்று முறையில் உள்ள சிக்கல்களைக் கூற வேண்டிய அவசி 
யமே இல்லை . இருவருடைய விருப்பம் ஒத்திருந்தாலும் மாற் 
றப்பட வேண்டிய ஒரு பொருளின் எடுத்துக்காட்டாக கோது 
மையின் அளவு குறைந்து அதன் மதிப்புக் கேற்றபடி புள்ளி 
மானின் 

மதிப்பு அமையாமல் உயர்ந்து இருந்தால் , புள்ளி 
கோதுமையின் மதிப்புக் கேற்றபடி 

பகுத்தெடுக்க 
முடியாது . அப்படிப் பகுத்தெடுத்தால் 

அது 

முழுமை 
புள்ளிமானாக இருக்க முடியாது . இப்படியாகப் பண்ட 
மாற்று முறையிலுள்ள குறைபாடுகளையும் பரிவர்த்தனைச் 
சாதனம் மூலமாக அகற்றி விடலாம் . அதுவே பணமாகும் . அது 

நடைபெறுகிறது என்பதனைக் கீழ்க்கண்டபடி விவரிக் 
கலாம் . 


மானை 


யான 


பொதுவான வாங்கும் திறன் ( Generalised Purchasing Power ) 
பணம் 

பரிவர்த்தனைச் சாதன மாக விளங்கும் போது , பொரு 
ளுக்குப் பொருள் என்ற மாற்று நடவடிக்கை , விற்றல் வாங்கல் 
என்று இரண்டு நடவடிக்கைகளாகப் 

பிரிக்கப்படுகின்றது . 


பணத்தின் தன்மையும் பணிகளும் 


17 


ஒருவன் தன்னிடம் தேவைக்கு மேல் ஒரு பொருள் வைத்திருந் 
தால் , அதனை விலை வைத்து விற்றுவிட்டுத் , தேவையான வேறு 
ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கி விடலாம் . தேவைக்கு 
மேலுள்ள பொருளை விற்கும் போது “ ஒரு பொதுவான வாங்கும் 
திறன் அல்லது பணம் அடைய முடிகிறது . அந்தத் திறனைக் 
காண்டு எந்தப் பொருள் வேண்டுமானாலும் எவரிடமிருந்தாலும் 
வாங்கிக் கொள்ள முடிகிறது . 


உற்பத்தித் துறையிலும் தொழில் நன்கு வளர , பணம் பெரிதும் 
உதவி புரிகிறது . தொழில் முயல்வோன் ( Entrepreneur ) தனது 
தொழிலுக்குத் தேவையான தொழில் நுட்ப வேலைகளில் மிகுதி 
யான கவனம் செலுத்த முடியும் . பொருளை உற்பத்தி செய்தவுடன் . 
எந்த அளவுக்கு அப் பொருளினின்றும் பணியாளர்களுக்குச் 
சம்பளமாகக் கொடுப்பது , கட்டடத்திற்கு வாடகையாகக் 
கொடுப்பது போன்ற பிரச்சினைகளுக்குக் கவனம் செலுத்த 
வேண்டியதில்லை . ஏனென்றால் எல்லாவற்றையும் 
மாற்றி அளிப்பதால் , தொழில் முயல்வோன் தனது காலத்தையும் 
* திறனையும் தொழில் நுட்பத் துறையின் மேல் செலுத்த முடியும் , 
இதேபோல் ஆங்காங்கே பொருளுக்குப் பதில் பணத்தின் மூலமாக 
எல்லா நடவடிக்கைகளும் செய்யப்பட்டால் நாட்டின் பொருளா 
தாரம் தங்கு தடையின்றி வளர முடியும் . 


பணமாக 


என்று 


( 2 ) பணம் ஒரு மதிப்பளவை : 

பொருள்கள் மாற்றப்பட வேண்டிய சமுதாயத்தில் பொருள் 
களை மாற்றுவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு பொருளையும் மதிப்பீடு 
செய்ய வேண்டியிருக்கிறது . அவ்வாறு செய்வதற்கு ஓர் அளவு 
கோல் தேவைப்படுகிறது . அளவு கோல் தான் “ விலை 1 -- என்ற 
வடிவின் பணமாகும் . எப்படிப் பொருள்களின் எடையைக் கிராம் , 
கிலோ கிராம் , குவிண்டால் 

கணக்கிடுகிறோமோ , 
தொலைவை மில்லி மீட்டர் , மீட்டர் , கிலோமீட்டர் என்று அளக் 
கிறோமோ , கொள் அளவை மில்லி லிட்டர் , லிட்டர் என்று கணக் 
கிடுகிறோமோ அப்படியே பொருள்களின் மதிப்பையும் பணத்தின் 
மூலம் அறிகிறோம் , ஆனால் பண்டமாற்று முறையில் பொருள் 
களுக்கிடையேயுள்ள மதிப்பை அறிவது மிகவும் கடினம் . அப்படி 
அறிந்தாலும் உலகிலுள்ள அனைத்துப் பொருள்களுக்கும் உள்ள 
மதிப்பின் வேறுபாடுகளை ஒரு நீண்ட பட்டியலில் எழுத வேண்டி 
யிருக்கும் . அப்படி எழுத முடியுமா என்று பார்த்தால் முடியாததே 
யாகும் . எனவே ஒரு பொதுவான “ திட்ட மதிப்பைக் ( Standard 
of Value ) கண்டுபிடித்து அதன் மூலம் பொருள்களை மதிப்பிட்டால் 


2 


18 


மேல்நிலைப் பணவியல் 


பண்டமாற்று முறையிலுள்ள பிரச்சினைகள் தீர்ந்து விடும் . அந்தத் 
திட்ட. அளவு தான் பணமாகும் . 


கால் 


பணம் ஒரு பரிவர்த்தனைச் சாதன மாகவும் ,, 

திட்ட அள 
வாகவும் ( மதிப்பள வாகவும் ) ஏறத்தாழ ஒரே சமயத்தில் தனது 
பணிகளைச் செய்கிறது . உண்மையில் பார்ககப் போனால் பொருள் 
களின் மதிப்பீட்டிற்குப் பின் தான் ( பணத்தினால் ) பரிவர்த்தனைப் 
பணியே தொடங்குகிறது . எனவே இரண்டு பணிகளும் ஒன்றுடன் 
ஒன்று இணைந்து செயல்படு கின்றன . சில சமயங்களில் பணம் , 
பரிவர்த்தனைச் சாதானமாக ஆவதற்கு முன்பே , மதிப்பளவாக 
இயங்குகிறது . எடுத்துக் காட்டாகப் பழங்காலங்களில் 
நடைகள் ( Cattle ) பரிவர்த்தனைச் சாதனமாகப் பயன்படுத்தப் 
படாமல் திட்ட அளவாக மட்டும் பயன்படுத்தப்பட்டன . பல 
ஆண்டுகளாக ஹுட்ஸன் பே கம்பெனி ( Hudson s Bay Company ) 
யின் வியாபார இடங்களில் ( trading area ) பண்டமாற்று முறையில் 
மாற்றப்பட்ட பொருள்களுக்கு நீர் நாயின் தோல் ( Seaver skin ) 
தான் மாற்றுவீதமாகக் ( exchange ratio ) கையாளப்பட்டது .) 
பண்டமாற்று முறையில் பழங்காலத்தில் 

பரிவர்த்தனைச் 
சாதனத்தைப் புறக்கணித்தாலும் இந்தப் பண 

உலகில் புறக் 
கணிப்பது என்பது இயலாததாகும் . இரண்டையும் ( பரிவர்த் 
தனைச் சாதனத்தையும் திட்ட அளவையும் ) சட்டப்பண அலகில் 
( Legal monetary unit ) விவரிக்கப்பட வேண்டும் . அதாவது 
டாலர் , பவுன் , பிராங்க் , ரூபாய் , மார்க் போன்று பண அலகு தான் 
ஒரு நாட்டின் திட்ட மதிப்பாகும் . மேலும் ஒரு வியாபார 
நிறுமத்தின் சொத்துகளும் பொறுப்புகளும் பணத்தால் அள 
விட்டுப் பார்த்தால் தான் அதன் உண்மை ( பொருளாதார ) 
நிலைமை நன்கு விளங்கும் . அப்படி மதிப்பிடாமல் வேறு எந்த 
முறையில் மதிப்பிட்டாலும் உண்மை நிலைமையை அறிய முடியாது . 
எனவே , பணம் ஒரு மதிப்பளவையாக இருந்து தனது பணியைச் 
செவ்வனே செய்கிறது . 


( 3 ) பணம் ஒரு மதிப்பின் இருப்பு : 

பணம் பரிவர்த்தனைச் சாதன மாக இருந்து பணி புரியும் போது 
தன்னுள் 

இரண்டு காரணிகளை அடக்கியுள்ளது . பொருளோ 
பணியோ ( Service ) பணத்திற்காக விற்கப்படுகிறது ; அதே 
பணத்தைக் கொண்டு வேறு பொருளோ பணியோ வாங்கப்படு 
கிறது . முடிவில் பார்த்தால் பொருளுக்குப் பொருள் தான் மாற்றப் 

1. Cf , J. L Laughliu , New Exposition of Money , Credit , and 
Prices Vol. 1. ( Chicago : University of Chicago Press , 1931 ) 
Pages 12-14 , 


பணத்தின் தன்மையும் பணிகளும் 


19 


படுகிறது . பணம் இடையிலிருந்து பொருள்களை மாற்றுவதற்கு 
ஒரு சாதன மாக அமைகிறது . நடவடிக்கைகள் (transactions ) 
ஏற்படுவதற்காகத்தான் பணம் விரும்பப்படுகிறதே தவிர , பணத் 
திற்காகப் பணம் விரும்பப்படுவதில்லை ; அப்படி விரும்பப்படுவது 
மிகவும் அரிதே . மறு பொருள்கள் வாங்கப்பட வேண்டியவைகள் , 
ஒருசில பொருள்கள் விற்கப்பட்ட பின் உடனே வாங்கப்படவேண்டு 
மென்பதில்லை . சிறிது காலந் தாழ்த்தித் தேவைப்பட்டபோது 
வாங்கிக்கொள்ளலாம் . காலந் தாழ்த்தித் தேவைப்பட்டாலும் , அச் 
சமயத்தில் அப்பணத்திற்கு மதிப்பிருந்து பிறரால் ஏற்றுக் கொள் 
ளப்படவேண்டும் . அவ்வாறு ஏற்றுக் கொள்ளப்படவில்லையானால் 
அதைப் பணம் என்று கூற முடியாது . எனவேதான் பணம் ஒரு 
மதிப்பின் வைப்பு ( மதிப்பின் நிலைக்களன் ) எனக் கூறப்படுகிறது 


ஒரு தொழிலாளி தனது உழைப்பிற்காக நாள்தோறும் அல்லது 
வாரந்தோறும் அல்லது திங்கள் தோறும் வாங்கும் சம்பளத்தை 
உடனடியாகச் செலவிடுவதில்லை . தனக்குத் தேவைப்பட்டபோது 
சேமித்து வைத்த பணத்திலிருந்து விரும்பிய பொருளை வாங்கு 
கிறான் . சில பருவங்களில் சில பொருள்கள் மலிவாகக் கிடைக்கும் . 
அச் சந்தர்ப்பத்தைப் பயன்படுத்தி மொத்தமாகக் கூடுதலான 
அளவுக்கு அப்பொருள்களை வாங்குகிறான் . அக்காலங்களில் 
பணத்திற்கு மதிப்பு இருப்பதால் தான் அப்பொருள்களை வாங்க 
முடியும் . இல்லையேல் வாங்க முடியாது . ஆனால் பணத்தின் 
மதிப்பு, பெற்றபோது இருந்த அளவுக்குச் செலவிடும் போது 
இருக்குமா எனப் பார்த்தால் கேள்விக் குறியாகத் தான் இருக்கும் ? 
மதிப்பு உயரலாம் அல்லது குறையலாம் . அப்படி மதிப்பு உயருவ 
தற்கும் குறைவதற்கும் காரணம் அப்பணமோ கடன் பணமோ 
( Credit money ) எனக் கூறலாம் . புழக்கத்தில் பணம் மிகுதியாக 
இருந்தால் நுகர்வோருக்கு வாங்கும் திறன் கூடுதலாகிறது . 
அதாவது , அவரவர் கையில் பணம் கூடுதலான அளவுக்கு இருக் 
கிறது எனப் பொருள்படும் . அப்படியிருப்பதால் பொருள்களை 
வாங்குவதற்குப் போட்டி ஏற்பட்டு அப்பொருள்களின் மதிப்பு 
கூடு தலாகிறது . அதாவது பணத்தின் மதிப்பு குறைந்து விட்டது 
எனப் பொருள் . இதனால் பண வசதியற்றோர் பல இன்னல்களுக் 
குள்ளாகிறார்கள் . பொருள்களுக்குக் கூடுதலான விலை கொடுத்து 
வாங்குகிறார்கள் . இதைக் கட்டுப்படுத்த வேண்டு மென்றால் 
புழக்கத்திலிருக்கும் கூடுதலான பணத்தையும் , கடன் பணத்தை 
யும் குறைக்க வேண்டும் . சேமிப்பை மிகுதிப்படுத்த வேண்டும் . 
இச் செயல்களைக் கடன் கட்டுப்பாடு ( Credit Control ) முறையின் 

அரசே நிறைவேற்ற வேண்டும் . அப்படிச் செய்தால் 


மூலம் 


ஒரே 


புரிகிறது . ஆனால் இப்பணி ஒழுங்க திட்ட 
20 

மேல்நிலைப் பணவியல் 
பணத்தின் மதிப்பு கூடுதலாகாமலும் , குறையாமலும் 
நிலையில் இருக்கும் . 

எனவே ஒருவன் பொருள்களை சேமித்து வைப்பதற்குப் பதில் 
பணத்தைச் சேமித்து வைக்கலாம் . 

பணத்தைச் சேர்த்து 
வைத்தால் தேவைப்பட்ட போது எப்பொருள்களை வேண்டுமானாலும் 
வாங்கிக் கொள்ளலாம் . பண்டமாற்று முறையில் இச் செயல்கள் 
நடைபெறுவதென்பது நினைக்க முடியாததாகும் . பணம் 

ஒரு 
மதிப்பின் வைப்பாக இருந்து தனது பணியை மேற்கூறிய இரண்டு 
பணிகளுடன் சேர்ந்து செய்கிறது . 
( 4 ) பணம் ஒரு பின் செலுத்தும் திட்ட அளவை : 

பணத்தின் நான்காவது பணியான பின் செலுத்தும் திட்ட 
அளவு , பரிவர்த்தனைக் சாதனத்துடன் நெருங்கிய தொடர்பு 
கொண்டுள்ளது . அவ்வப் போது ஏற்படக்கூடிய ரொக்க நடவடிக் 
கைகளுக்குப் ( Cash transactions ) பணம் மாற்றும் சாதனமாக 
இயங்குகிறது . அதே போல கடன் நடவடிக்கைகளுக்கும் ( Credit 
transactians) ஒரு குறிப்பிட்ட தொகையை எதிர் காலத்தில் 
செலுத்துவதற்கு அதே பணம் தான் தேவைப்படுகிறது . தற் 
காலத்தில் நடவடிக்கைகளில் பாதிக்கு மேல் கடன் பேரில் தான் 
நடைபெறுகின்றன . தனிப்பட்ட நபர்களிலிருந்து சிறுகடைகள் , 
பெரிய நிறுமங்கள் ( Big Companies ) மற்றும் அரசுவரை எல்லாமே 
கடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன , வங்கிகளை எடுத்துக் 
கொண்டால் , அவைகள் பொது மக்களிடமிருந்து பணத்தைப் 
பெற்றுத் திரும்பக் கடனாகத் தேவைப்பட்டோருக்கு அளிக் 
கின்றன . பொதுப் பயன் நிறுமங்கள் , அரசுக் கூட்டுறவு நிலவள 
QUIRI 6T ( Co -operative Land Development Banks ) Guisor p 60 ) U 
கள் 5 , 10 , 20 ஆண்டுக் கடன் பத்திரங்களைப் ( Debentures ) 
பொது மக்களுக்கு அளித்து பணத்தைப் பெறுகின்றன . 
அந்தந்தக் கால முடிவில் அந்நிறுவனங்கள் அக்கடன் பத்திரங் 
களுக்குரிய முதலையும் வட்டியையும் சேர்த்துத் திருப்பிக் கொடுத்து 
விட்டுக் கடனீட்டுப் பத்திரங்களை மீட்கின்றன . இச் செயல்கள் 
அனைத்தும் பணத்தால் குறிப்பிடப்பட்டு நடைபெறுகின்றன 
இப்படியாகப் பணம் ஒரு பின் செலுத்தும் திட்ட அளவாகப் பணி 

ஒழுங்காகச் செயல்பட வேண்டு 
மானால் பணத்தின் மதிப்பில் ஏற்றத் தாழ்வு இன்றி இருக்க 
வேண்டும் . 
( 5 ) பணம் , வகையுடமைக்கு ஒரு பொறுப்புறுதி : 

இந்தப் பணிக்கும் , பணம் ஒரு பின் செலுத்தும் திட்ட அளவு 
என்ற பணிக்கும் அவ்வளவாக வேறுபாடு இருக்காது . இரண்டும் 


பணத்தின் தன்மையும் பணிகளும் 


21 


ஒன்றுபோலவே தோன்றும் . பின் செலுத்து முறையில் கடன்கள் 
குறிப்பிட்ட காலத்திற்குப்பின் பணத்தால் செலுத்தப்படுகின்றன . 
ஆனால் பணம் ஒரு வகையுள்ள வனுக்கு (Solvent ) பொறுப்புறுதி 
யாக இருக்கும் போது , ஆங்கேயும் அவன்பட்ட கடன்களை தீர்ப்ப 
தோடுமல்லாமல் , அவனுடைய நொடிப்பில்லா 

நிலைக்கும் 
( Solvency ) ஒரு பொறுப்புறுதியாகவும் உள்ளது . அதாவது ஒருவன் 
கடன் கொடுக்கும்போது வாங்குபவனின் வகை ( கையிருப்பு ) 
எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்த்துத் தான் கடனை அளிக் 
கிறான் . ஒரு வியாபார நிறுவனத்தை எடுத்துக் கொண்டால் அது 
வகையுள்ள தென்று அறிய வேண்டுமானால் அது ரொக்கமாக 
(பணமாக ) எவ்வளவு வைத்திருக்கிறது எனப் பார்க்க வேண்டும் . 
அதனுடைய இருப்புநிலைப் ( Balance sheet ) பட்டியலைப் பார்த்தால் 
சொத்துகளின் மதிப்பு , பொறுப்புகளின் மதிப்பை விடக் 
கூடுதலாக இருக்கும் . இருப்பினும் அது ஒரு திடமான நிறுவனம் 
( Sound Business ) என்று கூறிவிட முடியாது . எத்தனையோ 
சொத்துக்களின் உண்மைவிலை , ஏட்டின் விலையைவிடக் குறை 
வாகவே இருக்கும் . தேவைப்படும் போது அவைகளை விற்றால் 
கிடைக்கும் தொகை கொடுக்கப்படவேண்டிய பொறுப்புகளுக்குக் 
குறைவாகவே இருக்கும் அதாவது , கையிருப்பு பொறுப்புகளுக்குப் 
போதாததாகும் . ஆகவே , 

வகையு 

ள்ளவன் 
அறிவதற்கு அவன் பணமாக எவ்வளவு வைத்திருக்கிறான் எனப் 
பார்க்க வேண்டும் . பணம் கூடுதலானால் அவனுடைய வகையும் 
கூடுதலாகிறது . எந்த நேரத்திலும் , எந்த வகை எதிர்பாராக் 
கடன்களையும் , பொறுப்புகளையும் செலவுகளையும் சந்திக்க 
இயலும் . வங்கிகளை எடுத்துக் கொண்டால் பணம் செலுத்தி 
வைப்புகள் ( Deposits ) வைத்திருப்பவர்களின் தேவையை அவ்வப் 

சமாளிக்க நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட விகிதப்படி 
இருப்பை ரொக்கமாக அவைகள் வைத்திருக்கின்றன . தாள் 
பணத்தை அச்சடித்து வெளியிடும் அரசும் , தன்னுடைய பொறுப்பு 
களுக்கு நிகரான இருப்பினை நாணயங்களாகவும் பொன்னாகவும் 
வைத்திருக்கிறது . முடிவாகக் கூறின் , ஒருவனுடைய அல்லது 
ஒரு நிறுவனத்தினுடைய அல்லது ஒரு அரசினுடைய செல்வத்தை 
உறுதிப்படுத்த பணம் தான் பெரும் பங்கு வகிக்கிறது . இவைகள் 
அனைத்தும் வகையுள்ளவைகள் எனக்கூற , பணம் பொறுப்புறுதி 
அளிக்கிறது . 
முதலாளித்துவப் பொருளாதார அமைப்பில் பணம் : ( Moneyin the capitalistic 
economy ) 

பொதுவுடைமைப் பொருளாதார ( Socialistic economy ) 
அமைப்பில் காணப்படும் மையத் திட்டவாரியம் ( Central Planning 


ஒருவன் 


என 


போது 


22 


மேல்நிலைப் பணவியல் 


board ) . முதலாளித்துவ அமைப்பில் இருக்காது . உற்பத்திக் 
காரணிகள் 

அனைத்தும் தனியார் உடைமையில் இருக்கும் . 
தனியாருக்கு முழு சுதந்திரம் உண்டு . விருப்பப்படி பொருள்களை 
உற்பத்தி செய்யலாம் . உற்பத்தியளவில் எந்தவிதக் கட்டுப் 
பாடும் இருக்காது . விருப்பமான வேலையர்களைப் (labourers ) 
பணியில் ஈடுபடுத்தலாம் ; ஊதியம் நிர்ணயிப்பதற்கு எவ்வித 
வரம்புமிருக்காது ; முதலீடு செய்வதிலும் இலாபம் ஈட்டுவதிலும் 
அளவு கிடையாது ; இதே போல் செலவு மற்றும் சேமிப்பு செய் 
வதிலும் முழு உரிமையுண்டு . சட்டத்திற்குப் புறம்பான செயல் 
களைத் தவிர வேறு அனைத்துச் செயல்களிலும் முதலாளித்து 
நாட்டில் தனி மனிதனுக்கும் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் முழு 
சுதந்திரம் உண்டு . எந்த விதக் கட்டுப்பாடுமில்லாமல் மக்களின் 
தேவை நிறைவு செய்யப்படும் . பொருளாதாரம் விரயமில்லாமலு ம் 
( Economic waste ) உற்பத்தி 

சீராக அமைகிறது என்றால் 
நம்மையெல்லாம் வியப்பில் ஆழ்த் துகிறதென்றே கூறலாம் . 
ஒரு கட்டுப்பாடற்ற திட்ட முறையில் உற்பத்தியின் அழிப்பும் 
நுகர்வோரின் தேவையும் எப்படி சம நிலையில் இருக்க முடிகிறது ? 
போதுமான அளிப்பு இருந்தாலும் எப்படி நுகர்வோரின் விருப்பத் 
திற்கேற்ப உற்பத்திப் பொருள்கள் செய்யப்படுகின்றன ? ஒரு 
குறிப்பிட்ட அளவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் , எப்படி அதே 
பொருளுக்கான வரையற்ற தேவையைச் சமாளிக்க முடிகிறது ? 
இவ் வினாக்களுக்கான விடையை ஆய்வு செய்து நோக்குங்கால் 
பணம் என்ற விடை கிடைக்கக் கூடும் . திட்ட வாரியமும் , 
திட்டங்களும் இல்லாவிட்டாலும் திட்டமிட்டதைப் போன்று 
பொருளாதார நடவடிக்கைகள் செம்மையாக நடைபெறுவதற்கு 
முக்கிய காரணம் பணமே ஆகும் . பொதுவுடைமைப் பொருளா 
தார அமைப்பில் கண்டிப்பான திட்டங்களால் பயன் இல்லாமற் 
போகலாம் . ஆனால் , முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் 
பொருளியல் வளர்ச்சி சிறப்புற்று விளங்குவதற்குப் பணமே 
தூண்டுகோலாக அமைகிறது என்று கூறுவார்கள் . பணம் 
என்ற ஆவல் , திட்டங்களைத் தானாகவே அமைக்கச் செய்தும் , சரி 
செய்தும் நாட்டில் உற்பத்திக்கு வழி வகுக்கிறது . 

நுகர்வோரின் தேவைக் கேற்ப எப்படி உற்பத்தி மேற் 
கொள்ளப்படுகின்றது எனப் பார்ப்போம் . முதலாளித்துவ நாட் 
டில் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிற தென்றால் இலாப 
நோக்கு இருப்பதால் தான் , இலாபம் ஈட்டும் அளவு என்பது 
பொருள்களின் அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள 
வேறுபாட்டைக் குறிக்கும் . விற்பனை விலை அதிகமானால் 
இலாபம் அதிகமாகும் . உற்பத்தியாளர்களுக்குக் 

உற்பத்தியாளர்களுக்குக் கூடு தலான 


பணத்தின் தன்மையும் பணிகளும் 


23 


முதலீடு 


இலாபம் கிடைக்கும் . மிகையான இலாப வேட்கை மேன்மேலும் 

செய்ய உற்பத்தியாளர்களைத் தூண்டும் குறிப்பிட்ட 
விற்பனை விலைக்கு ஒரு பொருள் விற்கப்படு கிற தென்றால் அவ் 
விலையில் நுகர்வோர் அப்பொருளை வாங்குகிறார்கள் என்று பொரு 
ளல்லவா ? இவ்வாறு , பொருள் உற்பத்தி தேவைக்கு ஏற்றாற் 
போல் 

அமைகிறதென்று கூறலாம் . ஒரு அளவுக்கு மேல் 
பொருளின் விலை சென்றால் நுகர்வோர் வாங்குவதை நிறுத்தத் 
தொடங்குவர் . உற்பத்தி செய்யப் பெற்ற பொருள்கள் சந்தையில் 
முடங்க ஆரம்பிக்கும் . பின் உற்பத்தியாளர்கள் தங்கள் விற்பனை 
விலையைக் குறைக்கத் தொடங்குவர் ; அதற்கேற்ப உற்பத்தி 
யையும் குறைப்பர் . எனவே உற்பத்தி என்ற முறையில் நுகர் 
வோர் அங்கீகரிக்கப்படாத இயக்குநர்கள் என்று கூறலாம் . 
இதன் கருத்து எந்தவிதத் திட்டமோ , கட்டுப்பாடோ இல்லாமல் 
தேவையும் , அளிப்பும் சம நிலையில் இருக்கின்றன என்பதாகும் . 


கர்வோர் விருப்பத்திற் கேற்ப எப்படிப் பொருள்கள் செய் 
யப்படுகின்றன என்பது அடுத்த வினாவாகும் . அவர்கள் எத்த 
கைய பொருள்களுக்கு உயர் விலை அளிக்க முன் வருகின்றன ரோ 
அத்தகைய பொருள்களை மட்டுமே உற்பத்தியாளர்கள் உற்பத்தி 
செய்வர் . நுகர்வோர் விரும்பாத அல்லது குறைவான விலையில் 
மட்டுமே வாங்குவதற்கு முன்வரக் கூடிய பொருள்களை உற்பத்தி 
செய்ய முன் வர மாட்டார்கள் . நுகர்வோர்களின் விருப்பத்தை 
அறிய வேண்டுமென்றால் அவர்கள் அளிக்க முன் வரும் விலை 
யைக் கணக்குக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் . விலை 
பணத்தின் மூலம் உணர்த்தப்படுவதால் உற்பத்தியின் போக்கை 
நிர்ணயிப்பதற்குப் பணம் பெரிதும் உதவுகின்றது . நுகர்வோர் 
விருப்பு வெறுப்புகளைப் புரிந்து கொண்டும் , ஊகம் செய்தும் 
உற்பத்தியாளர்கள் பொருள்களின் உற்பத்தியை அமைத்தால் 
இலாபம் அடைவர் , ஊகம் தவறாகப் போய்விட்டால் நட்டம் 
ஏற்படும் . தனி ஒரு நபரின் விருப்பு வெறுப்புகள் உற்பத்தியை 
நிர்ணயிப்பதில்லையாயினும் , நுகர்வோர் பலரின் விருப்பு வெறுப்பு 
களுக்கு ஏற்ப உற்பத்தி அமைகின்றது எனக் கூறலாம் . ஒவ் 
வொரு பொருளும் எந்த அளவுக்குப் பயன்பாட்டை அளிக்கின் 
றதோ , அந்த அளவுக்கு நுகர்வோர் விலை கொடுக்க முன் 
வருவர் . அதைப் பொறுத்து உற்பத்தி அமைகிறது . 


விலைமட்ட அடிப்படையைக் கொண்டு உற்பத்திப் 
பொருள்கள் நிர்ணயிக்கப்பட்டது போல் அதே விலை மட்டத்தைக் 
கொண்டு உற்பத்திக் காரணிகளும் உற்பத்தியில் ஈடுபடுத்தப் 
படுகின்றன. அதிக அளவு ஊதியமோ , 

தியமோ , கைம்மாறோ அளிப் 


24 


மேல் நிலைப் பணவியல் 


அளவு ஈட்டம் 


பதன் மூலம் உற்பத்திக் காரணிகளில் ஈர்க்கப்படுகின்றன . 
மாறாக , எந்த உற்பத்தித் தொழில் அதிக 
கொடுக்கிறதோ அதை நோக்கி உற்பத்திக் காரணிகன் செல் 
கின்றன எனக் கூறலாம் . அதாவது , உற்பத்திக் 

காரணிகள் 
உற்பத்தித் துறையில் ஈடுபடுத்தப்படுவதற்குக் காரணம் விலை 
மட்டமே ஆகும் . 


தேவையை முழுதும் நிறைவு 

செய்ய 

முடியாத அளிப்பு 
எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறதென்று விவரிப்போமானால் 
ஈண்டும் விலை மட்டமே காாணமாக அமைகிறது . ஒரு குறிப் 
பிட்ட வகைப் பொருளுக்கு உற்பத்தியை விட தேவை அதிகமாக 
இருக்கிறதென்றால் மக்களின் வாங்குந்திறன் மிகையாக உள்ளது 
எனலாம் . தேவை அதிகமாகிறது என்றால் அது ஒகு குறிப்பிட்ட 
விலையில் தான் இருக்க முடியும் . அவ வகைப் பொருளின் 
விலையை உயர்த்துவதன் மூலம் தேவையைக் குறைக்கச் செய்ய 
லாம் . உயர்த்தப்பட்ட விலையில் எல்லோராலும் அப் பொருளை 
வாங்க 

முடியாது . ஒரு சில பணம் படைத்தவர்களால் தான் 
வாங்க முடியும் . இவ்வாறு , ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்திப் 
பொருளின் அளிப்புக்கேற்றபடி தேவை சரி செய்யப்படுகிறது . 
இதிலிருந்து அறிவதென்ன வென்றால் அளிப்பும் தேவையும் 
சமமாக ஆகும் வரையில் விலை மட்டம் மாறும் . விலை வேறுபாடு 
காரணமாக , பற்றாக்குறைப்பொருள் பலருக்குப் பகிர்ந்து அளிக்கப் 
படுகிறது . 


மக்களிடையேயுள்ள சேமிப்பு மன்ப்பான்மையும் , செலவிடும் 
மனப்பான்மையும் விலை மட்டத்தால் தான் நிர்ணயிக்கப்படு 
கின்றன . இவ்விடத்தே விலை மட்டம் என்பது வட்டி வீதத்தைக் 
குறிக்கும் . வட்டி வீதம் மூலதனத்திற்கான தேவையையும் , 
அளிப்பையும் நிர்ணயிப்பதன் மூலம் மக்களிடப் சேமிப்பு நாட்டத் 
தையும் , நுகர்வு நாட்டத்தையும் கட்டுப்படுத்துகின்றது . 


பண்டங்களின் 

விலையை அடிப்படையாகக் கொண்டே 
உற்பத்தி செய்யப்பட வேண்டிய பொருளும் பொருளின் அளவும் 
நிர்ணயிக்கப்படுகின்றன , உற்பத்தித் துறையில் உற்பத்திக் காரணி 
கள் ஈடுபடுத் தப்படுகின்றன . பொருளுக்கான தேவையும் 
அளிப்பும் சமநிலை அடைகின்றன . அதேபோல் பணத் தேவையும் , 
பண அளிப்பும் ஒன்றுக்கொன்று சமமாகின்றன . இவ்விதசமநிலைப் 
போக்குகள் பொருளாதாரத்தில் இடம் பெற வேண்டுமானால் 
பணம் என்ற கருவி உபயோகப்படுத்தப்பட வேண்டும் . பணமே 


பணத்தின் தன்மையும் பணிகளும் 


ம் 


2.5 


என் 


கடன் 


கையாளப்படாத பண்டமாற்று முறையில் விலை நிர்ணயம் என் 

ற 
பிரச்சனைக்கு இடமே இல்லை . ஆகவே , நாட்டின் பொருளாதார 
வளர்ச்சியைத் திட்டமிட்டு உருவாக்கும் திட்ட வாரியமற்ற 
முதலாளித்துவ அமைப்பில் பணம் ஒரு அடிப்படைத் தேவை 
என்பது நன்கு தெளிவாகின்றது . 

பணம் , பொருளாதாரத்தில் பரிமாற்றம் செய்து கொள்ளும் 
மக்களை விற்குநர்கள் , ( Sellers ) , வாங்குநர்கள் ( Buyers ) என 
இரண்டு பிரிவுகளாகவும் , பண்டமாற்றுச் சந்தையை அளிப்பு , 
தேவை என்று இரண்டா கவும் பிரிக்கிறது . முன்பே பார்த்தது 
போல் விலை வட்டம் என்பது தேவை , அளிப்பு சக்திகளைப் 
பொறுத்து நிர்ணயம் செய்யப்படுகின்றது . 

உலகில் கடன் சந்தை ( Credit Market ) வளர்ச்சிக்குப் பணம் 
முக்கியத் தேவையாக அமைகிறது . பொருளுக்குப் பொருள் 
ற அடிப்படையில் பண்டமாற்று 

முறையிலும் 
நடவடிக்கை இடம் பெற்றது . ஆனால் பொருளைக் கடனாகப் 
பெற்றுப் பிற்காலத்தில் வட்டியுடன் சேர்த்துப் பொருளாகவே 
அளிப்பது மிகவும் கடின மான செயலாகும் . எண்ணற்ற பொருள் 
கள் எண்ணற்ற தரங்களில் அவ்வப்போது உற்பத்தி செய்யப் 
படுவதால் பண்டமாற்று முறையில் கடனைத் தீர்ப்பதென்று 
கடனீந்தோர் , கடனாளி ஆகியோரிடையே சிக்கலான பிரச்சினை 
யாகும் . ஆனால் விற்றல் , கொடுக்கல் , வாங்கல் போன்ற நடவடிக் 
கைகள் பணத்தின் மூலம் உணர்த்தப்பட்டால் எந்த வித இடர்ப் 
பாடோ - சர்ச்சையோ ஏற்பட வாய்ப்பிருக்காது . பண அங்காடியில் 
கடன் அளவும் வட்டி வீதமும் பணத்தின் அடிப்படையைக் 
கொண்டு நிர்ணயிக்கப்படுவதால் தான் கடன் சந்தை வளர்ச்சி 
யுறத் தொடங்கியது . 

முதலாளித்துவ அமைப்பில் உற்பத்தி , நுகர்வு , பகிர்வு , 
ஆகியவை விலை மட்டத்தை அடிப்படையாகக் கொண்டு நிர்ண 
யிக்கப்படுவதால் முதலாளித்துவம் செம்மையாகச் செயல்படு 
வதற்குப் பண அடிப்படையிலான விலையே முக்கிய காரண 
மாகும் . வேலைப் பகுப்பு முறையும் , சிறப்புத் தேர்ச்சியும் 
பணத்தின் தோற்றத்திற்குப் பின்னரே நடைமுறைக்கு வந்தன . 
பணத்தின் மூலம் பரிவர்த்தனை நடைபெறுவதால் உற்பத்தியாளர் , 
நுகர்வோரின் உழைப்பும் நேரமும் கணிசமான அளவில் சிக்கனப் 
படுத்தப்படுகின்றன . 

பணத்தின் தீமைகள் : பணம் ஒரு பரிவர்த்தனைச் சாதனம் 
என்பதை மறந்து மக்கள் பணமாமைக்குள்ளாகின்றனர் . பணம் 


26 


மேல் நிலைப் பணவியல் 


ஓர் உண்மையான செல்வம் ...என்று கருதிப் பணத்தைச் சேமித்து 
வைக்கிறார்கள் . சில போது இந் நினைவு வீணாகி விடுகிறது . பண 
வீக்கம் ஏற்பட்டு , சந்தையில் பொருள் கிடைக்கவில்லை என்றால் 
பணச் சேமிப்பால் எவ்விதப் பயனும் கிடையாது . பணப் பெருக் 
கினால் முதலீடு பெருகி உற்பத்தி பெருகும் என்பது இல்லை . அதே 
போல் கூலிகள் உயர்ந்தும் மக்கள் பணத்தால் நலமடையா மல் 
போகலாம் . பணத்திற்குப் பதில் பண்டங்களாகவே கொடுக்கப் 
பட்டால் இந்நிலை ஏற்படாது . கூலிகள் உயர்ந்தும் போதுமான 
தவையை நிறைவு செய்ய முடியாமல் போகிறது என்றால் 
பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியுற்று இருக்கிறது என்று பொருள் . 
பணத்தின் மதிப்பு இறங்காது என சேமித்து வைத்தால் 
நாளடைவில் அதன் மதிப்பு பாதிக்கும் . கீழாக விழத் தொடங்க 
லாம் . இதனால் பணம் நம்பிக்கைக் கேடு செய்ய வல்லது எனலாம் . 


பணத்தின் மதிப்பு ஏறும் போது பண்டங்கள் மலிவாகக் 
கிடைக்கும் . ஆனால் வியாபாரிகள் வணிக மந்தத்தால் பாதிக்கப் 
படுவார்கள் . தொழில் இலாபகரமாக இருக்காது ; முதலீடு 
குறையும் ; முதலீடு குறைந்தால் நாட்டில் வேலை வாய்ப்பும் குறை 
யும் ; இதனால் நாட்டு வருமானமும் குறையும் . இதற்கு மாறாகப் 
பணத்தின் மதிப்பு குறைந்தால் பண்டங்களின் விலை ஏறத் தொடங் 
கும் . விலை ஏற்றத் தால் வணிகர்கள் இலாபமடையக் கூடும் . 
நடுத்தர வகுப்பினரும் ஏழைகளும் பாதிக்கப்படுவர் . இப்படி 
யாக . பண மதிப்பு மாற்றத்தினால் சமூகத்தில் பல பகுதிகளில் 
பலவிதமான கேடுகள் விளையும் . 


வாணிபச் சுழல்கள் ஏற்படுவதற்குப் பணமே முக்கிய காரண 
மாகும் . சேமிப்புத் தொகை யாவுமே முதலீடு செய்யப்பட்டால் 
வாணிபச் சுழல்கள் ஏற்பட வாய்ப்பில்லை . சேமிப்புத் தொகைக் 
கும் முதலீட்டிற்கும் இடையே வேறுபாடுகள் இருப்பதால் தான் 
வாணிபச் சுழல்கள் ஏற்படுகின்றன . 


சிலர் செல்வச் செருக்குடன் இருப்பதற்கும் , சிலர் வறிய 
வர்களாக இருப்பதற்கும் பணம் தான் காரணம் . இலாப நோக் 
குடன் பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுவதால் 

மிகையான 
இலாப மளிக்கும் பொருள்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படவும் , 
இலாபமளிக்காத , ஆனால் மக்களுக்கு இன்றியமையாத பொருள் 
களின் உற்பத்தி தவிர்க்கப்படுவதற்கும் பணமே தான் காரண 
மாகும் . தற்காலத்தில் அன்றாட வாழ்க்கையில் சட்டத்திற்குப் 
புறம்பான செயல்களும் , தரக்குறைவான செயல்களும் நடை 
பெறுவதற்கு அப் பணமேதான் காரணமாகும் . 


பணத்தின் தன்மையும் பணிகளும் 


27 


மனிதனால் படைக்கப்பட்ட பணம் , முறையாகக் கையாளப் 
பட்டு , பண வாக்கக் கொள்கை மற்றும் அரசைக் கொள்கை 
மூலம் கட்டுப்படுத்தப்படவில்லை யென்றால் பொருளாதார அழிவுப் 
பாதைக்கு வழிவகுத்து மனிதனையே அழித்துவிடும் . அவன் 
இடும் ஏவல்களை நிறைவேற்றும் பணியாளாகப் பணம் இருக்க 
வேண்டுமே தவிர , பணத்தின் பணியாளராக அவன் இருக்கக் 
கூடாது . 


பொது உடைமைப் பொருளாதார அமைப்பில் பணம் : 

காரல் மார்க்ஸ் , லெனின் போன்ற பொதுவுடைமை வாதிகள் 
பணத்தின் மேல் வெறுப்புக் கொண்டிருந்த போதிலும் நடை 
முறையில் , பொருளாதாரத்தில் தொழில் வளர்ச்சிக்குப் பணம் 
ஒரு அடிப்படைத் தேவையாகும் எனச் 

சோவியத் 

ருஷ்யா 
உணர்ந்தது . பொதுவுடைமைப் புரட்சியாளர்கள் ( Bolsheviks ) 
ருஷ்யாவில் 1917 - ல் ஆட்சிக்கு வந்த காலத்தில் ருஷ்யப் பொரு 
ளாதார நிலை மிகவும் குழப்பமான நிலையில் இருந்தது . முன்பே 
வீக்க நிலையிலிருந்த பொருளாதாரம் மிகை வீக்க நிலைக்கு வந்து 
விட்டது . புரட்சிக்காரர்கள் அரசுச் செலவினங்களுக்காக மிகுதி 
யான அளவுக்குப் பணத்தை வெளியிட்டதால் அந்நிலை ஏற்பட் 
டது . 

விலை மட்டம் இரண்டு மூன்று திங்களுக்கொரு முறை 
இரண்டு மடங்காகிக் கொண்டே ( 1918 முதல் 1921 வரைக் 
குள் ) சென்றது . அதே சமயத்தில் பணமே கையாளப்படாத 
ஒரு இயற்கையான பொருளாதாரமாக மாற்றப்பட வேண்டும் 
என்ற நம்பிக்கையுடன் கொடையாகப் பொருள்களை மக்களிடையே 
வழங்கும் பணியை அரசு மேற்கொண்டது. ஆனால் அந் நம் 
பிக்கை எந்த விதப் பயனையும் அளிக்க வில்லை . 


புதிய 


பணம் கையாளப் பெறும் முறை முற்றிலும் நிறுத்தப்பட 
வேண்டு மென்ற கொள்கை உள்பட பொதுவுடைமைக் கொள் 
கையின் வேறு பல கோட்பாடுகளும் கைவிடும் படியான ஒரு 

பொருளாதாரக் கொள்கை ( NCW Economic Policy ) 
1921 - இல் உருவாக்கப்பட்டது . மையத் திட்டங்களும் ஒருங் 
கிணைப்பும் பெருமளவுக்கு 1920 -- இல் மேற்கொண்டபோது 
பணவியல் மற்றும் வங்கியல் முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப் 
பட்டது . இன்றும் அதே நிலை தான் ருஷ்யாவில் இருந்து வருகிறது . 
ஆனால் பண வாக்கக் கொள்கையும் வங்கியில் செயல் முறையும் 
அரசுக் கட்டுப்பாட்டுத் திட்டங்களுக்குள்ளாகத்தான் . நடைபெற 

Paul B. Trescott , Money , Banking and Ecomic Welfare " , 
Page 17 . 


2 


28 


மேல்நிலைப் பணவியல் 


வேண்டும் . இருப்பினும் , தடையிலாப் பொருளாதார முறையில் 
பணம் செய்யக்கூடும் பணிகளில் பெரும்பாலானவை பொதுவுடை 
மைக் கொள்கையுடைய நாட்டிலும் காணப்படுகிறது . எவ்வளவு 
பொருள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் , எப்போது உற்பத்தி 
செய்யப்பட வேண்டும் , எந்த முறையில் உற்பத்தி செய்யப்பட 
வேண்டும் என்ற திட்ட ஆணைகள் வேண்டுமானால் , உற்பத்திச் 
செலவைப் பொருட்படுத்தாமல் , பண உதவியின்றிப் பிறப்பிக்க 
லாம் . ஆனால் பரிவர்த்தனை று வரும்போது பணத்தின் 
உதவியை நாடித்தான் ஆக வேண்டியிருக்கிறது . பணத்தின் 
உதவியின்றிப் பரிவர்த்தனைச் 

செய்வதென்பது 

எவ்வளவு 
கடினம் என்று முன்பே பார்த்தோம் . கூலிகளும் சம்பளங்களு ம் 
பணத்தின் மூலம் தானே உணர்த்தப்பட வேண்டியிருக்கிறது . 
அப்போது தான் நுகர்வோர் நுகர்ச்சிப் பொருள்களைச் சந்தையில் 
வெகு இலகுவாக வாங்க முடியும் . 


என்று 


பொதுவுடைமைக் கொள்கையுடைய 

நாடு என்றால் 
அனைத்துப் பொருள்களும் பணிகளுமே கைம்மாறு இல்லாமல் 
நடைபெறுகின்றன என்று பொருளல்ல . ஒரு சில உணவுப்பொருள் 
கள் வேண்டுமானால் கொடையாக அளிக்கப்படலாம் . பெரும் 
பாலான பொருள்களுக்கும் பணிகளுக்கும் விலை கொடுத்துத் 
தான் வாங்கவும் விற்கவும் வேண்டும் . நுகர்வோரின் தேவைக் 
கேற்றவாறு உற்பத்தி அமைவதில்லை என்றாலும் திட்டக் குழு 
அதிகாரிகள் , நுகர்வோரின் கோரிக்கையை அவ்வளவாக நிரா 
கரிப்பதில்லை . இதற்கு மாறாக விலைவாசிகளை அதிகப்படுத்து 
வதன் மூலம் நுகர்வோரின் தேவை கட்டுப்படுத்தப்படுகிறது . 
விலைவாசிகளும் , வருமானங்களும் பணத்தின் மூலம் உணர்த்தப் 
படுவதாலும் தனிப்பட்ட நபர்களுக்குள் அவைகள் வேறுபடுவ 
தாலும் தான் பொருள்கள் ஒருவரிடமிருந்து வேறு ஒருவருக்கு 
மாறுகின்றன . 


உழைப்புக் கேற்ற ஊதியம் அல்லது ஊதியத்திற் கேற்ற 
உழைப்பு என்று இருந்தால் தான் நாட்டில் உற்பத்தியைப் 
பெருக்க முடியும் . வேறு எந்த விதக் கட்டாயத்தினாலும் வேலை 
யர்களின் திறமையையோ . உற்பத்தியையோ அதிகரிக்க முடியா 
தென ருஷ்யர்கள் குறிப்பாக உணர்ந்தனர் . அதன்படியே இன்றும் 
செய்து வருகின்றனர் . ஆனால் கூலி , வருமானம் போன்றவை 
அரசாலேயே கட்டுப்படுத்தப்பட்டு நிர்ணயம் செய்யப்படுகின்றன 
இவை முதலாளித்துவ நாட்டில் சுதந்திரமாக நிர்ணயம் செய்யப் 
படுவதுபோல் பொதுவுடைமை நாட்டில் கிடையாது . 


பணத்தின் தன்மையும் பணிகளும் 


29 


கவனம் 


திட்டக் குழுவினர் வரைந்துள்ள எல்லைக்குள் இலாப ஈட்டத் 
தைப் பொறுத்து உற்பத்தித் துறையினர் தங்கள் உற்பத்தியில் 
செலுத்துகின்றனர் . இலாப ஈட்டம் 

அதிகமாகக் 
கொடுக்கக் கூடும் பொருளாக இருந்தால் அதன் உற்பத்தியை 
அதிகப்படுத் துகின்றனர் ; குறைவாகக் கொடுக்கக் கூடியதாக 
இருந்தால் உற்பத்தியையும் குறைக்கின்றனர் . ஆனால் எந்த 
அளவு உற்பத்தி செய்தாலும் ஒரு எல்லைக்கு மேல் போகக் 
கூடாது . மேலும் உற்பத்திச் செலவுக்கும் , வெளியாக்கத்திற்கும் 
( Our put ) விற்பனை விலைக்கும் கணக்குகள் நெறியாக இருத்தல் 
அவசியமாகும் . திட்டமிட்டபடி இலாபம் முழுவதும் கிடைத்து 
அதில் ஏதேனும் உபரியான இலாபமிருப்பதாகக் கணக்கிட்டால் 
அந்த இலாபம் பணியாளர்களுக்கும் மேலாண்மைத் 

துறை 
யுள்ளவர்களுக்கும் பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும் . தடை 
யிலாப் பொருளாதாரத்தில் உள்ளபடி இல்லாமல் பொதுவுடமைப் 
பொருளாதாரத்தில் உற்பத்திக்கும் விலை மட்டத்திற்கும் எவ் 
விதத் தொடர்புமில்லை . விலை எதுவாக இருந்தாலும் திட்ட 
மிட்டபடி தான் உற்பத்தி அமைகிறது . ஆனால் ஆங்காங்கே 
சிறு அத்துமீறல்கள் புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு இருக்கலாம் . 
முடிவில் பொதுவுடைமைக் கொள்கையுடைய நாடுகளில் , குறிப் 

ருஷ்யாவில் , பணம் ஒரு மதிப்பளவையாகவும் , பரிவர்த் 
தனைச் சாதனமாகவும் தான் பயன்படுத்தப்படுகிறதே தவிர , 
உற்பத்தியின் அளவையும் அளிப்பீடு செய்வதையும் நிர்ண 
யிக்கும் கருவியாகப் 

பயன்படுத்தப்படுவதில்லை 
கூறலாம் . 


பாக 


என்று 


3. பணத் திட்டங்கள் 
( Monetary Standards) 


பணத் திட்டம் என்றால் என்ன என்பதைப் பற்றி அறியு 
மிடத்துப் பணம் ஒரு மதிப்பளவு கோலாக விளங்குகிறது என்பதைக் 
கண்டு கொள்ள வேண்டியிருக்கிறது . பொருளாதார மதிப்பு 
பணத்தின் மூலமாகவே குறிக்கப்படுகிறது . அதாவது பொருளா 
தார மதிப்பின் அளவு கோல் பணமாகும் . அப்பணம் பல அலகு 
களாக - ரூபாய் , வெள்ளி , டாலர் , பவுன் போன்றவை - குறிப்பிடப் 
படுகின் 

றது . பணத் திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதிப்பளவு 
கோலை அடிப்படையாகக் கொண்ட பணவாக்க முறையைக் 
( Monetary System ) கொள்வதாகும் . மதிப்பளவு கோலின் 
பெயரையும் , சில்லறை நாணயங்கள் மற்றும் அரசாங்கத் தாள் 
பணம் அச்சிட்டு வெளியிடல் கிடைத்தற்கரிய உலோகங்கள் 
வாங்குதல் , விற்றல் , ஏற்றுமதி இறக்குமதி செய்தல் மற்றும் 
அவைகளை ஒழுங்குபடுத்துதல் , வங்கிகள் கடன் ஆக்கம் செய்தல் 
அல்லது குறைத்தல் , வங்கி வைப்புக்களை கூடுதலாகப் பெறுதல் 
அல்லது குறைப்பு செய்தல் போன்ற பண வாக்கத் தன்மை 
(Monetary Character ) களின் , ஒழுங்குகளையும் பணத்திட்டம் 
கொண்டுள்ளது . 


ஒன்று 


. 


பணத் திட்டங்களின் வகைகள் ( Types of Monetary Standards ) : 
பணத் திட்டங்களை இரண்டு பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கலாம் : 

பெண்டத் திட்டங்கள் (Commodity Standards) : 
மற்றொன்று ஆணைத் திட்டங்கள் (Fiat standards) . பண்டப் 
பணத்தில் அதன் முக மதிப்பும் , வாங்கும் சக்தியும் சம அளவில் 
இருக்கும் . எடுத்துக் காட்டாக ஒரு நாடு பொன்னைப் பணமாகக் 
கையாண்டால் , ஒரு குறிப்பிட்ட பொன் நாணயத்தின் ( Gold Coin ) 
வாங்குந் திறனும் , அந்நாணயப் பண்டத்திலுள்ள உலோக மதிப்பும் 
ஒன்றாகும் . வெள்ளியைப் பண மாகக் கொண்டால் அம் முறைக்கு 
வெள்ளித் திட்டம் என்றும் , பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்துச் 
செலாவணி நாணயமாக ஆட்சி செய்தால் , அம் முறைக்கு இரு 
உலோக செலாவணித் திட்டங்கள் ( Bimetallic Standards ) என்றும் 
பெயர்படும் . 


உறுதியளிக்கப்படும் இம . 
பணத திட்டங்கள் 

ஆணைச் செலாவணித் திட்டத்தில் பண்டத்தின் முக மதிப்பும் , 
பண்டத்தின் மதிப்பும் சம அளவில் இரா . இவ்வகைப் பணம் 
அச்சிடப்பட்டுப் புழக்கத்தில் விடப்படும் முக்கிய நோக்கம் பணம் 
ஒரு மாற்றுச் சாதனமே என்பதால் தான் . ஒரு பவுன் பொன் நாண 
யத்தை மாற்றி உலோகமாகப் பெற விரும்பினால் அதற்குச் சமமான 
அளவில் உலோகம் வாங்க முடியாது . சற்றுக் குறைவாகத் தான் 
வாங்க முடியும் . நாட்டில் தேவையான அளவுக்கு ஒரு குறிப் 
பிட்ட உலோக நாணயத்தைக் கையாளத் தேவையான உலோகம் 
கிடைக்காததால் தான் இவ்வகை ஆணைச் செலாவணித் திட்டம் 
கையாள வேண்டி இருக்கிறது . அமெரிக்காவில் 186.2 முதல் 
1879 வரை இவ்வகைத் திட்டம் உபயோகப்படுத்தப்பட்டது . 
திட்டப் பணமும் , கடன் பணமும் : ( Standard Money and Credit Money ) 

திட்டப் பணம் என்பது ஏனைய வகைப் பணங்களை நேர்முக 
மாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறுதியில் மீட்கக் கூடிய 
தாகும் . அதே போழ்து அதனை வேறு எதனாலும் மீட்க முடியாததும் 
ஆகும் . ( Standard money may be defind as the money of 
ultimate redemption of all other kinds of money , either directly 
or indirectly ) . ஒரு 

நாடு பொன் நாணயத் திட்டத்தைக் 
கையாண்டால் பொன் நாணயங்கள் திட்டப் பணமாகும் ; பொற் 
கட்டித் திட்டத்தை ( Gold Bullion Standard ) ஒரு நாடு ஆட்சி 
செய்தால் , திட்டப் பணம் என்பது காப்பிருப்பாக ( Reserve ) 
வைக்கப்பட்டிருக்கும் பொற் கட்டிகளைக் கொண்டதாகும் ; 
ஆணைச் செலாவணித் திட்டத்தை ஒரு நாடு ஆட்சி செய்தால் 
திட்டப் பணம் என்பது அரசுக் காகிதப்பணம் அல்லது வங்கித் தாள் 
பணம் ( Bank Ntes ) அல்லது இரண்டையும் சேர்த்துக் குறிக்கும் . 
திட்டமற்ற பணவகைகள் 

பணமாகும் . திட்டப் 
பணத்தை 

கடன் 
பண மாகும் . கடன் பணத்தை ஆட்சி செய்வது திட்டப் பணத்தின் 

பொறுத்திருக்கிறது . அதன் அடிப்படையில் தான் 
கடன் பணம் உண்டாக்கப்படுகிறது . அரசும் , வங்கி நிறுவனங் 
களும் தற்காலத்தில் கீழ்கண்ட கடன் பணங்களை உண்டாக்கி 
வெளியிடுகினறன : 


அளவைப் 


( 1 ) அரசுக் கடன் பணம் - ( அ ) திட்டப்பணத்திற்கு ஈடாக 
உறுதித்தாள்கள் அளித்தல் ( ஆ ) துணை நாணயங்கள் ( SUBSI 
DIARY COINS ) 


32 


மேல்நிலைப் பணவியல் 


( 2 ) வங்கிக் கடன் பணம் - ( அ ) வங்கிப் பணம் ( ஆ ) வங்கித் 
தேவை வைப்புக்கள் ( Bank Demand Deposits ) . 


துணை 


அரசுக் கடன் பத்திரத்தில் உறுதித்தாள் பணங்களும் 

நாணயங்களும் இடம் பெறுவதுண்டு . சிறு வணிக 
நடவடிக்கைகளுக்காகத்துணை நாணயங்கள் அச்சிடப்பட்டு வெளி 
யிடப்படுகின்றன . இவ் வகை காசுகளின் முகமதிப்பு அவை 
களின் உலோக மதிப்பை விடச் சற்றுக் கூடுதலாகவே 
இருக்கும் ; திட்டப்பணத்தால் மீட்கப்படக்கூடியவையாகும் 
திட்டப்பணமாக மீட்கக்கூடும் என்பதற்காக மட்டும் அந்தக் 
காசுகளுக்கு மதிப்புக் கொடுக்கப்படவில்லை ; அதனுடைய 
அளிப்பு வரையறுக்கப்பட்டு அரசால் 

வெளியிடப்படுவதால் 
மதிப்புக் 

கொடுக்கப்படுகிறது ; எல்லோரும் ஏற்றுக்கொள் 
கிறார்கள் . சிற்சில சமயங்களில் அரசு காகிதக் கடன் பணங் 
களையும் , அச்சிட்டு வெளியிடுவதுண்டு . இவைகள் கடைசியில் 
திட்டப்பணமாக மாற்றப்படக்கூடும் . அமெரிக்காவில் 1890 - ல் 
வெளியிட்ட கருவூல நோட்டுகளும் ( Treasury Notes ) , வெள்ளிச் 
சான்றிதழ்களும் ( Silver Certificate ) இதற்கு எடுத்துக் காட்டு 
களாகும் . இங்கிலாந்தில் முதல் உலகப் போர் காலத்தில் 
வெளியிட்ட கருவூல நோட்டுகள் 1928- வரைக்கும் கையாளப் 
பட்டன . ( retained ) ; கனடாவில் 1934 - இல் மைய வங்கி 
ஏற்படுத்தும் வரைக்கும் கருவூல நோட்டுகள் வெளியிடப் 


படடன . 


கடன் பணம் பெருக்குவதில் முக்கியப் பங்கு வகிப்பது 
வங்கிகளே . 
மைய 

வங்கி நோட்டுகள் , இங்கிலாந்து வங்கி 
நோட்டுகள் , இந்திய ரிசர்வ் வங்கி நோட்டுகள் போன்றவை 
அந்தந்த நாடுகளில் மாற்றுச் சாதன மான கடன் பண வகையைச் 
சேர்ந்தவைகளாகும் . இவ் வகை நோட்டுகள் சில நாடுகளில் 
வேறு வகைப் பணங்களாக மாற்றுரிமை பெற்றிருந்தன . வேறு 
சில நாடுகளில் அவைகளுக்கு மாற்றுரிமை இல்லை . முன்ன தற்கு 
இந்திய நோட்டுகளையும் , பின்ன தற்கு இங்கிலாந்து 

நோட்டு 
களையும் கூறலாம் . 


போன்ற 


காசோலைக்குட்பட்ட தேவை வைப்புகளும் ( Demand 
deposits subject to cheques ) கடன் பண வகையைச் சேர்ந்தவை 
யாகும் . இங்கிலாந்து , அமெரிக்கா 

நாடுகளில் 
90 சத விகித ( 90 விழுக்காடு ) வணிக நடவடிக்கைகள் 
காசோலை மூலமாகவே நடைபெறுகின்றன . எனவே , காசோலை 
களும் மாற்றுச் சாதனமாகப் பணி புரிகின்றன . 


பணத் திட்டங்கள் 


33 


திட்டப் பணத்திற்கும் கடன் பணத்திற்கும் உள்ள வேறுபாடு 
நிரந்தரமான தல்ல . அவைகள் சூழ்நிலைக்கேற்ப மாறுபடும் . ஒரு 
காலத்தில் திட்டப்பணமாக இருந்தது வேறொரு காலத்தில் 
கடன் பணமாக மாறுகிறது . அமெரிக்காவில் உள்நாட்டுப் 
போருக்கு முன்னர் , 371.25 குன்றிமணி ( Grains ) கொண்ட 
வெள்ளி டாலர் திட்டப் பணமாக இருந்தது . ஆனால் அதே 
வெள்ளியைக் கொண்ட அந்த டாலர் இப்போது கடன் பண மாக 
இருக்கிறது . இதேபோல் 1879 வரைக்கும் பச்சைப் 
புறத் தாள்கள் ( Green backs) as திட்டப் பணமாகக் கையாளப் 
பட்டன . எப்போது அவைகள் பொன்னுக்கு மீட்க முடியும் எனக் 
கொள்ளப்பட்டதோ , அப்போதே அவைகள் கடன் பணமாகவும் , 
பொற்காசுகள் திட்டப்பணமாகவும் மாறின . கைமாறும் பணம் 
கிடைப்பதற்கரிய உலோகமாக மீட்கப்படுவதை எப்போது அரசு 
நிறுத்தி வைக்கிறதோ , பணத்தின் முகமதிப்பும் அதன் உலோக 
மதிப்பும் எப்போது சமமாக இல்லையோ , அப்போதே புழக்கத் 
திலுள்ள கடன் பணம் தானாகவே திட்டப் பணமாக மாறுகிறது . 
பணத் திட்டங்களின் - உள்நாடு மற்றும் பன்னுடு - ஆய்வு : 

எவ்வகைப் பணத் திட்டத்தையும் ஆளுவதற்கு ஒவ்வொரு 
நாட்டிற்கும் உரிமை இருந்தாலும் , ஆளக்கூடிய குறிப்பிட்ட பணத் 
திட்டம் , மற்ற நாடுகள் ஆளுகின்ற பணத் திட்டங்களின் 
அடிப்படையைப் 

பொறுத்திருக்கிறது . குறிப்பிட்ட 
பணத்திட்டத்தை , எடுத்துக் காட்டாக , பொற்கட்டித் திட்டத்தை 
ஒரு நாடு மட்டும் கையாண்டால் ஏற்படுகின்ற , மற்றும் நிகழ்கின்ற 
நிலையானது ( Situation ) , அதே திட்டத்தை மற்ற நாடுகளும் 
கையாளுகின்ற போது ஏற்படுகின்ற நிலைக்கு மாறுபடும் . இந்நிலை 
ஏற்படுவதற்கு , முக்கிய காரணம் , பணம் ஒரு மாற்றுச் சாதன 
மாகவும் , மதிப்பளவையாகவும் உள் நாட்டில் மட்டும் இருக்காமல் , 
பன்னாட்டு அளவிலும் பணி புரிவதால் தான் . பன்னாட்டு அளவில் 
மாற்றுச் சாதனமாக இயங்குகிறபடியால் உள்நாட்டுச் சூழ் 
நிலையைக் கட்டாயமாகப் பாதிக்கிறது . ஆனால் உள் நாட்டுப் பணத் 
திட்டத்திற்கும் , பன்னாட்டுப் பணத்திட்டத்திற்கும் உள்ள வேறு 
பாட்டை முழுமையாக வேறுபடுத்திக் கூற முடியாது . இருப்பினும் , 
இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டைச் செயற்கை வடிவிலாவது 
விவரித்தால் தெளிவு காணலாம் . நாம் பொதுவாக அறிய 
வேண்டியது என்ன வென்றால் “ வேறு நாடுகள் கையாளாத பணத் 
திட்டத்தை ஏன் ஒரு நாடு மட்டும் ஆள நினைக்கின்றது ? அல்லது 
* Green backs : An American fiduciary note isgue, First issued 
by the U. S. Treasury in 1862 . 


3 


34 


மேல்நிலைப் பணவியல் 


மற்ற நாடுகள் ஆளுகின்ற பணத் திட்டத்தையே ஏன் ஒரு நாடு 
ஆட்சி செய்ய நினைக்கின்றது ? , என்பதாகும் . 


நாம் முதலில் மூன்று கூறுகள் அடங்கிய பொற்காசுத் திட்டம் 
( Gold Coin Standard ) , பொற் கட்டித் திட்டம் ( Gold Bullion 
Standard ) மற்றும் பொன் மாற்றுத் திட்டம் ( Gold Exchange 
Standard ) அடங்கிய பொன் திட்டத்தை உள்நாட்டு அளவில் 
ஆய்வு செய்து விவரிப்போம் . அதற்குப்பின் பன்னாட்டு அளவில் 
பொன் திட்டத்தைப் பற்றிப் பார்க்கலாம் . 


பண 


உள் நாட்டுப் பொன் திட்டத்தின் நன்மைகள் : 

பொன் திட்டத்தைக் கையாண்ட நாடுகள் , பொதுவாக , 
நன்மையையே அடைந்ததாகக் கூறப்படுகிறது . ஒரு நாடு 
மட்டும் அத்திட்டத்தை ஆட்சி செய்தபோது ஒரு சில நன்மை 
களும் , பல நாடுகள் ஆட்சி செய்த போது வேறு சில நன்மைகளும் 
ஏற்பட்டு இருக்கின்றன . நாம் முதலில் , ஒரு நாடு மட்டும் தனித் 
திருந்து பொன் திட்டத்தை ஆட்சி செய்ததால் ஏற்பட்ட 
நன்மைகளை விவரிப்போம் . ( 1 ) பொது மக்களிடையே 
வாக்க முறையில் நம்பிக்கையை அதிகப்படுத்தியது . ( 2 ) பண 
வாக்கக் கட்டுப்பாட்டு முறைகளை 

அரசோ 

வங்கியோ 
பயன்படுத்த வேண்டிய அவ சிய 

மேற்படவில்லை . 
ஏனென்றால் பணவாக்கக் கட்டுப்பாட்டு முறைகள் தானாகவே 
செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன . ( 3 ) பொன்னினின்றும் விலகிய 
வேறு எந்தப் பணத் திட்டத்தைக் கையாண்டாலும் விலைவாசி 
மட்டம் பொன் திட்டத்தின் கீழ் இருப்பதைப் போல் அவ்வளவு 
நிலையாக இருக்காது . அதாவது பொன் திட்டத்தின் கீழ் விலைவாசி 
மட்டம் ஒரு நிலையில் ( Stable ) 

நிலையில் ( Stable ) இருந்தது . 


மைய 


நம்பிக்கை ( Confidence ) : 

பொன் திட்டம் பணவாக்கத் துறையில் மக்களிடையே 
நம்பிக்கையை வளர்க்கிறது . பொன் ஒரு பணமாக விளங்கு 
வதால் மட்டும் அது மக்களால் ஈர்க்கப்படவில்லை; பொன்னின் 
தன்மையையும் அதன் உள் மதிப்பையும் பொறுத்து அதற்கு ) 
மதிப்புக் கொடுக்கப்படுகிறது . பொன்னினால் என்னென்ன 
பொருட்கள் , ஆபரணங்கள் எந்தெந்த வடிவில் வடித்தெடுக் 
கப்படுகின்றன எனக் கூற வேண்டியதில்லை . அதே போழ்து , 
மாற்றுரிமையற்ற தாள் பணத்திற்கும் எந்த வித மதிப்பும் இல்லை 
எனக் கூறுவது மிகையாகாது . அது சாதாரண தாள் தானே ! 
அதற்கு மதிப்பை நாமே கொடுத்துப் பணமாக உபயோகிக்கிறோம் . 


பணத் திட்டங்கள் 


35 


மேலும் பொன் திட்டத்தில் , காகிதப்பணம் , வங்கியின் தேவை 
வைப்புகள் போன்ற ஏனைய பண வகைகள் தாராள மாக ஏற்றுக் 
- கொள்ளப்படுகின்றன . ஏனென்றால் இவ்வகைப் பணங்களைக் 
கொடுத்துப் பொன்னை எவ்வித கட்டுப்பாடில்லாமல் பெறமுடியும் . 
இதனால் பொன் திட்டத்தின் மதிப்பு இன்னும் உயருகிறது . மேலும் 
நாட்டுத் தேவைக்கு மேல் பணம் அச்சிடப்பட்டுப் புழக்கத்தில் 
விடப்படுமோ என்ற அச்சம் நீக்கப்படுகிறது . ஏனென்றால் பண 
வெளியாக்கம் பொன்னின் இருப்பைப் பொறுத்து வரையறுக்கப் 
படுகிறது . எனவே பண வீக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை . 


பணவாக்க முறை தானக இயங்குதல் : 

பணவாக்க முறையை ஒழுங்குபடுத்துவதும் , கட்டுப்படுத்து 
வதும் அரசு மற்றும் மைய வங்கியின் 

பணியாகும் . ஒழுங்கு 
படுத்துவதென்பது சாதாரண காரியமன்று ; எவ்வளவோ இன்னல் 
களுக்கும் , எதிர்ப்புகளுக்குமிடையில் செய்ய வேண்டியிருக்கிறது . 
ஆனால் எந்தவித இடர்ப்பாடுமில்லாமல் பண வாக்க 

முறை 
- கட்டுப்படுத்தப்படுகிறதென்றால் அது வரவேற்கக் கூடியதே 
யாகும் . பொன் திட்டத்தைப் பணமாகக் கொண்டால் கடன் 
கட்டுப்பாடு மற்றும் பணவாக்க முறை தானாகவே ஒழுங்கு 
படுத்தப்படுகிறது . பணம் பெருகினாலோ அல்லது குறைந்தாலோ 
பொன் திட்டத்தில் அவசியமில்லை . ஏனென்றால் பொன்னின் 
இருப்பு நிலைக்கேற்றவாறே பண அளிப்பு கூடி குறைகிறது . 
வங்கி நோட்டுகள் , கைக்கு கைமா 

கைக்கு கைமாறும் பணங்கள் போன்றவை 
களின் முக மதிப்புக்குச் சரியாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட 
சத வீதத்திற்கு ஏற்றாற் போலவோ பொன் இருப்பு வைக்கப் 
படுகிறது . உற்பத்தி காரணமாகவோ அல்லது இறக்குமதி 
காரணமாகவோ பொன்னின் இருப்பு உயர்ந்தால் பண அளிப்பும் 
கூடுதலாகும் . இதனால் பொருளாதாரம் பாதிக்கப்போவதில்லை . 
இதே போல் , ஏற்றுமதி காரணமாகவோ அல்லது முடக்கம் 
காரணமாகவோ பொன்னின் இருப்புக் குறைந்தால் , பண அளிப்பு 
குறைக்கப்பட்டு அல்லது புழக்கத்திலிருந்து மீட்கப்பட்டு , பண 
முறை கட்டுப்படுத் தப்படுகிறது . 

செயல்கள் 
அனைத்தும் தானாகவே பொன் திட்டத்தில் நடைபெறுகின்றன . 
அரசோ மைய வங்கியோ நடவடிக்கைகள் எடுக்கத் தேவை 
யில்லை . 


வாக்க 


விலை நிலை பெறுதல் ( Stability of Price level ) : 
ஒரு குறிப்பிட்ட 

குறிப்பிட்ட பணத் திட்டத்தை ஆட்சி செய்வதால் 
நெடுங் காலத்தில் விலை மட்டம் தேவையான அளவு நிலையாக 


36 


மேல்நிலைப் பணவியல் 


இருக்க முடிகிறது . விலை மட்டம் மாறுவதற்கு முக்கிய காரணம் 
மக்களின் வாங்குந்திறன் மாறுவதால் தான் . பணப் புழக்கம் 
அதிகமிருப்பின் வாங்குந்திறன் மிகுதியாகி விலை மட்டம் உயர் 
கிறது . விலை மட்டம் உயர்ந்தால் பொருளாதார நிலையே மாறு 
வதற்கு இடமுண்டு . ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரோ அல்லது 
தொழில் நிறுவனங்களோ முதலில் பாதிக்கப்பட்டுப் பின்னர் 
அனைத்துப் பொருளாதார முமே பாதிக்க வாய்ப்பு ஏற்படுகிறது . 


எனக் 


பொன் திட்டத்தால் விலை மட்டம் முற்றிலும் நிலையான 
அளவில் இருக்க முடிகிறது எனக் கூற முடியாது . அமெரிக் 
காவிலும் மற்ற நாடுகளிலும் பொன் திட்டம் கையாளப்பட்ட 
காலத்தில் விலைவாசி குறியீட்டெண்களில் ஏற்ற இறக்கங்கள் 
பெருமளவுக்குக் காணப்பட்டன . இருப்பினும் , பொன் திட்டத் 
தால் விலை மட்டம் நிலையாக இருக்கும்படி செய்யப்படு கிறது 

கூறப்படுகிறது . இதற்குக் காரணத்தை அறிந்தால் , 
ஏனைய பணத்திட்டத்தைவிடப் பொன் திட்டத்தில் விலை மட்ட ஏற்ற 
இறக்கம் குறைவாகவே இருக்கும் . பொன் திட்டத்தில் விலை 
மட்டம் நிலையான தாக இருக்கிறது எனக் கூறக் காரணம் உலகில் 
பொன் இருப்பு ( Gold Stock ) மாறாமலிருப்பது தான் . ஆண்டு 
தோறும் உற்பத்தி பெருகினாலும் அது சொல்லத்தக்க அளவில் 
பெருகுவதில்லை ; புறக்கணிக்கக் கூடிய அளவில் தான் உற்பத்தி 
கூடுகிறது . 1940 ல் பொன்னின் உற்பத்தி , கூடுதலான அள 
வுக்குப் பெருகியது எனக் கூறப்படுகிறது . அந்த ஆண்டில் கூட 
பொன்னின் மொத்த இருப்பில் 5 சதவிகிதத்திற்கும் குறை 
வாகத்தான் உற்பத்தி பெருகி இருக்கிறது . எனவே , விலை 
வாசி உயர்வதற்கு வாய்ப்பில்லை ; விலை மட்டம் ஓரளவிற்கு நிலை 
யாக இருக்க முடிகிறது . இதே நிலை வேறு எந்த திட்டத்தைக் 
கடைப்பிடித்தாலும் இருக்க முடியாது . 

பொன்னின் உற்பத்தி மக்கள் பெருக்கத்திற்கும் , வியாபாரத் 
தேவைக்கும் ஏற்றாற்போல் இணையாக இல்லாவிட்டால் விலை 
மட்டத்தில் ஏற்ற இறக்கம் மிகுந்து காணப்படும் . 
உள் நாட்டுப் பொன் திட்டத்தின் தீமைகள் : 

பொன் திட்டத்தைத் திறனாய்வு செய்வோர் , பொன் திட்டத் 
தினால் ஏற்பட்ட நன்மைகள் பார்வைக்குத்தான் அப்படித் தெரி 
கின்றதே தவிர உண்மையில் அப்படிக் கூற முடியாது என 
விவரிக்கின்றனர் . நன்மைகளை விடத் தீமைகள் தான் அதிகம் 
எனப் பொன் திட்டத்தின் தீமைகளைக் கீழ்க்கண்டவாறு சுட்டிக் 
காட்டுகின்றனர் : 


பணத் திட்டங்கள் 


37 


( 1 ) பொன் திட்டம் ஒரு விரும்பத்தக்க காலத்திட்டம் 
( Fair weather Standard ) எனலாம் : பொருளாதார நெருக்கடி 
காலங்களில் இத் திட்டம் கைவிடப்பட்டால் ( Suspension ) மக்க 
ளிடையே ஒரு வகை பீதியை உண்டு பண்ணும் ; ( 2 ) பொன் 
- திட்டம் பணவாக்க முறையில் தானாகச் செயல்படுவதில்லை . 
அப்படியே செயல்பட்டாலும் நன்மைகளை விடத் தீமைகளே அதிக 
மாகும் ; ( 3 ) ஒரு நாட்டில் பொன் திட்டத்தின் கீழ் விலை மட்டம் 
நிலை பான அளவில் ஏன் வைக்கப்படுகிறது என்பதற்கு முக்கிய 
மான காரணங்கள் ஏதுமில்லை . 
விரும்பத்தக்க காலத்திட்டம் : 

பொன் திட்டத்தின் நன்மைப் பகுதியைப் பார்க்கும் போது 
அது மக்களிடையே நம்பிக்கையை வளர்க்கிறது எனப் பார்த் 
தோம் . அதை எதிர்த்துத் தான் இது ஒரு விரும்பத் தக்க காலத் 
திட்டம் எனக் கூறப்படுகிறது . சாதாரண காலங்களில்தான் - 
செழிப்பு , நல்ல ஊதியம் , அதிக லாபம் மற்றும் முழு வேலை 
வாய்ப்பு - பொன் திட்டத்தின் மேல் மக்கள் நம்பிக்கை வைக் 
- கிறார்கள் . எப்போது 

பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு 
மந்தம் நிலவுகிறதோ அப்போதே பொன் திட்டத்தின் 
மேலுள்ள நம்பிக்கை 

குறைய ஆரம்பிக்கிறது . என்ன 
அரசிடமும் , வங்கிகளிடமும் பொன் இருப்பு இருந் 
தாலும் , மந்த காலத்தில் மக்கள் தங்கள் கையிலுள்ள தாள் 
பணத்திற்கோ அல்லது வேறு 

வகைப் பணத்திற்கோ 
பொன்னை அடைய விரும்புவர் . இப்படி எல்லோரும் அடைய 
விரும்பினால் அரசாங்கம் மற்றும் வங்கிகள் ஆகியவைகளின் 
பொன் இருப்பு குறைய ஆரம்பிக்கும் . இப்படியான பொன் வெளி 
யாக்கத்தைத் தடுக்க உடனே அரசு பொன் திட்டத்தை நிறுத்தி 
வைக்க அல்லது கை விட ஆணை கள் பிறப்பிக்கும் ; ஆணைகள் 
பிறப்பிக்காவிட்டாலும் பொன் திட்டம் கைவிடப்படப்போகிறது 
என்ற வதந்தி பரவினாலே மக்களிடத்தில் பீதி ஏற்பட்டு விடும் . 
எல்லோரும் பொன்னைப் புதுக்குவதற்காகத் தங்களிடம் உள்ள 
பயணத்திற்குப் பொன்னாக மாற்ற விரும்புவர் . பிறகு பொருளா 
தாரச் சீர்கேட்டிற்குக் காரணம் வேண்டுமா என்ன ? திறனாய்வு 
செய்வோர் சுருக்கமாகக் கூறுவதாவது : 

“ நம்பிக்கை வேண்டப்படாத போது பொன் திட்டம் நம்பிக் 
கையைத் தோற்றுவிக்கிறது ; போர் மற்றும் பொருளாதார 
நெருக்கடி காலங்களில் பொன் திட்டம் தற்காலிகமாகக் 
கைவிடப்படு தலை அது சிறந்த வழி என இலகுவாக ஏற்றுக் 
கொள்ளப்படுகிறது . " ( In a word , say the critics " the gold 


தான் 


38 


மேல்நிலைப் பணவியல் 


Standard engenders confidence only when confidence is not 
needed ; and in times of war and economic crisis , the suspension 
< if the standard is too easily accepted as the way out ) 


கின்றன . 


அரசுக்குப் 


தானாக செயல்படுதலின் விளைவுகள் : 

பொன் திட்டத்தின் கீழ் பணவாக்க முறை முதல் உலகப் 
போர் வரை தானாகச் செயல்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டது எனக் 
கூறலாம் ; ஆனால் போர்க்காலத்திலும் அதற்குப் பின்னும் பணப் 
புழக்கம் , வெளியாக்கம் முதலியன தானாக ஒழுங்குபடுத்தப் 
பட்டது எனக் கூறுவது மெய்யான கூற்று இல்லை எனத் திறனாய்வு 
செய்வோர் கூறுகின்றனர் . 

கூறுகின்றனர் . அரசும் , மைய வங்கியும் அந்தந்த 
நாடுகளில் பணத்துறையை 

மேலாண்மை செய்து வந்திருக் 
பணப் புழக்கத்திற்கு ஏற்றவாறு பொன்னின் 
இருப்பைச் சரி செய்வதும் , பொன்னின் இருப்புக்கு ஏற்ற 
வாறு பண அளிப்பைக் கூட்டவோ அல்லது பணத்தைப் புழக் 
கத்திலிருந்து மீட்கவோ செய்வதும் , விலை வாசியை நிலை 
பெறச் செய்வதும் போருக்குப் பின்னர் 

பெரும் 
பிரச்சனையாகி விட்டது . இச்சமயத்தில் தானாகச் செயல்படும் 
கொள்கை கடைப்பிடிக்கப்பட்டால் தீமைகள் தான் அதிகம் 
விளையுமே தவிர நன்மைகள் ஏற்படா . பொன்னின் இருப் 

அதிகரித்தால் கைமாறும் பணத்தின் அளவையும் , 
வங்கியின் தேவை வைப்புக்களையும் மிகுதிப் படுத்த வேண்டும் ; 
பொன்னின் இருப்பு குறைந்தால் இவைகளும் குறைக்கப்பட 
வேண்டும் . ஆனால் பணத் துறைக்குத் தேவையான பொன்னின் 
அளவிற்கும் எவ்வித சம்பந்தமுமில்லை . பொன்னின் அளிப்பில் 
மாற்றம் ஏற்படுவது அதன் உற்பத்திச் செலவு , அரசு கொடுக்கும் 
விலை , கலைகளிலும் , 

தொழிலகங்களிலும் அது உபயோகப் 
படுத்தப்படும் விதம் , பதுக்கல் ஆகியவைகளைப் பொறுத்திருக் 
கிறது . புதிய பொன்- படுகைகள் கண்டு பிடிப்பாலோ அல்லது 
பொன் தாதுப்பொருள் களிலிருந்து பொன்னைப் பிரித் தெடுக்கும் 
முறையில் முன்னேற்றம் கண்டாலோ பொன்னின் உற்பத்தி 
பெருகும் ; ஆனால் உற்பத்தி பெருகி இருப்பதால் பணத்தின் - 
தேவையும் அதிகமாகும் 

கூற முடியாது . உற்பத்திப் 
பெருக்கமானது மக்களின் வாங்கும் சக்தியை அதிகப்படுத்தும் ; 
அது விலைவாசியைத் தாக்கும் ; பின் பொருளாதாரத்தில் வீக்க 
நிலையை உண்டுபண்ணும் . 


பளவு 


எனக் 


பொற் சுரங்கங்கள் குறைந்து செல் விளைவு விதிக்குட்பட்ட 
தாகும் . சுரங்கங்கள் ஆழச்செல்லச் செல்ல 

ஒரு அலகு 
உற்பத்திக்குச் செலவு விளைவை விட மேல் நோக்கிச் செல்லும் . 


39 


பணத் திட்டங்கள் 


அதாவது இலாபகரமாக இராது ; நட்டம் ஏற்பட ஆரம்பிக்கும் ; 
சுரங்கங்கள் மூடப்பட வேண்டிய நிலை ஏற்படும் . இதனால் 
உற்பத்தி குறையும் . எனவே , பொன்னின் இருப்பில் சேர்க்கை 
இருக்காது . அதே போழ்து மக்களின் தேவை அதிகரிக்கும் . 
பொன்னின் இருப்பு குறைவதால் புழக்கத்திற்கான பணத்தின் 
தேவையும் குறையு மென்று கூறமுடியாது . 

எனவே , பொன் 
திட்டத்தில் பணவாக்க முறை தானாகவே செயல்படுகிறது எனக் 
கூறுவது சரியல்ல ; பணத் துறையினரால் , பணவாக்கக் கைக் 
கோளினால் மேலாண்மை செய்யப்படுகிறது . 


சமமாக 


விலை மட்டத்தில் அலைவுகள் : ( Fluctuations in Price Level ) 

விலை மட்டம் நிலையாக இல்லாமல் போவதற்குக் காரணம் 
பணத்தின் அலகு ஒரு குறிப்பிட்ட பொன்னின் 

அளவுக்குச் 
இணைக்கப்பட்டது தான் எனப் பொன் திட்டத்தைத் 
திறனாய்வு செய்வோர் குறிப்பிடுகின்றனர் . விலை மட்டத்தில் ஏற்ற 
இறக்கம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் பொன் திட்டம் தான் 
எனக் கூறப்படுகிறது . தேவை மற்றும் அளிப்புக் காரணிகளுக்குப் 
பொன் இலக்காவதால் விலை மட்டமும் அதற்கேற்றாற்போல் 
மாறுபடுகிறது . உலக உற்பத்தியில் பொன்னின் அளவு மாறாம 
லிருக்கிறது என்றாலும் , ஆண்டுதோறும் உண்டாகும் உற்பத்தி 
புறக்கணிக்கத்தக்கதாக இருந்தாலும் (இருக்கிறது என்றாலும் ) 
விலை மட்டத்தில் எதிர் வீதத்தில் பொன் உற்பத்தி நிலை இருக்கிறது 
என்றாலும் , ஒரு நாட்டில் பொன் இருப்பு நிலை மாறாமலிருக்கும் 
எனக் கூற முடியாது எனப் பொன் திட்டத்தைக் குறை கூறுவோர் 
விவரிக்கின்றனர் . உலகப்பொன் இருப்பு அனைத்து நாடுகளுக்கும் 
சமமாகப் பிரித்துக் கொடுக்கப்பட்டும் , ஆண்டுதோறும் உற்பத்தி 
செய்யப்படும் பொன்னை அந்தந்த நாட்டு மக்கள் தொகைக்கு 
ஏற்றவாறு வரையறுத்துப் பங்கீடு செய்தும் வந்தால் ஒருக்கால் 
விலைவாசி மட்டத்தை நிலைபெறச் செய்யலாம் . ஆனால் இவை 
களெல்லாம் நடைமுறையில் நடக்கக் கூடியவைகளில்லை எனத் 
திட்டவட்டமாகக் கூறலாம் . 


பொன் திட்டத்தின் வகைகள் : 


பணத் திட்டங்களில் ஒன்றான பொன் திட்டத்தைக் கையாண் 
டால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் சென்ற பத்தி 
களில் அறிந்தோம் . அவைகளை நன்கு பரிசீலனை செய்த பின் 
பொன் திட்டம் மக்களால் விரும்பப்படுகிறது 

ஒரு 
நாட்டின் அரசு முடிவு செய்து , அத்திட்டத்தை ஆளுகின்றது . 
பொன் திட்டத்தின் முக்கிய நோக்கம் , ஒரு பண அலகின் வாங்குந் 


என 


40 


மேல்நிலைப் பணவியல் 


திறன் , அதன் முகமதிப்பிற்கும் அதில் அடங்கியுள்ள ( பொன் ) 
உலோகத்தின் விலை மதிப்பிற்கும் சமமாக இருக்கச் செய்வதாகும் . 
பொன் திட்டத்தில் பல வகைகள் உள்ளன . குறிப்பாக அவைகள் 
பொன் காசுத் திட்டம் ( Gold Coin Standard ) , பொற் கட்டித் 
திட்டம் ( Gold Bullion Standard ) , பொன் மாற்றும் திட்டம் ( Gold 
exchange standard ) என்பன வாகும் . இவைகள் ஒவ்வொன்றும் 
பொன் திட்டத்தின் கீழ் வந்தாலும் , அவைகளுக்குள் சில முக்கிய 
வேறுபாடுகள் இருக்கின்றன . 

பற்றிக் கீழே 
விரிவாகக் காண்போம் : 


அவைகளைப் 


முதல் 


பொற்காசுத் திட்டம் 

உலகப் போருக்கு முன்னர் பெரும்பாலான நாடு 
களிலும் , அமெரிக்காவில் 1933 - வரைக்கும் பொற் காசுத் 
திட்டம் கடைப் பிடிக்கப்பட்டது . இத் திட்டத்தின் முக்கிய 
அம்சங்கள் ( Features ) கீழ் வருமாறு : 
1. பணத்தின் அலகு ஒரு குறிப்பிட்ட பொன்னின் அள 

விற்குச் சமமாகக் குறிப்பிடப்படு தல் ; 
2. பொன்னைக் கொண்டு தடையில்லாமல் பொற்காசுகளைப் 

பெறுதல் அல்லது அச்சிட்டுக் கொள்ளுதல் ; 
3. அரசு மற்றும் தனியார் பொறுப்புகளுக்குப் பொற்காசு 

களைச் சட்டமுறை நாணயமாகச் செலுத்துதல் ; 
4. தடையிலாப் பொற் சந்தை ( Free Gold Market ) ; 
5. எல்லா வகைக் கடன் பணங்களையும் சம மதிப்பில் பொற் 

காசுகளாகப் பெற முடிதல் ( Credit money redeemable at 
par in gold coin ) 


பொன் வடிவில் பணத்தின் அலகு : 

பணத்தின் அலகு பொன் வடிவில் மட்டும் இருந்தால் 
போதாது . சட்ட பூர்வமாக ஒரு குறிப்பிட்ட பொன்னின் 
அளவிற்குச் சமமாகக் குறிப்பிடப்படுதல் வேண்டும் . அதாவது 
பொன் நாணயத்தின் முகமதிப்பும் அதிலுள்ள பொன்னின் 
மதிப்பும் சமமாக இருக்கும்படி சட்டம் இயற்றப்படல் வேண்டும் . 
எடுத்துக்காட்டாக இங்கிலாந்தில் முதல் உலகப்போர் வரைக்கும் 
பொற்காசுத் திட்டம் நடைமுறையில் இருக்கும் போது 1 பவுன் 
என்பது 123-2744 குன்றிமணி எடையுள்ள பொன்னுக்குச் 
சமமாக இருந்தது . அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1933 - க்கு 


பணத் திட்டங்கள் 


41 


முன் ஒரு டாலர் என்பது 25.8 குன்றிமணி எடையுள்ள பொன் 
னுக்குச் சமமாக இருந்தது . 


சந்தை 


பொன்னைக் கொண்டு பொற்காசுகளைப் பெறுதல் : 

மக்கள் தங்கள் கையிலுள்ள பொன் உலோகத்தை நாணய 
அச்சகத்தில் கொடுத்து அதற்குச் சமமாகப் பொற்காசுகளைப் 
பெறலாம் ; அல்லது தங்கள் உலோகத்தை வைத்துக் கொண்டு 
நாணயமாக அச்சிட்டுக் கொள்ளலாம் . இதில் எவ்விதக் கட்டுப் 
பாடுமில்லை . எவ்வளவு பொன் உலோகம் வேண்டுமானாலும் 
எடுத்துச் செல்லலாம் . தடையில்லாமல் நாணயம் அச்சிடுவதின் 
சிறப்பு என்ன வென்றால் பொற்காசின் முகமதிப்பும் அதில் அடங்கி 
யுள்ள பொன் உலோகத்தின் 

விலையும் சமமாக 
இருக்கும் . பொன் உலோகத்தின் சந்தை விலை கூடுதலாக இருந் 
தால் மக்கள் தங்களிடமுள்ள நாணயங்களை அச்சகத்திற்கு 
எடுத்துச் சென்று ( பொற்காசுகளை ) உருக்கி உலோகமாக மாற்றி 
வெளியில் விற்க ஆரம்பித்துவிடுவர் . அப்படி விற்கப்படும் போது 
பொன்னின் அளிப்பு சந்தையில் அதிகமாகும் . உடனே விலை 
குறைய ஆரம்பிக்கும் . பின் நாணயத்தின் மதிப்பும் , உலோகத் 
தின் மதிப்பும் சமமாக இருக்க நேரிடும் . பொன் உலோகத்தின் 
சந்தை விலை குறைந்தால் மேற் கூறியவைகளுக்கு மாறாக 
செயல் நடைபெறும் . கடைசியில் சமத்துவம் ஏற்படும் . பொன்னை 
உருக்குவதற்கும் , நாணயமாக அச்சிடுவதற்கும் ஏற்படக்கூடிய 
செலவுகளினால் அவ்வப்போது நாணயத்தின் மதிப்பும் உலோகத் 
தின் மதிப்பும் சமநிலையில் இல்லாமலிருக்கலாம் . அவ்வகை வேறு 
பாடு மிகவும் சிறிய அளவில் தான் இருக்கும் . அவைகள் புறக் 
கணிக்கப்படலாம் . 


பொற்காசு ஒரு சட்ட நாணயம் : 

பொற்காசுக்கு ஒரு சட்டமுறைத் தன்மையை அளிப்பது 
மிகவும் அவசியமாகும் . பொற்காசின் முக மதிப்பும் உள்மதிப்பும் 
-சமமாக இருந்தாலும் அரசினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் . 
இல்லையெனில் ஏதாவதொரு சமயத்தில் மக்களாலோ அரசினாலோ 
வரி அல்லது ஏதாவது கடன் பொறுப்புகளுக்கு அவ்வகைக் 
காசுகள் மாற்றுச் சாதன மாக ஏற்றுக் கொள்ளப்படாமல் போக 
லாம் . மேலும் ஏனைய வகைப் பணங்கள் எல்லாம் சட்டப் பணத்தை 
அடிப்படையாகக் கொண்டுதான் படைக்கப்படுகின்றன . சட்ட 
முறைத் தன்மையுடைய ஒரு கடன் பணத்தின் மதிப்பு சட்ட 
முறைத் தன்மையற்ற அதே அளவுள்ள ஒரு பொற்காசின் 
மதிப்பை விட அதிகமானது எனக் கூறத் தேவையில்லை . 


42 


மேல்நிலைப் பணவியல் 


தடையிலாப் பொற்சந்தை: 


தடையிலாப் 

பொற்சந்தை என்றால் மக்களுக்குப் பொன் 
தொடர்பாக முழு உரிமை அளித்தலாகும் . பொன்னை வாங்கு 
வதற்கோ , விற்பதற்கோ , அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய் 
வதற்கோ , அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கோ, 
பொன்னைக் கொண்டு நாணயச் சாலையில் நாணயங்களை அச்சிட்டுக் 
கொள்வதற்கோ , நாணயங்களை உருக்கிப் பொன்னாக மாற்றி 
வைத்துக் கொள்வதற்கோ மக்களுக்கு முழு உரிமை அளிக்கப் 
படு கிறது . எந்தவிதத் தடையுமில்லாமல் எவ்வளவு வேண்டு 
மானாலும் பொன்னைக் கையாளலாம் . 


தடையிலாப் பொற்சந்தையின் முக்கியத்துவம் என்னவென்றால் 
நாணயங்களின் முக மதிப்பும் 

முக மதிப்பும் அவைகளின் உலோக அடக்க 
சந்தை மதிப்பும் சமமாக இருத்தலேயாகும் . மேலும் தடையிலா 
ஏற்றுமதியும் இறக்குமதியும் இருப்பதால் உலக மெங்கும் அதன் 
மதிப்பு ஒரே அளவாக இருக்க முடிகிறது . ஒரு நாட்டிற்கும் 
மற்றொரு நாட்டிற்கும் பொன் விலையில் வேறுபாடு காணப்பட்டால் 
அவ்வேறுபாடு போக்குவரத்துச் செலவு , காப்பீட்டுச் செலவு 
( Insurance ) போன்றவைகளினால் தான் இருக்க முடியும் . பொன் 
னுக்குத் தடையிலாச் சந்தை இருந்தால் தான் தடை பிலா நாணய 
அச்சீடு காண முடியும் . 


கடன் பணம் பொன்னக மீட்கப்படுதல்- கிரஷஹம் விதி ( Gresham s Law ) 

கடன் பணம்- எடுத்துக்காட்டாகத் தாள் பணம் - பொன்னாக 
எப்போது வேண்டுமானாலும் மீட்க முடியும் என்று இருந்தால் தான் 
எல்லா வகைப் பணங்களும் புழக்கத்தில் இருக்க முடியும் ; 
மக்களால் ஏற்றுக் கொள்ளப்படும் . கடன் பணத்தின் ஒவ்வொரு 
பிரிவும் ( Denominations ) பொன் நாணயத்தின் ஒவ்வொரு பிரிவும் 
சமமாக இருத்தல் அவசியம் . இல்லையென்றால் மக்கள் 
பணத்தை விரும்பாமல் பொற்காசுகளை யே அடைய விரும்புவர் . 
அப்படி அடைய விரும்பினால் ஏனைய பணங்கள் புழக்கத்தில் 
இருக்க முடியாமல் போய்விடும் . பொற்காசுக்கும் கடன் பணத் 
திற்கும் மதிப்பில் 

மதிப்பில் சிறு வேறுபாடு இருந்தாலும் பணத்துறை 
ஆட்சியில் ( Monetary System ) கிரஷ ஹம் விதிப்படி குழப்பமேற்பட 
வழி வகுக்கும் . 


கடன் 


ஒரு நாணயத்தின் சந்தை மதிப்பு உயர்ந்து , அதனால் அது 
புழக்கத்திலிருந்து மறைந்து , சந்தையில் குறைந்த மதிப்புடைய 
நாணயம் புழக்கத்திலிருப்பதை கிரஷ ஹம் விதி எனக் கூறப்படு 


பணத் திட்டங்கள் 


43 


எனலாம் . 


கடன் 


கிறது . இவ்விதிப்படி , ஒரே காலத்தில் பலவகைப் பணங்கள் 
புழக்கத்திலிருந்தால் , அவைகளின் சட்டமுறை மாற்று விகிதத் 
திற்கும் , சந்தை மாற்று விகிதத்திற்கும் வேறுபாடு இருந்தால் . 
எந்தப் பணத்தின் உலோக மதிப்பை விடச் சட்ட மதிப்பு அதிகமாக 
இருக்கிறதோ அப்பணம் புழக்கத்திலிருந்து மற்றதைத் துரத்தி 
விடும் . இதையே சுருக்கமாகக் கூறினால் , கெட்ட பணம் நல்ல 
பணத்தைத் துரத்தும் ( Bad money drives out good money ) 

ஏனைய பண வகைகளை விடப் பொன்னுக்கு வாங்கும் 
சக்தியும் , மதிப்பு நிலைக்களனும் அதிகமானதால் , மக்கள் 

தங்கள் 
பேரங்களுக்குக் 

பணத்தையே கையாண்டு , பொன்னை 
இருப்பாக வைக்க முயலுவர் . மேலும் அயல் நாடுகளுக்கு 
ஏற்றுமதி செய்ய பொன்னையே பயன்படுத் துவர் . ஏனென்றால் 
அயல் நாட்டில் பொற்கட்டியின் முழு மதிப்பும் பொன் நாணயத் 
திற்கு அளிக்கப்படும் . அதே போழ்து கடன் பணத்தை வெளி 
நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் அதன் முழு முகமதிப்பினின்றும் 
வட்டம் ( Discount ) நீக்கிதான் ஏற்றுக் கொள்ளப்படும் . உள் 
நாட்டை எடுத்துக் கொண்டால் , பொன் நாணயங்களுக்கு மதிப்பு 
உயர்ந்து தான் இருக்கும் . அதாவது கடன் நாணய மதிப்பினின்றும் 
ஒப்பிட்டு நோக்கின் இதன் மதிப்பு முனை மத்துடன் ( Premium ) 
புழக்கத்திலிருக்கும் . எனவே , கிரஷஹம் விதிப்படி , இரு 
நாணயங்களின் முக மதிப்பு ஒன்றாகச் சமம் எனச் சட்டப்படி அறி 
விக்கப்பட்டாலும் , அவைகளின் உள் மதிப்பு மாறுபட்டால் , உயர் 
மதிப்புள்ள நாணயம் , குறைந்த மதிப்புள்ள நாணயத்தால் 
விரட்டப்படும் . இச்செயல் நிகழ்வது இயற்கையே . ஆகையினால் 
பலவகைப் பணங்கள் புழக்கத்திலிருந்தால் விலை மட்டம் பணத் 
திற்குப் பணம் மாறுபடும் . இதைத் தவிர்த்தல் என்பது எளிதல்ல . 
விலை மட்டத்தில் நிலை பேராக்கம் அடைய வேண்டுமானால் ஒரே 
வகைப் பணம் இருத்தல் இன்றியமையாததாகும் . 


பொற்கட்டித் திட்டம் : 

திருத்தப்பட்டதும் சிக்கனமானதுமாகிய பொன் திட்டம் 
தான் பொற்கட்டித் திட்டம் ஆகும் . இங்கிலாந்து நாட்டில் 
1925-31 - லும் , பிரான்ஸில் 1928 - லும் , அமெரிக்க ஐக்கிய 
நாடுகளில் 1934 - லும் இத்திட்டம் கடைப்பிடிக்கப்பட்டது . இத் 
திட்டத்தில் பணத்தின் அலகு ஒரு குறிப்பிட்ட பொன் அளவில் 
சட்டமுறைப்படி நிர்ணயிக்கப்பட்டுப் பேரங்கள் பொற்கட்டிகளால் 
நடைபெறுகின்றன . அதாவது , பொன்னின் விலை பொற்காசு 
களின் அடிப்படையிலன்றி , பொற்கட்டியின் அடிப்படையில் 
நிர்ணயிக்கப்படும் . எடுத்துக்காட்டாக , இங்கிலாந்தில் , அப்போது 
ஒரு அவுன்சு பொற்கட்டியின் விலை £ 3-17-10 தான் . ஆனால் 


மைய 


எடுத்துக்காட்டாக , 1900கமாகத்தான் நடத்த முடியும் . 
44 

மேல்நிலைப் பணவியல் 
அந்தப் பொன்னை நாணயமாக அச்சிடத் தேவையில்லை . நாணயத் 
துக்குப் பதில் காகிதப் பணம் அல்லது வேறு பணம் புழக்கத் 
திலிருக்கும் . உள்நாட்டுப் புழக்கத்திற்கு அச்சிட்ட பொன் 
நாணயங்கள் தேவையில்லை என்ற காரணத்தால் தான் இப்பொற் 
கட்டித் திட்டம் உருவாயிற்று . பொற்கட்டியை விற்க விரும்பு 
வோரிடமிருந்து 

வங்கி £ 3- 17 - 9 வீதத்தில் தாள் 
பணத்தைக் கொடுத்துப் பொன்னை வாங்கும் ; அவுன்சுக்கு £ 
3-17-105 வீதத்தில் தாள் பணத்தைப் பெற்றுக் கொண்டு 
பொன்னை விற்கும் . தேவையின் போது மக்கள் வங்கியிலிருந்து 
பொன் பெறலாமாகையால் பொன்னின் விலை £ 3-17-10- க்கு 
மேல் 

ஏற வழியில்லை . £ 3-17-9 விலையில் வங்கிக்குப் 
பொன்னை விற்கக் கூடுமாதலால் பொன் விலை இறங்க வழி இல்லை . 
இத்திட்டப்படி ,தனித்தனி வங்கிகளின் தாள் பணத்திற்குப் பொன் 
மாற்றம் செய்ய முடியாது . இருந்த போதிலும் , 400 அவுன்சு 
எடையுள்ள பொற் கட்டிகளுக்கு - மதிப்பு £ 1669- தாள் 
பணம் மாற்றிக் கொள்ளலாம் என்ற வரம்பு விதிக்கப்பட்டிருந்தது . 
அமெரிக்காவில் இந்த 400 அவுன்சு பொன்னின் விலை $ 14,000 
ஆகும் . இப்படி வரையறை செய்யப்பட்டதன் முக்கிய நோக்கம் 
உண்மையிலேயே பொன் தேவைப்படுபவர்களுக்கு - தொழில் 
மற்றும் அந்நிய செலாவணிகளுக்காக - மட்டும் பொன்னை அளிக்க 
வேண்டுமென்பதற்காகத்தான் . இதிலிருந்து அறிவதென்ன 
வென்றால் இங்கிலாந்தில் £ 1669 க்குக் குறைவாக வைத்திருப் 
பவர்களும் , அமெரிக்காவில் $ 14,000 க்குக் குறைவாக வைத் 
திருப்பவர்களும் பொற் கட்டிகளைப் பெற முடியாது என்பது தான் . 
பொன் மாற்றுத் திட்டம் : 

பொற் காசுத் திட்டம் மற்றும் பொற் கட்டித் திட்டம் 
கியவைகளைப் போலவே பொன் மாற்றுத் திட்டத்திலும் 
பணத்தின் அலகு ஒரு குறிப்பிட்ட அளவு பொன்னைக் கொண்டு 
தான் நிர்ணயிக்கப்படுகிறது . இத் திட்டத்தில் , ஒரு நாட்டின் 
பணம் , பொற்காசுத் திட்டம் அல்லது பொற் கட்டித் திட்டம் 
கொண்டிருக்கிற மற்றொரு நாட்டின் பணமாக மாற்றப்படு 
கிறது ( Convertible ) . அந்த நாட்டின் பணத்தைக் கொண்டு 
பொன் பெறவோ , விற்கவோ முடிகிறது . உள் நாட்டுப் 
பணத்தைக் கொண்டு நேரடியாகப் பொன்னை வாங்கவோ , 
விற்கவோ முடியாது ; 

பிறகு இந்தியா பொன் மாற்றுத் 
திட்டத்தை ஆண்டபோது , அதன் ரூபாய்க்கு நேரடியாகப் பொன் 

செய்யப்படாமல் , ஆங்கிலேயப் பவுன் , ஸ்டெர்லிங் 
மூலமாக முதலில் மாற்றப்பட்டுப் பிறகு பொன்னாக மாற்றம் 


மாற்றம் 


பணத் திட்டங்கள் 


45 


செய்யப்பட்டது . அப்போது இங்கிலாந்து பொற்காசு திட்டத் 
தைக் கையாண்டது . 


பொற் காசுத் திட்டத்தையோ, பொற் கட்டித் திட்டத்தையோ 
ஆட்சி செய்ய முடியாத ஏழை நாடுகள் தான் இவ்வகை பொன் 
மாற்றும் திட்டத்தைக் கையாண்டன . ஹாலண்டு நாடு தான் 
முதன் முதலில் 1877 - ல் இத் திட்டத்தைக் கையாண்டதாகக் 
கூறப்படுகிறது . பொன் மாற்றுத் திட்டத்தின் முக்கிய முனைப்புக் 
கூறுகள் ( Features ) கீழ் வருமாறு : 

( 1 ) நாட்டின் திட்டப் பணத்தின் அலகு ஒரு குறிப்பிட்ட 
பொன்னைக் கொண்டதாகும் ; அதன் வடிவில் தான் நிர்ணயம் 
செய்யப்பட்டது . இச் சிறப்பு எல்லாவகைப் பொன் திட்டங் 
களுக்கும் பொருந்தும் ; 

( 2 ) பொற் காசுகள் புழக்கத்திலில்லை ; புழக்கத்திலுள்ள 
தாள் பணத்திற்கும் பொற் கட்டிகள் காப்பிருப்பாக வைக்கப்பட 
வில்லை ; 

( 3 ) பணத்துறை அதிகாரிகள் வெளி நாட்டில் வங்கியிருப் 
பாகப் பொன்னை வைத்திருத்தல் ; 

( 4 ) மைய வங்கியால் வெளியிடப்பட்ட தாள் பணங்களும் , 
துணை நாணயங்களும் குறைந்த அளவுக்குத் தேவைப்பட்டபோது 
வெளிநாட்டுப் ஒரு குறிப்பிட்ட நாணய 

மாற்று 
வீதத்தில் மாற்றிக் கொள்ளுதல் ; 

( 5 ) மைய வங்கியோ , அரசோ உள் நாட்டுப் பணத்தைக் 
கொண்டு வெளிநாட்டு மாற்றுச் சீட்டை (Freigin Drafts ) 
வாங்குதல் அல்லது விற்றல் . 

பொன் மாற்றுத் திட்டத்தின் சிறப்புகள் : ஏனைய திட்டங்களை விட 
இத்திட்டத்தில் முக்கிய சிறப்புக் கூறுகள் காணப்படுகின்றன . 
முதன் முதலில் முக்கியமாகக் கூறினால் இத்திட்டம் ஒரு எளிமை 
யான , சிக்கன மான திட்டம் எனலாம் . ஏழை நாடுகள் எந்தவித 
பொன் இருப்பு இல்லாமலேயே இத்திட்டத்தை மேற் கொள்ள 
லாம் . இரண்டாவதாகப் பொருளாதார நெருக்கடி காலங்களில் 
வெகு இலகுவாகப் பணவாக்கம் செய்ய வழி செய்ய முடிகிறது . 
மூன்றாவதாக , 

பொற்காசுத் திட்டத்திலுள்ள எல்லா 
நன்மைகளும் பொன் மாற்றுத் திட்டத்திலும் காண முடிகிறது . 
நான்காவதாக , வெளிநாட்டு வங்கிகளில் பொன் இருப்பு வைப் 
பதனால் வட்டி கிடைக்க ஏதுவாக இருக்கும் . ஐந்தாவதாக , 


பணமாக 


வகை 


46 


மேல்நிலைப் பணவியல் 


பன்னாட்டுச் செலுத்தல்கள் ( International payments ) 
திட்டத்தின் மூலம் எந்தவிதக் கடின முமில்லாமல் நடைபெற 
முடியும் . 


பொன் மாற்றுத்திட்டத்தின் குறைபாடுகள் : இத் திட்டத்தின் மிகப் 
பெரும் குறைபாடு என்ன வென்றால் , பொன் 

இருப்பு 
இல்லாததால் அல்லது தேவையான அளவு இல்லாத தால் மக்கள் 
நம்பிக்கை இழக்க நேரிடும் . இரண்டாவதாகப் பொன் திட்டம 
ஒரு தானே இயங்கும் திட்டம் என்ற சிறப்பியல்பு பொன் 
மாற்றுத் திட்டத்திற்குக் கிடையாது . மூன்றாவதாக , உள்நாட்டுப் 
பணம் வெளிநாட்டுப் பணத்தின் தயவையே முழுவதும் நம்பியிருக்க 
வேண்டியிருக்கிறது . இது ஒரு குறைதான் . நான்காவதாக , 
பொன் மாற்றுத் திட்டத்தையுடைய நாட்டுப் பணம் மூல நாட்டுப் 
பணத்துடன் இணைக்கப்பட்டு மாற்று வீதம் நிர்ணயிக்கப்படு 
வதால் அந்நாட்டுப் பணத்தில் ஒரு நிலையும் , நம்பிக்கையும் காண 
முடியாமற் போகும் . ஐந்தாவதாக , பொன் காப்பிருப்புகள் , 
அந்நியச் செலாவணி காப்பிருப்புகள் போன்ற பல்வகை இருப்புகள் 
இருப்பதால் பன்னாட்டு நடவடிக்கைகளைத் தீர்ப்பது அவ்வளவு 
எளிதல்ல . 

-X -- 


பன்னாட்டுப் பொன் திட்டம் 
பொன் திட்டம் உள்நாட்டில் பயன்படுத்தப்படுவதை விடப் பல 
நாடுகளிலும் பயன்படுத்தப் படுவது தான் மிக முக்கிய 
மான தாகும் . நாடு மட்டும் தனியாக , ஏனைய நாடுகள் 
பொன் திட்டத்தைக் கையாண்டாலும் , பொன் திட்டமில்லா 
மலேயே வணிகம் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளை நடத்திச் 
செல்ல முடியும் . எத்தனையோ நாடுகள் தாள் பணத்தையே 
மாற்றுச் சாதனமாகவும் , மதிப்பளவையாகவும் கொண்டு இயங்கி 
வந்திருக்கின்றன. இந்தத் தாள் பணம் வேறு எதனாலும் , 
எடுத்துக் காட்டாகப் பொன்னால் , மீட்க முடியாததாகும் . இது 
தெரிந்திருந்தும் மக்கள் அதை மாற்றுச் சாதன மாக ஏற்றிருக் 
கிறார் கள் . ( இந் நாளில் இது தான் எல்லா நாடுகளிலும் விதி 
யாகும் ) . 

ஆனால் , பொன்னாக மாற்றப்பட முடியாத தாள் பணத்தைக் 
கொண்ட நாடுகள் வெளிநாடுகளுடன் 

வணிகத் 

தொடர்பு 
கொள்ளும் போது எத்தனையோ இடர்ப்பாடுகளை மேற்கொள்ள 
வேண்டி வரும் . உள் நாட்டில் ஏற்றுக் கொள்ளப்பட்ட தாள் 
பணம் 

வெளி நாடுகளிலும் ஏற்றுக் கொள்ளப்படுமா ? என்று 
பார்த்தால் ஐயம் தான் எழும் . ஏற்றுக் கொள்ளப்படமாட்டாது 


பணத் திட்டங்கள் 


47 


எனவே கூறலாம் . அப்படி ஏற்கப்படவில்லையென்றால் வணிபத் 
தொடர்பு கொள்ள முடியாது . ஆகவேதான் , அனைத்து நாடுகளும் 
ஒருங்கே ஏற்றுக் கொள்ளும் மாற்றுச் சாதனமும் , மதிப்பளவையு 
மாகிய பொன் திட்டத்தை மேற் கொள்ள பெருமுயற்சி எடுத் 
திருக்கின் றன் , பொன்னுக்கு இருக்கக்கூடிய சிறப்பியல்புகள் 
தாள் பணத்திற்கு இருக்க முடியாதல்லவா ? / பொன் திட்டத்தைக் 
கைவிட்டால் நாடுகளுக்கிடையே ஏற்படும் குழப்பத்தைச் சொல் 
லவுமா வேண்டும் ? [ இப்போது உலகமெங்கும் குழப்பம் தான் 
ஏற்படுகிறது ) . முதல் உலகப் போருக்கு முன் பொன் திட்டம் 
ஒன்றுதான் / பன்னாட்டுத் திட்டமாக அமைய முடியும் 
பொருளியல் வல்லுநர்களும்.-- அரசு... அதிகாரிகளும் கருதினர் . 
உலகப் போர் காலத்தில் தற்காலிகமாகப் பொன் திட்டம் 
கைவிடப்பட்டாலும் , போர் ஓய்வுக்குப் பின் மீண்டும் அத் திட்டம் " 
கொண்டு வரப்பட வேண்டும் எனப் பல துறையினர்களும் பரிந் 
துரைத்தனர் . 

அத் திட்டம் நன்கு செயல்பட வேண்டுமானால் 
கீழ்க்கண்ட அவசியக் கூறுகள் ( Requisites ) இருக்க வேண்டும் : 


எனப் 


பன்னாட்டுப் பொன் திட்டத்திற்கான அவசியக் கூறுகள் அல்லது பொன் 
திட்ட ஆட்டத்தின் விதிகள்: 

இவ்வத்தியாயத் தொடக்கத்தில் உள் நாட்டுப் பொன் 
திட்டத்தைப் பற்றியும் அது வெற்றியுடன் செயல்பட வேண்டிய 
நிபந்தனைகளையும் ஆய்வு செய்தோம் . அதே கோட்பாட்டைப் 
பன்னாட்டு அளவில் பொன் திட்டம் வெற்றிகரமாகச் செயல்படு 
வதற்கான அவசியக் கூறுகளை விரிவாக்கி ஆய்வு செய்வோம் . 
அவைகளாவன : -- 

( பொன் திட்டத்தைப் பல நாடுகள் , குறிப்பாகப் பெரும் 
நாடுகள் , முதன்முதலில் பின்பற்ற வேண்டும் ; ( 2 ) தேவையான 
அளவு பொன் இருப்பு இருக்க வேண்டும் ; அதுவும் பல நாடு 
களில் பரவலாக இருத்தல் வேண்டும் ; ( 3 ) அயல் நாட்டு 
வாணிகத்தில் கூடுமான 

அளவு தடை 

இருக்கக் 
கூடாது ; ( ச பன்னாட்டுக் கடன்கள் 

பெருமளவு இருப்பது 
தவிர்க்கப்பட வேண்டும் . ( 5 ) பொன் திட்டத்தையுடைய 
நாடுகளின் உள்நாட்டுப் பொருளாதாரம் நெகிழ்வுத் தன்மை 
( Flexibility ) கொண்டதாக இருத்தல் வேண்டும் ; ( 6 ) ஒவ் 
வொரு நாட்டிலும் நிலையான கொள்கை கொண்ட அரசு அமைப்பு 
இருத்தல் வேண்டும் . 


ஏதும் 


பொன் திட்டம் பல நாடுகளால் பின்பற்றப்படுதல் : உள் நாட்டுப்பொன் 
திட்டம் செவ்வனே செயல்படத் தேவையான பல நாடுகளும் 


48 


மேல்நிலைப் பணவியல் 


தான் 


அளவில் 


கடைப்பிடிக்க வேண்டும் ; குறிப்பாகப் பெரும் நாடுகள் பின்பற்ற 
வேண்டும் . கூடுதலான எண்ணிக்கையில் நாடுகள் தங்களின் 
நாணயச் செலாவணி முறையைப் பொன்னுடன் இணைத்தால் 
பன்னாட்டு அளவில் மாற்றுச் சாதனமாகவும் , மதிப்பள 
யாகவும் , பொன் பயன்படக் கூடுதலான அளவு வாய்ப்புண்டு . 
பொன் திட்டம் கையாளுவதிலும் ஒரே வகையைக் கையாண்டால் 
பலனுண்டு . 

ஒரு நாடு பொற்காசுத் திட்டத்தையும் , 
வேறொரு நாடு பொன் கட்டித் திட்டத்தையும் , மற்றொரு நாடு 
பொன் மாற்றுத் திட்டத்தையும் ஆட்சி செய்தால் பன்னாட்டு 

பொன் திட்டம் சிறப்படைய வாய்ப்பு இருக்காது . 
மேலும் பொன் திட்டம் ஆளக் கூடிய நாடுகளிடையே தடையிலாப் 
பொற் சந்தை நிலவ வேண்டும் . ஏற்றுமதி , இறக்குமதி எவ்வித 
இடர்ப்பாடுமில்லாமல் நடைபெற வேண்டும் . 
தேவையான பொன் இருப்பு பரவலாக இருத்தல் : 

எல்லா நாடுகளிலும் பணத்துறைக்குத் தேவையான அளவு 
பொன் இருப்பு இருந்தால் தான் பொன் திட்டம் வெற்றி நடை 
போட முடியும் . ஆனால் அவ்வாறு இருக்க முடியுமா என்ற 

எழுப்பினால் மாறாகத்தான் கூறமுடியும் . பொன் 
இருப்பின் அளவு அந்தந்த நாட்டின் பொற் சுரங்கங்களின் பொன் 
படுகைகளின் வளத்தையும் , பொன்னைப் பிரித் தெடுக்கும் 
அறிவியல் முறையையும் சார்ந்திருக்கிறது . நற்பேறாக ( Luckily ) 
கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலுமே தேவையான அளவு பொன் 
உற்பத்தி இருந்ததனால் தான் இரண்டாம் உலகப் போர் வரைக்கும் 
பொன் திட்டம் பன்னாட்டுத் திட்டமாக இடம் பெற்றிருக்கிறது . 
பொன் உற்பத்தியோ இருப்போ தேவையான அளவு இல்லாத 
நாடுகள் பன்னாட்டுச் செலுத்தல்களைச் செய்ய முடியாததால் பொன் 
திட்டத்தை மேற் கொள்ள - முடியாமற் போகலாம் . ஆனால் 
அவைகளும் பொன் இருப்பு மிகையாக உள்ள நாடுகளிலிருந்து 
கடன் வாங்கிக் கொண்டு ஏனைய நாடுகள் போல் பொன் 
திட்டத்தைக் கடைப் பிடிக்கலாம் . 


வி னாவை 


தடையிலா அயல்நாட்டு வாணிகம் : பொன் திட்டம் பன்னாட்டு 
அளவில் செயல்பட வேண்டுமானால் நாடுகளுக்கிடையே வாணிபத் 
தொடர்பு எவ்விதத் தடையுமில்லாமல் இருக்க வேண்டும் . 
வாணிகம் தடையில்லாமல் நடைபெற்றால் தான் பொன் இருப்பு 
தேவையான 
அளவு இல்லாத நாடு 

தனது உற்பத்திப் 
பொருள்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து பொன்னை 
அடைய முடியும் . - கட்டுப்பாடு இல்லாத வாணிகத்தினால் ஒன்று 
பொன் குறைவாகவுள்ள நாடுகளுக்குப் பொன் கிடைக்க வாய்ப்பு 


பணத் திட்டங்கள் 


49 


இருக்கிறது ; இரண்டாவது , ஒரு குறிப்பிட்ட வகைப் பொருளை 
உற்பத்தி செய்ய முடியாத 

முடியாத நாடுகள் அப்பொருளை அடைய 
முடிகிறது . பன்னாட்டு வாணிகத்திற்குத் தடையிருந்தால் இருக்கக் 
கூடிய பொன்னையும் இழந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது . 

பன்னாட்டுக் கடன்சுமை தவிர்க்கப்படுதல் : பொன் திட்டம் நிறை 
வேற வேண்டுமானால் நாடுகள் மிகையான அளவுக்குக் கடன் 
படுதல் கூடாது , கடன் அளவு அதிகமானால் அதைக் குறைப்ப 
தற்காக மேலும் மேலும் ஏற்றுமதியை அதிகரித்தல் அவசிய 
மாகும் . அவ்வாறு செய்தால் உள் நாட்டுப் பொருளாதாரம் 
பாதிக்கப்பட்டு மக்கள் இடர்ப்பாட்டுக்குள்ளாவர் . கடன் தொகை , 
கூடுதலானால் வட்டியும் கூடுதலாவதால் ஏற்றுமதியால் கிடைக்கும் 
வரவு வட்டியையும் , முதலையுமே திருப்பிச் செலுத்துவதற்குப் 
பயன்பட்டு விடும் . அப்படியானால் அயல் நாட்டு இருப்பை 
( Foreign balances ) அதிகரிப்பது என்பது இயலாததாகும் . மேலும் 
உலகப் பொருளாதார மந்தம் நிலவினால் ஏற்றுமதிப் பொருளின் 
விலை சரிந்து அதனால் உண்டாகும் வரவு குறைவதால் 

கடன் 
தீர்க்கும் தொல்லை இன்னும் கூடுதலாகும் . எனவே , முடியும் வரை 
ஒரு நாடு தனது கடனை ஓரளவுக்கு மேல் போகாமல் பார்த்துக் 
கொள்ள வேண்டும் . 

உள் நாட்டில் பொருளியல் நெகிழ்ச்சி : பன்னாட்டுப் பொன் 
திட்டத்தின் மற்றுமொரு அவசியக் கூறு உள்நாட்டுப் பொருளியல் 
நெகிழ்ச்சியாகும் . விலைவாசிகளும் , வட்டி வீதமும் காலத்திற் 
கேற்ப , சூழ்நிலைகளுக்கேற்ப மாறுபட வேண்டும் . அப்போது தான் 
பொன் இருப்பும் கூடிக் குறையும் . பொன் இருப்பு கூடுதலாக 
உள்ள நாட்டில் குறைக்க முடியும் ; எங்கேயெல்லாம் குறைவாக 
உள்ளதோ அங்கே கூட்ட முடியும் . இவைகள் நடைபெற 
வேண்டுமானால் பொருளாதார நெகிழ்ச்சி தேவை . அச்செயலைப் 
பணச் செருக்குள்ள நாடுகளில் காணலாம் . 


பன்னாட்டுப் பொன் திட்டம் வெற்றி காண தேவையான 
அவசியக் கூறுகளைப் பார்த்த பிறகு , அத்திட்டத்தினால் ஏற்படும் 
நன்மைகளையும் , குறைபாடுகளையும் இனிப் பார்ப்போம் : 
நன்மைகள் : 


( 1 ) நாணய மாற்று வீதம் நிலைப்படுத்தப்படுதல் ( Stability of Exchange 
rates ; ) 

பன்னாட்டுப் பொன் திட்டம் ஆளப்படும் போது அந்நாட்டு 
நாணய மாற்று வீதம் நிலைபேறாக்கம் செய்யப்படுகிறது . எல்லா 

4 


50 


மேல்நிலைப் பணவியல் 


நாடுகளுக்கிடையேயும் நிலையான நாணயமாற்று வீதம் நடை 
பெறும் எனப் பொறுப்புறுதி கூட ( Guarantee ) அளிக்கலாம் . 
ஏனென்றால் அனைத்து நாடுகளுக்குள்ளேயும் பொன் ஏற்றுமதியும் 
இறக்குமதியும் தடையில்லாமல் ஒரு குறிப்பிட்ட விலையில் நடை 
பெறுகின்றது . அளவற்ற ஏற்றுமதியும் , இறக்குமதியும் ஏற்படு 
வதற்கு ஒரு முக்கிய காரணம் பொன்னை ஒரு பன்னாட்டு மாற்றுச் 
சாதனமாகவும் மதிப்பளவையாகவும் ஏற்றுக் கொள்வதினால் தான் . 
இப்படியாக , பிரிட்டன் 

தனது பொன் 

பொன் திட்டத்தை 1931 - ல் 
கைவிடுமுன் ( Suspension ) 

பவுனுக்கு 113.0015 
குன்றிமணி எடையுள்ள தூய பொன் என்று வரையறுத்திருந்தது , 
அமெரிக்கா , ஒரு டாலருக்கு 23.22 குன்றிமணி தூய பொன் 
என வரையறுத்திருந்தது . இதே நிலையில் இரு நாடுகளுக்கும் 
உள்ள நாணய மாற்று வீதத்தைக் கணக்கிட்டால் ஒரு பவுபன் 
என்பது 4.8665 டாலருக்குச் சமம் என்பது புலப்படும் . ஆனால் 
உண்மையில் இரண்டு நாடுகளின் செலாவணி வீதம் அவ்வீதத்தை 
விடச் சற்று ஏறத்தாழ இருக்கும் . காரணம் , பொன்னின் ஏற்று 
மதிச் செலவு ( இரு நாடுகளுக்கிடையே ) புறக்கணிக்கத்தக்க 
அளவு மாற்று வீதத்தைச் சற்று வேறுபடுத்திக் காட்டும் . 

பொன் மாற்று வீதம் சமநிலையில் மாறாம லிருக்கிறதென்றால் 
ஏற்றுமதியாளர்களும் 

தங்கள் பொருள்களுக்கு 

எவ்வளவு 
கிடைக்கும் என முன் கூட்டியே எதிர்பார்த்துச் சரக்குகளை வெளி 
நாடுகளுக்கு அனுப்ப முடியும் ; இதேபோல் இறக்குமதியாளர் 
களும் தாங்கள் வாங்க வேண்டிய சரக்குகளுக்கு எவ்வளவு 
கொடுக்க வேண்டி வரும் என முன்னமே கணக்கீடு செய்து 
வைக்க முடியும் . நெடுங்கால அயல் நாட்டு முதலீடுகளும் , 
அந்நியச் செலாவணி கொண்ட நெடுங்கால ஒப்பந்தங்களும் 
குறிப்பிட்ட முடிவில் ஒரு குறிப்பிட்ட நாணய மாற்று 
வீதத்தில் பெறமுடியும் என்ற நம்பிக்கையும் பாதுகாப்பும் ஏற்படு 
கின்றன . இப்படியாக , ஏற்றுமதியாளர்கள் , இறக்குமதியாளர் 
கள் , வங்கியர் , முதலீடு செய்வோர் மற்றும் பலர் நிலையான 
மாற்று வீதத்தால் பாதுகாப்புப் பெறுகின்றனர் . நாணய மாற்று 
வீதம் ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து எப்பக்கம் பெருமளவு 
மாறினாலும் மேற் கூறியவர்களின் நிலை எண்ணிப் பார்க்கக் கூட 
முடியாத அளவுக்கு மாறுபடும் ; அதனால் ஒரு நாட்டின் அல்லது 

நாடுகளின் மக்கள் வாழ்க்கைத் தரம் சீர்கேடு அடையும் . 
மற்றும் சில நாடுகளில் செல்வம் குவிந்தும் காணப்படும் . 
விலை மட்டம் சமநிலைப்படுத்தப்படுதல் : ( Parity of Price level ) 

பொன் திட்டம் பன்னாட்டு அளவில் ஆளப்படுவதால் பல 
நாடுகளுக்கிடையே விலை மட்டம் 
- 

ஒருமுகப்படுத்தப்படுகிறது . 


கால 


பல 


பணத் திட்டங்கள் 


51 


நாடுகளுக்கிடையே விலைவாசிகளில் 
அதாவது , 

வேறுபாடு 
இருந்தால் அவைகள் ஒரே அளவில் சமமாக இருக்கும்படி பொன் 
திட்டம் செய்கிறது . [ நாம் இங்கு குறிப்பிடுவது பழைய பன்னாட்டுப் 
பொன் திட்டத்தை ( 1914 - க்கு முன் இருந்த ) ] எவ்வாறு விலை 
வேறுபாடு தவிர்க்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்தால் பொன் 
இடப் பெயர்ச்சிக் கோட்பாட்டைப் பற்றிக் காண வேண்டியிருக் 
கிறது . 

விலைபொன் இடப்பெயர்ச்சிக் கோட்பாடு ( Theory of Gold movements 
or the theory of the price - specie- flow mechanism ) : நாடுகளின் 
செலுத்து நிலைகள் ( Balance of payments ) மாறுபட்டுப் பாதகமாக 
இருப்பின் பொன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த் 
தப்படுவதால் அந் நிலை சரிசெய்யப்பட்டுச் சமநிலையாக்கப்படுகிறது . 
இது எவ்வாறு நடைபெறுகிறது ? எடுத்துக்காட்டாக , இரு நாடுகளை - 
இந்தியா மற்றும் பாகிஸ்தான் - எடுத்துக் கொள்வோம் . 
நாடுகளும் பொன் திட்டத்தை ஆள்வதாகவும் , இந்தியாவின் 
செலுத்து நிலை பாகிஸ்தானின் செலுத்து நிலையை விடப் பாதகமாக 
உள்ளது என வும் கொள்வோம் . 

அதாவது , இந்தியாவின் 
இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகம் எனப் பொருள் . ( இரு 
நாடுகளுக்கிடையே மட்டும் ) . இந்நிலையில் இந்தியா நிகரத் தொகை 
யாகிய பொன்னைப் பாகிஸ்தானுக்குச் செலுத்த வேண்டும் . அப்படிச் 
செலுத்தினால் தன் வசம் உள்ள பொன் இருப்பு குறைய ஆரம் 
பிக்கும் . பொன் இருப்பு குறைந்தால் அதற்குச் சமமான அளவு 
உள் நாட்டுப் பணப்புழக்கம் குறைக்கப்படும் . உள் நாட்டில் பணப் 
புழக்கம் குறைந்தால் மக்களின் வாங்குந்திறன் குறையும் . 
இதனால் கூலியும் , வேலை வாய்ப்பும் குறையும் . அவைகள் 
குறைந்தால் வருமானம் குறையும் . இதன் நிகர விளைவு விலை 
மட்டம் குறைய ஆரம்பித்தல் ஆகும் . அதாவது , இந்திய நாட்டுப் 
பொருள்கள் வெளிநாட்டவருக்கு , குறிப்பாக பாகிஸ்தானியருக்கு , 
மலிவாகக் கிடைக்கும் . எனவே இந்தியப் பொருள்களின் 
ஏற்றுமதி அதிகமாகும் . ஏற்றுமதி மிகுதியானால் பொன் உள் 
வரக்கூடும் . பின் பாதகமான செலுத்து நிலை உயர்ந்து சமநிலை 
- யடையும் . பாகிஸ்தானை எடுத்துக் கொண்டால் , தான் கூடுதலாக 
இறக்குமதி செய்யும் பொருள்களுக்குப் பொன்னை இந்தியாவுக்கு 
அளிக்க வேண்டியிருக்கும் . இதனால் அந் நாட்டிலிருந்து பொன் 
வெளிச் செல்லும் . அப்படி வெளிச் சென்றால் சாதகமாக இருந்த 
செலுத்து நிலை படிப்படியாகக் குறைந்து சமநிலையை அடையும் . 

இப்படியாக , பொன் வெளிச் சென்றும் , உள்வந்தும் விலை 
மட்டம் சரி செய்யப்பட்டு (நாடுகளுக்கிடையே) செலுத்து நிலை 
சமநிலையில் வைக்கப்படுகிறது . 


52 


மேல்நிலைப் பணவியல் 


பன்னாட்டு மாற்றுச்சாதனமும் மதிப்பளவையும் : உள் நாட்டில் 
மாற்றுச் சாதன மாகவும் மதிப்பளவையாகவும் மட்டும் ஆளப் 
படாமல் பன்னாட்டு அளவிலும் பொன் திட்டம் ஆளப்படுவது தான் 
மிக முக்கியமானதாகும் . பொன் எல்லோராலும் அதன் முக 
மதிப்பையும் உள் மதிப்பையும் கருதி ஏற்றுக் கொள்ளப்படுவதால் 
நாடுகளுக்கிடையே ஏற்படும் நிகர பேரங்கள் பொன் அளிப்பு 
மூலம் தீர்க்கப்படுகின்றன . மேலும் அந்தந்த 

நாடுகளின் 
பொருள்களை மதிப்பிட்டு ஒப்பிடும்போது பொன் வடிவில் 
அளக்கப்படுகின்றன. 


தான் 


குறைகள்: - பன்னாட்டு அளவில் பொன் திட்டம் செயல் 
பட்டாலும் அதில் குறைபாடுகள் இல்லாமல் இல்லை . அவைகளைக் 
கீழே காண்போம் : -- 


முதலில் , இத்திட்டம் வாட்டத்தை ( Deflation ) நோக்கிய 
ஒரு சார்புத் திட்டம் எனலாம் . பொன்னை இழக்கும் நாடு 
அதனுடைய கடனைச் சுருக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறது ; 
அதனால் வாட்டம் ஏற்பட்டு இன்னல்களுக்கு ஆளாகிறது . ஆனால் , 
பொன்னை மேன்மேலும் அடையும் நாடு அதே போழ்து கடனைப் 
பெருக்கி வீக்க நிலையை ( Inflation ) எய்தும்படி கட்டாயப்படுத்தப் 
படுவதில்லை . இச் சூழ்நிலை போர்க்காலத்தில் உருவாகியிரு 
கிறது . எடுத்துக் காட்டாக , இங்கிலாந்திலிருந்து பொன் வெளிச் 
சென்றதால் அங்கு வருமான 

(Income deflation ) 
ஏற்பட்டது . ஆனால் அமெரிக்காவில் பொன் இறக்குமதியால் 
அங்கே செலாவணிப் புழக்கம் அதிகமாகவுமில்லை..- வீ -க்கம் ஏற் 
படவுமில்லை.. எனவேதான் , பொன் திட்டத்தை , வாட்டத்தை 
நோக்கிய ஒரு சார்புத் திட்டம் எனக கூறலாம் . 


வாட்டம் 


இரண்டாவதாக , இத் திட்டத்தால் ஒரு நாட்டில் வீக்கமோ 
வாட்டமோ ஏற்பட்டால் , அது மற்ற நாடுகளுக்கும் பரவுகிறது . 
ஒரு நாட்டின் பொருளாதார நிலைமையைச் சரிக்கட்டுவதற்காகப் 
பணத் துறை அதிகாரிகள் ஏதாவதொரு முறையைக் கையாண் 
டால் அதே முறையை ஏனைய நாடுகள் பின்பற்ற வேண்டி வரும் . 
இல்லையெனில் அந்நாடுகள் பாதிக்கப்படலாம் . 


மூன்றாவதாக , பொன் திட்டம் ஒரு ‘ தானே இயங்கும் திட்டம் 
என்பது மிகைப்படுத்திக் கூறப்படுகிறது . கடன் ஆக்கமும் 
கடன் ஒடுக்கமும் பொதுவாக , பொன் திட்டத்தை ஆளும் நாட்டின் 
பொருளாதார நிலைபேறாக்கத்திற்கு உகந்ததல்ல 

எனக் கூற 
லாம் . மேலும் மைய வங்கி கடனை ஒடுக்குவதற்கு முயற்சிகளை மேற் 


பணத் திட்டங்கள் 


53 


கொண்டு சாதனங்களைக் கையாண்டாலும் விலை மட்டத்தையும் , 
அடக்க விலையையும் குறைக்க முடிவதில்லை ; இதே போல் கடனைப் 
பெருக்கிக் கடன் தேவையை அதிகரிக்க நினைத்தாலும் மைய 
வங்கியால் முடிவதில்லை . எவ்வளவு தான் பொன் உள் வந்தாலும் 
அவைகள் வேறு வழிகளின் மூலம் பயன்படுத்தப்படுவதால் கடன் 
ஆக்கம் ஏற்படவேண்டுமென்ற நிபந்தனையில்லை . 


நான்காவதாக , பொன் திட்டம் தானே 

பொன் திட்டம் தானே இயங்கும் தன்மை 
யுடைய தென்பதால் மிகுதியான அளவு பொன் காப்பிருப்பாக 
வைக்கப்பட்டிருக்கிறது . பொன் திட்டம் செய்யும் பணிகளை நன்கு 
மேலாண்மை செய்யப்பட்ட தாள் பணத் திட்டத் திலும் காண 
முடியுமென்பதால் அந்த அளவுக்குப் பொன் இருப்பை வைக்க 

அவசியமில்லை . அவ்வாறு கூடுதலான அளவுக்கு 
இருப்பு வைக்கப்படுவதால் சமுதாயத்திற்குப் பயன்படாமல் 
போகிறது ; தொழிலகத் தேவைக்குப் பயன்படுத்த முடியாமல் 
போகிறது . 


வேண்டிய 


ஐந்தாவதாக , ஒரு நாட்டின் விலை நிலைபேறாக்கம் , நாணய 
மாற்று வீதத்திற்காக விட்டுக் கொடுக்கப்படு கிறது . பன்னாட்டுப் 
பொன திட்டத்தில் விலை பேறாக்கமும் , நாணயமாற்று நிலை 
பேறாக கமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாகும் . ஒன்றுக்காக 
விடப்பட வேண்டி 

வரும் . பொதுவாக நாட்டின் 
பொருளாதாரக் கொள்கைகள் கட்டுப்படுத் தப்பட வேண்டி வரும் . 


ஒன்று 


இறுதியாக , பொன் திட்டம் ஒரு பழைமையான திட்டமாகும் . 
19 ஆம் நூற்றாண்டிலும் 20 ஆம் நூற்றாண்டு காலத்தின் தொடக் 
கத்திலும் தான் இது வெற்றி கண்டிருக்க முடியும் . தற்போது 
அறிவியல் முன்னேறிய காலத்தில் முழு வேலை வாய்ப்பு ( Full 
employmcnt ) தான் முக்கியம் எனவும் , முழு வேலை வாய்ப்பு 
மட்டம் ஒரு நாட்டின் பொருளாதாரச் செழிப்பை உணர்த்துகிறது 
எனவும் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது . எனவே , பண வாக்கக் 
" கொள்கைக்குப் பொன் திட்டம் தேவை என்பது ஒரு பழைய 
கோட்பாடு எனவும் , வேறு எவ்விதத் திட்டத் தாலும் பணவாக்கக் 
கொள்கையை ஆள முடியும் எனவும் கூறலாம் . 


பொன் திட்டம் முறிவடைதல் ( Break down of Gold Standard ) : 

முதல் உலகப் போருக்கு முன் ( 1914 ) பன்னாட்டு அளவில் 
பொன் திட்டம் வெற்றியுடன் செயல்பட்டது . ஆனால் போரின் 
விளைவாகப் பொன் 

திட்ட ஆட்ட விதிகள் கையாளப்பட 
முடிய 
வில்லை . நாடுகளுக்குள் பகைழை தோன்றியதால் 

வாணிபம் 


54 


மேல்நிலைப் பணவியல் 


தடைபட ஆரம்பித்தது . ஒரு சில நாடுகள் பொன் வெளிச் செல் 
வதை 

அனுமதிக்கவில்லை . தடையிலா வாணிபமும் , பொன் 
ஏற்றுமதி இறக்குமதியும் பொன் திட்டத்திற்கு மிகவும் இன்றி 
யமையாத அவசியக் கூறுகளாகும் . இந் நிலை போர்க் காலத்தில் 
இல்லாததால் பன்னாட்டு அளவில் பொன் திட்டம் செயல்பட 
முடியவில்லை . 

பல நாடுகள் பொன் திட்டத்தைக் கைவிட ஆரம் 
பித்தன . மாற்றுரிமை யற்ற தாள் பணத்தைக் கையாளத் 
தொடங்கின . இதன் விளைவு என்ன வென்றால் நாணய மாற்று 
வீதத்தில் ஒரு நிலை காணப்படவில்லை ; நாட்டில் வீக்க நிலை 
ஏற்பட்டது . எடுத்துக் காட்டாக , செர்மனியில் மிகை வீக்கம் 
ஏற்பட்டதால் போருக்கு முன்னர் இருந்த விலை மட்டத்தை விட 
30,000,000,000,000 தடவைகள் போருக்குப் பின் விலைவாசி 
உயர்ந்திருந்தது . ஐரோப்பிய நாடுகளிலும் கணக்கிலடங்கா 
அளவுக்கு மாற்றுரிமையற்ற தாள் பணம் புழக்கத்திலிருந்திருக் 
கின்றது . இதே நிலை தான் ருஷ்யா , ஹங்கேரி மற்றும் ஆஸ்திரியா 
நாடுகளிலும் . 


1914 முதல் 1918 முடிய ஆங்காங்கே நாடுகளில் பொன் 
திட்டம் கை விடப்பட்டாலும் , போர் ஓய்வுக்குப் பின் அத் திட் 
டத்தை மீண்டும் பன்னாட்டு அளவில் கொண்டு வரப் பல பெரிய 
நாடுகள் ஆர்வம் கொண்டன . அதில் முக்கிய பங்கு கொண் 
டவை அமெரிக்க நாடுகள் தான் . முதன் முதலில் , மீண்டும் 
1919 - ல் அமெரிக்கா அதைக் கொண்டு வந்தது . இதற்குப் 
பின் , 1923 - ல் ஆஸ்திரியாவில் தொடங்கி , 30 நாடுகள் பின் 
பற்றின . கடைசியாக , பொன் திட்டத்தைத் தொடங்கிய நாடு 
( சூன் 1928 - ல் ) பிரான்சு ஆகும் . செர்மனி மார்க்கை ( Mark ) 
நிலைபேறாக்கம் செய்து 1924 - ல் செர்மனி பொன் திட்டத் 
திற்குத் திரும்பியது . பொன் திட்டச் சட்டம் 1925 - ன்படி இங்கி 
லாந்து பொற்கட்டித் திட்டத்தை 1925 - ல் மீண்டும் ஆண்ட்து . 


1928 - ல் இறுதியாகப் பொன் திட்டம் மறுமலர்ச்சி அடைந்து 
பன்னாட்டு அளவில் கையாளப்பட்டாலும் அது நெடுங்காலத் 
திற்குச் செயல்படவில்லை . 1931 - லிருந்தே முறிய ஆரம்பித்து 
விட்டது . இந்த ஆண்டுதான் இங்கிலாந்து பொன் திட்டத்தை 
முற்றிலும் கைவிட்டது . இதற்கு முக்கிய காரணம் போர்தான் . 
போரினால் ஏற்பட்ட விளைவுகள் போருக்கு முன்னால் நினைத்துக் 
கூடப் பார்க்கப்படவில்லை . பொருளாதார நிலையில் மிகைப்பட்ட 
மாறுதல்கள் நாடுகளில் ஏற்பட்டன . போருக்குப் பின் அமெரிக்க 
நாடு பொருளாதாரத்தில் வலிமை மிக்க நாடாக விளங்க ஆரம் 
பித்தது . இதற்குக் காரணம் , பொதுவாகக் கூறின் , போர்க் 


பணத் திட்டங்கள் 


55 


காலத்தில் அமெரிக்கா ஒரு நடுநிலையாக , எதற்கும் 
வாகவோ , பகையாகவோ இல்லாமல் நின்றது . செர்மனியை 
எடுத்துக் கொண்டால் , அது ஒரு ஐரோப்பிய தொழிற்கூடம் என 
விளங்கியது ; ஆனால் போரின் விளைவு , அது முற்றிலும் தோற்கடிக் 
கப்பட்டதால் 

பொருளாதாரச் சீர்கேட்டுக் குள்ளாகியது . 
கடனைப்பற்றிக் கேள்விப்படாத நாடுகள் போரினால் மிகையான 
அளவுக்குக் கடன்பட ஆரம்பித்தன . அதில் இங்கிலாந்து நாடும் 
ஒன்று . உலகத்திற்கே கடன் ஈந்தோர் நாடு இங்கிலாந்து ,, 
என்று அழைக்கப்பட்ட அச் சொல் நியூயார்க்குக்குச் சென்றது . 
போருக்கு முன்னர் பெயர் தெரியாத நாடுகளெல்லாம் போருக்குப் 
பின் முக்கிய இடம் வகிக்கத் தொடங்கின . இதே போல் 
எத்தனையோ ஐரோப்பிய நாடுகள் போருக்குப் பின் இருந்த இடம் 
காணாமல் மறைந்தன . 


புத்துயிர் பெற்ற பொன் திட்டம் மீண்டும் பொருளாதாரக் 
குழப்பங்களினால் முறிவடையத் தொடங்கியது . அதற்குரிய கார 
ணங்களை இங்கே விரிவாகக் காண்போம் : 


பன்னாட்டு வாணிபத்திற்குத் தடைகள் : - முதல் உலகப்போர் நாட்டுப் 
பற்றை மிகுதியான அளவுக்குத் தூண்டியிருக்கிறது . 

அரசு 
களின் கொள்கைகள் உலக ஒற்றுமையைப்பற்றி எண்ணிப்பார்த்த 
தாகத் தெரியவில்லை . ஆங்காங்கே ஒவ்வொரு நாடும் அதன தன் 
சுயநலத்தில் கவனத்தைச் செலுத்தியது . இங்கிலாந்தின் நிதி 
நிலை சரி இல்லாததால் அந் நாடும் பன்னாட்டு வாணிகத்தைக் 
கை விட்டு உள் நாட்டு வாணிகத்திலே முழுக்கவனம் செலுத்தியது . 
அமெரிக்க நாடுகள் காப்பு 

வரிகளின் ( Tariff barriers ) 
வீதத்தை உயர்த்த ஆரம்பித்தன ; ஏற்றுமதியைக் கூடு தலாக்கு 
வதற்கு வேண்டிய உதவிகளை அரசு செய்தது . பன்னாட்டு அளவில் 
வாணிபம் , இப்படியாக , நடைபெறுவது தடைபட்டதால் ஒவ் 
--வொரு நாட்டிலும் ஒரு பொருளின் விலை வெவ்வேறாக இருந்தன 
அதாவது , நாடுகளுக்கிடையே பொருளின் விலையில் வேறுபாடு 
காணப்பட்டது . விலை மட்டத்தில் நாடுகளுக்கிடையே வேறுபாடு 
இருந்ததாலும் பன்னாட்டு வாணிபம் வரி விதிப்பு மற்றும் அரசுக் 
கட்டுப்பாடுகளினால் தடைப்பட்டதாலும் , பன்னாட்டு அளவில் 
நாணயமாற்று வீதத்திற்கு முக்கியமில்லாமல் போயிற்று . 

ஒரு 
சில நாடுகளுக்குள் வாணிபம் நடை பெற்றாலும் நாணய மாற்று 
வீதத்தில் ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பில்லை . 

வாய்ப்பில்லை . எனவே பன்னாட்டுப் 
பொன் திட்டம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது . 


மைய 


உண்மையிலேயே 
56 

மேல்நிலைப் பணவியல் 
FLOLO DO QUIM U Biol ( Mal distribution of Gold ) : 

போரின் கொடுமையால் பொற்செல்வத்தைக் கொண்டிருந்த 
நாடுகள் பொன்னை இழந்து நிற்க வேண்டியதாயிற்று . 
மற்றும் கிழக்கு ஐரோப்பாவின் சில புதிய நாடுகள் அவைகளின் 
தேவைக் கேற்பப் பொன் இருப்பைக் கூட்ட முடியவில்லை . 
அமெரிக்க நாடுகளும் , பிரான்சும் தான் போருக்கு முன் உள்ள 
நிலையைவிடப் பொன் இருப்பைக் கூடுதலாக வைத்திருந்தன . 
பொன் இருப்புக் கூடுதலாக அல்லது குறைவாக இருந்த நாடுகள் 
முழுவதும் தானே இயங்கும் பொன் திட்டத்தைக் கை விடத் 
தொடங்கின . மெய்யாகவே , பொன் திட்ட ஆட்ட விதிகள் 
மீறப்பட்டன . 

விலைக்கட்டுப்பாடு : பொன் திட்டத்தில் பொன் இருப்புக்குத் 
தகுந்தாற்போல் தான் பொருள்களின் விலை மட்டம் நிர்ணயிக்கப் 
படும் என்று முன்பே பார்த்தோம் . அவ்வாறு விலை மட்டம் உள் 
நாட்டு அளவில் சரிசெய்யப்படுவது கூட்டுருக்கள் ( Corporations ) , 
பிடிப்பு நிறுமங்கள் ( Holding companies ) , தொழில் சங்கங்கள் , 
தொழிலாளர் சங்கங்கள் போன்றவைகளால் தடை 

செய்யப் 
பட்டது ; பன்னாட்டு அளவில் கார்ட்டெல்கள் ( வாணிக நிறுவனக் 
கூட்டணி ) ( Cartels ) களால் உற்பத்திப் பொருள்களின் பகிர்வும் , 
விலைவாசியும் கட்டுப்படுத்தப்பட்டன . எனவே , பொன் திட்டம் 
வெற்றியுடன் செயல்பட வாய்ப்பில்லை . 

பொன் மாற்றுத் திட்டம் ஆளப்படுதல் : இத் திட்டம் பல நாடு 
களால் 

கடைப்பிடிக்கப்பட்டதால் பொன்னின் இடப்பெயர்வு 
தேவையில்லாமல் போய்விட்டது . வெளி நாட்டவருக்கு அல்லது 
வெளி நாட்டவரிடமிருந்து அளிக்கப்பட வேண்டிய பொன் ஒரு 
நாட்டு வங்கியின் மூலம் நடைபெற்றதால் அவ்வப்போது ஏற்படும் 
ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ( Transaction ) பொன்னை அளித்தோ , 
பெற்றோ செய்ய வேண்டிய அவசியமில்லை . வங்கியின் 

கணக் 
கேடுகளின் மூலம் பேரங்கள் சரிக்கட்டப்படுகின்றன . பொன் , 

வெளிச் சென்று உள் வேண்டுமென்ற 
நிபந்தனையில்லை . 


வர 


பன்னாட்டு அளவில் கடன்படுதல் : செர்மனியின் இழப்பீடுகள் 
( Reparations ), அமெரிக்காவுக்குச் சில நாடுகள் கொடுக்க 
வேண்டிய கடகைள் போன்றவை , வெற்றி நடை போட்டுச் 
சென்ற பொன் திட்டத்திற்கு இடர்ப்பாடுகளாக இருந்தன . 
வாணிகம் மற்றும் விலைவாசி பொருட்டு வெளிச் செல்லும் 


பணத் திட்டங்கள் 

57 
பொன்னை விடப் போரினால் ஏற்பட்ட கடன் மற்றும் இழப்பீட்டுத் 
தொகைக்காகச் செலுத்தப்பட்ட பொன் பன் மடங்காக இருந்தது . 
இப்படியாக , ஏனைய நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட 
பொன் அமெரிக்காவில் குவிய ஆரம்பித்தது . முன்னமேயே அந் 
நாடு மிகையான அளவு பொன்னைப் பெற்றிருந்தது ; அதோடு 
இறக்கு மதியும் சேரத் தொடங்கியது . பின் அமெரிக்காவின் 
பொருளாதார நிலையைப்பற்றிக் கூறவுமா வேண்டும் ? மாறாக , 
ஏற்றுமதி செய்த நாடுகளின் பொருளாதார நிலை மேன்மேலும் 
மோசமாகிக் கொண்டே 

மிகவும் பாதிக்கப்பட்ட 
நாடான செர்மனிக்கு உதவும் பொருட்டு அமெரிக்காவும் , பிரிட் 
டனும் முன் வந்தன . செர்மனி செலுத்த வேண்டிய இழப்பீட்டுத் 
தொகைக்காக அமெரிக்காவும் , பிரிட்டனும் கடனுதவி செய்தன . 
பிரிட்டன் கடனுதவி செய்ததின் விளைவு அதனையே பாதிக்கலா 
யிற்று . அயல் நாடுகள் தங்கள் குறுங்கால நிதிகளை பிரிட்டன் 
கருவூல மாற்றுச் சீட்டுகளிலும் ( British treasury Bills ) , பொன் 
மாற்றுத் திட்டத்திலும் இட்டு வைத்திருந்தனர் . ஆனால் பிரிட்டன் 
அந்நிதியை நெடுங்காலக் கடனாகச் செர்மனிக்குக் கொடுத்தது . 
இச்செயல் அதற்கு நிதி நெருக்கடியை உண்டாக்கிச் செலுத்து 
நிலையைப் பாதகமாக ஆக்கி விட்டது . 


போனது . 


1923 - ல் செர்மனிக்கு அமெரிக்க உதவி நிறுத்தப்பட்டது . 
இதனால் இங்கிலாந்து நாட்டிற்குத் தான் பட்ட கடனைத் திரும்பச் 
செலுத்தச் செர்மனியால் முடியாமற் போனது . மேலும் அயல் 
நாட்டு மூல தனம் உள் நாட்டை விட்டு வெளிச் செல்வதைத் தடுக் 
கும் பொருட்டுச் செர்மனி கடன் ஒத்தி வைப்புக் (Morato 
rium ) கொள்கையை அறிவித்தது . பிரிட்டனின் வரவு செலவு 
திட்டத்தில் பற்றாக் குறை ஏற்பட்டது . இனிமேல் பிரிட்டனால் 
பொன் திட்டத்தைக் கடைப் பிடிக்க முடியாதென்ற ஒரு அச்சம் 
பெருமளவில் நிலவ , அந்நாட்டில் முதலீடு செய்திருந்த அயல் 
நாடுகள் தங்கள் குறுங் கால நிதிகளை இலண்டனிலிருந்து 
திரும்ப எடுக்கத் துவங்கின . 1929-30 - ல் அதன் செலுத்து 
நிலையின் ( Balance of payments ) நடப்புக் கணக்கு நிறைவு தரும் 
அளவுக்கு இருந்தது . ஆனால் மூலதனக் கணக்கு , பெருமளவுக்கு 
மூல தனம் திரும்ப எடுக்கப்படுவதைக் காட்டியது . 1931 - ல் 
நடப்புக் கணக்குப் பற்றுத் தொகையை ( Debit balance ) யும் , மூல 
தனம் வெளிச் செல்வதையும் காண்பித்ததால் பொன் இருப்பு 
மிகவும் குறைந்தது . அதன் செலுத்து (இருப்பு ) நிலை நெருக்கடி 
காலங்களில் கீழ் வருமாறு இருந்தது : 


+28 


அமெரிக்கா மற்றும் பிரான்சு நாடுகளிலிருந்து இங்கிலாந்து கடன் 
58 

மேல்நிலைப் பணவியல் 

1929 1930 1931 
காண்புறு இனங்கள் (வாணிப நிலை ) ...- 381-386-408 
VISIBLE ITEMS ( Balance of Trade) 
கட்புலனாகா இனங்கள் 

( Invisible items ) +484 +414 +304 
நடப்புக் கணக்கில் இருப்பு நிலை 
( Balance on current Account) + 10.3 

-104 
மூல தன இடப்பெயர்ச்சி 

( Capital Movements ) | -107-113 -50 
எச்சம் ( Balance ) 

-4 -85 -154 
மூன்று ஆண்டுகளில் £ 243 மில்லியன் பற்றுத் தொகையை 
சரிக்கட்ட வேண்டியதாயிற்று . இரண்டு மில்லியன் 
வேலையற்று இருந்த போதும் , ( பொருளாதார ) வாட்டக் 
கொள்கை ( Deflation policy ) கடைப்பிடிக்கப்பட்ட போதும் ,, 
வாங்க நேர்ந்தது . வாட்டமாக இருந்தும் கூட பொன் வெளி 
யேற்றத்தைத் தடுக்க முடியவில்லை . £ 27 மில்லியன் பொன் 
இருப்பு குறைந்ததால் செப்டம்பர் , 1931 - ல் இங்கிலாந்து நாடு 
பொன் திட்டத்தைக் கைவிட்டது . அப்படி பொன் திட்டத்தைக் 
கைவிடாமல் , பதிலாகப் பவுனின் உள்நாட்டு மதிப்பைக் குறைத் 
திருக்கலாம் எனப் பொருளாதார வல்லுநர்கள் கருத்துத் தெரிவித் 

நாணய மதிப்புக் குறைவினால் கடனீந்தோர் பாதிக்கப் 
பட்டாலும் , நாட்டு நலனைக் கருதிப் பொன் வெளியேற்றத்தைத் 
தடுப்பதற்காக நாட்டுச் செலுத்து நிலையைச் சரி செய்வதற் 
காகவும் மதிப்புக் குறைவு செய்திருக்கலாம் . 1925 முதல் 
செலாவணி மிகை மதிப்பு செய்யப்பட்ட தற்காகவாவது 1931 - ல் 
மதிப்புக் குறைப்பு செய்திருக்கலாம் . 
நிலையற்ற அரசியல் ( Political Instability ) 

நிலையிலா மற்றும் அமைதியற்ற அரசியல் சூழ்நிலைகளில் 
பொன் திட்டம் வெற்றி பெற முடியாது . போர்ப் பீதி , குடிமைப் 


- 


ஆட்கள் 


தனர் . 


பணத் திட்டங்கள் 


59 


புரட்சி ( Civil ) அரசியல் கிளர்ச்சி ஆகியவைகள் பணத் துறைக் 
கொள்கைக்கு ஊறுவிளைவிப்பதால் பொன் திட்டம் நிறைவேற 
- வாய்ப்பில்லை . உள்நாட்டுப் பொருளியல் நிலை சரியில்லை என்றால் 
தனிப்பட்டோர் , வங்கிகள் மற்றும் கூட்டுருக்கள் தங்கள் சொத் 
துக்களை ( உள் நாட்டில் உள்ளவைகள் ) விற்று , வேற்று நாட்டு வங்கி 
களில் வைப்புக் கணக்குகளைத் தொடங்குவர் . அந் நாடுகளிலும் 
ஆபத்து இருக்கிறதென்றால் . ஆங்கு 

தொடங்கிய வைப்புக் 
கணக்குகளை மூடிவிட்டு இன்னும் பல நாடுகளில் கணக்கு 
வைக்கத் தொடங்குவர் . இப்படியாக , 1920 க்குப் பின்னும் 
1930 - க்கு முன்னும் மிகுதியான அளவுக்கு மூல தனம் ஒரு 
நாட்டை விட்டு மற்றொரு நாட்டுக்கு இடம்பெயர்ந்து கொண்டே 
இருந்தது . இவ்வாறு இடம் பெயர்வது , சரக்கு இடம் பெயர் 
வதற்கோ, விலை மட்டத்திற்கோ , செலாவணி காப்புக்கோ 
எவ்விதத் தொடர்புமில்லாமல் நிகழ்ந்ததால் பொன் திட்டம் 
முறிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது . 


மந்த நிலை : 1930 - ம் ஆண்டுகளில் உலகைச் சூழ்ந்திருந்த 
பொருளாதார மந்தமும் பொன் திட்டம் வீழ்ச்சிக்கு ஒரு காரண 
மாகும் . மந்தம் காரணமாக விலைமட்டமும் , வேலை மட்டமும் 
குறைவடைந்ததால் இறக்குமதி தடை செய்யப்பட வேண்டி 
யிருந்தது ; அதனால் சுங்க வரிகள் விதிக்கப்பட்டன . அதன் 
விளைவாக பன்னாட்டு 

வாணிபம் தடைபட்டது . 

ஆங்காங்கே 
நாடுகளின் வங்கி வைப்புகளில் இடப்பட்ட பொன் இருப்ப 
அந்தந்த நாடுகளால் திரும்ப எடுக்கப்பட்டது . இப்படியாக , 
மூலதனம் 

ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு நகர்ந்து 
கொண்டே இருந்தது . இப்படியாக பொன் திட்டம் 
முறிவடைந்தது . இங்கிலாந்து 1931 - லும் , அமெரிக்க நாடுகள் 
1933 - லும் , பிரான்சு 

1935 - லும் 

பொன் திட்டத்தைக் 
கைவிட்டன . 


- இரண்டாம் உலகப் போரும் பொன்னும் : 

1930 - ம் ஆண்டுகளில் பன்னாட்டு அளவில் பணவாக்க 
ஒற்றுமைக்கு முயற்சிகள் எடுத்துக் கொண்டாலும் ,, 
பொதுவான பணவாக்கக் கொள்கையை உருவாக்க முடியவில்லை . 
நாடுகள் பொன் திட்டத்தைக் கைவிட்டதும் , பொன்னின் 
மதிப்பை அதன தன் செலாவணி மூலம் உயர்த்தின . அதாவது , 
உள்நாட்டு நாணய மதிப்பு குறைப்பு செய்யப்பட்டது . இதன் 
பலனாக , உலகப் பொன் இருப்பு மதிப்பு மிகையான அளவுக்கு 
உயர்ந்தது . முற்றிலும் பொன் மதிப்பு மறுமதிப்பு செய்யப்பட்டது . 


60 


மேல்நிலைப் பணவியல் 


இரண்டாம் உலகப் போர்க் காலத்தில் மீண்டும் வீக்க நிலை 
உருவானது ; பொன் கொண்டு செலுத்துபவைகள் நிறுத்தப் 
பட்டன ; பன்னாட்டு அளவில் செலுத்துபவைகளுக்குக் கட்டு 
மானம் விதிக்கப்பட்டது . ஆனால் பன்னாட்டு அளவில் வாணிபம் 
தடையின்றி நடைபெறவும் , மூலதனம் இடம் பெயரவும் பற்பல 
திட்டங்கள் பெரும் நாடுகளால் வகுக்கப்பட்டன . அதில் 
வெற்றியும் காணப்பட்டது . 1944 - ல் பிரிட்டன் வுட்ஸ் என்ற 
ஊரகத்தில் நியூ ஹம்ஷயர் , அமெரிக்கா ( Bretton woods 
New hampshire , U.S. ) , ஒரு மாநாடு ( Confrencc ) நடைபெற்றது . 
இக்கருத்தரங்கு 1922 - ல் நடைபெற்ற ஜெனோவா ( Genoa ) 
கருத்தரங்கை விட பல மடங்கு சிறப்புப் பெற்றதாகும் . இக் 
கருத்தரங்கில் உருவானதுதான் பன்னாட்டுப் பணநிதியும் ( Inter 
national monetary fund ) உலக வங்கி ( World Bank ) ஆகும் . 
பண நிதியின் ஆக்கமும் அதன் நோக்கமும் தனியாக ஒரு அத்தி 
யாயத்தில் விளக்கப்பட்டுள்ளன . 


4. பணத் திட்டங்கள் ( தொடர்ச்சி ) ( ஆ ) 

இரு உலோக முறை ( Bimetallism ) 


பணம் 


இரு உலோக முறை என்பது திட்டப்பணம் ( Standard money ) 
மற்றும் ஏனைய வகைப் பணங்களின் 

பணங்களின் மதிப்பு , பொன் மற்றும் 
வெள்ளி உலோகங்களின் நிலையான மதிப்பு கொண்டு ஆளப்படுவ 
தாகும் . ஒரு நாட்டின் 

உலோகங்களிலும் 
பொதுவாகப் பொன்னும் வெள்ளியும் - அரசால் விவரிக்கப்படுகிறது . 
ஒரே காலத்தில் அந்த இரு உலோகங்களும் புழக்கத்திலிருக்கும் ; 
அவைகள் ஒன்றுக்கொன்று மாற்றப்படுபவைகள் . இரு உலோக 
முறை பண்டப்பணத்தின் ( Commodity money ) வகையைச் சேர்ந்த 
தாகும் . இரு உலோக நாணயத் திட்டத்தில் , ஒரு பணத்தின் 
அலகு , ஒரு குறிப்பிட்ட அளவும் தரமும் உள்ள பொன்னுக்கும் , 
அடுத்தடுத்து , ஒரு குறிப்பிட்ட அளவும் தரமுமுள்ள வெள்ளிக்கும் 
சமம் என அரசு அறிவிக்கிறது . இரு உலோக மதிப்பு 
களின் நாணய அச்சக விகிதம் ( Mint ratio ) 
குறிப்பிடப்படுகிறது . எடுத்துக் காட்டாக , ஒரு டாலர் 24-75 
குன்றிமணி ( எடையுள்ள ) தூய பொன்னுக்கும் , 371-25 குன்றி 
மணி தூய -வெள்ளிக்கும் சமம் என்றால் நாணய அச்சக விகிதம் 
1 க்கு 15 எனப் பொருள்படும் . ஒரு அவுன்சு பொன் 15 அவுன்சு 
வெள்ளிக்குச் சமம் ஆகும் . அதாவது , ஒரு அவுன்சு பொன்னாகப் 
பெற்ற கடனை 15 அவுன்சு வெள்ளியாகத் திரும்பச் செலுத்தலாம் . 


அரசால் 


இரு உலோக முறையின் இயல்புகள் : 

( 1 ) இரு வகை உலோகங்களையும் தேவையான அளவுக்கு 
மக்கள் எவ்விதத் தடையோ , கட்டுப்பாடோ இல்லாமல் நாணய 
மாக அச்சிட்டுக் கொள்ளலாம் . ( 2 ) இருவகை உலோகங் 
களுக்கும் கட்டுப்பாடற்ற சந்தை உண்டு . பொன் , வெள்ளி 
ஆகியவைகளின் உள்நாட்டு வெளிநாட்டுச் சந்தை மதிப்பு ஒரே 
அளவாக இருப்பதுடன் , அவைகளின் அடக்கம் உலோகக் 
கட்டியின் மதிப்பிற்குச் சமமாகவும் இருக்கிறது . ( 3 ) பொற் 
காசும் , வெள்ளிக்காசும் சட்டமுறை நாணயமாகும் . ( 4 ) எல்லா 
வகைக் கடன் . பணங்களையும் திட்டப் பொன்னாகவோ, வெள்ளி 


62 


மேல்நிலைப் பணவியல் 


நாணயமாக வோ பெற்றுக் கொள்ளலாம் . எல்லாத் திட்டப் பணங் 
களுக்கும் ஒரே அளவு வாங்கும் சக்தி உண்டு . ( 5 ) முடிவில் 
பணத்தின் அலகு , ஒரு குறிப்பிட்ட அளவு மதிப்பும் தரமுமுள்ள 
பொன்னின் மூலமும் , வெள்ளியின் மூலமும் உணர்த்தப்படுவ 
தாகும் . 


இரு உலோக முறைக்கு ஒட்டிய கூற்று : 

பொன் திட்டம் , வெள்ளித் திட்டம் ஆகிய திட்டங்களைவிட 
இரு உலோகத் திட்டம் மூன்று அம்சங்களில் சிறந்தது என இரு 
உலோகத் திட்டத்தை ஆதரிப்போர் கூறுகின்றனர் . ( 1 ) உலகப் 
பண இருப்புகள் ( Monetary reserves ) விரிவாக்கப் படுகின்றன . 
( 2 ) பொது விலை மட்டத்தில் ஏற்படும் அலைவுகள் ( Fluctuations ) 
மிக மிகக் குறைவு , அதாவது , பணத்தின் மதிப்பு மிகவும் நிலைத்து 
இருக்கிறது . ( 3 ) இரு உலோகத்தைக் கொண்ட நாட்டுக்கும் , 
பொன் மற்றும் வெள்ளித் திட்டங்களைத் தனித் தனியே கொண்ட 
நாடுகளுக்கும் ஏற்படும் நாணயமாற்று வீதம் ( Exchange rate ) 
நிலைபேறாக்கம் செய்யப்படுகிறது . 


பண இருப்பு கூடுதலாக்கப்படுதல் : 

பொன்னோ, வெள்ளியோ எந்த அளவு அதிக இருப்பு 
உள்ளதோ அந்த அளவு ஒரு நாட்டின் பணவாக்கக் கொள்கை 
சிறப்பாக நம்பிக்கையுடன் இருக்கிறதெனக் கொள்ளலாம் . இக் 
கோட்பாடு அவ்வளவாக இக்காலத்திற்குப் பொருந்தாது என்று 
கூறினாலும் உலகப் போருக்கு முன் முழு அளவில் பொருந்தி 
இருந்தது . பொன் பற்றாக் குறை 

முதல் உலகப் 

போர்க் 
காலத்திலும் , அதற்குப் பிறகும் தான் உணரப்பட்டது . பொன் 
திட்டத்தைக் கைவிட்ட இன்றைய நாளிலும் பொன் இருப்பின் 
பற்றாக்குறையால் நாடுகள் படும் இன்னலைக் காண்கின்றோம் . 
ஒரு உலோகத்தை மட்டும் அடிப்படையாகக் கொண்டு பணவாக் 
கத்தை மேற்கொண்ட நாடுகளை விட இரு உலோகத் திட்ட 
நாணயச் செலாவணியை மேற்கொண்ட நாடுகள் நன்கு பணத் 
துறையில் வெற்றி காண முடியும் . ஏனென்றால் ஒன்றின் பற்றாக் 
குறை மற்றொன்றால் ஈடு செய்யப்படுகிறது . போருக்குப் பின் 
கடன் பணங்களை உலோகக் கட்டியால் மீட்க முடியாத நிலைகளில் 
அரசே , ( உலோகத்தால் மாற்ற முடியாது எனும் ஆணைகளை 
பிறப்பித்திருக்கின்றன . இதற்கு முக்கியக் காரணம் தேவையான 
அளவு உலோக இருப்பு இல்லாதது தான் . எடுத்துக்காட்டாக 
1944 - இல் உலகப் பொன் இருப்பு $ 35,210,000,000 ஆகும் . 
ஆனால் அமெரிக்க நாடுகளில் மட்டும் அரசு மற்றும் வங்கிக் 


பணத் திட்டங்கள் ( தொடர்ச்சி ) ( ஆ ) 


63 


கடன்பணம் $ 100,000,000,000 , க்கு மேல் புழக்கத்திலிருந்தன. 
உடனே தேவையான உலோக இருப்பைக் கூட்டுவதற்காக 
வெள்ளியைக் கணக்குக் கெடுத்துக் கொண்டது ஒரு நல்ல முடி 
வாகும் . 


நிலையான விலை மட்டம் : 


இரு உலோகத் திட்டம் கொண்ட நாட்டின் பொது விலை 
மட்டத்தில் ஏற்படும் அலைவு ஒரு உலோகத்தைக் கொண்ட 
நாட்டின் விலை மட்ட 

அளவைவிடக் 

குறைந்தாகும் பொன் 
உற்பத்தி , பொன் பதுக்கல் , பொன் ஆபரணம் செய்தல் போன்ற 
வைகளால் ஒரு நாட்டின் பொன் இருப்பில் மாறுதல் ஏற்படும் . 
அம் மாறுதலால் பொன் மதிப்பும் ( விலை ) மாறுபடும் . அதன் விளை 
வாக , நாட்டின் பொது விலை மட்டமும் மாறுபடும் . ஆனால் 
ரண்டு உலோகங்களையும் பணத்திட்டமாகக் கொண்ட நாட்டில் 

நாணயத்தின் கூடுதல் தேவை மற்றொரு நாணயத்தின் 
குறைந்த தேவையால் சரி செய்யப்படுவதால் விலை மட்டத்தில் 
ஏற்ற - இறக்கம் ஒரு நாணயத் திட்டத்தில் உள்ளதை விட மிகக் 
குறைவாகவே இருக்கும் . அதாவது , பேராக்க வாய்ப்பு மிகவும் 
கூடுதலாகும் . பொன் இருப்புக் குறைந்தால் வெள்ளி குறைந்த 
அளவுக்கே பயன்படுத்தப்படுகிறதென்று கொள்ளலாம் . 
அதாவது வெள்ளி இருப்பு கூடுகிறது எனப் பொருள்படும் . 
ஆகவே ஒன்றின் பற்றாக்குறை மற்றொன்றின் எச்சத்தால் சரிக் 
கட்டப்படுவதால் உலோக இருப்பு அவ்வளவாக மாறுபடாததால் 
விலைவாசி மட்டம் ஒரே அளவில் வைக்கப்படு கிறது . எடுத்துக் 
காட்டாக , இங்கிலாந்து பொன் திட்டத்தைக் கையாளுகின்றது , 
எனக்கொள்வோம் . அதன் பொன் இருப்பு நிலை $ 8,000,000,000 
ஆக இருக்கிறது எனவும் கொள்வோம் . அமெரிக்கா இரு 
உலோகத் திட்டத்தை கையாளுகின்றது என்றும் , அதன் பொன் 
இருப்பு $ 8,000,000,000 ஆக உள்ளது எனவும் , வெள்ளி 
இருப்பு $ 4,000,000,000 எனவும் கொள்வோம் . மேலும் ஒவ் 
வொரு நாட்டிலும் ஒரு ஆண்டில் பொன்இருப்பு $ 1,000,000,000 
அதிகமாகியுள்ள தெனக் கொண்டால் , இங்கிலாந்தில் இருப்பு 
நிலை 12-5 சதவீதம் மாறியுள்ள தென்றும் , அமெரிக்காவில் 
இருப்பு நிலை மாற்றம் 8.33 சதவீதம் தான் என்றும் பொருள் 


படும் . 


எனவே , இரு உலோகத் திட்டத்தை அடிப்படையாகக் 
கொண்ட நாட்டில் உலோக அளிப்பு நிலையில் மாற்றம் ஏற்பட் 
டாலும் , இருப்பு நிலை மாற்ற வீதம் மிகவும் குறைவானதால் 


64 


மேல்நிலைப் பணவியல் 


விலைவாசி மட்டத்தில் ஒரு நிலை காண முடியும் . இதே நிலை ஒரு 
உலோ கத்திட்டத்தையுடைய நாட்டில் காண முடியாது . 


நாணய மாற்று வீதத்தில் சம நிலை : 

இரு உலோகத் திட்டம் கொண்ட நாடு தனது பணத்தின் 
அலகைப் பொன் வடிவிலும் , வெள்ளி வடிவிலும் உணர்த்துவதால் 
அதன் பண அலகுக்கும் , பொன் திட்டத்தைக் கொண்ட நாட்டின் 
பண அலகுக்கும் , வெள்ளித் திட்டத்தையுடைய நாட்டின் பண 
அலகுக்குமுள்ள தொடர்பை இலகுவாகக் கணக்கியல் மூலம் 
உணர்த்த முடியும் . அவ்வாறு கணக்கிடப்பட்ட நாணய மாற்று 
வீதத்தில் அடிக்கடி அலைவுகள் இல்லாமல் இருக்க வேண்டு 
மென்றால் நாடுகளுக்கிடையே தடையிலா உலோக இடப் 
பெயர்ச்சி இருக்க வேண்டும் . பொன் திட்டத்தையுடைய நாடு , 
வெள்ளி திட்டத்தையுடைய நாடு ஆகிய இரு நாடுகளை மட்டும் 
எடுத்துக் கொண்டால் , பொன் திட்டத்தையுடைய நாட்டில் 
வெள்ளியின் சந்தை மதிப்பில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் 
இரு நாடுகளின் நாணய மாற்று வீதத்தில் அடிக்கடி அலைவுகள் 
ஏற்படும் . இவ்வித அலைவுகள் இரு உலோக முறையைக் கொண்ட 
நாடுகளில் தென்படாது . 


பொன் திட்டத்தையுடைய ஒரு நாடு வெள்ளித் திட்டத்தை 
யுடைய நாட்டுடன் கொண்டுள்ள வாணிபத் தொடர்பை விட , 
இரு உலோக முறையை உடைய நாடு , வெள்ளித்திட்டத்தை 
யுடைய நாட்டுடன் கொண்டுள்ள வாணிபத் தொடர்பு கூடுத 
லாகும் என வலியுறுத்தலாம் . 


இரு உலோக முறைக்கு வெட்டிய கருத்து : 


நடை முறையில் ஒரு உலோக முறை ( Mono - Metallism ) . 

ஒரு நாடு இரு உலோக முறையைக் கொண்டிருந்தாலும் 
நடைமுறையில் அது ஒரு உலோக முறையைத்தான் கையாளு 
கிறது . இது எப்படி என்றால் ஒரு உலோகம் மற்ற உலோகத்தைப் 
புழக்கத்திலிருந்து அடியோடு துரத்தி விடுகிறது . 

துரத்தி விடுகிறது . கிரஷ ஹம் 
என்பவரின் விதிப்படி கெட்ட பணம் நல்ல பணத்தை விரட்டு 
கிறது என்பதாகும் . இரு உலோகங்கள் எடுத்துக்காட்டாகப் 
பொன்னும் வெள்ளியும் புழக்கத்திலிருந்தாலும் பொன் " சட்ட 
நிலை ( dejure ) நாணயமாகவும் , வெள்ளி " நிகழ்வு நிலை " ( defacto ) 
நாணயமாகவும் தான் நடைமுறையில் இருக்கும் . பொன்னின் 
மதிப்பு வெள்ளியின் மதிப்பைவிட உயர்ந்தால் தான் பொன் 


பணத் திட்டங்கள் ( தொடர்ச்சி ) ( ஆ ) 


65 


மக்களால் பதுக்கப்படுகிறது . புழக்கத்திற்கு வருவதில்லை . எனவே , 
இரு உலோகத் திட்டத்தில் உண்மையில் ஒரு உலோகந்தான் 
நடைமுறையில் இருக்கிறது . ஒரு உலோகத் திட்டத்தினால் என்ன 
விளைவு காண முடியுமோ அதே விளைவுதான் இரு உலோகத் 
திட்டத்திலும் காண முடியுமென இத் திட்டத்தைப் பற்றித் 
திறனாய்வு செய்வோர் கருத்துத் தெரிவிக்கின்றனர் . 


மதிப்பு வீதப்பாடு நிர்ணயித்தல் முடியாமை : 

இரு உலோகங்களின் மதிப்புக்குரிய வீதப்பாட்டைத் திட்ட 
வட்டமாக எப்போதும் நிர்ணயிப்பதென்பது இயலாத செய 
லாகும் . ஏனென்றால் இரண்டு உலோகங்களின் தேவை மற்றும் 
அளிப்புக் காரணிகள் முற்றிலும் வேறுபாடு கொண்டதாகும் . 
ஒரு குறிப்பிட்ட நாணய அச்சக வீதப்பாடு எந்த நேரத்திலும் 
ஒரு உலோகத்தின் மதிப்பை உயர்த்தியும் மறு உலோகத்தின் 
மதிப்பைக் குறைத்தும் காட்டும் . ஒரு நாடு மட்டும் , எடுத்துக் 
காட்டாக , சீன நாடு , இரு உலோகத் திட்டத்தைக் கையாளுகிற 
தென்றால் ஏனைய நாடுகள் வெள்ளிக்கு ஒரு நிலையான விலையை 
நிர்ணயிப்பதில்லை . அவ்வமயம் சீன நாட்டு வெள்ளியின் மதிப்பு 
உயர்ந்தோ , குறைந்தோ அயல் நாட்டவருக்கு விளங்கும் . விலை 
மலிவாக இருந்தால் ஏனைய நாடுகள் அவைகளின் பொன்னுக்கு 
வெள்ளியைப் பெறும் . அதாவது சீனாவில் வெள்ளி இருப்பு 
குறையும் . மாறாக , 

மாறாக , விலைக் கூடுதலாக இருந்தால் மற்ற நாடுகள் 
தங்கள் வசமுள்ள வெள்ளியைச் சீனாவுக்குக் கொடுத்து விட்டு 
அங்கேயிருந்து பொன்னைப் பெறும் . அதாவது , சீனா பொன்னை 
இழக்க நேரிடும் . இதிலிருந்து அறிவ தென்ன வென்றால் , உலகம் 
முழுவதும் இரு உலோகத் திட்டம் கையாளப்பட்டால் இரு 
உலோகத்தை ஆளும் நாட்டிற்கு நன்மை உண்டு . பிற நாடுகள் 
ஆளாமல் இருக்கும் போது ஒரு நாடு மட்டும் ஆண்டால் சிக்கல் 
தான் . இரு உலோகத்திட்டம் கடைப்பிடிக்கப்பட்டாலும் , நாடு 
களுக்கிடையே நாணய மாற்று வீதத்தில் ஒருமைப்பாடு ( Uniform ) 
இருக்க வேண்டும் . அனைத்து நாடுகளும் ஒரே அளவான நாணய 
மாற்று வீதத்தைக் கடைப்பிடிக்க வேண்டும் . அவ்விதம் கடைப் 
பிடிக்கப்படும் நாணய அச்சக மாற்று வீதம் அவ்வுலோகங்களின் 
சந்தை விலை வீதத்திற்குச் சமமாக இருத்தல் வேண்டும் . அப்படி 
இல்லை யென்றால் நெடுங்காலத்திற்குப் பொன்னும் , வெள்ளியும் 
புழக்கத்திலிருக்கும் என்று கூற முடியாது . உலகம் முழுவதும் 
ஒரே சீரான கொள்கை கடைப்பிடிக்கப்படுகிறதா என்றால் அது 
கேள்விக் குறியாகத் தான் இருக்கும் ? 


5 


66 


மேல்நிலைப் பணவியல் 


இரு உலோக முறையில் கோட்பாடு அளவில்தான் வெற்றி 
காண முடியுமே தவிர , நடைமுறையில் நீண்ட காலத்திற்குப் 
பயன்படுத்த முடியாது என்றும் பயன் படுத்தப்படவுமில்லை 
என்றும் குறை கூறுவோர் சுட்டிக் காட்டுகின்றனர் . 


இதை 


நடைமுறையில் இரு உலோக முறை : 

பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இத் திட்டம் கடைப் பிடிக்கப் 
பட்டது . உலகம் முழுவதும் ஆளப்பட்டாலும் குறிப்பாக ஐரோப்பிய 
நாடுகளில் ( இங்கிலாந்து தவிர ) 1875 வரை நடைமுறையில் 
ருந்தது . அமெரிக்காவில் முதன் முதலாக நாணயமாக்கச் 
சட்டம் , 1792- இன்படி ( Coinage act ) இரு உலோகத் திட்டம் 
அமுலாக்கப்பட்டது . பணத்தின் அலகு டாலரில் உணர்த்தப்பட்டு 
ஒரு டாலரின் மதிப்பு 371-25 குன்றிமணி தூய வெள்ளிக்கும் 
அல்லது 24.75 குன்றிமணி தூய பொன்னுக்கும் சமம் 
அறிவிக்கப்பட்டது . அதாவது பொன் மற்றும் வெள்ளி நாணயங் 
களின் அச்சக மதிப்பு விகிதம் 1:15 என்பதாகும் . 1 
முன்ன மேயே குறிப்பிட்டோம் . 19 - ம் நூற்றாண்டின் இறுதியில் 
மீண்டும் இரு உலோகத் திட்டத்தைக் கொண்டு வர அமெரிக்கா 
பெரும் முயற்சிகள் எடுத்துக் கொண்டு வெள்ளிக்கு முக்கியத் 
துவம் கொடுத்தது . ஆனால் பொருளாதார மந்தகாலம் ( 1930 - ம் 
ஆண்டுகளில் ) நிலவியதால் எந்த உலோகத் திட்டத்தையும் 

முடியவில்லை . பிரான்சு இரு உலோக முறையை 
1803 முதல் 1875 வரை கடைப்பிடித்தது . நாணய அச்சக 
விகிதம் 1 : 15.5 ஆக இருந்தது . அனைத்துலக கருத்தரங்குகள் 
1878 - ல் பாரிசிலும் , 1893 - ல் பிரஸ்ஸல்ஸிலும் நடை பெற்ற 
தற்குப்பின் மீண்டும் இரு உலோக முறையைக் கொண்டு வர 
வேண்டுமென முடிவு செய்யப்பட்டது . ஆனால் நாடுகளுக்கிடையே 
பொறாமையும் விரோத எண்ணமும் நிலவியதாலும் பிரிட்டன் 
முன்னமேயே பொன் திட்டத்தை ஆண்ட தாலும் , இரு உலோக 
முறைக்குப் புத்துயிர் அளிக்கப்படவில்லை . 

1934 - ல் அமெரிக் 
காவில் வெள்ளி கொள் முதல் சட்டம் ( Silver Purchases Act ) 
உருவாக்கப்பட்டது . இச்சட்டப்படி , பொன்னுக்கு வெள்ளி 
இருப்பை உயர்த்துவதற்காக அரசுக்கு உள் நாட்டிலும் , அயல் 
நாட்டிலும் வெள்ளியை வாங்குவதற்கு உரிமை வழங்கப்பட்டது . 


கையாள 


கிரஷஹமின் விதி ( Sir Thomas Gresham s Law ) : 

உள் மதிப்பில் வேறுபாடு கொண்ட இரு வகை நாணயங்கள் 
சட்ட முறைப்படி ஒரே முக மதிப்பைக் கொண்டுள்ளன 

John M. Culbertson Money and Banking ( 1972 ) . P. 437 . 


என 


உள் 


பணத் திட்டங்கள் ( தொடர்ச்சி ) ( ஆ ) 

67 
அறிவிக்கப்பட்டுப் புழக்கத்தில் விடப்பட்டால் உயர்ந்த 
மதிப்புடைய நாணயத்திற்கு நல்ல பணம் அல்லது குறை மதிப் 
பாக்கப்பட்ட பணம் என்றும் , மற்ற நாணயத்திற்குக் “ கெட்ட 
பணம் அல்லது மிகை மதிப்பாக்கப்பட்ட பணம் ( Uvervalued 
Currency } என்றும் பெயர் . இந்நிலையில் மிகை மதிப்புடைய 
பணம் , குறை மதிப்புடையபணத்தைப் புழக்கத்திலிருந்து விரட்டி 
விடுகிறது . நல்ல பணம் புழக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டுப் பின் 
உருவாக்கப்பட்டுப் பணத் துறையைச் சாராத வேறு வேலை 
பயன்படுத்தப்படு கிறது . 

திரு . தாமஸ் 
கிரஷ ஹமின் விதியாகும் . 


களுக்குப் 


இதுதான் 


2 


இராணி 


ஏழாம் ஹென்றி , எட்டாம் ஹென்றி ( Henry VII and 
Henry VIII ) காலங்களில் இங்கிலாந்தில் நிறையற்ற , வடிவம் 
அற்ற பல்வேறு பணங்கள் புழக்கத்திலிருந்தன . பணத் துறையில் 
ஒரு புதுத் திருப்பம் கொண்டு வரவேண்டும் என்றும் ஒரே நிறை ,, 
ஒரே வடிவம் , ஒரே தன்மை கொண்ட நாணயங்கள் தான் புழக் 
கத்தில் இருக்க வேண்டுமென்றும் எட்டாம் ஹென்றியின் மகள் 

எலிசபெத் எண்ணி மேற் சொன்ன தன்மைகளைக் 
கொண்ட பொன் நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார் .. 
அச்சிட்டு வெளியிட்டதின் நோக்கம் , பல நாணயங்கள் கருவூலத் 
திற்குத் திரும்ப வந்து விடும் என்ற நம்பிக்கை , ஆனால் எலிச 
பெத்தின் திட்டம் பெரும் ஏமாற்றத்தையே தந்தது . மக்கள் புதிய 
பொற்காசுகளையும் நாணயங்களையும் பதுக்கி வைக்க ஆரம்பித் 
தனர் . மீண்டும் தேய்ந்து போன வடிவற்ற நாணயங்களையே 
புழக்கத்தில் கையாண்டனர் . இதற்குக் காரணம் வினவப்பட்ட 
போதுதான் , நிதி அறிவுரைஞர் கிரஷஹம் , நல்ல பணம் கெட்ட 
பணத்தால் விரட்டப்பட்டது என்று விளக்கம் தந்தார் . 


அமெரிக்காவிலும் இரு உலோக முறை ஆ 

முறை ஆளப்பட்டபோது 
( 1892 ) பொன்னும் வெள்ளியும் 1 : 15 விகிதத்தில் புழங்கின . 
நெடுங்காலத்தில் பார்த்தபோது வெள்ளிப் பணம் , பொற் 
பணத்தைப் புழக்கத்திலிருந்து அகற்றிவிட்டது . பிறகுதான் 
அங்கே பணத் துறையினர் கிரஷ ஹம் விதி மெய்யாக்கப்பட்டதை 
உணர்ந்தனர் . மேலும் ஒரு எடுத்துக்காட்டுக் கூறலாம் பொது 
வாக அமெரிக்க நாடுகளின் வெள்ளியின் உலோக அடக்கம் உயர் 
வாகவும் , தூய்மையாகவும் பிற நாட்டு வெள்ளியுடன் ஒப்பிடும் 
போது காணப்பட்டது . 


* Sir Thomas Gresham ( 1519-79 ) was the finacial adviser to 
Queen Elizabeth . 


68 


மேல்நிலைப் பணவியல் 


கிரஸ் ஒரு 


அதன் 


நாணய 


அமெரிக்க நாட்டின் வெள்ளிக்கு உள் நாட்டு மதிப்பை விட அயல் 
நாட்டு மதிப்பு அதிகமாக இருந்தது . இதன் விளைவாக , மிகுதி 
யான அளவுக்கு வெள்ளி அமெரிக்காவிலிருந்து ஸ்பெயின் மற்றும் 
மேற்கு இந்தியத் தீவுகளுக்கு ( Spanish west Indies ) ஏற்றுமதி 
செய்யப்பட்டுப் பதுக்கப்பட்டது . அதற்குப் பதிலாக அங்கே 
யிருந்து தேய்ந்துபோன ( Abraded ) நிறை குறைவான ( Under 
weight ) ஸ்பெயின் நாணயங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப் 
பட்டன . புழக்கத்தில் இவ் வகை நாணயங்கள் தான் அதிகமாக 
இருந்தன , கிரஷமின் விதிப்படி அங்கு இறுதியாக நிகழ்ந்தது 
என்ன வெனில் பொன் நாணயங்களும் , அமெரிக்க வெள்ளி நாண 
யங்களும் புழக்கத்திலிருந்து மறையலாயின . 
இப் பிரச்சினையை ஒழுங்குபடுத்துவதற்காக 1834 - ல் காங் 

சில நடவடிக்கைகளை மேற்கொண்டது . 
விளைவு என்ன வெனில் முன்பிருந்ததை விட நிலைமை மோசமாகி 
விட்டது . பொன் டாலரின் உள்ளிருப்பு அடக்கத்தைக் ( Gold 
content of dollar ) குறைத்தனர் . அதாவது 

அச்சக 
விகிதம் 1:16 எனக் கொண்டு வரப்பட்டது . துரதிஷ்டவசமாகப் 
பிரச்சினையை சற்று அதிக மாகவே தீர்க்க முற்பட்டதால் 
( Over correction ) பொற் கட்டிச் சந்தையில் பொன்னின் இணை 
மதிப்பு ( Relative value ) குறைந்து விட்டது . இதன் முடிவு 
என்ன வென்றால் , பொன் நாணயம் , வெள்ளியைப் புழக்கத்தி 
லிருந்து எடுத்து விட்டது . 

வனைத்துப் பிரச்சினைகளுக்கும் தற்காலத்தில் ஒரே 
வழியைத் தான் 

நாடுகள் பின்பற்றுகின்றன . நல்ல 
உலோகத்தோடு குறைந்த மதிப்புடைய உலோகத்தைக் கலந்து 
காசுகள் , அல்லது நாணயங்கள் அச்சிட்டு வெளியிடுகின்றன . 
அக்காசுகளை உருக்கி நல்ல உலோகத்தை எடுத்து மதிப்பிட்டால் , 
அதன் மதிப்பு அந் நாணயத்தின் முக மதிப்பிற்குக் குறைவாகவே 
இருக்கும் , 

கிரஷஹம் விதி , ஒரு உலோக முறை . தாள் பணத்திட்டம் 
ஆகிய முறைகளில் கூட இயங்கும் . எம்முறையாயினும் , ஒரே 
முக மதிப்புக் கொண்ட , ஆனால் வெவ்வேறு உள் மதிப்புடைய 
நாணயங்கள் புழக்கத்தில் ஒரே காலத்தில் தேவையான அளவுக்கு 
இருத்தல் அவசியம் . அவைகள் சட்டப்பணமாகவும் அறிவிக்கப் 
பட வேண்டும் , 

அமெரிக்காவில் உள்நாட்டுப் போர்க்காலத்தில் ( Civil war ) 
பச்சைப்புறத் தாள் பணம் ( Green backs ) வெளியிட்ட போது 
நடந்ததைப் போல் , மாற்றுத் தன்மையற்ற தாள் 

பணம் 


இவ் 


உலக 


69 


பணத் திட்டங்கள் ( தொடர்ச்சி ) ( ஆ ) 


பொன்னைப் புழக்கத்திலிருந்து நீக்கிவிட்டது . இதே போல் 
மாற்றுத் தன்மையற்ற தாள் பணம் , மாற்றுத் தன்மையுடைய 
தாள் பணத்தை அகற்றிவிடுகிறது . 


வெள்ளி நாணயத் திட்டம் ( Silver - Coin Standard ) : 

பொன் திட்டத்தைப் போல் வெள்ளித் திட்டத்தையும் முப் 
பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கலாம் - வெள்ளி நாணயத் திட்டம் , 
வெள்ளிக் கட்டித் திட்டம் மற்றும் வெள்ளி மாற்றுத் திட்டம் 
இந்த மூன்று வகை வெள்ளித் திட்டங்கள் கோட்பாட்டு அளவில் 
( Theory ) இருந்தாலும் பணத்துறை வரலாற்றில் வெள்ளி 
நாணயத் திட்டம் சிறப்புற்று விளங்கியிருக்கின்றது . 19 - ம் 
நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்துதான் முக்கியத்துவம் 
குறைந்திருக்கிறது . மேலை நாட்டு நாகரிகம் ( Western Civilization ) 
புத்துயிர் பெறத் தொடங்கிய காலத்திலிருந்து பொன்னை விட 
வெள்ளியே பரவலாக அனைத்து நாடுகளிலும் பணமாக உபயோகப் 
படுத்தப்பட்டுள்ளது . 18 - ம் நூற்றாண்டு முடிய வெள்ளித் திட்டம் 
தான் முழுமையாகக் கையாளப்பட்டுள்ளது . பொன் திட்டமும் 
அடுத்தடுத்தோ , இணைந்தோ செயல் பட்டாலும் அதற்கு இரண் 
டாம் நிலை தான் கொடுக்கப்பட்டது . ஆனால் வெள்ளித் திட்டத் 
திற்கு வீழ்ச்சி நிலை ஆரம்பிக்கத் தொடங்கியவுடன் தடை 
யில்லாமல் வெகு விரைவில் 1870 - ல் முறிவடைந்தது . இங்கி 
லாந்து 1774 - ல் சட்ட முறை வெள்ளிப் பணப் புழக்கத்தைக் 
கட்டுப்படுத்தி வரையறை செய்து பின் அத்திட்டத்தைக் கைவிடத் 
தொடங்கியது . 1873 - ல் வெள்ளி உலோகத்தைக் கொண்டு 
தடையில்லாமல் நாணயம் அச்சிட்டுக் கொள்ளும் உரிமையை 
மக்களிடமிருந்து அமெரிக்கா பறித்துக் கொண்டது . ஜெர்மனி 
1871 - லும் , பிரான்சு , பெல்ஜியம் , இத்தாலி மற்றும் சுவிட்சர் 
லாந்து 1874 - லும் வெள்ளி நாணயத் திட்டத்தைக் கைவிட்டன . 
வெள்ளிச் சுரங்கங்கள் மேன்மேலும் கண்டுபிடிக்கப்பட்டன . 
அவைகளின் வெளியாக்கம் அதிகமாக , அதிகமாக மக்களின் 
தேவை குறைய ஆரம்பித்தது . அதனால் வெள்ளியின் விலை மிகவும் 
குறைந்தது . 


பெர்சியா ( Persia ) , ஹாங்காங் ( Hongkong ) போன்ற 
சில நாடுகள் வெள்ளி நாணயத் திட்டத்தை 1935 வரைக்கும் 
ஆண்டன. ஆனால் மிகையான அளவுக்கு வெள்ளி ஏற்றுமதி 
அமெரிக்காவுக்குச் செய்யப்பட்டதால் , அந்நாடுகள் 

அந்நாடுகள் மேற்படி 
திட்டத்தைக் கைவிடலாயின , 


70 


மேல்நிலைப் பணவியல் 


ஒரு உலோகத் திட்டம் : ( Mono Metallism ) 

ஒரு உலோகத் திட்டமும் பண்டப் பணத்தின் வகையைச் 
சேர்ந்ததாகும் . இத் திட்டம் பொன் அல்லது வெள்ளி ஆகிய 
உலோகங்களின் வடிவில் மட்டும் தான் புழக்கத்திலிருந்திருக் 
கின்றது . இரண்டு உலோகங்கள் 

தனித் தனியாக 
ஒரே காலத்திலோ கடைப்பிடிக்கப்படவில்லை , பொன் திட்டம் , 
வெள்ளித் திட்டம் என்றுதான் ஆளப்பட்டிருக்கிறது . ஒவ்வொரு 
திட்டத்தைப் பற்றியும் முன்பே விரிவான அளவில் குறிப்பிட் 
டுள்ளோம் . 


கலந்து , 


ஆணைத் 


ஏனைய 


பணமாக 


தாள் பணத்திட்டம் ( Paper Standard ) அல்லது ஆணைப்பணத்திட்டம் 
( Fiat Standard ) அல்லது மேலாண்மைப் பணத்திட்டம் ( Managed 
Standard ) : 

மூன்று வடிவங்களில் கொடுக்கப்பட்டுள்ள மேற்கண்ட 
தலைப்பு ஒரு பொருளையே ( Meaning ) உணர்த்துகிறது . 
திட்டம் மூன்று முக்கியத் தன்மைகளைக் கொண்டுள்ளது ; 
( 1 ) ஆணைப் பணத்தை ஒரு பண்டம் என எடுத்துக் கொண்டால் 
அதற்கு மிகக் குறைந்த அளவில்தான் மதிப்பிருக்கும் அல்லது 
முற்றிலும் மதிப்பு இருக்காது ; ( 2 ) வேறு எந்தப் பண்டத்தாலும் 
மீட்க முடியாது ; ( 3 ) அதன் வாங்கும் சக்தி அதன் உள் மதிப்புக்கு 
பொன் , வெள்ளி 

பண்டப்பணங்களைப்போல் 
அல்லாமல் சமமாக இருக்காது . இந்த மூன்று தன்மைகளைப் 
பற்றியும் சிறிது விளக்குவோம் : முதலில் ஆணைப் பணம் பெரும் 
பாலும் தாள் பணமாகவே இருக்கும் . உலோகப் 
இருப்பது அரிது . சட்ட முறை தாள் பணத்திற்கு அல்லது 
வங்கித் தாள் பணத்திற்கு உள் மதிப்பு இருக்காது அல்லது 
மிகமிகக் குறைவாக இருக்கும் . உலோகப் பணமாக இருப்பின் 
அதன் உலோக உள்ளடக்கம் பணத்தின் முகமதிப்பைவிட மிகவும் 
குறைவு . இரண்டாவதாக ஆணைப்பணம் பொன்னாலோ , வேறு 
எந்தப் பண்டத்தாலோ மீட்க முடியாது . பண்டப் பணத் திட்டம் , 
கை விட்டபின்பு ஆணைப் பணந்தான் சட்டப் பண மாக அறிவிக்கப் 
பட்டு நடை முறையாக்கப்பட்டது . மேலும் குறிப்பாகக் கூறினால் 
கடன் பணங்களைப் பொன் வடிவில் மீட்க முடியாது 
ஒரு நிலை வந்த பின் தான் ஆணைப்பணம் ஆளப்படுகிறது . மூன் றா 
வதாகப் பொன் . அல்லது வேறு பண்டத்தின் அடிப்படையைக் 
கொண்டு ஆணைப்பணம் மதிப்பிடப்படுவதில்லை . பொன்னுக்கும் 
ஆணைப்பணம் மதிப்பிடப்பட்டு வெளியாக்கம் செய்வதற்கும் 
எவ்விதத் தொடர்புமில்லை . ஆணைப் பணத்தைப் பொன்னால் மீட்க 
முடியா விட்டாலும் கூட , அதனுடைய வாங்கும் திறன் ஒரு குறிப் 


என்று 


பணத் திட்டங்கள் ( தொடர்ச்சி ) ( ஆ ) 


71 


பிட்ட அளவு பொன்னுக்குச் சமமாக உணர்த்தப்படுகிறது . இத் 
திட்டத்தை ஆளும் நாடுகள் அதனதன் பணத்தின் அலகுகளைப் 
பொன் வடிவில் தான் உணர்த்துகின்றன . ஆனால் பொன்னுக்கு 
மீட்க முடியாது . 


தான் 


ஆணைப்பணத்தின் நிறைகள் : 
உலோகத் திட்டத்தின் குறைபாடுகள் ஆணைப் 

பணத் 
திட்டத்தின் நிறைகளாகும் . உலோகத் திட்டத்தில் நெருக்கடி 
வரும்போது தான் , ஆணைத் திட்டம் ஆளப்படுகிறதென முன்பே 
பார்த்தோம் . அத் திட்டத்தை ஆதரிப்போர் நிரந்தரமாகவே 
ஆணைத்திட்டம் ஆளப்பட வேண்டுமெனக் கருத்துத் தெரிவிக் 
கின்றனர் . கடன் பணம் பொன்னால் மீட்க முடியும் என்ற உறுதி 
பணவாக்கத் துறையில் மக்களிடையே 

நம்பிக்கையை 
வளர்க்கிறது என்ற கருத்து தேவையற்ற கருத்து என ஏளனம் 
செய்யப்படுகிறது . நெருக்கடிக் காலங்களில் உலோகத் திட்டம் 
கைவிடப்படுவதால் , அத்திட்டம் விரும்பத்தக்க காலத் திட்டம் 
( Fair Weather Standard ) ஆகும் . உலோகத் திட்டமுள்ள நாடு 
களில் உலோக இருப்பு நிலை மாற்றத்திற்கு ஏற்றது போல் 
விலைவாசி மட்டம் மாறுவதால் பொது விலை மட்டத்தில் ஒரு நிலை 
காணமுடியாது . 

பொன் திட்டம் “ தானே இயங்கும் திட்ட 
மாகும் . பொன் 

இருப்பு நிலை இடப் பெயர்வுக்கு ஏற்றவாறு 
பணத் துறையில் மாற்றம் ஏற்படுகிறது . அவ்வாறு பண வாக்கக் 
கொள்கையில் அடிக்கடி மாற்றம் ஏற்படுவது ஒரு நாட்டுப் 
பொருளாதாரத்திற்கு அவ்வளவு நல்லதல்ல . பொன் திட்டத்தை 
யுடைய ஒரு நாட்டில் பொருளாதார சீர்கேடுகள் ஏற்பட்டால் 
அது மற்ற நாடுகளிலும் கேடு விளைவிக்கும் . மூல தனம் ஒரு நாட்டி 
லிருந்து வேறு நாடுகளுக்குப் பறந்து செல்லத் தொடங்கும் . 
ஆணைத் திட்டத்தை ஆதரிப்போர் 

கூறுவதாவது : 
நாட்டிற்குத் தேவையான பணத்தின் அளவு , அதன் வாணிபப் 
போக்கு , தொழிலக அமைப்பு , போக்குவரத்து மற்றும் செய்தித் 
- தொடர்பு , வங்கி வசதிகள் மற்றும் கடன் சாதனங்களின் வளர்ச்சி 
ஆகியவைகளைப் பொறுத்து இருக்கிறது . இக் காரணிகளுக்கும் 
பொன் இருப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ? எனவே ஒரு 
நாட்டின் பொருளாதார வளம் , திட்டத்தையுடைய 

பணக் 
கொள்கையை விட்டு 

விலகி இருக்கிறது . உற்பத்தியைப் 
பெருக்குவதற்கு அதிகமான மூல தனம் மெய்யாகவே தேவைப் 
பட்டால் , பணத்தைப் பெருக்கிக் கொண்டால் போதுமே . 
பணத்தைப் பெருக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பொன் 
இருப்பு தேவை என்பது தேவையற்ற விவாதமாகும் . அதேபோல் 


எத் பொருள் ஏற்று 
72 

மேல்நிலைப் பணவியல் 
பணப் பெருக்கம் மிகையாக இருப்பின் பொன் இருப்பைச் சுருக் 
காமலேயே 

பணப் 

பெருக்கத்தைக் கட்டுப்படுத்தலாமே ; 
அளவுக்கு மீறிய பணத்தைப் புழக்கத்திலிருந்து அரசு ஆணைகளின் 
மூலம் திரும்ப எடுத்து விடலாமே . ஒரு நாட்டில் பொருள் வளம் , 
மனித சக்தி போன்றவை மிகுந்து இருந்தாலும் போதுமான - 
அளவு பொன் இல்லாததால் அந்நாட்டின் முன்னேற்றம் தடை 
படுகிறது . போதுமான அளவு பொன் இருப்பு வேண்டுமென்பது 
தேவையற்ற நிபந்தனையாகும் . 3 

உலோகத் திட்டத்தின் தானே இயங்கும் இயல்பைக் கைவிட்டு, 
அரசின் மேலாண்மையினால் பணவாக்கக் கொள்கையை நிறை 
வேற்ற முடியும் . நாட்டின் வாணிபத் தேவைக்கு ஏற்றவாறு 
பணத்தைப் பெருக்கவோ , குறைக்கவோ அரசே கட்டுப்பாட்டுத் 
திட்டங்கள் அடங்கிய கைக்கோளை எடுத்து ஆள முடியும் . பொன் 
திட்டத்தைக் கொண்டு நிலைபேறாக்கம் செய்யப்படுவதை விட 
ஆணைத் திட்டத்தைக் கொண்டு மேலாண்மை என்ற கருவியின் 
உதவியால் நிலைபேறாக்கம் செய்யப்படுவதே மேலாகும் . உறுதி 
யாகவும் இருக்கும் . 
குறைகள் : 

உலோகத் திட்டத்தின் நன்மைகள் தான் , ஆணைத் திட்டத்தின் 
குறைகளாகும் . அவைகளைப் பற்றி முன்பே விரிவாகக் கண்டுள் 
ளோம் . இங்கே முக்கியமான இரண்டு திறனாய்வுகளை மட்டும் 
எடுத்து விவரிப்போம் . ( 1 ) பன்னாட்டு அளவில் ஆணைப் பணப் 
பட்டம் கையாளப்பட்டால் பன்னாட்டு வாணிபத்தில் 

வாணிபத்தில் குழப்பம் 
ஏற்பட வாய்ப்பு உண்டு . ( 2 ) எந்த நேரத்திலும் ஆணைப்பணம் 
மிகையாக வெளியிடப்பட்டுப் புழங்கும் என்ற அபாயம் இருக்கிறது 
பன்னாட்டு வாணிபத்தில் குழப்பங்கள் : 

ஆணைப்பணத்தின் உலோகங்களின் தொடர்பு விடுபடுவதால் , 
ஏனைய நாடுகளின் பணவாக்கக் கொள்கையுடன் நேரடித் தொடர்பு 
(link) கொள்ள வாய்ப்பில்லை . உள் நாட்டுப் பண அலகின் மதிப் 
பிற்கும் வெளி நாட்டுப் பண அலகின் மதிப்பிற்கும் குறிப்பிடத் 
தக்க தொடர்பு இருக்க முடியாது ; ஆனால் ( பன்னாட்டுப் பொன் 
திட்டத்தில் ) அவ்வாறு இருக்க வாய்ப்பு உண்டு ; நாணய மாற்று 
வீதத்தில் தடையிலா அலைவுகள் ஏற்பட்டு ஒரு நிலையை அடைய 
முடியும் . இப்படிக் கூறுவதால் ஆணைப் பணத்தில் பன்னாட்டு 
வாணிபம் தடைப்படும் என்று கூற முடியாது .. 
மதிக்குக் கைம்மாறாக அந்த நாட்டுப் பணத்தையே பெற்றுக் 

D. H. Robertson , Essays in Monetary theory , 1940 P. 51 . 


முறையாக அரசுகள் கொண்டிருக்கின்றன . இதன் விளைவு 
பணத் திட்டங்கள் ( தொடர்ச்சி ) ( ஆ ) 

73 
கொண்டு , இறக்குமதியின் போது , அந்தப் பணத்தையே திரும்பச் 
செலுத்துவதற்குப் பயன்படுத்தலாம் . இப்படியாக மூன்றாவது 
நாட்டிலும் வாணிபத் தொடர்பு கொள்ளலாம் . நாடுகளுக் 
கிடையே அந்தந்த நாட்டுப் பணத்தைப் பெற்றுக் கொள்ளலாம் , 
வாங்கிக் கொள்ளலாம் என்ற உடன்பாடு இருந்தால் வாணிபம் 
தடையின்றி நடைபெறலாம் . பொன்னோ, வெள்ளியோ தேவை 
யில்லை . ஆனால் பின் செலுத்தும் அந்நியச் செலாவணிகள் 
( deferred payment in foreign currencies ) அந்நியச் செலாவணி 
இருப்பு வைத்திருத்தல் மற்றும் பன்னாட்டு மூலதன மாற்றங்கள் 
( Capital transfers ) ஆகியவைகள் , ஒரு கால வரையறைக்குள் 
நாணய மாற்று வீதத்தில் ஏற்ற இறக்கங்கள் எதிர்பார்க்கப்படுவ 
தால் பெரிதும் பாதிக்கப்படுபவைகள் ; அவ்வாறு பாதிக்கப் 
படுவதால் அம்மூன்று பேரங்களும் ( transactions ) நிகழ்வது 
மிகவும் குறைக்கப்படும் . இதன் விளைவாக இடஞ்சார் உற்பத்தி 
யில் சிறப்புத் தேர்ச்சி ( Specialisation of production ) ஆங்காங்கே 
இருக்காது . 

மேலும் ஆணைப்பணத்தில் ஒரு நாடு தனது பணவாக்கக் 
கொள்கையைச் சரிசெய்வதற்காகத் தனது நாணயத்தின் 
மதிப்பைக் குறைத்தால் ஏனைய நாடுகளும் அதே கைக்கோளைப் 
பின்பற்ற வேண்டி வரும் . அவ்வாறு செய்தால் நாடுகளுக் 
கிடையே " பணப் போர் ( currency war ) தோன்றும் . பணத் 
துறையில் குழப்பமேற்பட்டு வாணிபம் தடைப்படும் . 
மிகையான அளவு தாள் பணம் வெளியிடப்பட்டதால் தோன்றும் அபாயம் : 

திட்டத்தையுடைய நாட்டில் ஒரு குறிப்பிட்ட 
அளவுக்குமேல் பணம் அச்சிடப்பட்டு வெளியிட வாய்ப்புண்டு . 
என்ன தான் பணவாக்கக் கைக்கோள் பயன்படுத்தப்பட்டாலும் 
எப்படியும் ஒரு காலத்தில் பணப்புழக்கம் மிகையான அளவுக்கு 
வந்துவிடும் . 

அதிகமானால் விலைமட்டம் 
மக்களின் வாங்குஞ் சக்தி குறைந்து , வருமானம் குறைந்து 
- நாட்டில் பணவீக்க நிலை ஏற்படும் . இது எப்படி நிகழ்கிறது என்று 
வீக்கமும் , வாட்டமும் என்ற அத்தியாயத்தில் விரிவாகக் கொடுக் 
கப்பட்டிருக்கிறது . நாட்டின் செலவு , வருமானத்தை விட அதிக 
மாகும் போது வரவு - செலவுத் திட்டத்தில் துண்டுவிழும் (deficit ) . 
அதை ஈடுகட்டுவதற்காகப் புதிதாகத் தாள் பணம் அச்சிடப் 
பட்டு வெளியிடப்படுகிறது . வேறு எத்தனையோ முறைகள் இருந் 
தாலும் தாள் பணத்தை அச்சிட்டு வெளியிடுவதையே இ 
வான 
பொருளாதார 

சீர்கேடு தான் . ஆனால் இவ்வகைக் கொடூர 


ஆணைத் 


பணம் 


உயர்ந்து 


லகு 


74 


மேல்நிலைப் பணவியல் 


மான செயல் உலோகத் திட்டத்தில் நிகழ இடமில்லை . ஏனென்றால் 
பணப்புழக்கம் அவ்வுலோக இருப்பைப் பொறுத்தே அமைந் 
திருக்கிறது . 


எவ்வளவு குறைபாடுகள் தாள்பணத் திட்டத்தில் காணப் 
பட்டாலும் அது மிகவும் சிக்கனமான திட்டமாகையாலும் , அத 
னுடைய ஏனைய நன்மைகளைக் கருதியும் எல்லா நாடுகளிலும் 
பரவலாக உலகப் போருக்குப் பின் அத்திட்டம் ஆளப்படுகிறது . 
தற்போது இத்திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் சுமார் 
ரண்டு , மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆளப்பட்டுப் பின் 
இடையில் மறைந்ததின் காரணமாக உலோகத்திட்டம் கடைப் 
பிடிக்கப்பட்டு இருக்கிறது . உலோகத் திட்டமுறையில் கண்ட 
குறைபாடுகளாலும் , போதுமான அளவு உலோகம் புழக்கத் 
திற்கு இல்லாதிருந்ததாலும் உலோகத் திட்டம் கைவிடப்பட்டு 
மீண்டும் தாள் பணத்திட்டமே நடைமுறையாக்கப்பட்டுள்ளது . 


டிசம்பர் 


பிரெஞ்சுப் புரட்சிக்கு முன் 1788 இல் முதன் முதலாக 
தாள் பணம் பிரான்சில் வெளியிடப்பட்டது . ஆனால் மக்களின் 
கடும் எதிர்ப்புக்குப் பின் அத் திட்டம் ஒரு திங்களுக்குள்ளாகவே 
கைவிடப்பட்டது . ஆனால் புரட்சியின் 

விளைவாக 
1789 ஆம் ஆண்டில் மீண்டும் தாள் பணம் வெளியிடப்பட்டது . 
இத் தாள் பணம் 1796 ஆம் ஆண்டுவரை நடைமுறையில் 
இருந்தது . இங்கிலாந்தில் வங்கித் தாள் பணம் ( Bank notes ) 
1729 - ல் முதன் முதலில் வெளியிடப்பட்டது . அமெரிக்காவில் 
உள் நாட்டுக் கலகத்தின் ( Civil war ) போது பச்சைப்புறத் 
தாள்கள் ( Green backs ) வெளியிடப்பட்டன . 1863 - வரைக்கும் 
பச்சைப் புறத்தாள்கள் பொன்னால் மீட்கப்பட்டன ; 

ஆனால் 
1863 இல் பொன்னால் மீட்கப்படும் தன்மையை இரத்து செய்து 

ஆணைப் பணமாக மாற்றினார்கள் . 


விட்டு அதை 


தாள் பண வெளியீடு : 

தாள் பணத் திட்டத்தில் உண்டாகும் குறைகளைப் பற்றி 
முன்பே பார்த்தோம் . அந்தக் குறைகள் ஏற்படா வண்ணம் , 
உலோகத் திட்டத்தில் கண்டுள்ள நன்மைகளின்படி , தாள் பணம் 
அச்சிடப்பட்டு வெளியிடல் வேண்டும் . மக்களின் நம்பிக்கையைப் 
பெறும்படியும் , தானியங்கு நாணயத்திட்டமாகவும் , உறுதி 

உறுதிப்பாடு 
மிக்கதாகவும் , நெகிழ்வுத் தன்மையுடையதாகவும் , பாதுகாப் 
புடையதாகவும் , சிக்கனமான தாகவும் , தாள் பணம் அமைய 
வேண்டும் . இத் தன்மைகளைக் கொண்டு வெளியிடப்படும் தாள் 


பணத் திட்டங்கள் ( தொடர்ச்சி ) ( ஆ ) 


75 


பணத்திற்கு இருவகையான கருத்துகள் நிலவுகின்றன . ( 1 ) 
செலாவணி முறைக் கருத்து ; ( 2 ) வங்கி முறைக் கருத்து . 
இவைகளைப்பற்றிய வாக்குவாதம் , இங்கிலாந்தில் 19 ஆம் நூற் 
றாண்டில் இரு குழுவினர்களுக்கிடையே பெருமளவுக்கு நிகழ் 
வுற்றது . இன்னும் அவ்விரு கருத்துகளுக்கும் சிறப்பு இருக் 
கின்றது . அவ்விரு கருத்துகளைப் பற்றியும் விரிவாகப் பார்ப் 
போம் . 


தாள் 


செலாவணி முறைக் கருத்து - (Currency Principle ) : 

இக் கொள்கையையுடையோர் இராபர்ட் டாரன்ஸ் ( Robert 
Torrens ) , கோமகன் ஓவர் ஸ்டோன் ( Lord Overstone ) , 
G. W. நார்மன் ( G. W. Norman ) மற்றும் வில்லியம் வார்டு 
( William ward ) ஆகியோர் ஆவர் . பணம் என்பது மாற்றுச் 
சாதனமாகவும் , மதிப்பளவையாகவும் மட்டுமிருந்தால் போதாது . 
அது மக்களிடையே நம்பிக்கையைப் 

பெற 

வேண்டும் . 
அந் நம்பிக்கையைச் சாதாரணத் 

பணம் 

உண்டாக்க 
முடியாது . எந்த அளவுக்குத் தாள் பணம் அச்சிடப்பட்டு வெளி 
யிடப்படுகிறதோ அந்த அளவுக்கு ( 100 விழுக்காடு ) பொன் 
அல்லது வெள்ளியிருப்பு வைத்திருக்கப்பட வேண்டுமெனச் 
செலாவணிக் கொள்கையை உடையவர் கருத்துத் தெரிவிக்கின் 
றனர் . அப்போதுதான் மக்கள் தேவைப்பட்ட போது 

தங்கள் 
வசமுள்ள தாள் பணத்திற்குப் பொன் அல்லது வெள்ளியைப் 
பெற்றுக் கொள்ள முடியும் . தாள் பணத்தை வெளியிடுவதின் 
நோக்கம் சிக்கனத்தையும் , எளிமையையும் வெளிப்படுத் தத் 

உலோகங்களையே பணமாக உருள விட்டால் நாளடைவில் 
தேய்மானம் ஏற்பட்டு உலோகப் பணத்தின் எடை குறைந்து 
வீண் கழிவு ஏற்படும் . எத்தனையோ நாணயங்கள் - 

தொலைந் 
போகக் கூடும் . இதைத் தவிர்ப்பதற்காகத் தான் உலோகங்களை 
அடிப்படை இருப்பாகக் கொண்டு தாள் பணம் வெளியிடப்படு 
கிறது . செலாவணிக் கொள்கையினால் எந்த வித 

ஆபத்தும் 
பொருளாதாரத்திற்கு வர இடமில்லை ; நாணய மாற்று வீதம் 
தானாக இயங்கி ஒரு நிலையில் இருக்க முடியும் . நாட்டில் வீக்க 
நிலை ஏற்பட வாய்ப்பில்லை . 


தான் . 


ஆனால் 


இக் கருத்தை அனைத்து நாடுகளும் பின்பற்ற 
முடியுமா என்ற வினா எழுகிறது ? வளர்ச்சியற்ற மற்றும் ஏழை 
நாடுகள் , போதுமான லோக இருப்பில்லாத நாடுகள் இக் 
கொள்கையின் அடிப்படையில் தாள் பணம் அச்சிட முடியாது . 
அதனால் தான் பொன் திட்டம் , வெள்ளித்திட்டம் முதலியவை 
அவ்வப்போது கைவிடப்பட்டன . 


விட 


ote - issue ) 
76 

மேல் நிலைப் பணவியல் 
வங்கி முறைக் கருத்து ( Banking Principle ) : 

இக் கருத்தையுடையோர் தாமஸ் டூக் ( Thomas Tooke ) , 
ஜான் ஃபுல்லர்டன் ( John Fullerton ) , ஜேம்ஸ் வில்ஸன் ( James 
Wilson ) , மற்றும் J. W. கில்பர்ட் (J. W. Gilbert ) , ஆவர் . 
வங்கிக் கொள்கையின் சார்பாளர்கள் , தாள் பணத்திற்கு ஈடாக 
அதாவது நூற்றுக்கு நூறு பங்கு உலோக இருப்பு தேவையற்ற 
தென்று கருதுகின்றனர் . உள்நாட்டு அளவில் சாதாரணமாக 
ஒரு மனிதன் தாள் பணத்தைக் கொண்டு விரும்பிய பொருளைப் 
பெற முடிந்தாலோ நினைத்த செயலை நிறைவேற்றினாலோ , 
தாள் பணத்தைப் பொன்னாகவோ வெள்ளியாகவோ மாற்று 
வதற்கு முயற்சிப்பதில்லை . அப்படியிருக்க ஏன் 100 விழுக்காடு 
உலோக இருப்பு என வங்கிக் கொள்கையினர் வினவுகின்றனர் . 
ஆகையால் வெளியிடுகின்ற தாள் பணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட 
சதவீத உலோகத்தை இருப்பு வத்திருந்தால் போதும் . 
தற்காலத்தில் , இக் கொள்கையே பரவலாக அனைத்து நாடுகளிலும் 
பின்பற்றப்படுகிறது . செலாவணி முறைக் கொள்கையை 
இக் கொள்கை இன்னும் சிக்கனமான தெனக் கூறலாம் . 
ஏனென்றால் நூற்றுக்கு நூறு உலோக இருப்பு என்ற விதி 
தளர்த்தப்படுவதால் தேவையான இருப்பு பொன் அல்லது 
வெள்ளி வேண்டுமென்று ஒரு நாடு இடர்ப்பட வேண்டாம் . 

குறிப்பிட்ட அளவு உலோக இருப்புக்குப் பின் தேவை 
யான அளவு காகித வெளியீட்டைக் கூட்டவும் குறைக்கவும் 
எவ்வித நிபந்தனையின்றிச் செய்யலாம் . 

செலாவணிக் கொள்கை பாதுகாப்பை ( Safety ) அடிப்படை 
யாகக் 

கொண்டுள்ளது . வரம்பற்ற பண வெளியீடு தடைப் 
படுத்தப்படுகிறது . ஆனால் வங்கிக் கொள்கை பணப்புழக்க 
அளவில் நெகிழ்வுத் தன்மையை ( elasticity ) நோக்கமாகக் 
கொண்டுள்ளது . இக் கொள்கையிலும் அரசு மேலாண்மையாளர் 
களாலும் , பணத்துறையினர்களாலும் வரம்பற்ற பண வெளியீடு 
தடுக்கப்படு கிறது . நாட்டுக்குத் தேவையான அளவு கூட்டவும் 
குறைக்கவும் செய்கின்றனர் . பணவாக்கக் கைக்கோளைச் சிறந்த 
முறையில் பயன்படுத்தினால் நாட்டில் மிகை வீக்க விலை , வீக்க 
நிலை , வாட்ட நிலை தடுக்கப்படலாம் . இதனால் இப்போது எல்லா 
நாடுகளுமே வங்கிக் கொள்கையைப் பின்பற்றுகின்றன 

எனக் 
கூறலாம் . 

முன்னர் , பண வெளியீட்டு உரிமை வணிக வங்கிகளுக்கும் 
அளிக்கப்பட்டிருந்தது . 

நாளடைவில் 

வணிக வங்கிகள் , விதி 


பணத் திட்டங்கள் ( தொடர்ச்சி ) ( ஆ ) 


77 


களுக்குப் 


புறம்பாக மிகையான அளவுக்குப் 

பணத்தை 
வெளியிடத் தொடங்கின . எனவே அதைத் தடை செய் 
வதற்காக அவ்வுரிமை அவைகளிடமிருந்து பறிக்கப் 
பட்டது . எல்லா நாடுகளிலுமே பரவலாகத் தற்போது அவ் 
வுரிமையை அரசு மேற்கொண்டிருக்கிறது . அரசே நேரடியாகப் 
பணவெளியீடு செய்யாமல் மைய வங்கியிடம் ஒப்படைத்துள்ளது . 
எடுத்துக் காட்டாக நமது நாட்டில் • இந்திய ரிசர்வ் வங்கி தான் 
தாள் பணத்தை , ( ஒரு ரூபாய் தாள் பணத்தைத் தவிர ) அச்சிட்டு 
வெளியிடுகின்றது . இங்கிலாந்தில் இங்கிலாந்து வங்கி ( Bank 
of England ) இப்பணியை மேற்கொண்டிருக்கின்றது . இதைப் 
போல் அந்தந்த நாட்டு மையவங்கி பண வெளியீடு செய்யும் 
உரிமையை ஏற்றிருக்கின்றது . பண வெளியீட்டு முறையில் பல 
வகைகள் உள்ளன . அவைகளாவன : ( 1 ) எளிய வைப்பு முறை 
( Simple Deposit System ) ( 2 ) பெரும நம்பக வெளியீட்டு முறை 
( Maximum fiduciary System ) ( 3 ) நிலை பெயரா நம்பக 
வெளியீட்டு முறை ( Fixed fiduciary System ) ( 4 ) வீத அளவுக் 
காப்பு முறை ( Proportional Reserve System ) ( 5 ) குறுமக் காப்பு 
முறை ( Minimum Reserve System ) ( 6 ) மேலூதிய வைப்பு முறை 
( Bonus Deposit System ) . 


எளிய வைப்பு முறை : 


இம் முறையில் வெளியிடப்படும் தாள் பணத்திற்குச் சமமான 
அளவிற்குப் பொன்னோ, வெள்ளியோ காப்பு இருக்க வேண்டும் . 
இம்முறை செலாவணி முறைக் கொள்கையைத் தழுவியதாகும் . 
எளிய வைப்பு முறை நடைமுறையில் எந்த நாட்டாலும் பின்பற்றப் 
படவில்லை . 


பெரும நம்பக வெளியீட்டு முறை : 

ஒரு பெரும அளவு வரைக்கும் பணத்தை வெளியிடுவதற்கு 
அரசு மைய வங்கிக்கு உரிமை வழங்குகிறது . அப்படி வெளியீடு 
செய்வதற்கு முன் பொன் இருப்போ , வெள்ளி இருப்போ இருக்க 
வேண்டு மென்ற நிபந்தனையில்லை . உலோக இருப்பு இல்லாமலே யே 
ஒரு குறிப்பிட்ட அளவு வரை தாள் பணம் வெளியீடு செய்யலாம் . 

வாக்கத் துறையினர் அக்குறிப்பிட்ட பெரும அளவைக் 
கடந்து தாள் பணம் வெளியிட முடியாது . ஆனால் பெரும அளவு 
எல்லைக்குள் கூட்டியோ , குறைத்தோ நாட்டுப் பொருளியல் 
தேவைக்கேற்பப் பணம் அச்சிட மைய வங்கிக்கு உரிமையுண்டு . 
இம்முறை பிரான்சில் 1870 முதல் 1928 வரையிலும் , இங்கி 
லாந்தில் , 1939 முதல் 1941 வரையிலும் கடைப்பிடிக்கப்பட்டது . 


பண 


18 


மேல் நிலைப் பணவியல் 


மைய 


நிலைபெயரா நம்பக வெளியீட்டு முறை : 

இந்தத் திட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை 
பொன்னை இருப்பாகக் கொள்ளாமல் பிணையங்களை ( Securities ) 
இருப்பாகக் கொண்டு தாள்பணம் வெளியீடு செய்யும் உரிமை 

வங்கிக்கு வழங்கப்படுகிறது . பெரும நம்பக அளவுக்கு 
மேல் வெளியிடுகின்ற பண அளவுக்குச் சமமாக மட்டும் பொன் 
இருப்பு வைக்கப்பட வேண்டும் . இம் முறையில் மிகையான 
தாள் பண வெளியீட்டிற்கும் பணவீக்கம் தோன்றுவதற்கும் 
இடமில்லை . அதே போன்று தாள் பணம் முழுமையாக மாற்று தலுக் 
குரியதாகும் . இங்கிலாந்தில் முதன் முதலில் வங்கிச் சாசனச் 
சட்டம் 1844 - ன்படி ( Bank charter Act ) இந்நிலை பெயரா நம்பக 
வெளியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது . அச்சட்டப்படி 
நம்பக அளவு வெளியீடு £ 14 மில்லியனாகவும் , பின் அவ்வளவு 
£ 20 மில்லியனாகவும் வரையறுக்கப்பட்டது . இந்தியாவில் 1861 - ம் 
ஆண்டுச் சட்டப்படி நம்பக வரம்பு ரூ . 4 கோடி என வரையறுக் 
கப்பட்டது . இவ்வரம்பு அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டது . 
1897 - ல் ரூ .10 கோடியாகவும் , 1914 - ல் ரூ . 14 கோடியாகவும் , 
1920 - ல் ரூ . 1 20 கோடியாகவும் வரம்பு அளவு இருந்தது . இத்திட் 
டத்தின் முக்கிய குறை என்ன வென்றால் இது நெகிழ்வுத்தன்மை 
யற்றதாகும் . உலோக இருப்பு கூடினால் தான் பணத்தின் அளவும் 
கூடும் . இல்லையெனில் ஒரே நிலையில் தான் பணப்புழக்கமிருக்கும் . 
இதன் விளைவு , பொருளாதாரச்சீர்குலைவு ஏற்படும் . தேவைப்பட்ட 

பணத்தைக் கூடு தலாக வெளியீடு செய்ய முடியாமல் 
போகிறது . 


போது 


வீத அளவுக் காப்பு முறை : 

வெளியீடு செய்கின்ற மொத்தப் பணத்தின் அளவுக்கு ஒரு 
குறிப்பிட்ட சதவீதம் பொன்னோ வெள்ளியோ காப்பாக வைத் 
திருந்தும் எஞ்சிய தொகைக்கு அரசுப் பிணையங்களாகவும் வைத் 
திருந்தால் அம்முறைக்கு வீத அளவுக் காப்பு முறை எனப்பெயர் . 
எடுத்துக் காட்டாக வெளியீடு செய்யும் மொத்தப் பணத்திற்கு 
10 சதவீதம் பொன் காப்பு இருக்க வேண்டுமென விதிமுறை 
இருப்பதாகக் கொள் வோம் . 

வங்கி ரூ . 100 கோடி 
செலாவணிப் பணம் வெளியிட வேண்டுமானால் ரூ .10 கோடி 
மதிப்புள்ள பொன்னையும் , ரூ .90 கோடி மதிப்புள்ள அரசுப் 
பிணையங்களையும் அல்லது நல்ல வாணிப மாற்றுச் சீட்டுக்களையும் 
( Bills of exchange ) அதனிடம் வைத்திருக்க வேண்டும் . இவ் 

வேறுபாடு நாட்டிற்கு நாடு அதன் அதன் சூழ்நிலை 
களுக்கு 

ஏற்ப மாறுபடும் . இம்முறை மிகவும் நெகிழ்ச்சித் 


மைய 


விகித 


பணத் திட்டங்கள் ( தொடர்ச்சி ) ( ஆ ) 


79 


தன்மையைக் 

கொண்டிருக்கிறது . நாட்டின் தேவைக்கேற்ப 
பணத்தின் அளவை கூட்டவும் செய்யலாம் , குறைக்கவும் 
செய்யலாம் . சில நெருக்கடியான காலங்களில் குறும அளவு 
பொன் இருப்பு நிலை குறைவாக இருந்தாலும் , தாள் பணத்தைத் 
தேவையான அளவு அச்சிட்டு வெளியிட மைய வங்கிக்கு உரிமை 
அரசால் வழங்கப்படுகிறது . 


யாவில் 


இத் திட்டம் பிரான்சில் 1938 - ல் ஆளப்பட்டது . இந்தி 

1927 - ல் கையாளப்பட்டு 1957 வரைக்கும் கடைப் 
பிடிக்கப்பட்டது . 1957 க்குப் பின் இன்று வரை 

குறுமக் 
காப்பு முறையின்படி பணம் வெளியீடு செய்யப்படுகிறது . 
ஆனால் அமெரிக்கா இன்னும் விகித அளவுக் காப்பு முறை 
யைத் தான் பின்பற்றுகிறது . 


குறுமக் காப்பு முறை : 

இந்த முறையில் மைய வங்கி சட்டத்தால் குறிப்பிடப்பட்ட 
- ஓர் அளவிற்குப் பொன்னைக் காப்பாக வைத்துக் கொண்டு எந்த 
அளவுக்கு வேண்டுமானாலும் தாள் பணத்தை வெளியிடலாம் . 
பொன்னோடு அரசுப்பிணையங்களையும் வெளி நாட்டுச் செலாவணி 
களையும் காப்பாக வைத்துக் கொள்ளச் சட்டம் வழி வகை செய்ய 
லாம் . இம் முறை முற்றிலும் நெகிழ்ச்சியுடையதாகும் . நாட்டுப் 
பொருளாதார சூழ்நிலைகளுக்கேற்பப் பண அளிப்பைக் கூட்டவும் , 
குறைக்கவும் செய்யலாம் . எனவே , இது 

து ஒரு சிறந்த முறை 
யாகும் . குறிப்பாக , வளரும் நாடுகளுக்கு மிகவும் ஏற்றதொன் 
றாகும் . ஆனால் மிகையான அளவுக்குப் பண வெளியீடு செய்ய 
வாய்ப்பு இருப்பதால் பணவீக்கத்திற்கு இடமுண்டு . தற்போது 
நமது இந்திய நாடு இந்தக் " குறுமக் காப்பு முறை " யைத் தான் 
பின்பற்றுகிறது . இந்திய ரிசர்வ் வங்கிச் சட்டப்படி , மைய 
வங்கியின் வசம் காப்பாக ரூ.200 கோடிக்குப் பொற்கட்டி , 
பொற்காசு , அந்நியச் செலாவணி ஆகியவை இருக்க வேண்டும் . 
இதில் 

115 கோடிக்குப் பொன் இருப்பு இருக்க 
வேண்டும் . 


மேலூதிய வைப்பு முறை : 

இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட அளவு அரசினது கருவூல 
( மாற்றுச்) சீட்டுக்களைக் ( Treasury Bills ) 

காப்பாக வைத் 
திருத்தல் வேண்டும் . இம் முறை அவ்வளவாக நாடுகளுக் 
கிடையே முக்கியத்துவம் வகிக்கவில்லை . 1902 - ல் நம் இந்தி 

“ மேலூதிய வைப்பு முறை பின்பற்றப்பட்டிருக்கிறது . 


யாவில் 


80 


மேல் நிலைப் பணவியல் 


அதற்குப் பிறகு அது கைவிடப்பட்டது . அமெரிக்காவில் 
1913 - க்கு முன்னால் ம் முறைப்படி வங்கிப்பணம் வெளியிடப் 


பட்டது . 


இதுவரை விளக்கப்பட்ட முறைகளில் எம்முறை மிகச் 
சிறந்தது என்ற வினா எழலாம் ? இதற்கு விடையாக ஒரு குறிப் 
பிட்ட முறைதான் சிறந்தது எனக் கூற முடியாது . காலச் 
நிலைக்கேற்ப அந்தந்த நாட்டில் அவ்வப்போது ஒவ்வொரு முறை 
ஏற்றதாக இருக்கலாம் . எம் முறை கடைப்பிடிக்கப்பட்டாலும் 
வெளியாகும் பணம் மக்களிடையே நம்பிக்கையை வளர்க்கும் 
அளவுக்கும் , நெகிழ்வுத் தன்மையை உடையதாகவும் இருத்தல் 
வேண்டும் . 


5. பணத்தின் மதிப்பு 

(( VALUE OF MONEY ) 
GpluiLOL M 6 ( INDEX NUMBERS ) 


பொருளின் விலையும் பணத்தின் மதிப்பும் : 

பணவியல் , வங்கியியல் ( Money and Banking ) ஆகிய இரண் 
டிலும் எழும் பிரச்சினைகளில் " பணத்தின் மதிப்பு 

" பற்றிய 
பிரச்சினை மிக முக்கியமானதாகும் . ஏனைய பொருள்களினின்றும் 
பணத்திற்கு முக்கியத்துவம் மனிதனால் கொடுக்கப்படுவதற்கு 
முக்கிய காரணம் பணத்திற்காகப் பணத்தை விரும்பாததே 
யாகும் . அதை ஒரு பரிவர்த்தனைச் சாதனமாகக் கொண்டு 
ஏனைய பொருள்களை அடைய வேடமாற்றவோ முடிகிறது . பணம் 
தானாகவே ஒரு விதப் பயனுமற்றது . ஒரு 100 ரூபாய் தாளை , 
சாதாரணத் தாள் தானே என மதித்தால் அதற்கு யாதொரு 
மதிப்புமில்லை ; மாற்றுச் சாதனமாக ஏற்புத் 

தன்மையைப் 
( acceptability ) பெற்றிருக்கிற காரணத்தால் தான் அப் பணத் 
திற்கு மதிப்பு ஏற்படுகிறது . 


ஒரு பொருளின் விலை என்பது , ஒரு சில குறிப்பிட்டநேரத்தில் 
சில நாந்தனைகளின் பேரில் பணத்திற்காக அப் பொருள் மாற்றப் 
படுவதைக் குறிக்கும் . பொதுவாக , நாம் ஒரு பொருளின் மதிப் 
பைப்பற்றிக் குறிப்பிடுகையில் அதன் விலையை வைத்துத்தான் 
குறிப்பிடுகிறோம் . ஆனால் அதே மதிப்பு எல்லோருக்கும் எல்லா 
நேரங்களிலும் ஒரே அளவாக இருக்காது . ஏன் ? ஒருவருக்கே 
ஒரே பொருளின் மதிப்பு பல நேரங்களில் பலவிதமாக மாறு 
படும் . இதே போல் தான் பணத்தின் மதிப்பும் மனிதனுக்கு 
மனிதன் வேறுபடுகிறது . திங்கள் தோறும் ரூ . 300 சம்பளம் 
வாங்கும் ஒரு தொழிலாளிக்குப் பணத்தின் மதிப்பு எந்த அளவுக்கு 
உயர்ந்து விளங்குமோ அந்த அளவுக்குத் திங்கள் தோறும் 
ரூ . 3000 சம்பளம் வாங்கும் ஒரு ஊழியருக்கு உயர்ந்து விளங்கு 
மென்று கூற முடியாது . இப்படியாக , பொருள்களுக்கு மதிப்பு 

5 


82 


மேல்நிலைப் பணவியல் 


இருப்பது போலப் பணத்திற்கும் மதிப்பு இருக்கிறது . ஒரு 
பொருளின் விலை பணத்தின் மூலமாக அளக்கப்பட்டு மதிப்பிடப் 
பட்டாலும் , பொருளின் விலையும் பணத்தின் மதிப்பும் ஒன்றாக 
முடியாது . ரூ . 

100 விலையுள்ள ஒரு பொருளின் மதிப்பு 
ரூ . 50 விலையுள்ள ஒரு பொருளின் மதிப்பை விட இரு மடங் 
காகாது - விற்பனைக்குரிய பொருள்களுக்கு விலையிடுதலும் , 

, 
அப்படி விலையிடப்பட்ட பொருள்களைப் பணத்தின் மூலம் விற்று 
மாற்றுவதும் நமது வசதிக்காகச் செய்யப்படுகின்றன . எனவே, 
பணத்தின் மதிப்பு அதன் வாங்குந்திறனைச் சார்ந்திருக்கிறது . 
ஒரு மிதி வண்டியின் ( cycle ) விலை ரூ . 500 என்றாலும் அல்லது 

500 ன் விலை ஒரு மிதி வண்டி என்றாலும் ஒன்று தான் . 
பொருள்களின் மதிப்பைப் பணத்தின் மூலம் அளக்கிறோம் ; 
ஆனால் பணத்தின் மதிப்பை எவ்வாறு அளப்பது ? பணத்தின் 
மூலமாகவா ? அல்லது வேறு “ பொது மதிப்பளவை ( Common 
denominator ) மூலமாகவா ? பொருள் களுக்குப் 

பணம் 

பயன் 
படுத்தப்படுவது போல் பணத்திற்கு வேறு ஏதும் கையாளப்படுவ 
தில்லை . பொருளுக்குப் பொருள் பணத்தின் மதிப்பு மாறுபடுகிறது . 
எனவே பொருள்களைக் கொண்டு தான் பணத்தின் மதிப்பு கணக்க 
கிடப்பட வேண்டும் . ஆனால் அப்படியே கணக்கிட்டாலும் 
உண்மையான மதிப்பைக் கணக்கிட 

முடியாது . 5 ஆண்டு 
களுக்கு முன் உள்ள மதிப்பு தற்போதுள்ள பணத்திற்கு இருப்பது 
இல்லை ; குறைவாகவே இருக்கிறது . 1914 - ல் ஒரு பவுன் 
ஸ்டெர்லிங் ( Pound sterling ) எத்தனை பொருள்களை வாங்கியதோ 
அதில் சரிபாதிதான் 1920 ல் வாங்கியது . இரண்டாம் உலகப் 
போர்க்காலத்திலும் , 1945 க்குப் பிறகும் பணத்தின் மதிப்பு 
குறைய ஆரம்பித்து விட்டது . 


பணத்தின் மதிப்பு, பணத்தின் தேவையையும் , அளிப்பையும் 
பொறுத்திருக்கிறது . எப்படிப் பொருள்களின் விலையும் , தேவை , 
அளிப்பு விதிகளைப் பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறதோ அப்படியே 
பணத்தின் மதிப்பும் நிர்ணயிக்கப்படுகிறது . பணத்தின் அளிப்பு 
மிகுதியானால் வாங்கும் சக்தி குறைகிறது ; பணத்தின் மதிப்பும் 
குறைகிறது . இதற்கு மாறாக பணத்தின் அளிப்பு குறைந்து 
தேவை மிகுதியானால் வாங்கும் சக்தி மிகுதியாகிறது . எனவே , 
பணத்தின் மதிப்பும் கூடுதலாகிறது . இவை இரண்டுமே நடை 
பெறாமல் ஒரு குறிப்பிட்ட தேவையான அளவு பண அளிப்பு 
உள்ள ஒரு நாட்டில் எல்லாப் பொருள்களின் -உடை , உறைவிடம் , 


Monetary Theory and Practice - J.L. Hansen ( 1965 ) P. 183. 


பணத்தின் மதிப்பு 


83 


-- 


தவிர 


உணவு , வாடகை , கூலி , சம்பளம் முதலியன - விலை 

விலை உடனடி 
யாகப் பாதியாக்கப்படுகின்றன ( Half ) என்று வைத்துக் கொண் 
டால் அப் பொருள்களின் மதிப்பு மாறாது ; ஆனால் பணத்தின 
திப்பு இரு மடங்காகிறது . 

பணத்தின் 

மதிப்பு கூடுகிறது 
அல்லது , குறைகிறது என்றுதான் 

முடி கிறதே 
பணத்தின் மதிப்பு இது தான் என்று திட்டவட்டமாகக் 
கூற முடிவதில்லை இரண்டு காலங்களை எடுத்துக் கொண்டு 
அவைகளை ஒப்பிட்டுப் பார்த்துத் தான் பண மதிப்பின் மாறுதல் 
களைக் கூற முடியும் . ) பண மதிப்பைப்பற்றிக் கணக்கிடுகையில் 
பொருள்களின் விலை மாறுதல்களைப் பற்றிக் கவனிக்கப்படல் 
வேண்டும் . பொருள்களின் விலையும் அடிக்கடி அல்லது 
காலத்திற்கேற்றாற் போல் மாறுபடுகின்றது . அப்படிப் பொருள் 
களின் விலைவாசி மாற்றங்களை அளந்து கணக்கிடுவதற்குக் " குறி 
யீட்டு எண் ( Index Number ) உபயோகிக்கப்படுகிறது . அதைப் 
பற்றிக் கீழே விவரிக்கலாம் : 


குறியீட்டெண்கள் : ( Index Numbers ) : 

அனேக பொருள்களின் விலைவாசிகளைப்பற்றிய சராசரி நடப்பை 
அளந்து அறிய உதவுவது குறியீட்டெண்கள் ஆகும் . பண்டங்களின் 
எண்ணிக்கை அதிகமாக இருந்து விலைவாசிகளை எடுத்துக் கொண்டு 
குறியீட்டெண்களைக் கணக்கிட்டால்பணத்தின் மதிப்பைப் பெரும் 
போக்காகத் தான் அளவிட முடியும் . அதாவது , துல்லியமாகக் 
கணக்கிடமுடியாது . அதே பொழுது பண்டங்களின் எண்ணிக்கை 
குறைவாக இருந்தால் விலைவாசி புள்ளி விவரம் சேகரிப்பது 
எளிது . 

குறியீட்டெண் பெறப் பெற்றுப் பணத்தின் மதிப்பில் 
ஏற்பட்டுள்ள வேறுபாடுகளைத் துல்லிதமாக அறிய முடியும் . 


எல்லாப் பொருள்களையும் ஒரே மொத்தமாக எடுத்துக் 
கொண்டு குறியீட்டெண் கண்டு பிடிப்பதை விட, பண்டங்களைப் 
பல தொகுதிகளாகப் பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித் 
னியே குறியீட்டெண் தயாரித்துக் கணக்கிட்டால் பணத்தின் 
மதப்பு எவ்வாறு இருக்கிறது என அறிய முடியும் . எடுத்துக் 
காட்டாக , தொழிலாளர்களின் வாழ்க்கைத் தரத்தில் ஏற்படும் 
மாறுதல்களை அளந் தறிய அவர்களுக்கு இன்றியமையாத பொருள் 
களான உணவு , உடை , உறைவிடம் , கரி போன்றவைகளின் 
சில்லறை விலையை எடுத்துக் கொண்டு தொழிலாளர்களின் 
வாழ்க்கைச் செலவு குறியீடு ( Cost of living index for Working 
men ) தயாரித்தல் வேண்டும் . மொத்த வியாபாரிகள் பெரு 
மளவில் கையாளப்படும் பொருள்களுக்குத் தனியாகப் பட்டியல் 


ஆண்டின் 
84 

மேல்நிலைப் பணவியல் 
தயாரித்து மொத்த விலையைக் கணக்கிட்டு மொத்த விற்பனை 
விலைக் குறியீடு ( Wholesale price index ) தயாரிக்கப்பட வேண்டும் . 
அப்போது தான் பெருமளவில் கையாளப்படுகின்ற பொருள்களின் 
விலையில் ஏற்படும் மாறுதல்களை அவ்வப்போது கணக்கிட 
முடியும் . கச்சாப் பொருள்களின் விலையில் ஏற்படும் மாறுதல் - 
களைக் கணக்கிடத் தனியாகக்குறியீட்டெண் தயாரிக்கப்படுகிறது . 
பன்னாட்டு வாணிபத்தில் ஏற்றுமதி , இறக்குமதிக்குள்ளாகிற 
பொருள்களுக்குப் பன்னாட்டு வாணிப குறியீடுகள் கணக்கிடப் 
படுகின்றன . 
விலைவாசிகளின் குறியீட்டெண்கள் அமைத்தல் : 
( The Construction of Index Numbers of Prices ) 

பல புள்ளி விவர வழி முறைகளின் கூட்டமைப்பைக் 
கொண்டு குறியீட்டெண்கள் தயாரிக்கப்படுகின்றன . அப்படி 
அமைக்கப்படும் முறையில் ஏராளமான சிக்கல்கள் 

குறுக்கிடு 
கின்றன . அச் சிக்கல்களில் சிலவற்றைக் கீழே காணலாம் : 
1. அளக்கப்பட வேண்டிய ஒரு வகுப்பு அல்லது ஒரு பொது - 
வாகத் தொடுக்கப்பட்ட 

விலை வாசிகளைத் தேர்ந் 
தெடுத்தல் . 
2. பொதுவான தொகுப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பண்டங் 

களைப் பதிலியாகத் ( Representative ) தேர்ந்து எடுத்து 

அவைகளின் விலைவாசிகளைக் கணக்கெடுத்தல் . 
3. தேர்ந்தெடுக்கப்பட்ட பண்டங்களின் விலைவாசிகளைப் 

பற்றிய புள்ளி விவரம் சேகரித்தல் . 
4. ஒரு தள ஆண்டைத் ( Base year ) தேர்ந்தெடுத்து அந்த 

விலைவாசியைக் கொண்டு தேவையான 
ஆண்டின் 

அல்லது ஆண்டுகளின் விலைவாசிகளுடன் 
ஒப்பிட்டுப் பார்த்தல் . 

ஆண்டின் விலை நிலையுடன் ஒப்பிட நிறையிட்ட 
சராசரி விலைவாசிகள் ( Weighted • average prices ). 
அல்லது நிறையிட்ட குறியீட்டெண்கள் ( Weighted 
index numbers ) கணக்கிடுதல் . 


5. தள 


பொதுத் தொகுதியின் விலைகளின் ( General group of prices ) 
போக்கை அளந்தறிவதற்காகத் தேர்ந்தெடுப்பவை எந்த 
நோக்கத்திற்காகக் குறியீட்டெண் தேவைப்படுகிறது என்பதைச் 
சார்ந்திருக்கிறது . எல்லாப் பண்டங்களின் விலை வாசிகளையும் 
தெரிந்து பட்டியல் தயாரித்து , எழுதுவது என்பது கடினமான 


பணத்தின் மதிப்பு 


85 


செயலான தால் , ஒரு சில மாதிரி பண்டங்களை மட்டும் தேர்ந் 
தெடுத்து எழுதுவது மிக எளிதாகும் . 


தள ஆண்டு தேர்ந்தெடுத்தல் : ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் சராசரி 
விலைகளின் வீதப் பாட்டை ( percentage ) தள ஆண்டின் சராசரி 
விலைவாசிகளின் வீதப் பாட்டோடு ஒப்பிட்டுப் பார்ப்பது தான் 
சாதாரண குறியீட்டு எண்ணின் வேலையாகும் . தள 

ஆண்டு 
தேர்ந்தெடுப்பதில் சில விதிமுறைகளைப் பின்பற்றினால் விலைவாசி 
களின் தாரம் பிரியத்தை ( relative prices ) துல்லியமாக ஒப்பிட்டுப் 
பார்க்க முடியும் . இல்லையெனில் பணத்தின் மதிப்பு சரிவரக் 
காட்டப்படமாட்டாது . முதலில் , தள ஆண்டைத் தேர்ந்தெடுப் 
பதில் சமீப காலத்திய ஆண்டாகத் தேர்ந்தெடுத்துக் கணக்கிடுவது 
மிகவும் நல்லது . எடுத்துக் காட்டாக , 1972 , 1973 , 1974 
ஆண்டுகளின் 

விலை வாசி மாறுதல்களை அறிய 1960 - ஆம் 
காலத்திய விலைவாசிகளை அடிப்படையாகக் கொண்டு அறிவது 
தான் சிறப்பாகும் ; அப்போது தான் உண்மையில் விலை மாறுதல் 
களைப் பற்றி ஒரு உட்கருத்து , ( idea ) கிடைக்கும் . அப்படி 
இல்லாமல் 1930-32 காலத்திய ( மந்த காலம் ) விலைவாசிகளை 
அடிப்படையாகக் கொண்டு ஒப்பிட்டுப் பார்த்தால் தெளிவான , 
உண்மையான விலை மாறுதல்களை அறிய முடியாது . இரண்டா 
வதாக , மிகவும் விலகிய ஆண்டை ( remote base year ) தள 
ஆண்டாகக் கொண்டால் , தற்காலத்தில் எத்தனை யோ பொருள்கள் 
புதிதாகக் கண்டு பிடிக்கப்பட்டு உபயோகிக்கப்படுபவைகள் அக் 
காலத்தில் வழக்கத்திலேயே இல்லாமலிருந்திருக்கும் . அப்படி 
யிருக்க எப்படி அப்பொருள்களின் விலை வாசி மாறுதல்களை 
ஒப்பிட்டுக் கணக்கிட முடியும் ? அதற்கு மாறாக , 

அருகி 
லுள்ள ( near base year ) ஆண்டை தள ஆண்டாகக் கொண்டால் 
வெகு எளிதாக எப்பொருளுக்கும் ஏற்பட்ட மதிப்பு மாற்றங்களை 
( தேவையான ஆண்டில் ) அளந்து காண முடியும் . மூன்றாவதாக , 
குறியீட்டெண் அமைக்கும்போது ஒரு சில பிழைகள் , பேதங் 
நாட்டுகை முதலியன ஏற்படுவதைத் தடுத்தல் முடியாது . 
நுணுக்கமாகப் பார்த்துத் தயாரித்தாலும் அதில் பிழை கண்டு 

முடியும் . அப்படியிருக்க அருகிலுள்ள ஆண்டைத் 
தேர்ந்தெடுக்காமல் , மிகவும் எட்டியுள்ள ஆண்டைத் 

தள 
ஆண்டாகக் கொண்டால் , அப் பிழைகளும் பேதங் காட்டுகையும் 
பன்மடங்காகப் பெருக்கிக் காண்பிக்கப்படும் . குறியீட்டெண் 
முறையே சரி அல்ல என்ற அளவுக்குக் கூட வந்து விடும் . 
நான்காவதாக , தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய தள ஆண்டு 
சாதாரண ஆண்டாக இருத்தல் வேண்டும் , போர்க்கால 


மிக 


பிடிக்க 


86 


மேல்நிலைப் பண வியல் 


ஆண்டாகவோ , பஞ்சத்தால் பீடிக்கப்பட்ட ஆண்டாகவோ , 
மிகவும் செழிப்பு உள்ள காலத்திய ஆண்டாகவோ இருத்தல் 
கூடாது . 

இவ்வாண்டுகளைத் தள ஆண்டாகக் கொண்டு நடப்பு 
ஆண்டை ஒப்பிட்டால் விலைவாசி மாற்றத்தில் உண்மை நிலை 
அறிய முடியாது . எடுத்துக் காட்டாக , 1930 மந்த காலமாதலால் 
அவ்வாண்டு , ஒப்பிடுவதற்காக தள ஆண்டாகத் தேர்ந்தெடுக்கப் 
படவில்லை . 1962 - ல் சீனாவுடன் போர்க் கொண்டதால் நமது 
நாட்டில் 1960 - ஐ சாதாரண ஆண்டாகக் கொண்டுள்ளோம் . 

குறியீட்டெண் அமைக்கப்படும் முறை : பொருள்களைத் தேர்ந்தெடுத் 
தும் அவைகளின் விலைவாசிகளைக் கண்டறிந்தும் , தள ஆண்டை 
தேர்ந்தெடுத்தும் முடித்த பிறகு குறியீட்டெண் தயாரிக்க வேண் 
டியது தான் எஞ்சியுள்ள பணியாகும் . குறியீட்டெண்கள் தயாரிப் 
பதின் முக்கிய நோக்கமே எல்லாப் பண்டங்களின் விலைகளும் 
ஒரே வீதத்தில் மாறாமலிருப்பதால் தான் . ஒரு பொருளின் விலை 
இருமடங்காகும் ; மற்றொன்றின் விலை 30 % உயரும் ; வேறொரு 
பொருளின் விலை மாறாமலிருக்கும் ; இன்னும் ஒரு சில பொருள்களின் 
விலை குறையவும் செய்யும் . இந்நிலையில் பொருள்களின் சராசரி 
விலை நிலைமையைப் பற்றி எவ்வாறு கூற முடியும் ? இவ் வினாவுக்கு 
விடை தான் “ விலைவாசி குறியீட்டெண்கள் என்பதாகும் . 

எல்லோருக்கும் புரிந்த தெரிந்த விலைவாசி குறியீட்டெண் 
நுகர்வோர் விலைவாசி குறியீடு ஆகும் ( Index of consumer 
prices ). அதாவது வாழ்க்கைச் செலவு குறியீட்டெண் ( Cost of 
living index number ) என்பதாகும் . கீழ்க்கண்ட அட்டவணையில் 
0 ஆண்டிலும் , 1 ஆண்டிலும் உள்ள சில நுகர்ச்சிப் பொருள் 
களின் விலைகள் ( கற்பனை ) கொடுக்கப்பட்டுள்ளன : 
சில நுகர்ச்சிப் பொருள்களின் விலைகள் 

ஆண்டு 0 ஆண்டு 1 

( ரூபாய் ) ( ரூபாய் ) 
ஆட்டிறைச்சி ( 1 கிலோ ) 
பால் ( 1 லிட்டர் ) 
அங்கி ( man s suit ) 

100 

175 
வாடகை ( 1 திங்கள் ) 

50 

75 
வானொலிப் பெட்டி ( 6 வால்வுகள் ) 500 

350 


4 


81 
11 


1 


ஆகக் கூடுதல் 


655 


610 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து வகைப் பண்டங்களின் 
விலைகளைக் கூட்டி சராசரி எடுத்துப் பார்ப்போமேயானால் ஆண்டு 


87 


பணத்தின் மதிப்பு 


0 க்கு ( 655 + 5 ) ரூ . 131 - ம் , ஆண்டு 1 க்கு ( 610 + 5 ) 
ரூ . 122 - ம் சராசரி விலையாக இருப்பதைக் காணலாம் . பொது 
வாக விலைவாசி குறியீட்டெண் கள் அமைக்கப்படும் போது , தள 

ண்டில் நிலவிய விலைகளுக்கு 100 என்ற எண்ணைக் கொடுத்து , 
அதிலிருந்து பிற ஆண்டுகளின் விலைவாசிகளின் ஏற்ற இறக் 
கத்தைக் கணக்கிட்டு அறிதலாகும் . நமது அட்டவணைப்படி 
ஆண்டு 0 க்கு உள்ள கூட்டுத் தொகை ரூ . 655 க்கு குறியீட்டெண் 
100 என்று கொடுக்கப்பட்டால் , ஆண்டு - 1 ன் கூட்டுத்தொகை 
ரூ . 610 க்கு குறியீட்டெண் 93.13 ஆகும் . இது வாய்பாடு 
( Formula ) மூலம் கணக்கிடப்படுகிறது ; 


- 


குறியீட்டெண் P 


2PX 100 


2 P. 


P , என்பது ஆண்டு 1 ன் ஒரு பொருளின் விலையாகும் . 
P. என்பது ஆண்டு 0 ன் ஒரு பொருளின் விலையாகும் . 

< என்பது கூட்டுத் தொகை ( Sum of ) ஆகும் . 
ஆண்டு 1 ல் குறியீட்டெண் 93- 13 - ஐத் தான் காட்டுகிறது . 
அதாவது பொருள்களின் விலை , முந்திய ஆண்டை ஒப்பிட்டுப் 
பார்க்கும் போது , குறைந்திருக்கிறது என்று பொருள்படும் . 
ஆனால் உண்மையில் பார்த்தால் வானொலிப் பெட்டியைத் தவிர 
எல்லாப் பொருள்களின் விலைகளும் உயர்ந்து தான் இருக்கின்றன . 
பெரும்பாலான மக்கள் ஒரு ஆண்டில் , ஏனைய பொருள்களை 
ஒப்பிட்டுப் பார்க்கும் போது , வானொலிப் பெட்டியைக் குறைந்த 
அளவுக்குத்தான் வாங்குவார்கள் . இதனால் நுகர்வோர் பெரும் 
பாலோர் 

வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருள்களுக்குக் 
கூடுதலாகத்தான் செலவு செய்ய வேண்டி வரும் . ஆனால் 
குறியீட்டெண்ணைப் பார்த்தால் அது குறைவாகக் காட்டுகிறது . 
அதாவது , எல்லாப் பொருள்களையும் சேர்த்துக் கூட்டிச் சராசரி 
எடுத்துக் கணக்கிடுவது நிறைவு தருவதாகத் தெரியவில்லை . 
அப்படிக் கணக்கிடப்பட்ட குறியீட்டெண்கள் “ நிறையிடாத 
குறியீட்டெண் ( Unweighted index Number ) எனப்படும் . அத் 
தவறு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நாம் எடுத்துக் கொண் 
அளவிடும் பொருளின் அலகுகளின் நிறையைப் ( units of 
measurement ) பொறுத்து இருக்கிறது . நமது அட்டவணையில் 
ஆட்டிறைச்சியை ‘ கிலோ கிராமில் விலையை நிர்ணயம் செய் 
துள்ளோம் . அப்படி அல்லாமல் மெட்ரிக் டன்னில் ( Matric 
Tonne ) அளந்து கணக்கிட்டால் ஆண்டு 10 க்கு ரூ . 4000 - ம் , 
ண்டு 1 க்கு ரூ . 8500 - ம் கிடைக்கும் . அதே தொகையை 


டு 


88 


மேல் நிலைப் பணவியல் 


( விலையை ) வைத்து எல்லாப் பொருள்களின் விலையையும் கூட்டிப் 
பார்த்தால் ஆண்டு 0 க்கு ரூ . 4651 - ம் , ஆண்டு 1 க்கு 
ரூ . 91011 - ம் கிடைக்கும் . இத் தொகைகளைக் கொண்டு 
குறியீட்டெண் தயாரித்தால் ஆண்டு 0 க்கு 100 - ம் , ஆண்டு 
1 க்கு 195-7 - ம் கிடைக்கும் . இக் கணக்குப்படி பார்த்தால் , 
பொருள்களின் விலை உயர்ந்திருக்கின்றது என்பதைக் குறியீட்டு 
எண் காட்டுகிறது . அதாவது , முதலில் காட்டியதற்கும் , இப்போது 
காட்டியதற்கும் முற்றிலும் வேறுபாடு இருக்கிறது . இதிலிருந்து 
தெரிவதென்ன வென்றால் , கொடுக்கப்பட்ட பொருளின் அலகுகள் 
மாறினால் (change in units ) குறியீட்டெண்ணின் மதிப்பும் மாறு 
கிறது . அவ்வாறு மாறினால் பணத்தின் உண்மையான மதிப்பு 
கண்டு பிடிக்கப்பட முடியாது . 

வேறொரு முறைப்படியும் குறியீட்டெண் அமைக்கப்படுகிறது . 
இம்முறையில் பண்டங்களை அளவிடும் அலகுகள் தேர்ந்தெடுத்தல் 
தவிர்க்கப்படுகிறது ; ஒவ்வொரு பண்டத்தின் விலையும் 
வீதத்தில் ( percentage ) கணக்கிடப்பட்டு , தள ஆண்டின் விலையி 
லிருந்து ஒப்பிடப்படுகிறது . இதனுடைய வாய்பாடு கீழ்வருமாறு : 


குறியீட்டெண் P 


Σ 


( P ) ( 100 ) 


P. 


N 


N என்பது பண்டங்களின் எண்ணிக்கையாகும் . 

இந்த வாய்பாட்டின்படி நாம் எடுத்துக் கொண்ட பொருள் 
களுக்குக் கீழ்க்கண்டபடி அட்டவணை தயாரிக்கலாம் : 


விலைகளின் தாரம்பிரியம் : ( Relative prices ) 


ஆண்டு 0 


பொருள்கள் 
ஆட்டிறைச்சி 
பால் 
அங்கி 


100 
100 
100 
100 
100 


ஆண்டு 1 

213 
150 
175 
150 
70 


வாடகை 


வானொலிப் பெட்டி 


ஆகக் கூடுதல் 


500 


758 


சராசரி விலையைக் கண்டு பிடித்தால் ஆண்டு 10 க்கு 100 - ம் 
ஆண்டு 1 க்கு ( 75 ) 151.6 - ம் 

கிடைக்கிறது . 

அதாவது , 


ஆகும் . . Q 
பணத்தின் மதிப்பு 

89 
சராசரியாக 5 பொருள்களும் 52 சதவீதம் விலை கூடுதலாகி இருக் 
கிறது . இம் முறை மற்றுமொரு ‘ நிறையிடாத குறியீட்டெண் 
முறையாகும் . இந்த முறையில் ஒவ்வொரு பண்டத்திற்கும் 
சமமான முக்கியத்துவம் கொடுத்துக் குறியீட்டு எண் தயாரித்திருந் 
தாலும் ( ஒருவரின் வாழ்க்கைச் செலவு குறியீட்டு எண் ) மக்கள் 
ஒவ்வொருவரும் தனித்தனியே அவரவர் விருப்பத்திற்கேற்ப ஒவ் 
வொரு பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதால் குறியீட்டு 
எண் உண்மை மதிப்பை வெளிப்படுத்தாது . 
திறையிட்ட குறியீட்டெண் ( Weighted Index Number ) 

மேற்கூறிய இரண்டு முறைகளிலும் நிறைவு ( satisfaction ) 
காண முடியாத தால் , பண்டங்களுக்கு நிறை காண ( weight ) 
வேண்டியிருக்கிறது . பொதுவாக மக்கள் எந்த அளவுக்கு ஒவ் 
வொரு பொருளுக்கும் தள ஆண்டில் மொத்தமாகச் செலவு செய் 
கிறார்களோ அதன் அடிப்படையில் நிறை இடுதல் வழக்கமாகும் . 
எடுத்துக் காட்டாக , ஆட்டிறைச்சிக்கு 15 % ம் , பாலுக்கு 10 % ம் , 
உடையங்கிக்கு 25 % ம் , வாடகைக்கு 45 % ம் , வானொலிப் 
பெட்டிக்கு 5 % ம் அளிப்பதாக வைத்துக் கொள்வோம் . பின் , 
குறியீட்டெண் கீழ்க்கண்ட வாய்பாடு மூலம் கணக்கிடப்படு 
கிறது . அதாவது " லா ஸ்பியரின் குறியீடு ( Laspeyres Index ) : 
குறியீட்டெண் P = 2 P , Q.x100 

EP. Q. 
Q. என்பது தள ஆண்டின் ‘நிறை ஆகும் . Q என்பது அளவு 
( Quantity ) 

வாய்பாட்டின்படி நிறையிட்ட 
குறியீட்டெண் கீழேயுள்ள அட்டவணையின் வாயிலாகக் கணக் 
கிடப்படுகிறது . 
நுகர்வோர் விலைவாசிக் குறியீடு தயாரித்தல் 

( தள ஆண்டின் நிறைகள் ) 
பொருள்கள் ஆண்டு 1 விலை - நிறை ஆண்டு 1 விலை 
( ஆண்டு 0 வின் 

X நிறை 
சதவீதம் ) 
ஆட்டிறைச்சி 213 

32.0 
பால் 150 10 % 

15.0 
175 25 % 

43-8 
150 

67.5 
வானொலிப் பெட்டி 

70 5 % 

3-5 


இந்த 


15 % 


அங்கி 


வாடகை 


45 % 


ஆகக் கூடுதல் 


758 


100 


161.8 


நிறை 


தள 


- 
90 

மேல் நிலைப் பணவியல் 
ஆண்டு 1 ல் கிடைக்கப் பெற்ற நிறையிடாத குறியீட் 
டெண் ணையும் நிறையிட்ட குறியீட்டெண் ணையும் ஒப்பிட்டுப் 
பார்ப்பது இன்றியமையாததாகும் . முன்னதின் எண் 1516 - ம் , 
பின்னதின் எண் 161-8 - ம் ஆகும் . இந்த வேறுபாட்டிற்குக் 
காரணம் என்ன ? மேலும் , எது சிறந்தது ? இந்த வேறுபாடு விலை 
மாறுதல்களால் ஏற்பட வில்லை என்பது நன்கு புலனாகும் . நிறை 
இடுதல் முறைதான் இவ்வேறுபாட்டிற்கு முக்கிய காரணம் . 
நிறையிடா குறியீட்டெண் தயாரிக்கும் போது எல்லாப் பண்டங் 
களுக்கும் சமமான மதிப்பு கொடுக்கப்பட்டது . ஆனால் நிறையிட்ட 
குறியீட்டெண் தயாரிக்கும் போது வாடகைக்கு அதிக முக்கியத் 
துவம் கொடுத்து வானொலிப் பெட்டிக்குக் குறைந்த முக்கியத்துவம் 
அளிக்கப்பட்டது . இப்படிப் பொருளின் அவசியத்திற்கேற்றபடி 

அளிக்கப்பட்டுக் குறியீட்டெண் தயாரிக்கப்பட்டது . 
இது வரை நாம் தயாரித்த அட்டவணையில் ஆண்டின் 
நிறையை கணக்கெடுத்துக் குறியீட்டெண் அமைத்தோம் . இனி 
மேல் அண்மை ஆண்டின் ( Latest year ) நிறையைக் கணக்கிட்டு 
எவ்வாறு நிறையிட்ட குறியீட்டெண் தயாரிப்பதென்று பார்ப் 
போம் . இதற்கு வாய்பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . அதாவது 
பாஷ்சி குறியீடு ( Paasche Index ) : 
குறியீட்டெண் P 

2P , Q.X 100 

2P . QI 
அண்மை ஆண்டின் ( latest year ) பொருள்களுக்கு அளிக்கப்படும் 
நிறை தள ஆண்டைவிட பெரும்பாலும் மாறித்தான் இருக்கும் . 
ஏனென்றால் மக்களுடைய பழக்க வழக்கம் , விருப்பம் , வருமானம் 
முதலியவை மாறி இருக்கும் . எடுத்துக் காட்டாக நாம் எடுத்துக் 
கொண்ட பொருள்களுக்கு ( சதவீத ) நிறை இவ்வாறு அளிக்கலாம் . 
நுகர்வோர் விலைவாசி குறியீடு தயாரித்தல் 

அண்மை ஆண்டு நிறைகள் 
பண்டங்கள் ஆண்டு 1 விலை 

நிறை ஆண்டு 1 விலை 
(ஆண்டு 0 ன் சதவீதம் ) 

X நிறை 
ஆட்டிறைச்சி 213 

53.0 
பால் 

150 

5 % 

7 5 
அங்கி 175 

43-8 
வாடகை 

150 

35 % 

52-5 
வானொலிப் பெட்டி 70 

10 % 

7.0 


25 % 


25 % 


ஆகக் கூடுதல் 


758 


100 


163 8 


பணத்தின் மதிப்பு 


91 


அண்மை ஆண்டு அடிப்படையின் பேரில் கணக்கிடப்பட்ட 
குறியீட்டெண்ணுக்கும் , தள ஆண்டு அடிப்படையின் பேரில் 
கணக்கிடப்பட்ட குறியீட்டெண்ணுக்கும் வேறுபாடு இருக்கிறது . 
இந்த வேறுபாடு வராமல் இருப்பதைத் தடுப்பதென்பது முடியாத 
செயலாகும் . பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது 
என்பது 

ஆண்டுக்காண்டு மனிதன் வாழ்க்கைத் தரத்திற்கு 
ஏற்றவாறு மாறிக் கொண்டே போகும் . ஒரே நிலையான நிறையைக் 
கொடுத்து வந்தால் குறியீட்டெண் சரியான நிலையை விளக்கும் . 
பணத்தின் மதிப்பு நன்கு கணக்கிடப்படும் . 


X 100 


இவ்வேறுபாடுகளை நீக்குவதற்காக இர்விங்ஃபிஷர் (Trwing 
Fisher ) ஒரு 

நல்ல 

வழியைக் கூறியிருக்கிறார் . அதாவது , 
லாஸ்பியரின் முறைப்படி தயாரித்த குறியீட்டெண்ணையும் , பாஷ்சி 
முறைப்படி தயாரித்த குறியீட்ட டெண்ணையும் சேர்த்து சராசரி 
கண்டு பிடித்தலாகும் . இந்தக் குறியீட்டெண்ணுக்கு ஃபிஷரின் 
நிறைவுக் குறியீட்டெண் ( Fisher s Ideal Index Number ) எனப் 
பெயர் . அதன் வாய்பாடு : 

P NE PIQ . Y P , 0 , 

XI 

2 P. Q .. Y P. QI 
மேலும் ஃபிஷர் குறியீட்டெண் தயாரிப்பதற்கு எத்தனை பொருட் 
கள் கணக்குக் கெடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறாா . இருபது 
பண்டங்களுக்குக் குறைவாக எடுத்துத் தயாரிக்கப்பட்ட குறியீட் 
டெண்கள் அவ்வளவாகப் பயன் தராது ; 50 பண்டங்களின் விலை 
வாசிகளைக் சேகரித்துக் குறியீட்டெண் தயாரித்தல் மிகவும் சிறப் 
பானது . 50 லிருந்து 200 பண்டங்களின் விலைவாசிகளை எடுத்துத் 
தயாரித்தால் நல்ல குறியீட்டெண் கிடைக்கும் . 200 பொருள் 
களுக்கு மேல் கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் குறியீட்டெண் 
நாம் விலைவாசி புள்ளி விவரம் சேகரிக்க எடுத்துக் கொண்ட 
உழைப்புக்கும் , செலவு செய்த தொகைக்கும் 

செய்த தொகைக்கும் ஈடு கட்டுமா 
என்பதே ஐயப்பாடாகும் .2 


இதுவரை , குறியீட்டெண்கள் தயாரிக்கப்படும் பல முறை 
களைப் பற்றிப் பார்த்தோம் . எந்த முறையை எடுத்துக் கொண் 
டாலும் சரியான குறியீட்டு எண்ணை எந்த வல்லுநரும் தயாரித்த 
தாகத் தெரியவில்லை எனக் கீன்ஸ் 1930 - ல் கூறியிருக்கிறார் . 
அதன் காரணங்களை ஆங்காங்கே பற்பல 

ஆங்காங்கே பற்பல இடங்களில் விளக்கி 
யிருக்கிறோம் . இருப்பினும் கீழ்க்கண்டபடி குறியீட்டு 
தயாரிப்பதில் உள்ள சிக்கல்களைத் தெளிவாகச் சுருங்கக் கூறலாம் . 

Irving Fisher --The Making of Index Number , P , 340 


எண் 


92 


மேல் நிலைப் பணவியல் 


குறியீட்டெண் தயாரிப்பதிலுள்ள சிக்கல்கள் : 

( 1 ) சரியற்ற புள்னி விவரம் : - தேவையான மற்றும் துல்லிய 
மான குறியீட்டெண் அமைக்கப்பட வேண்டுமானால் பொருள் 
களின் விலைவாசி பற்றிய புள்ளி விவரம் சேகரிக்கப்பட 
வேண்டும் . அப்படிச் சேகரித்து ஒன்று சேர்த்து ஒழுங்கு படுத்த 
( merging ) மிகுதியான அளவு செலவு செய்ய வேண்டும் . இது 
நடைமுறையிலுள்ள முதலாவது சிக்கலாகும் . 

ஒழுங்கான 
சந்தைகளிலிருந்து ( Regulated markets ) பண்டங்களின் விலைவாசி 
களின் பட்டியலை வெகு சுலபமாகப் பெற முடியும் ; ஆனால் 
ஒழுங்கற்ற சிறிய சந்தைகளிலிருந்து திருப்திகரமான அளவுக்கு 
விலைவாசிகளின் புள்ளிவிவரம் அடைவது மிகவும் கடினம் . 
இவ்வளவு இன்னல்களுக்கிடையில் சேகரிக்கப்பட்ட 

புள்ளி 
விவரம் நிறை குறையாகவும் அல்லது தவறாகவும் இருப்பதற்கு 
வாய்ப்புகள் உண்டு . இருந்தாலும் , மிகுதியான பண்டங்கள் 
கணக்குக்கெடுக்கப்படுவதால் ,இக்குறைகளைப் புறக்கணிக்கலாம் . 

( 2 ) நிறையிடுதல் ( Weighting ) : இரண்டாவது சிக்கல் 
மக்கள் எந்த அளவுக்குப் பொருள்களுக்கு முக்கியத்துவம் 
கொடுக்கிறார்கள் என்பது . ஒரு பொருளின் விலை மாற்றத்தால் 
( கூடுதல் விலை ) ஒரு குடும்பத்தை விட மற்றொரு குடும்பம் 
மிகவும் பாதிக்கப்படலாம் . ஒரு தொகுப்புப் பொருள்கள் ஒரு 
குடும்பத்திற்கு இன்றியமையாததாகும் . ஆனால் அதே பொருள்கள் 
வேறொரு குடும்பத்திற்குச் சாதாரணத் தேவையாகும் . அப் 
பொருள்களின் விலை மாற்றத்தால் முன்னது குடும்பம் சிரமத்துக் 
ள்ளாகும் . எனவே 

ஒரு 

நிலையான அடிப்படையில் பொருள் 
களுக்கு நிறையிடுதல் என்பது மிகவும் சிக்கலான பிரச்சினை 
யாகும் . எடுத்துக்காட்டாக , சிகரெட் தொடர்ச்சியாகப் பயன் 
படுத்தும் ஒருவனுக்கும் சிகரெட் பழக்கமே இல்லாத மற்றொரு 
வனுக்கும் , சிகரெட் விலை ஏற்றம் எந்த அளவுக்கு இருவருடைய 
வாழ்க்கைச் செலவில் பங்கு கொள்கிறது என்பது நன்கு விளங்கும் . 
பின்ன வனுக்கு எவ்வளவுதான் விலை ஏறினாலும் அதைப்பற்றிக் 
கவ்லையேயில்லை . எனவே , அவனைப் பொறுத்த வரைக்கும் 
அவன் அதற்கு எந்தவித நிறையும் கொடுக்க மாட்டான் . மேலும் 
சாதாரணத் தொழிலாளர் குடும்பத்தின் விருப்பு வெறுப்புக்கும் , 
நடுத்தரக் குடும்பத்தின் விருப்பு வெறுப்புக்கும் நிறைய வேறு 
பாடு தென்படும் . இரண்டுக்கும் பொதுவாக வாழ்க்கைச் செலவு 
குறியீட்டு எண் தயாரித்தால் சரியான எண் கிடைக்காது . 


பத்து ஆண்டுகளுக்கு முன் எந்தப் பொருள்களுக்கு முக்கி 
யத்துவம் கொடுத்து வந்தோமோ , அதே பொருள்களுக்கு 


பணத்தின் மதிப்பு 


93 


இல்லை . 


தற்போது , நாகரிக முன்னேற்றத்தாலோ , வாழ்க்கைத் தர 
முன்னேற்றத்தாலோ , மாற்றுப் பொருள் கண்டு பிடிப்புகளாலோ 
(Substitutes ) அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது 
தனால் காலத்திற்கேற்றாற் போல் தள ஆண்டையும் மாற்ற 
வேண்டியிருக்கும் . எடுத்துக் காட்டாக , 1914 - ஆம் ஆண்டின் 
விலைவாசிகளை அடிப்படையாகக் கொண்டு 1922 - ஆம் -ஆண்டுக் 
குரிய வாழ்க்கைச் செலவு குறியீட்டெண் பம்பாய் அரசு தொழில் 
துறை ( Department of labour ) யால் தயாரிக்கப்பட்டுப் பின் 
1930 - ல் வழக் கொழிவு செய்யப்பட்டுப் புதிதாக ஒரு வாழ்க் 
கைச் செலவு குறியீட்டெண் தயாரிக்கப்பட்டது . தற்போது தயா 
ரித்துள்ள அதே குறியீட்டெண் (1960- தள ஆண்டு ) 1930 - ல் 
தயாரிக்கப்பட்டதை விட முற்றிலும் மாறுபட்டதாகும் . நுகர் 
வோரின் செயல்முறைகளும் , வாழ்க்கைத் தரமும் மாறுவதால் 
நிறை இடுதல் கடினமான பிரச்சினையாக விளங்குகிறது . 

( 3 ) ஈடுசெய் பொருள்களும் புதிய பொருள்களும் : 

சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன் உபயோகப்படுத்தப்பட்ட 
பொருள்களுக்கும் தற்போது உள்ள அதே வகைப் பொருள் 
களுக்கும் தரத்திலும் , அழகிலும் , அளவிலும் எவ்வளவோ வேறு 
பாடு இருக்கிறது . எடுத்துக்காட்டாக , மோட்டார் , பேருந்து , 
மோட்டார் கார் , சைக்கிள் , வானொலிப் பெட்டி போன் 
பொருள்கள் . 1920 - ஆம் ஆண்டின் மோட்டார் கார் , சைக்கிள் , 
வானொலிப் பெட்டி ஆகியவைகளுக்கும் 1974 - ம் ஆண்டில் 
உள்ளவைகளுக்கும் எத்தனையோ மடங்கு வேறுபாடு 
முடிகிறது . அந்தக் கால 

அந்தக் காலத்தில் (1920 - ல் ) கையாளப்படாத 
சில பொருள்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுக் கையாளப் 
படுகின்றன . உதாரணத்திற்கு , டிரான் சிஸ்டர் , தொலைக்காட்சி 
( Television ), டெரிலின் துணி , மின் துணைக் கொண்டு இயங்கும் 
டார்ச் விளக்கு போன்றவை . எனவே , தற்போது குறியீட்டெண் 
தயாரிக்கும் போது அதிக வழக்கிலில்லாத பொருள்களை நீக்கி 
விட்டு வழக்கிலிருக்கும் ( பெரும்பாலான மக்கள் உபயோகிக்கும் ) 
பொருள்களைச் சேர்க்க வேண்டும் . 

வேண்டும் . இவ்வளவு சிக்கல்களும் 
குறியீட்டெண் தயாரிக்கும் போது உள்ளன 

( 4 ) தள ஆண்டு : தள ஆண்டு தேர்ந்தெடுத்தல் எவ்வாறு 
இருக்க வேண்டும் என முன்னமே 

ன்னமே பார்த்தோம் . அதாவது 
அவ்வாண்டு , முடிந்த வரை அருகிலுள்ள தாக இருத்தல் 
வேண்டும் ; செழிப்போ ( சாதாரணமாக இருப்பதை விடக் 
கூடுதல் ) , பஞ்சத்தால் பீடிக்கப்பட்ட ஆண்டாகவோ , போர்க் 
காலம் அல்லது போர் ஓய்வுற்ற மறு ஆண்டாகவோ இருத்தல் 

M : C. Vaish - Monetary Theory - P. 90 . 


காண 


94 


மேல் நிலைப் பணவியல் 


எழும் 


கூடாது . இதற்கு மாறான ஆண்டைத் தேர்ந்தெடுத்தால் ஒப்பு 
செய் ஆண்டிலுள்ள விலை மாற்றங்களை நன்கு கணிக்க முடியாது . 
இப்படியாகப் பல நிபந்தனைக்குட்பட்டு ஒரு சாதாரண ஆண்டைத் 
தள ஆண்டாகக் கணிப்பது ஒரு சிக்கலான பிரச்சினையாகும் . 
( 5 ) கணக்கிடும் போதுள்ள நுட்ப சிக்கல்கள் : 

( Technical difficulties ) 
குறியீட்டு எண் தயாரிக்கும் போது சில கணிதப் பிரச்சினை கள் 

( Mathematical problems ) . அதாவது அருகிலுள்ள 
ஆண்டைத் தளமாகக் கொண்டு நடப்பு ஆண்டிலுள்ள விலைவா சிக் 
கான குறியீட் டெண் தயாரித்தால் ஒரு எண் வரும் . அதே விலை 
வாசிகளைக் கொண்டு நடப்பு ஆண்டைத் தள ஆண்டாகவும் , 
தள ஆண்டை. நடப்பு ஆண்டாகவும் கொண்டால் , முன்னதில் 
எத்தனை சதவீதம் கூடுதலாகக் காணப்பட்டதோ அதே சதவீதம் 
குறைவாகிப் பின்னதில் காணப்படுவதில்லை . 

இது தான் ஒரு 
நுட்பப் பிரச்சினையாகும் . எடுத்துக்காட்டாக , 1960 தள ஆண்டில் 
குறியீட்டு எண் 100 எனவும் , 1970 - ல் குறியீட்டெண் 150 
எனவும் கொள்வோம் . அதாவது , 1960 - ம் ஆண்டை ஒப்பிட்டு 
நோக்கும் போது 1970 - ல் விலைவாசி 50 % கூடுதலாயிருக்கிறது 
எனப் பொருள் . இதே வாய்பாட்டைத் திருப்பிப் போட்டால் 
( Reversal Test ) , அதாவது , 1970 - ஆண்டைத் தள ஆண்டாகவும் 
1960 - ஆம் ஆண்டை நடப்பு ஆண்டாகவும் கொண்டால் , 
கிடைக்கும் குறியீட்டெண் 66.7 ஆகும் . இந்தக் கணக்குப்படி 
33.3 % தான் விலைவாசி குறைந்திருக்கிறது . ஏன் ? 50 % அல்லவா 
குறைந்திருக்க வேண்டும் ? அப்படிக் குறையவில்லை. இது ஒரு 
கணிதப் பிரச்சினையாகும் . அதைப் பற்றி நாம் இங்கு ஆய்வு 
செய்ய வேண்டியதில்லை . 

மேற் கூறிய சிக்கல்களும் , இடர்ப்பாடுகளும் ஓரளவுக்கு 
நீக்கப்படுகின்றன . எடுத்துக்காட்டாக , ஆல்ஃப்ரட் மார்ஷலின் . 
* தொடர் குறியீட்டெண் ( Chain Index Number ) படி , வழக் 
கொழிவுற்ற பொருள்கள் அவ்வப்போது பட்டியலிலிருந்து நீக்கப் 
பட்டுப் புதிதாகப் புகுத்தப்பட்ட பொருள்கள் பட்டியலில் சேர்க் 
கப்படுகின்றன . மேலும் தள ஆண்டை நடப்பு ஆண்டாகவும் , 
நடப்பு ஆண்டைத் தள ஆண்டாகவும் அவ் வப்போது மாற்றிப் 
போட்டு ( Reversal Tests ) , எழும் பிழைகளும் , தவறுகளும் சரி 
செய்யப்படுகின்றன . பின்னர் தான் ஒரு நிறைவுக் குறியீட் 
டெண் ( Ideal Index Number ) தயாரிக்கப்படுகிறது . 

குறியீட்டெண் தயாரிப்பதில் எவ்வளவுதான் இடர்ப்பாடுகளும் 
தவறுகளும் இருந்தாலும் , குறியீட்டெண் ஒரு நாட்டின் பொரு 


பணத்தின் மதிப்பு 


95 


ளியல் அரசியல் விவகாரங்களுக்கு ஒரு முதுகெலும்பு போல் 
ஆகும் . அதன் பயன்களைக் கீழே விவரித்து விளக்கலாம் 
குறியீட்டெண்களின் பயன்கள் : 

( 1 ) பண மதிப்பு மாற்றத்தை அளவிடுதல் : கட்டுக்கோப்பான 
பொருளாதாரத்தை ஒரு நாடு கொள்ள வேண்டுமென்றால் பண 
மதிப்பு மாற்றம் ஓர் அளவுக்கு மேல் அல்லது கீழ் போகக் 
கூடாது . பண மதிப்பு உயர்ந்துள்ள தா அல்லது குறைந்துள்ளதா 
என எவ்வாறு அறிவது ? அதுதான் பண்டங்களின் விலைவாசி 
களைக் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள குறியீட்டெண் 

ஆகும் . 
குறியீட்டெண் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என முன்னமே 
பார்த்துள்ளோம் . 

விலை உயர்ந்திருந்தால் பணத்தின் மதிப்பு 
குறைந்துள்ள தென்றும் , விலை குறைந்தால் பண மதிப்பு உயர்ந் 
ருக்கிறது என்றும் கண்டோம் . 


( 2 ) ஊழியர் , அலுவலர் சம்பளம் நிர்ணயிக்கப்படுதல் : 

வாழ்க்கைச் செலவு குறியீட்டெண் நுகர்ச்சிப் பொருள்களைக் 
கொண்டு ( அவசியப் பொருள்கள் ) தயாரிக்கப்படுவதால் , அதன் 
எண் உயர்வதைக் கணக்கெடுத்து அலுவலர் , தொழிலாளர் 
முதலானோர்க்குச் சம்பள உயர்வு அரசாலும் , வேலை கொடுப் 
போராலும் அளிக்கப்படுகிறது . 


( 3 ) இரண்டு செலாவணிகளின் வாங்குந்திறன் சமநிலை ஒப்பிடுதல் : 

( Comparing of purchasing power of two Currencies ) 

ரு நாடுகளின் விலைவாசி குறியீட்டெண்களின் 
படையில் , நாணய மாற்று 

மாற்று வீதம் ( Exchange Rate) நிர்ண 
யிக்கப்பட்டுப் பன்னாட்டு வியாபாரம் மற்றும் பல நடவடிக்கைகள் 
நடைபெறுகின்றன . 


அடிப் 


( 4 ) சமூக மற்றும் பொருளியல் இயல்புகளைப் பற்றி அறிதல் : 

ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித் தனியே குறியீட்டெண்கள் 
தயாரிக்கப்படுவதால் நாட்டில் வரவு- செலவுத் திட்டம் போடும் 
போது எந்த வித பேதமின்றி ஒவ்வொரு துறைக்கும் தேவையான 
அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய முடிகிறது . தேவையான 
அளவு எனக் கூறும் போது குறியீட்டெண்ணைக் கண்ணுற்று நிதி 
ஒதுக்கி முதலீடோ, செலவோ செய்யப்படுகிறது . ஒரு நாட்டின் 
மக்கள் தொகை அளவுக்கு மேல் சென்றுள்ளதா அல்லது அள 
வுக்குக் குறைவாக உள்ளதா என அறிய , இரண்டு ஆண்டுகளைத் 
தேர்ந்தெடுத்து - தள ஆண்டு , நடப்பு ஆண்டு - குறியீட்டெண் 


96 


மேல் நிலைப் பணவியல் 


போது , 


அமைக்கப்படுகிறது . இதே போல் தான் அரசு வரி விதிக்கும் 

பொருள்களுக்கும் , வருமானங்களுக்கும் , குறியீட் . 
டெண்ணைக் கணக்கில் கொண்டு வந்து நீண்ட ஆய்வுக்குப் பின் 
தேவையான தாங்கும் அளவுக்கு வரி இடப்படுகிறது 
நாட்டில் ஐந்தாண்டுத் திட்டத்தால் பெற்ற நன்மைகளை அளந் 
தறிய குறியீட்டெண்கள் பெரிதும் தேவைப்படுகின்றன . 


நமது 


6. பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ...) 


பண அளவுக் கோட்பாடு . ( Quantity Theory of Money ) 


சென்ற அத்தியாயத்தில் பண மதிப்பின் மாற்றத்தை ஒரு 
ஆண்டிலிருந்து மற்றொரு ஆண்டுக்கு ஒப்பிட்டுக் குறியீட் டெண்கள் 
உத 

வியால் கணக்கிட்டோம் . பணத்தின் மதிப்பு எந்த அளவுக்கு 
மாறியுள்ளது என்று தான் - பார்த்தோமே தவிர மதிப்பு மாறுவதற் 
குரிய காரணங்களை ஆய்ந்து அறியவில்லை . அதன் காரணங் 
களில் ஒன்றான - சரக்கு நடவடிக்கைகளின் ஆய்வு நோக்கத்தை 
( Transactions approach ) அதாவது , பண்ட மாற்றுச் சமன் 
பாட்டை ( Equation of Exchange ) இவ் வத்தியாயத்தில் காண் 
போம் . பண அளவுக் கோட்பாடு , பண மதிப்பு மாறுவதற்குரிய 
காரணங்களையும் , பொது விலை மட்டம் ( General Price Level ) 
நிர்ணயிக்கப்படும் விதத்தையும் விளக்குகின்றது , 


பொருளின் உற்பத்தி கூடுதலானால் விலை தானாகவே குறை 
கிறது; எல்லோரும் மலிவாக வாங்கலாம் . இதே போல் உற்பத்தி 
குறைந்தால் விலை உயர்கிறது . பொதுவாகக் கூறின் , ஒரு பொரு 
ளின் மொத்த அளிப்பு அளவும் அதனுடைய மதிப்பும் எதிர் 
வீதத்தில் மாறுகின்றன . இதே போல் , பணத்தின் அளிப்பும் 
கூடு தலானால் அதன் மதிப்பு குறைகிறது , வாங்கும் திறன் குறை 
கிறது ; அளிப்பு குறைந்தால் மதிப்பு கூடுகிறது ; வாங்குந்திறன் 
( கூடுகிறது . இதன் தத்துவம் தான் பண அளவுக் கோட்பாடாகும் . 
ஏனைய 

காரணிகள் மாறாமலிருந்தால் , பணத்தின் அளவு 
கூடுதலானால் பொருள்களின் விலை உயர்கிறது ; பணத்தின் அளவு 
குறைந்தால் பொருள்களின் விலை குறைகிறது . 

பண அளவுக் கோட்பாட்டின் ஆரம்ப காலத்தை ஆய்வு 
செய்து பார்த்தால் எந்த ஆண்டில் அது உருவெடுத்தது என்றே 
புலப்படவில்லை எனப் பொருளியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் . 
இருந்தாலும் 16 - ம் நூற்றாண்டு காலத்தில் பணத்தின் மதிப்பை 

7 


98 


மேல்நிலைப் பணவியல் 


யும் , பொது விலை மட்டத்தையும் இணைத்துக்கோட்பாடுகள் எழுதப் 
பட் டிருப்பதாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது . பதினாறாம் நூற் 
றாண்டில் புதிய நாடுகளிலிருந்து ( New World ) பழைய நாடு 
களுக்கு ( Old world ) முதன் முதலில் கூடுதலான அளவுக்கு 
வெள்ளி முதன்மையான செலாவணி நாணயம் கொண்டுவரப் 
பட்ட பின் தான் பணத்தின் மதிப்பு பற்றிய பிரச்சினை ஆரம்ப 
மாயிற்று எனப் போடின் ( Bodin ) கூறுகிறார் . மேற்கு ஐரோப் 
பாவில் பல நாடுகள் தங்களிடம் கூடுதலான பணம் இருப்பதை 
அப்போது தான் உணர்ந்தன . பொருள்களின் விலை உயரவும் 
செய்தன . 1 எனவே , ஆரம்ப கால பண அளவுக் கோட்பாடு 
( Crude Version of quantity Theory ) முதன் முதலாக உருவா 
யிற்று . இதன்படி பொது விலை மட்டம் , பண 

அளவு 
வதற்கு நேர் 

வீதத்தில் மாறுகிறது என்பது விதியாகும் . 
அதாவது பண அளவில் 25 

சதவீதம் கூடுதலானால் விலை 
வாசியிலும் 25 சதம் கூடும் . அல்லது பண அளவு இரு மடங் 
கானால் விலைவாசியும் இரு மடங்காகும் என்பதாகும் . இதை 
ஒரு வரை படம் மூலம் விளக்கலாம் . 


மாறு 


YA 


TITIITop 


P = F ( M ) 


s.a 


M M 


பணஅளவு 


X அச்சில் பணத்தின் அளவும் Y அச்சில் விலை மட்டமும் 
குறிக்கப்படுகின்றன . பணத்தின் அளவு OM ஆக இருக்கும் 
போது , விலை ‘ OP ஆக இருக்கிறது . பணத்தின் அளவு ஒரு 
குறிப்பிட்ட சத வீதம் 

உயர்ந்தால் ( அதாவது M லிருந்து 
M1 க்கு MMY 

x 100 ) விலைவாசியும் அதே சம வீதத்தில் உயரு 


OM 


கிறது ( அதாவது P யிலிருந்து P. க்கு 


PP1 
OP 


-X 100 ) பண அள 


L. Hanson Monetary Theory and Practice ( 1965 ) P. 189 


விளக்குகின்றன . 
பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ...) 

99 
வுக் கோட்பாட்டை உறுதிப்படுத்துவது என்ன வென்றால் , விலை 
மட்டத்தின் பண நெகிழ்ச்சி ( Money elasticity of Price level ) 
எப்போதும் நேர் ( Positive ) என்பதாகும் . அதாவது பூஜ்யத்தை 
விடப் பெரியது ( Greater than zero ) எனவே பழைய ( ஆரம்ப நிலை ) 
பண அளவுக் கோட்பாட்டின் படி பொது விலை மட்டம் , பண அளவு 
மாற்றத்திற்கு நேர்வீதத்தில் மாறுகிறது என்பது புலப்படும் . 
நடவடிக்கைகள் கோட்பாடு ( Transactions Theory ) 

நடவடிக்கைகள் கோட்பாடு மிகவும் பழைமையானது என்றா 
லும் , அதற்கு முக்கியத்துவம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 
தான் கொடுக்கப்பட்டது . மேலும் அக் கோட்பாடு சிறப்படையச் 
செய்த பெருமை பேராசிரியர்கள் இர்விங் ஃபிஷரையும் , எட்வின் 
டபிள் யூ கெம்மரரையும் ( Edwin W , Kemmerer ) தான் சாரும் 
பேரக் கோட்பாடு வல்லுநர்களின் ( Transacation Theorists )) 
கூற்றுப்படி பணத்தின் மதிப்பு , பண்டங்களை மதிப்பிடுவது போல் 
பணத் தேவையையும் , அளிப்பையும் சார்ந்து இருக்கிறது என்ப் 
தாகும் . எப்படி ஒரு பொருளின் விலை , சந்தையில் அதன் 
தேவைக்கும் அளிப்புக்கும் ஏற்றாற்போல் நிர்ணயிக்கப்படு 
கிறதோ அப்படியே , ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பணத்தின் 
மொத்த அளிப்பு அளவையும் , மககளின் 

தவையையும் 
பொறுத்துப் பணத்தின் மதிப்பு நிர்ணயிக்கப்படு கிறது . பணத்தின் 
அளிப்பு அளவை ஆய்வு செய்து நோக்கின் , ஒரு குறிப்பிட்ட 
காலத்தில் சராசரி பாக எவ்வளவு பணம் இருந்தது என்றும் , 
அவற்றின் சராசரி சுழல்வேகம் - ( Velocity ) என்ன வென்றும் 
கண்டு பிடிக்கப்பட வேண்டும் . பணத்திற்காக விற்கப்படும் 
பொருள்கள் , செய்யப்படும் பணிகள் , சொத்துரிமை மாற்றம் 
செய்தல் போன்ற நடவடிக்கைகள் பணத்தின் தேவையை 
நர்களின்படி , பணத்தின் மதிப்பு அல்லது விலை மட்டம் மூன்று 
காரணிகளைக் கொண்டு நிர்ணயிக்கப்படு கின்றன என அறியலாம் . 
அவையாவன : ( 1 ) இருக்கக்கூடிய சராசரி பணத்தின் மொத்த 
அளவு ( 2 ) அதனுடைய சராசரி சுழல்வேகம் , மற்றும் ( 3 ) 
வாணிப அளவு அதாவது பணத்தின் தேவை இவைகளைப்பற்றித் 
தனித்தனியே பிறகு விவரிக்கலாம் . 


இக் காரணிகளின் மூலம் அறிவதென்ன வென்றால் பணத்தின் 
அளவு மாற்றம் நேரடியாகப் பண்டங்களின் விலை மாற்றத்திற்குக் 

அமைவதில்லை . பணப்பெருக்கம் முதலில் நுகர் 


ப 


காரணமாக 


R. P. Kent-Money and Banking ( Sep , 1949 ) P. 386 , 


100 


மேல்நிலைப் பணவியல் 


வோரின் செலவு செய்யும் திறனை மிகுதிப்படுத்தி அதன் மூலமாக 
விலையைத் தூண்டுகின்றது . இக் கோட்பாடு ஆரம்பகால பண 
அளவுக் கோட்பாட்டில் சொல்லப்படவில்லை , மேலும் பணத்தின் 
சுழல்வேகம் பற்றிய கருத்துக்களும் அக் கோட்பாட்டில் தொடப் 
படவில்லை . 

இவைகள் இரண்டையும் பழைய கோட்பாட்டுடன் 
இணைத்துப் புதிதாகப் பண அளவுக் கோட்பாடு ஒன்று விவரிக்கப் 


பட்டுள்ளது . 


1752 - ல் டேவிட் ஹியூம் ( David Hume ) , கேண்டிலான் 
( Cantillon ) ஆகியோர் தெளிவான பண அளவுக் கோட்பாட்டைக் 
கணித்தனர் . ஜான் ஸ்டூவர்ட் மில் ( John Stuart Mill ) என்பவர் , 
பண்டங்களை மாற்றுவதற்காகத் தானே தவிர வேறு எந்த 
வழிகளிலும் பணம் விலைகளில் பங்கு கொள்வதில்லை எனக் கூறு 
கிறார் . காஸல் ( Cassel ) என்பவர் பண அளவு மாற்றத்தினால் 
ஏற்படும் விளைவுகளைப்பற்றிக் குறிப்பிடும் போது , தற்போது 
இருக்கக்கூடும் மொத்தப் பணம் செலுத்தப்படவேண்டியவை 
களுக்குப் போதுமான தாக இருக்க வேண்டும் ; அதற்கு ஏற்றாற் 
போல் விலை.., மட்டங்கள் தங்களுக்குள் சரி செய்து கொள்ள 
வேண்டும் . " என எடுத்துரைக்கின்றார் .4 


19 - ம் நூற்றாண்டில் தான் பண அளவுக் கோட்பாடு பற்பல 
பொருளியல் வல்லுநர்களால் மறுமலர்ச்சியடைந்தது. அதுவும் 
திருந்திய வடிவில் , கடைசியாகப் புத்துயிர் அளித்து , திருந்திய 
வடிவில் அக்கோட்பாட்டைக் கணித்து நிரூபித்துக் காட்டியவர் 
பேராசிரியர் இர்விங் ஃபிஷர் ஆவார் . முதல் உலகப் போருக்குச் 
சிறிது காலம் முன்புதான் அவர் அக் கோட்பாட்டிற்கு ஒரு நல்ல 
வடிவம் கொடுத்து வங்கி வைப்புகளுக்கும் ( Bank Deposits ) 
சட்டப் பணத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்கிக் காட்டி 
மாற்றுச் சமன்பாடு ( cquation of exchange ) என்ற வடிவில் பண 
அளவுக் கோட்பாட்டை விவரித்திருக்கிறார் . 1920 - ம் ஆண்டின் 
பண வீக்க காலத்தில் ( Period of Inflation ) இவருடைய கோட் 
பாடு நிரூபணமான தால் அது முக்கியத்துவம் அடையத் தொடங் 
கியது . இவரின் நடவடிக்கைகள் கோட்பாடு - பண அளவு , விலை 
மட்டம் பணத்தின் வாங்குந் திறன் (Purchasing power of money ) 
என்ற நூலில் அழகாக வடிக்கப்பெற்றுள்ளதை நாம் காணலாம் . 


J. S. Mill - Principles of Political Economy P. 85 . 
Gustau Cassel – The Theery of Solid Economy. ( Rev. Edn) 


P. 426 . 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ... ) 


101 


ஃபிஷரின் மாற்றுச்சமன்பாடு ( அல்லது பேரச்சமன்பாடு ) 

( Fisher s Equation of Exchange ) 


பொருளியல் வல்லுநரான ஃபிஷர் மாற்றுச் சமன்பாட்டைக் 
கீழ்க்கண்டவாறு விளக்குகிறார் : 


MV = PT அல்லது சில காலங்களில் P = MV 


TT 


இந்தச் சமன்பாட்டில் M ( பணம் ) என்பது ஒரு குறிப்பிட்ட 
காலத்தில் , பிரதேசத்தில் , புழக்கத்திலிருக்கும் எல்லாவகைப் 
பணங்களின் சராசரித் தொகையாகும் . V ( சுழல் வேகம் ) 
( Velocity ) என்பது குறிப்பிட்ட காலத்தில் ஒவ்வொரு பண அலகும் 
ஆளும் பேரச் சராசரியாகும் - பண்டங்கள் , பணிகள் மற்றும் 
பத்திரங்கள் (பிணையங்கள் ) ( Securitics ) ஆகியவைகளுக்குச் 
செலவு செய்யப்பட்டவை- இப்படியாக M.V என்பது குறிப்பிட்ட 
காலத்திய மொத்தப் பணச் செலவைக் காட்டுகிறது . அதாவது , 
மக்களின் மொத்தச் செலவுக்குச் சமமாயிருக்கும் . T ( வாணிப 
அளவு ) ( Volumc of Trade ) , என்பது குறித்த கால எல்லைக்குள் 
கடம் பெற்ற பேரத்திற்கு உட்பட்ட பண்டங்களின் அல்லது பணி 
களின் தொகையாகும் P ( விலை ) ( price ) என்பது வாணிபப் பேர 
ஒரு அலகின் சராசரி விலையாகும் . மக்களின் மொத்தச் செலவு 
( MV) , பொருள்கள் , பணிகள் மற்றும் பிணையங்கள் ஆகியவை 
களின் 

மதிப்புக்குச் ( PT ) சமமாயிரு க்கும் . எடுத்துக் 
காட்டாக ஒரு அலகு ( unit ) , பொருள் , பணியின் சராசரி விலை 

10 வீதம் 500 அல குகளுக்கு 1000 பண அலகுகள் ஒரு 
ஆண்டு காலத்தில் சராசரியாக 5 தடவைகளில் செலவிடுவதாக 
வைத்துக் கொள்வோம் . அப்படி என்றால் 500 பொருள்கள் 
மற்றும் பணிகளுக்குச் செலவிட்ட தொகை ரூ 5000/ 
ஆகிறது . அதாவது ரூ . 5000 மதிப்புள்ள பொருள்களுக்கு 
( PT ) ரூ . F000 செலவிடப்பட்டிருக்கிறது ( MV ) என்பது கருத் 


பண 


-தாகும் . 


செலவிடப்பட்ட தொகையும் . பொருள்களின் மதிப்பும் 
ஒன்றுதான் என்று கூறுவது ஒன்றும் புதிது அல்ல . இது 
அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான் . எனவே தான் இச் சமன் 
பாடு ஒரு வெறும் உண்மையைத்தான் ( Truism ) விளக்குகிறது 
எனக் கூறப்படுகிறது . வெறும் உண்மை யெனக் கூறப்பட்டாலும் 
பணத்தின் மதிப்பையும் பொருள்களின் விலை மட்டத்தையும் 
ஆராய்ந் தறிவதற்கு இது ஒரு கருவியாகப் பயன்படுகிறது . சமன் 


102 


மேல்நிலைப் பணவியல் 


கின் றன . 


பாட்டில் M , V , மற்றும் T 

ஆகிய காரணிகள் 

அடங்கி 
யுள்ளன . இந்தக் காரணிகள் தான் விலை மட்டத்தை நிர்ணயிக் 

“ விலை மட்டம் பணத்தின் அளவோடும் அதன் சுழல் 
வேகத்தோடும் நேராகவும் , பணத்தைக் கொண்டு வாங்க 
வேண்டிய 

பொருள்கள் மற்றும் பணிகள் ஆகியவற்றின் 
தொகைக்கு எதிராகவும் மாறுகிறது . ( The general leavel of 
prices varies directly with the quantity of money and its velocity 
of circulation and inversely with the volume of goods and services 
to be purchased with money ஆகவே விலை மாறுதல் மேற் 
குறிப்பிட்ட மூன்று காரணிகளில் ஏதேனும் ஒன்றாலும் ஏற்படலாம் 
எனத் தெரிய வருகிறது . பணமாற்றத்தால் மட்டும் தான் விலை 
மாறுதல் நடைபெறுகிறது 

ற பழைய 

அளவுக் 
கோட்பாடு இப்போது ஏற்றுக் கொள்ளப்படுவதில்லை . 


என் 


பண 


என்று 


ஃபிஷரின் சமன்பாட்டில் M என்பது அரசாங்கத்தால் வெளி 
யிடப்பட்டு மக்களிடம் புழக்கத்திலிருக்கும் சட்டமுறைப் 
பணத்தை மட்டும் குறிப்பிடவில்லை . வங்கிகளால் ஆளக்கூடும் 
வங்கி வைப்புகளும் ( Bank Deposits ) சட்டமுறைப் பணத்தோடு 
இணைந்து வணிகத்தில் செயல்படுகின்றன . இவ்வகைப் 
பணத்தைக் குறிப்பிடுவதற்கு M 

பெயரிடலாம் . 
இதனுடைய சராசரிச் சுழல் வேகம் V என்று குறிக்கப்படுகிறது . 
ஆகவே ஃபிஷரின் சமன்பாட்டை முழு அளவில் இவ்வாறும் 
குறிக்கலாம் . 

MV + M1V1 = PT 
இனி மெரு கேற்றப்பட்ட பண அளவுக் கோட்பாடு , இரு 
மாற்றுவழி முறைகளின் ( alternative methrods ) மூலம் உணர்த்தப் 
படுவதைப் பரிசீலிக்க வேண்டும் . ஒரு பக்கம் , இந்தக் கோட் 
பாட்டை ஒரு முற்றொருமை ( Identity ) எனக் கூறலாம் . முற் 
றொருமை என்றால் ஒரே உண்மையை இரண்டு வழிகளில் 
எடுத்துக் கூறும் அறிக்கையாகும் ( Statement ) , இவ்வகையான 
முற்றொருமை , நிலைமையைப்பற்றி 

மேலும் கூடுதலான 
விவரத்தை அளிக்கின்றதா என்பதைப் பொறுத்து அதனுடைய 
பயன் சார்ந்துள்ளது . 


மற்றொரு பக்கம் , இந்தப் பண அளவுக் கோட்பாட்டை ஒரு 
சமன்பாடு மூலம் ( equpation ) கூறலாம் . இச் சமன்பாடு 
( காரண - விளைவு உறவுகளைக் கொண்டு ( causal relationships ) 
குறிக்கப்படுகின்றது . இச் சமன்பாடு காரண - விளைவு உறவுகளை 

Lester v Chandler - An Introduction to monetary Theory 
( 1966 ) P. 23 . 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ...) 


103 . 


என்பதைப் 


விளக்குவதில் எந்த அளவுக்குத் திறனுடையது 
பொறுத்து இதனுடைய பயன் சார்ந்துள்ளது . 


முறை 


இப்படியாக , பண அளவுக் கோட்பாட்டை இரண் 
களில் குறிப்பிடலாம் . அவையாவன : 


: 


MV = PT 


முற்றொருமை 

அல்லது 
சமன்பாடு 


. 


MV = PT 


முற்றொருமை கோட்பாட்டில் ,, பணத்தின் அளவும் 
னுடைய சுழல் வேகமும் ( MV ) , ஏற்பட்ட வாணிய அளவுக்குச் 
( PT ) சமம் 

எனக் காட்டப்படுகிறது . அதாவது , இரண்டும் 
ஒன்றேதான் என முன்பே பார்த்திருக்கிறோம் . 

ஆனால் சமன் 
பாட்டில் இரண்டும் சமமாக இருப்பதற்குரிய 

காரணங்களை 
அறிய முடிகிறது . சமன்பாட்டில் 
காரண உறவுகளை விளக்கு 
மிடத்து , பணத்தின் அளவிலும் , ( Changes in M ) , விலையிலும் 
( P ) முக்கிய மாற்றம் ஏற்படுவதாகவும் , வாணிப அளவில் ( T ) 
மிகவும் சிறிய அளவில் மாற்றம் ஏற்படுவதாகவும் , சுழல் 
வேகத்தில் ( V ) எந்தவித மாற்றமும் இல்லாமல் நிலையான தாக 
இருப்பதாகவும் கொள்ள வேண்டும் . இந்த அடிப்படையில் 
ஃபிஷரின் 

கோட்பாடு அமைந்துள்ளது . பணத்தின் அளவு 
மாற்றம் விலைகளின் மேல் உள்ள , விளைவுகளை விவரிப்பதுதான் 
சமன் பாட்டின் தத்துவமாகும் . 


ஃபிஷரின் மாற்றுச் சமன்பாட்டிலூள்ள எடுகோள்கள் 

முடிவாகப் பார்த்தால் , பழைய பண அளவுக் கோட்பாட் 
டைக் கணித்த வல்லுநர்களின் கருத்துகளுக்கும் , தற்போது 
திருத்தப்பட்ட கோட்பாட்டினைக் கணித்த வல்லுநர்களின் கருத்து 
களுக்கும் அவ்வளவாக வேறு பாடில்லை . 
மானங்களை நவீன வல்லுநர்கள் தெளிவுபட விளக்கிப் பண அளவுக் 
கோட்பாட்டை விவரிக்கின்றனர் . ஃபிஷர் கூறுவது கீழ் வரு 
மாறு 


சில அனு 


என்ன காரண அடிப்படையில் பண அளவுக் கோட்பாடு 
ஒரு உண்மையாகும் என நாம் இப்போது திரும்ப விவரிப்போம் . 
எப்படி உண்மையாகும் என்றால் , பண அளவு கூடு தலினால் ஏற்படும் 
விளைவுகளில் ஒன்று , பொது விலை மட்டம் சரியான வீதப்படி உயர்வ 

9. A. C. 1 , Day , Outline of Monetary Economios ( 1967), P. 247-249 , 


104 


மேல்நிலைப் பணவியல் 


தாகும் . ( We may now restate , then , in what casual sense the 
quantity theory is true . It is true in the sense that one of the 
normal effects of an increase in the quantity of money is an 
exactly Pro - Portional increase in the general level of prices ) 


8 


மேற்கண்ட கூற்று நிரூபிக்கப்படவேண்டுமானால் சில எடு 
கோள்கள் அனுசரிக்கப்பட வேண்டும் . முதலாவது எடுகோள் 
என்ன வென்றால் பண அளவின் மாற்றம் சுழல் வேகத்தை மாற்ற 
மடையச் செய்வதில்லை என்பதாகும் . ஃபிஷர் விவாதிப்பதாவது : 
" பண அளவு குறைவாக இருக்கும்போது இருந்த பணத்தின் 
சுழல் வேகம் , பண அளவு கூடுதலானால் அச்சுழல் வேகம் ஏன் 
வேறுபட வேண்டும் என்பதற்கு ஒரு காரணமும் காட்ட முடியாது ; 
இது வெளிப்படையாகத் தெரிகிறது . " ( No reason has heen , 
or , so far as it is apparent , can be assigned , to show why the 
velocity of circulation of money ... should be different , when the 
quantity of money , is great , from what it is when the quantity 
is small ) . 

இரண்டாவது அனுமானம் , பண அளவில் மாற்றம் ஏற்பட் 
டால் அது நடவடிக்கைத் தொகுப்பை ( Volume of transactions ) 
பாதிப்பது இல்லை என்பதாகும் . 

தை ஆதரித்துக் கீழ்க்கண்டவாறு ஃபிஷர் உரைக்கிறார் : 
“ செலாவணி நாணயத்தைக் கூட்டுவதினால் , பண்ணைகள் 
(farms ) மற்றும் தொழிற்சாலைகளின் உற்பத்தியோ 

அல்லது 
சரக்கு இரயில் வண்டிகள் அல்லது கப்பல்களின் வேகமோ 
கூடுவதில்லை . தாரை போன்ற வாணிபம் ( Stream of business ), 
இயற்கைக் கனிவளங்களையும் , தொழில் நுட்ப நிலைமைகளையும் 
பொறுத்துத்தான் அமைகிறதே தவிர , பண அளவைப் பொறுத்து 
அமைவதில்லை . உற்பத்தி , போக்குவரத்து மற்றும் விற்பனை ஆகி 
யவை ஆள்சார் திறமைகளும் , தொழில் நுட்பங்களும் சேர்ந்தா 
லன்றி , ஒன்று கூட பணத்தின் அடிப்படையில் இல்லை 
எனவே , நாம் முடிவாகக் கொள்வது என்னவெனில் பணத்தின் 
அளவு மாற்றம் பணத்திற்காக விற்கக் கூடும் பொருள்களின் 
அளவைப் பாதிப்பதில்லை என்பதாகும் . 1 . 

மூன்றாவது அனுமானம் , தொடர்காரண நிலை ( Chain of 
causation ) ( பணத்திலிருந்து விலை மட்டத் திற்குச் செல்லுகிறதே 

Fisher the Purahasingpewer of Money , P. 157 .. 
Ibid , P. 154 . 
9 Ibid P.P. 155- 156 . 


8 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ... ) 


105 


தவிர , விலை 

மட்டத்திலிருந்து பணத்திற்குச் செல்வதில்லை 
என்பதாகும் . அதாவது , பண அளவு மாற்றம் விலை மட்டத்தைப் 
பாதிக்கிறதே தவிர விலைமட்ட மாற்றங்கள் M , V , அல்லது 
T- ஐ பாதிப்பது இல்லை . இந்நிலையை ஃபிஷர் விவரிப்பதாவது : 
மாற்றுச் சமன் பாட்டில் , சாதாரணமாக , 

விலை மட்டம் 
முற்றிலும் ஒரு செயலற்ற மூலப் பொருளாகும் . மற்ற மூலப் 
பொருள்களால் மட்டுமே இது கட்டுப்படுத்தப்படுகிறது . 
மற்றவைகளைக் கட்டுப்படுத்த இயலாது 10 (" The price level is 
normally the one alsolutely passive element in the equation of 
exchange . It is controlled solely by the other elements ...... 
but exerts no eontrolover them ) . 


நான்காவது அனுமானம் , நிறைவுடை வேலை வாய்ப்பு ( full 
employment ) நாட்டில் நிலவுவதாகக் கொள்ளவேண்டும் . அதா 
வது , வேலை மட்ட நிறைவு அடைந்த பின்னரே பண அளவின் 
அதிகரிப்பு விலை மட்டத்தைப் பாதிக்கும் . நிறையிலா வேலை 
வாய்ப்பு இருக்கும்போது மாற்றுச் சமன்பாட்டில் சமமான நிலை 
காண முடியாது என்பது ஃபிஷரின் வாக்கு . 


பண 


ஐந்தாவது அனுமானம் , 

அளவு மாற்றங்களின் 
விளைவுகள் நெடுங் காலத்தில் நிகழ்கின்றன என்பதாகும் குறுகிய 
காலத்தில் அவ்வளவாக மாற்றங்கள் ஏற்படுவதில்லை என ஃபிஷர் 
ஒப்புக்கொள்கிறார் . கூல் பர்ன் ( W. A. L. Coulborn ) கூற்றுப்படி , 
ஃபிஷரின் கோட்பாடு ஒரு நெடுங்காலக் கோட்பாடாகும் . மேலும் 
நிலை பெயர்வு காலம் ( Trasition period ) முடிந்த பிறகு தான் , 
பண அளவு மாற்றம் விலை மட்டத்தைப் பாதிக்கிறது என்றும் 
அவர் கூறுகிறார் . 11 


மேற்கண்ட ஐந்து முக்கியமான எடுகோள்களின் அடிப் 
படையில்தான் மாற்றுச் சமன்பாடு அமைந்திருக்கிறது 

எனக் 
கொள்ள வேண்டும் . 


சமன்பாட்டிலுள்ள காரணிகள் - விளக்கம் 

பண அளவு ( M ) : M என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் , 
பிரதேசத்தில் புழக்கத்திலிருக்கும் எல்லா வகைப் பணங்களின் 
சராசரித் தொகையாகும் . இதில் அடங்குவன ( 1 ) சட்டமுறைப் 
பணம் புழக்கத்திலிருப்பவை ( 2 ) காசோலைகள் ( cheques ) விடுத்து 


10 


Ibrd P. 172 . 
11 

Ibid -P . 159 . 


களிலும் 


காப் 


சொத்துக்கள் 
106 

மேல்நிலைப் பணவியல் 
இயக்கக்கூடும் வங்கி வைப்புப் பணம் . இந்த இருவகைப் பணங் 

புழக்கத்திலிருப்பவைகளை மட்டுமே கணக்குக்கு 
எடுத்துக் கொள்ள வேண்டுவதென்பது மிகவும் சுட்டிக் காட்டப் 

வேண்டியதாகிறது . பணத்திட்ட அமைப்பில் ( monetary 
system ) எத்தனை யோ பண வகைகள் இரட்டிப்பதாக ( duplications ) 
இருப்பதையும் , ஒரு சில வகைப் 

பொருள்கள் , பணிகள் 
விற்றல் , வாங்கல் மற்றும் சொத்துரிமை மாற்றம் செய்தல் 
ஆகிய நடவடிக்கைகளில் பயன்படுத்தாமலிருப்பதையும் நாம் 
தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது . பொன் காப்பிருப்பு 
களும் பொற் சான்றுகளும் ( Gold rcserves and gold certificates ) , 
வெள்ளிக்காப்பிருப்புகளும் , வெள்ளிச்சான்றுகளும் , வங்கிப் 
பணத்தாள்களும் ( bank notes ) பணத் தாள்களுக்குள் 
பிருப்புகளும் , மற்றும் வங்கி தேவை வைப்புகளும் ( bank demand 
deposits) அதற்கான காப்பிருப்புகளும் ஆங்காங்கே ஒவ்வொரு 
நாட்டிலும் இருக்கலாம் . 

ஆகவே பணத்தின் அளவைச் சரியாக மதிப்பீடு ( estimate ) 
செய்ய வேண்டுமானால் எல்லா இரட்டிப்புகளையும் 
வேண்டும் . முதன் முதலாக , ஏனைய பண வகைகளுக்கு அடிப் 
படையாக ( backing ) அல்லது காப்பிருப்பாக வைக்கப்பட்டிருக்கும் 
உலோகப் பணத்தை ( metallie money ) 

சேர்க்கக் 
கூடாது . 

இரண்டாவதாக , காப்பிருப்பாக உள்ள உலோக மற்ற பண 
வகைகள் ( non matallic money ) நீக்கப்பட வேண்டும் . கடைசி 
யாக , 

காப்பிருப்பு நோக்கங்களுக்காக அல்லது வங்கிகளுக் 
குள்ளிருக்கும் பொறுப்புகளைத் தீர்ப்பதற்காக வங்கிகள் அவை 
களுக்குள் வைத்திருக்கும்- நடப்பு வைப்புகள் 

கணக்கிலி 
னின்றும் நீக்கப்பட வேண்டும் . 
இதிலிருந்து அறிவதென்ன வெனில் 

பணத்தின் அளவு 
மாற்றம் ஆகியவைகளுக்கு உடனடியாக செலவிடக் 

கூடிய 
தயாராக இருக்கும் மொத்தப் பணமாகும் ( rhe) 
quantity of money may be descibed as the total of all types 
which are available for immediate spending for commodities, 
services and property rights ) " . 

துவரை , பண அளிப்பில் சட்டமுறைப் பணமும் , வங்கி 
வைப்புப் பணமும் பங்கு பெறுகின்றன எனப் பார்த்தோம் . இனி 

Raymond P , Kant , Money and Banking , P. 388 , 


கணக்கில் 


அளவில் 


12 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ...) 


107 


அவ்விரு வகைப் பணத்தின் அளிப்பை நிர்ணயிக்கும் காரணிகள் 
யா வை எனப் பார்ப்போம் . 


பண அனிப்பை நிர்ணயிக்கும் காரணிகள் : 

பண வெளியீட்டின் அளவு , அதற்குத் தேவையான அடிப் 
படை இருப்பைப் பொறுத்து அமைகிறது . அடிப்படை வீதத்தை 
உயர்த்தினால் பண அளிப்பு குறையும் ; வீதத்தைக் குறைத்தால் 
அளிப்பு கூடு தலாகலாம் அடிப்படை இருப்பில் அடங்குவன 
மூன்றாகும் . ( 1 ) பொன் இருப்பின் அளவு ( Monetary gold stock ) 
- இவ் விருப்பில் முற்காலத்திய இருப்பும் , தற்காலத்திய பொன் 
உற்பத்தியும் , பொன் இறக்குமதி , ஏற்றுமதியும் அடங்கும் . 
( 2 ) அரசால் வெளியிடப்படும் பணம்- இதில் பொன்னைத் தவிர 
நாணயங்களும் , பொற்சான்றுகளைத் தவிர தாள் பணமும் ( Paper 
moncy ) அடங்கும் . 


( 3 ) மைய வங்கிக் கடன் பொறுப்புகள் ( central bank credit 
outstanding ) : மைய வங்கி மிகுதியான அளவுக்குக்கடன் கொடுத் 
தாலும் முதலீடு செய்தாலும் பணப் புழக்கம் மிகுதியாகிறது . 
இதே போல் கடன் பொறுப்புகள் குறைக்கப்பட்டாலும் பணப் 
புழக்கம் குறைய ஆரம்பிக்கும் . ஏனென்றால் கடனாளிகள் தங்கள் 
கடன்களைத் திரும்பச் செலுத்துவர். 


இப்படியாக , மேற்குறிப்பிட்ட மூன்று அடிப்படைகளில் எதில் 
மாற்றம் கண்டாலும் மொத்தப் பணத் தொகை மாறும் . முதலில் , 
பொன் திட்டத்தை ( Gold Standand ) அடிப்படையாகக் கொண்ட 
நாட்டில் பொன் எடுப்பில் ஒரு சிறு மாற்றம் கண்டாலும் பண 
அளிப்பைப் பாதிக்கும் . எனவே , பொன் திட்டமுடைய நாட்டில் 
மைய வங்கியின் கடன் பொறுப்பு அதன் பொன் காப்பிருப்புடன் 
இணைக்கப்பட்டிருக்கும் . அத்திட்டத்தினின்றும் விலகி வேறு 

திட்டங்கள் கையாளப்படுமானால் பணத் தொகைக்கும் 
பொன்னுக்கும் உள்ள தொடர்பு சுருங்கிவிடுகிறது . மாற்றுரிமை 
யற்ற தாள் பணத்திட்டத்தின் கீழ் ( inconvertible paper standard ) 
பொற் பணம் ( monetary gold ) அவ்வளவு முக்கிய அடிப்படை 
அல்ல ; பெரும்பாலும் அரசுப் பணமும் , 

வங்கிக்கடன் 
பொறுப்புகளும் அடிப்படையாகும் . 


பல 


மைய 


இரண்டாவதாக , மக்கள் பணத் தொகையை எவ்வளவு 
ரொக்கமாகவும் எவ்வளவு வங்கி வைப்பாகவும் வைத்திருக்க 
விரும்புகின்றார்கள் என்பதைப் பொறுத்திருக்கின்றது . மக்கள் 
எல்லா நடவடிக்கைகளுக்கும் ரொக்கத்தைக் கொண்டு ஆள்வ 


108 


மேல்நிலைப் பணவியல் 


தைக் குறைத்து காசோலைகளை அதிகமாக ஆள முன் வந்தால் , 
அடிப்படை ரொக்கத்தின் மேல் பெருக்கக் கூடிய பணத் தொகை 
அதிகமாகக் கூடும் . இது எதனாலென்றால் ஒரு ரூபாயை கைக்குக் 
கைமாற்றிக் கொண்டு போனால் அது ஒரு ரூபாயாகத்தான் 
இருக்கும் . ஆனால் அதே ஒரு ரூபாயை வங்கியில் காப்பிருப்பாக 
வைத்துக் கடன் ஆக்கம் செய்தால் அது பல ரூபாய்களாகி ,, 
காசோலை மூலம் பெருகித் தனது பணியைச் செய்யும் . எடுத்துக் 
காட்டாக , வங்கி வைப்புகளுக்கு ( காசோலைக்குட்பட்ட ) 10 சத 
வீதம் பொன்னோ, செலாவணியோ காப்பிருப்பு வைக்க வேண்டு 
மென்றிருந்தால் ஒரு ரூபாய் இருப்பு 10 ரூபாய் அளவுக்குவைப்பு 
களை ஏற்படுத்தும் ; 20 சதவீதம் என்றிருந்தால் 5 ரூபாய் 
அளவுக்கு வைப்புகளை உற்பத்தி செய்ய முடியும் . மக்கள் எல்லா 
வகைப் பேரங்களுக்கும் ரொக்க ஆட்சியை அதிகப்படுத்துவார் 
களானால் மொத்தப் பணத் தொகை குறைவாகி விடும் . 


மூன்றாவதாக , மொத்தப் பணத்தொகை வங்கிகளின் காப் 
பிருப்பு வீதத்தைப் பொறுத்திருக்கிறது. வங்கிகளின் ரொக்க 
இருப்புக்கும் வைப்புக்கும் வழக்கப்படியோ சட்டப்படியோ ஒரு 
வீதச் சாரம் இருக்கிறது . ரொக்க இருப்பு வீதம் உயர்த்தப்படின் 
வங்கியின் வைப்புப்பணம் குறையும் . மேலே குறிப்பிட்ட எடுத்துக் 
காட்டை மீண்டும் இங்கே குறிப்பிடலாம் . 


ஆகவே , நாட்டின் மொத்தப் பணத்தொகை , அடிப்படை 
பொன் இருப்பு , அரசுத் தாள்பண வெளியீடு , 

மைய 

வங்கிப் 
பொறுப்பு ஆகியவைகளையும் மக்கள் விருப்பத்தையும் , வங்கிகளின் 
ரொக்க வீதாச்சாரத்தையும் பொறுத்தது எனக்கூறலாம் . 


பணச் சுழல் வேகம் ( V ) : 

பணத்தின் அளிப்பு அளவில் ஏற்படும் மாற்றம் நேரடியாக 
விலைவாசிகளைப் பாதிப்பதில்லை என்றும் , செலவினங்களின் அள 
வைப் பொறுத்துத்தான் விலைகள் மாறுகின்றன என்றும் , 
அளிப்பும் , செலவினங்களும் நிறைவுடன் ஒன்றுடன் ஒன்று 
தொடர்புகொள்ள வில்லை யென்றும் பார்த்தோம் வேறு முறைப் 
படி கூறின் , பணச் சுழல் வேகம் , செலவுத் தொகையை ( Volume 
of expenditure ) 


பண 


நேரடியாக நிர்ணயிக்கும் கார ல் ஒன்றாக 

றாக இருந்து 
விலையை நிர்ணயிக்கிறது . பணத்தின் மதிப்பு இவ்வாறாகக் கணிக் 
கப்படு கிறது . உண்மையில் பார்க்கப்போனால் , பல 

காலங்களில் 
பணத்தின் அளவு மாறுபடுவதற்குக் கூடுதலாகவே பணச்சுழல் 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ...) 


109 


வேகம் மாறுபடுகிறது ; சில காலங்களில் இன்னும் சற்றுக் கூடுத 
லாகவே பணச்சுழல் வேகம் மாறுபடுகிறது 


பணத்தின் பணிகள் 

பணிகள் மாற்றுச் சாதனமாகவும் , மதிப்பின் 
இருப்பாகவும் இருப்பதாகும் . பணத்தைப் பெற்றவுடன் செலவு 
செய்து கொண்டே போனால் பரிவர்த்தனைச் சாதனமாக மட்டுமே 
அது 

விளங்குகிறது . மதிப்பின் இருப்புக்கு வேலையே இல்லை . 
ஆனால் எல்லோரும் அவ்வப்போது பணத்தைச் செலவு செய்து 
விடுவதில்லை . தேவைப்பட்டபோது தேவையான பொருள்களை 
வாங்குவதற்காகப் பணத்தைச் சேமித்து வைக்கிறார்கள் . சேர்த்து 
வைக்காமல் அவ் வப்போது செலவு செய்தால் பணத்தின் 
புழக்க வேகம் எல்லையற்றதாகும் . இதற்கு மாறாக , பணத்தின் 
சேமிப்பு கூடுதலானால் புழக்க வேகம் குறையும் . அதாவது , 

பணத்தின் வரவு - செலவுக்கிடையில் அதன் தங்கியிருக்கும் 
சுராசரிக் காலம் நீண்டால் சுழல் வேகம் குறையும் . ( The 
longer this average interval of rest between receipt and 
expenditure the lower is its velocity of circulation ). 

இனிமேல் சுழல் வேகத்தை நிர்ணயிப்பன யாவை என்று 
பார்ப்போம் . : 


( 1 ) கடன் முறை பெரிதும் ஆளப்பட்டும் , நிதிநிலையங்கள் 
வளர்ச்சி பெற்றும் இருந்து மக்கள் அவ் வசதிகளைப் பயன்படுத்திக் 
கொண்டால் பணத்தின் சுழல் வேகம் மிகுதியாகும் . இல்லையேல் 
பணம் முடங்கிக் கிடக்கும் . மக்கள் தங்கள் வருமானத்தில் ஒரு 
பகுதியைச் சேமித்துத் தான் வைக்க வேண்டியிருக்கிறது . கடனை 

லகுவாகவும் , துரிதமாகவும் பெறுவதற்கு வேண்டிய வசதிகள் 
இல்லாமலிருப்பதால் மிகு தியான அளவுக்குச் சேமித்து வைக்க 

தூண்டப்படுகிறார்கள் . சுருங்கக் கூறின் , 
கொடுத்தல் , முதலீடு செய்தல் , கடன் பெறுதல் ஆகியவைகள் 
நன்கு ஆளப்பட்டால் பணத்தின் சுழல் வேகம் கூடுகின்றது ; 
அவைகள் நன்கு ஆளப்படவில்லையா சுழல் வேகம் குறை 


மக்கள் 


கடன் 


கிறது . 


( 2 ) சேமிப்புக்கும் , நுகர்வுக்கும் ( Saving and consumption ) 
இடையில் மக்களின் பழக்க வழக்கமும் , மனப்போக்கும் முன் 
னேறவில்லையானால் பணச்சுழல் வேகம் தடைபடு கிறது . அவர்கள் 
பணத்தைச் சேமிக்கும் போது முடக்க ஆரம்பிக்கின்றனர் ; முடக் 
கினால் சுழல் வேகம் குறைகிறது . ஆனால் வருமானத்தில் பெரும் 
பான்மையான வைகளை நுகர்ந்தால் சுழல் வேகம் மிகுதியாகிறது . 

. Knut Wicksell Interest and Prices ; London , 1936 , P. 52 


13 


110 


மேல்நிலைப் பணவியல் 


( 3 ) பணம் செலுத்து முறைகளைப் ( System of payments ) 
பொறுத்தும் சுழல்வேகம் அமைகிறது ( அ ) மக்களிடம் பணம் 
அடிக்கடி வருவதும் செலுத்தப்படுவதுமாக இருந்தால் சராசரியில் 
பணம் முடங்கிக் கிடக்கும் காலம் சிறியதாகவே இருக்கும் . இதை 
ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் விளக்கலாம் . 1 வாரம் ஏழு ரூபாய் 
கூலி பெறுபவன் நாளொன்றுக்கு ரூபாய் ஒன்று செலவு செய்வா 
னாயின் சராசரியில் அவனிடம் பணம் முடங்கிக்கிடக்கும் காலம் 
31 நாட்களாகும் . அதாவது ஒரு ரூபாயின் சராசரி சுழல் வேகம் 
வாரத்திற்கு இரண்டு ; திங்களுக்கு 8. ஒரு திங்களுக்கு ரூ . 30 
வருமான மாயின் முடங்குகாலம் 15 நாள் ஆகும் . ஆகவே 
சராசரி சுழல் வேகம் இரண்டு . அதாவது வரவு செலவு இடை 
வேளையைக் குறைத்தால் சுழல் வேகம் கூடுதலாகிறது . ( ஆ ) 
வருமானம் 

வருவது ஒழுங்கானதும் உறுதியானது மானால் 
பணத்தை முடக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ;; 
செலவு அவ்வப்போது செய்யப்பெறும் . அதனால் பணச் சுழல் 
வேகம் கூடும் ( இ ) வரவும் , செலவும் ஒரே நேரத்தில் ஒரே 
அளவாக நிகழ்கின்றனவா , கால இடையீடும் அளவு வேறுபாடும் 
உண்டா என்பதும் முக்கியமாகக் கவனிக்கப்பட வேண்டும் . 
பணம் வருவதும் செலவு செய்வதும் ஒரே காலத்தில் நடை 
பெற்றால் சுழல் வேகம் அதிகமாகும் . வாரந்தோறும் அல்லது 
திங்கள் தோறும் வாங்கப்பட்ட சம்பளம் பொருள்களை வாங்குதல் , 
கடனைத் திரும்பச் செலுத்துதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு 
உடனே செலவு செய்யப்பட்டால் பணத்தின் சுழல் வேகம் அதிக 
மாகும் . நாள்தோறும் சம்பளம் வழங்கப்பட்டு அவவப்போது 
செலவு செய்யப்பட்டால் சுழல் வேகம் இன்னும் அதிகமாகும் . 


( 4 )பணத்தை எவ்வளவு வேகமாக ஓரிடத்திலிருந்து வேறொரு 
இடத்திற்கு அனுப்பக் கூடும் என்பதும் சுழல் வேகத்தைப் 
பாதிக்கும் . போக்கு வரத்துச் சாதனங்கள் மற்றும் அனுப்புதல் சாத 
னங்கள் நன்கு அமைந்து இருந்தால் சுழல் வேகம் கூடுதலாகும் . 


இதுவரை பார்த்த நான்கு காரணிகளும் நாட்டின் பொரு 
ளாதாரம் , நிதி , மக்கள் பழக்க வழக்கங்கள் ஆகியவைகளைச் 
சார்ந்து அமைந்திருக்கின்றன . இவைகள் பணச்சுழல் வேகத்தை 
நெடுங்காலத்தில் நிர்ணயிக்கின்றன எனலாம் . ஆனால் குறுகிய 
காலங்களிலும் குறிப்பாக வீக்கம் ( Inflation ) வாட்டம் ( deflation ) 

றும் வாணிபச் சுழல் ( Business cyclc ) ஆகிய காலங்களிலும் , 
பணச் சுழலின் வேகம் வேறுபடுவதுண்டு . ( 5 ) அவ்வப்போது 

L. V. Chandler , An Introduction to Monetary Theory , 1966 , 
P.P 37-38 . 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ) 

111 
எதிர்காலத்திய வருமானத்தைப் பற்றிய மக்களது எண்ணம் 
மாறும் போதும் பணச்சுழல் வேகம் மாறும் . எதிர் காலத்தில் 
வருமானம் உயரும் , உறுதியாக இருக்குமெனக் கருதினால் 
செலவு கூடும் ; சுழல் வேகமும் கூடும் . 


( 6 ) எதிர் காலத்தில் விலைவாசிகள் உயரும் என்று கருதப் 
பட்டாலும் பொருள்களை அதிகமாக வாங்குவதற்கு முற்பட்டு 
மக்கள் செலவை நீட்டுவார்கள் . இதனால் புழக்க வேகம் அதிக 
மாகும் . இதற்கு எதிர்மாறாக எதிர்காலத்தில் வருமானம் 
குறையு மென்று அல்லது விலைவாசிகள் குறையுமென்று நினைப் 
பார்களானால் அவர்கள் பணத்தை முடக்க எத்தனிப்பார்கள் . 
இதன் விளைவாக , பணச்சுழல் வேகம் குறையும் . 


வாணிப அளவு ( Volume of Trade ) ( T ) 


என 


T என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட 
காலத்தில் பணத்திற்காக விற்கப்படும் பண்டங்கள் , பணிகள் , 
மற்றும் பிணையங்கள் 

ஆகியவைகளைக் குறிக்கின்றது 
முன்பே பார்த்திருக்கிறோம் . பணத்திற்காக விற்கப்படும் ஒவ் 
வொரு பொருளும் கணக்கிற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது ; 
ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தடவை விற்கப்படும் போதும் 
கணக்கிடப்படுகிறது . 


யாவை என 


இந்த வாணிப அளவை ( T ) நிர்ணயிப்பன 
இனிப் பார்ப்போம் : 

( 1 ) பொருள்கள் , பணிகள் ஆகியவைகளின் உற்பத்தி 
திறனைப் பொறுத்து வாணிப 

அளவு 

அமைந்திருக்கின்றது . 
உற்பத்தித்திறன் , மக்கள் தொகை , 

தொகை , அவர்களின் உடல்நலம் , 
சக்தி ஆகியவைகளைக் கொண்டும் , இயற்கை வளங்கள் 
தேசத்தின் பரப்பு , மூலதனம் , தொழில் நுட்ப அறிவு ஆகிய 
வைகளைக் கொண்டும் அமைகிறது ( 2 ) வியாபாரச் செழிப்புக் 
காலங்களில் தான் இவைகளால் பயன் கிடைக்க முடியும் . ஆனால் 
மந்த காலங்களில் , எவ்வளவு தான் உற்பத்திக்காரணிகளை நன்கு 
பயன்படுத்தினாலும் , காரணிகள் நன்றாக அமைந்தாலும் உற்பத்தி 
பெருகாது . 

வாணிப நடவடிக்கைகளின் அளவு குறையும் . 


( 3 ) வாணிப அளவு , பொருள்கள் , பணிகள் உற்பத்தியை 
மட்டும் சார்ந்து அமையவில்லை . ஒவ்வொரு பொருளும் எத்தனை 
தடவை வாணிபத்தில் பங்கு கொள்கின்றது என்பதையும் பார்க்க 
வேண்டும் வேலைப்பாகுபாடும் , சிறப்புத் தேர்ச்சியும் ( Specialisation 


112 


மேல்நிலைப் பணவியல் 


அதிகமாக உள்ள சமுதாயத்தில் பொருள்கள் கை மாறுவது அதிக 
மாக இருக்கும் . இதற்கு மாறாக இருப்பின் , கைமாறுவதும் குறை 
வாக இருக்கும் . 


( 4 ) புதிதாகப் பிணையங்கள் விற்பனை செய்யப்படுதலும் T ஐ 
நிர்ணயிக்கிறது . இதில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எத்தனை 
தடவை பிணையங்கள் விற்கப்பட்டிருக்கின்றன , எந்த நோக்கத் 
திற்காக ஊக வாணிபத்திற்காகவா அல்லது வேறு நோக்கத்திற் 
காகவர விற்கப்பட்டிருக்கின்றன என அறிவது அவசியம் . 


( 5 ) கடைசியா கப் பண்டமாற்று ( barter ) நடவடிக்கை எவ் 
வளவுக் கெவ்வளவு காணப்படுகிறதோ அவ்வளவுக்கும் பணத் 
திற்கு முக்கியத்துவம் இல்லையாதலால் பணத்தின் மூலமாகச் 
செய்யப்பட்ட வாணிப தொகை குறைகிறது . பண்டமாற்று 
வழியாக நடக்கும் நடவடிக்கைகள் கூடுதலானாலோ , குறைந் 
தாலோ விலை மட்டம் பாதிக்கப்படுகின்றது . 


இனி ஃபிஷரின் சமன் பாட்டிலுள்ள கடைசிக் கார ணியான 
P ( விலை மட்டம் ) ஐப்பற்றிப் பார்ப்போம் . 
விலை மட்டம் ( P ) : 

ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் T- யின் ஒரு அலகு சராசரிப் 
பணத்தின் மதிப்பைக் குறிப்பிடுவது P ஆகும் . தொழில் நுட்ப 
கூற்றுப்படி பார்த்தால் , P என்பது நடவடிக்கைகளில் ஈடுபட் 
டுள்ள எல்லாப் பண்டங்கள் , பணிகள் , பிணையங்கள் ஆகிய 
வற்றின் விலைகளின் நிறையிட்ட கூட்டுச்சராசரி யாகும் ( Weighted 
Arithmetic Average) இதைப் பொது விலை மட்டம் என வும் 
கூறலாம் . 


பண அளவுச் சமன் பாட்டின் குறைபாடுகள் : 

( 1 ) பண மதிப்பு மாற்றத்தை எடுத்துக் காட்டுவதற்கு 
பண அளவுக் கோட்பாடு முயற்சிக்கிறதே தவிர , பணத்தின் 
மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதற்கு எந்த விதது 
விளக்கமும் தரவில்லை . செலவிடப்பட்ட பணத்தொகையும் , 
பொருள்களின் மதிப்பும் ஒன்று தான் என்ற சாதாரண உண் 
மையை மட்டும் எடுத்துரைக்கிறது . 

( 2 ) அளிப்பு மற்றும் தேவை ஆகிய கோட்பாடுகளின் 
அடிப்படையில் எவ்வாறு பொருளின் விலை நிர்ணயம் செய்யப் 
படுகிறதோ அவ்வாறே பணத்தின் மதிப்பும் நிர்ணயம் செய்யப் 


113 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ...) 


என் 


தான் 


படுகிறது . அப்படியிருக்க 

ஃபிஷரின் 

சமன்பாடு பணத்தின் 
அளிப்புப் பகுதிக்கு மட்டும் கூடுதலான அளவுக்கு முக்கியத்துவம் 
கொடுத்து , விலைவாசி மாற்றத்திற்குப் பணத்தின் அளவுதான் 
காரணம் 

று முடிக்கின்றார் . இருந்தாலும் பணத்தின் 
தேவைப் பகுதி முற்றிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது 

எனக் கூற 
முடியாது . பழைய ( செப்பனிடாத ) பண அளவுக் கோட்பாட்டில் 
வேண்டுமானால் தேவைப்பகுதி ஓதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் . 
பணத்தின் பணிகளைப் பணம் செய்வதால் பணம் தேவைப் 
படுகிறது . ஏனைய பொருள்களைப் போலல்லாமல் பணத்திற்காகப் 
பணத்தை விரும்புவதில்லை என முன் அத்தியாயத்தில் பார்த் 
திருக்கிறோம் . பணத்தினால் பொருள்கள் வாங்க முடிகின்றது 
என்பதால் பணத்தை விரும்புகின்றோம் . 

அதாவது , 
பணத்தின் தேவை என்று கூறினால் பணத்தை வைத்துக் 
கொள்ள விரும்புதல் எனப் பொருள்படும் . மனிதன் பணத்தை 
மூன்று காரணங்களுக்காக வைத்துக் கொள்ள விரும்புகிறான் . 
ஒன்று பேர 

நோக்கம் ( Transactions motive ) வாழ்க்கைப் 
பொருள்கள் , பணிகள் முதலியன வாங்குதல் , விற்றல் . இரண் 
டாவது , எச்சரிக்கை நோக்கம் ( Precautionary motive ) வாழ்க் 
கையில் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் எதுவும் ஏற்படும் போது 
அதனை எதிர் கொள்வதற்காக , வருமானத்தில் ஒரு பகுதியை 
ரொக்கமாகக் காப்பிருப்பு வைத்துக் கொள்ளல் . மூன்றாவது , 

இலாப நோக்கம் ( Speculative motive ) மேற் சொன்ன 
இரண்டுக்கும் பணம் ஒதுக்கப்பட்டது போக ஏதாவது எஞ்சி 
யிருக்கும் தொகையை ஊக இலாப நோக்குடன் முதலீடு செய் 
வதற்காகச் சேமித்து வைத்துக் கொள்ளல் . 

மாற்றுச் சமன்பாட்டில் பணத்தின் அளவு எனக் குறிப்பிடும் 
போது புழக்கத்திலுள்ள பணத்தை மட்டும் தான் குறிப்பிடுகிறது 
பணத்தின் தேவைப் பகுதியில் எதிர்காலத் தேவைக்காக 
ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் பணத்தைப்பற்றியோ அல்லது 
அதன் விளைவுகளைப் பற்றியோ குறிப்பிடவில்லை . பணத்தின் 
தேவைப் பகுதியைப் பற்றி ஏன் அவ்வளவு கவனம் செலுத்தப் 
பட வேண்டும் என்றால் அதற்கும் பணச் சுழல் வேகத்திற்கும் 
தொடர்பு இருப்பதால் தான் . பணம் முடக்கப்படுவது மிகுதியாக 
மிகுதியாக சுழல் வேகம் குறைகிறது . எனவே , தேவைப்பகுதியில் , 
முடங்கிக் கிடக்கும் பணத்தைப்பற்றி ஒன்றும் குறிப்பிடாததால் 
பண அளவுக் கோட்பாடு திறனாய்வுக்குள்ளாகிறது . 

( 3 ) நான்கு காரணகளான M , V , P மற்றும் T ஆகியவை 
தனித்து இயங்கக் கூடியவைகள் அல்ல . பண அளவுக் கோட் 
பாட்டுப்படி V மற்றும் T நிலையான தென்றும் , தனித்தும் இயங்கு 

8 


ஊக 


இருக்கிறது . 
114 . 

மேல்நிலைப் பணவியல் 
கின்றன என்றும் பண அளவு மாற்றத்தால் விலை மாறு 
என்றும் பார்த்தோம் . ஆனால் முன் அனுபவத்தைக் கொண்டு 
பார்த்தால் வீதச் சாரப்படி பணத்தின் அளவு ( சட்டமுறைப்பணம் ) 
கூடு தலாகாமலேயே விலை உயர்ந்திருக்கிறது . இதற்குக் காரண 
பணத்தின் சுழல்வேகம் கூடுதலான தால் தான் . எடுத்துக் காட் 
டாக 1923 - ல் ஜெர்மனியில் விலைவாசிக் குறியீட்டு எண் நம்ப 
முடியாத அளவுக்குப் போர்க் காலத்தின் முன் உள்ள நிலையை 
ஒப்பிடும்போது உயர்ந்திருக்கிறது . அதாவது ( 100 ) % உற்பத்திக் 
காரணிகள் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு நிறைவுடை வேலை 
வாய்ப்பு ஏற்பட்ட பின் மேன் மேலும் புழக்கத்தில் விடப்படுகிறது . 
பணம் உற்பத்தியைப் பெருக்குவதற்கு வழியில்லாததால் பொருள் 
களின் விலையில் தாக்கப்படுகின்றது ; மெய் வீக்கம் ( True infla 
tion ) ஏற்படுகிறது . பொருள்களின் விலைவாசிகள் உயருகின்றன 
என்றால் பணத்தின் மதிப்பு சரிகிறது எனப் பொருள் . அதாவது , 
மக்கள் பணத்தைச் சேமித்து வைப்பதற்குப் பதில் பொருள்களைச் 
சேர்க்க விரும்புவர் . இப்படி ஒவ்வொருவரும் நினைத்து அவ்வாறு 
செயல்பட்டால் பொருள்கள் வாங்கப்படுவதற்கு உபயோகப் 
படுத்தப்பட்ட பணத்தின் சுழற்சி கூடிக் கொண்டே போகிறது . 
இப்படியாகப் , பண அளவு உயர்வோடு 

சுழல்வேகமும் ( V } 
சேர்ந்து உயர்ந்து கொண்டே போகிறது . இவ்விடத்தில் தான் 
மிகையான வீக்கம் ( Hyer Inflation ) நாட்டில் ஏற்பட்டுள்ள 
கூறுகிறோம் . 

இதே நிலைதான் ஜெர்மனியிலும் 
1923 - ல் நிலவியது . ஜெர்மன் அரசு பணத்தின் சுழல்வேகத் 
தைக் கட்டுப்படுத்த வழி முறைகளைக் கையாண்டதே தவிர , 
பணத்தின் அளவைக் கட்டுப்படுத்த முயலவில்லை. 

எனவே 
சமன்பாட்டில் சொல்லப்பட்டபடி சுழல் வேகம் நிலையானது 
எனவும் தனித்து இயங்குகிறது எனவும் கூறமுடியாது . இதே 
போல் தான் , பணத்தின் அளவு உயர்ந்தாலும் விலை மாரும் 
லிருக்கும் . ஒரு நாட்டில் நிறைவுடை வேலை வாய்ப்பு ஏற்படு 
வதற்குமுன் அதாவது , உற்பத்திக் காரணிகள் முழுவதும் பயன் 
படுத்தப்படும் நிலைக்கு முன் , பண அளவின் உயர்வு விலைவாசியைப் 
பாதிப்பது இல்லை . ஏனென்றால் பண அளவு உயர்வினால் முதலீடு 
செய்யப்பட்டுப் பொருள்களின் உற்பத்திப் பெருகும் ( T ) பண 
அளவு உயர்வும் பொருளின் உற்பத்திப் பெருக்கவும் ஒன்றுக் 
கொன்று ஈடுகட்டப்படுவதால் விலை மாறாமல் அப்படியே 
நாடுகளில் காலப் பெயர்வு ஏற்பட்டு முழு வேலை அளவு நிலையை 
அடையும் காலத்தில் பண அளவின் அதிகரிப்பு 

அதிகரிப்பு விலை வாசி 
மட்டத்தை மாற்றவில்லை . 


தனக் 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ... ) 


115 


( 4 ) மாற்றுச் சமன்பாடு வாணிபச் சுழலில் ( Trade cycle ) 
ஒரு பகுதியான மேல் மட்டத்தை அதாவது , செழிப்பு காலததை 
( boom period ) மட்டும் எடுத்துக் கொண்டு பொருள்களின் 
விலை வாசி மட்டத்தை விளக்குகிறது . பூரிப்பு காலத்தில் பண 
அளவில் உயர்வு உற்பத்தியைப் பெருக்க வாய்ப்பில்லாததால் 
விலைவாசியைப் பாதிக்க நேரிடுகிறது . இந்த நிலையை ( aspect ) 
எடுத்துக் கொண்டு மட்டும் பார்த்தால்தான் ஃபிஷர் சமன்பாடு 
சரி எனப்படும் . வாணிபச் சுழலின் மறுபகு தியான கீழ் மட்டத்தை 
எடுத்துக் கொண்டால் அதாவது , மந்த காலத்தை எடுத்துக் 
கொண்டால் பண அளவின் உயர்வு விலை மட்டத்தைப் பாதிப்ப 
தில்லை . மந்த காலத்தில் மக்களின் வருமானம் குறையும் ; 
முதலீடு செய்ய முன் வர மாட்டார்கள் . ஏனென்றால் முதலின் 
இறுதி நிலைத் திறன் ( marginal efficiency of capital ) குறைவாக 
இருக்கும் . வருமானம் குறைவான தால் மக்களின் வாங்குந் 
திறன் குறைகிறது . எனவே பொருளின் விலை உயர்வதற்குரிய 
வாய்ப்புகள் இல்லை . ஆகவே சமன்பாட்டின்படி , பண அளவு 
உயர்வு விலைவாசி உயர்வுக்குக் காரணம் என்பது மந்த காலத்தில் 
பொய்யாகிறது . எடுத்துக்காட்டாக , 1930 - ன் மந்த காலங்களில் 
அமெரிக்க அரசு நிதிப் பற்றாக் குறையை மிகவும் உணர்ந்தது . 
அதனை ஈடுகட்டுவதற்காக வங்கி அமைப்பு முறையில் ( Banking 
System ) அவ்வரசு பண வீக்கத்தை உண்டுபண்ணியது . 
இப்பண அதிகரிப்பு விலை மட்டத்தில் எந்தவித மாறுதலையும் 
உண்டுபண்ணவில்லை . 1936 - ம் ஆண்டில் அமெரிக்க அரசு 
+ 800 மில்லியன் பற்றாக்குறை நிலையைப் பெற்றிருந்தது . 
இதனுடன் உறுப்பு வங்கிகளின் ( Member banks ) ரொக்கக் 
காப்பிருப்புகள் 1929 - ம் ஆண்டில் ( அதாவது மந்தத்திற்கு 
முன்பு ) இருந்ததைப் போல் இரு மடங்காக இருந்தன . இப்படிப் 
பொது மக்களுக்கு ஏராளமான பணம் அளிக்கப்பட்ட போதிலும் 
அவற்றை அவர்கள் செலவு செய்யவில்லையா கையால் விலைகளும் , 
வேலைகளும் ( Prices and employment ) . 1929 - ம் 
நிலவரத்திற்கும் குறைவாகவே 

எவ்வித 

மாற்றமுமின்றி 
* இருந்தன . உண்மையில் அமெரிக்க அரசு 

அதிக அளவுப் 
பணத்தைச் சிருட்டித்துக் கொண்டு செல்ல அதற்கீடாகப் பணப் 
புழக்க வேகமும் குறைந்து கொண்டே சென்றது . அவர்கள் 
M ஐ அதிகரிக்க இயன்றதே தவிர MV ஐ அதிகரிக்க இயல 
வில்லை . அதாவது , பொது மக்கள் செலவு செய்ய விரும்ப 
வில்லை . பணம் தொடர்புடைய அதிகாரிகள் விலைகள் ஏறுவதை 
ஊக்குவிக்கும் பொருட்டு அதிக அளவு 

அளிப்பைத்தர 
G. Crowther , An Outline of Money , 1962 , P. 116 


ஆனால் 


15 


ஆண்டின் 


பண 


15 


116 


மேல்நிலைப் பணவியல் 


. 


தண்ணீ 


முன்வந்த போதும் அவற்றைப் பெற யாரும் முன் வரவில்லை 
என்பதை மெய்ப்பிக்கப் பல நிகழ்ச்சிகள் சான்றாக உள்ளன 
ண்ணீரைக் குடித்துக் கொண்டிருக்கிற குதிரையை , 
ரைக் குடிக்கவொட்டாமல் வேண்டுமானால் தடுத்து நிறுத்தலாம் . 
ஆனால் அதற்குத் தாகமில்லாதபோது என்ன தான் அதனை வலிய 
நீருக்கு அழைத்துச் சென்றாலும் அதனை நீரருந்தச் செய்ய முடியா 
தல்லவா ? 21 16 


பண 


( 5 ) கிரௌதரின் கூற்றுப்படி பண அளவுக் கோட்பாடு 
எவ்வாறு யண மதிப்பிலும் தொழில் நடவடிக்கைகளிலும் ஏற்படும் 
ஏற்ற இறக்கங்களை ( Fluctuations ) ‘எவ்வாறு அது உண்டாக்கு 
கின்றதென்பதை விளக்கு கிறது . ( இப்பண அளவுக் கோட்பாடு 
இரண்டு 

முறையாலும் வேரு கின்ற இரு சமன்பாடுகளினால் 
விளக்கப்பட்டதாகும் . ) ஆனால் இந்தக் கோட்பாடு பெருமளவு 
பண வாக்கங்களால் அல்லது பணச் சுருக்கங்களால் ஏற்படுகின்ற 
நெடுங்கால ஏற்ற இறக்கங்களையும் , சில குறுங்கால ஏற்ற 
இறக்கங்களையும் விளக்குகின்றதே தவிர , ஏன் அது உண்டாக்கு 
கின்றதென்பதை விளக்க இயலவில்லை . அதே போன்று 
வாக்கம் ஏன் ஏற்படுகின்றதென்றும் , ஏன் சில சமயங்களில் அது 
விலைவாசிகளை உயரக் கிளப்புகின்றதென்றும் , மற்ற சமயங்களில் 
அந்த அளவு பண வாக்கம் ஏன் ஒரு விளைவையும் தருவதில்லை 
என்றும் இந்தக் கோட்பாட்டினால் விளக்க இயலுவதில்லை. 

( 6 ) ஃபிஷரின் சமன்பாட்டில் பண அளவு அதிகரிப்பே விலை 
மட்ட உயர்விற்குக காரணம் எனக் 

குறிப்பிடுவது உகந்த 
கருத்தல்ல . ஏனெனில் விலை மட்ட உயர்வின் விளைவாகவும் பண 
அளவு கூடுதலாகும் எனக் குறிப்பிடுவதும் சம அளவில் சரியான 
கருத்தேயாகும் . ஏனென்றால் விலை மட்டக் குறியீட்டெண்ணை 
(உயர்ந்த ) அடிப்படையாகக் கொண்டு வியாபாரிகளும் , தொழில் 
முயல்வோர்களும் இலாபகரமான தொழில்களில் முதலீடு செய்வ 
தற்காக வங்கிகளிடமிருந்து பெருமளவில் கடன் பெறுவதற்கு 
வங்கிகளை நாடுவர் . அதன் விளைவாகப் பாங்கு கடனாக்கத்தின் 
மூலம் கடன் வசதிகளை அளிக்க முன் வருவதால் M அளவும் 
அதிகரிக்கும் . பணத்தின் அளவு தனித்து இயங்கும் ஒரு சக்தின 
யல்ல . ஏனென்றால் பணத்தின் அளவானது விலை மட்டம் 
( P) , வாணிப அளவு ( T ) ஆகியவற்றைத் தழுவியுள்ளது . 
தற்காலத்தில் பொதுவாக வாணிப 

வாணிப நிலவரங்களுக்கு ஏற்பவே 
பணத்தின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது . பணத்தின் அளவு 

16 Ibid P.P. 123- 124 
IT Ibid P. 123 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ...) 


117 


நிர்ணயிக்கப்படு கிறது . பணத்தின் அளவு மிகுந்தால் வாணிப 
அளவு மட்டுமின்றிப் பணச்சுழல் வேகமும் மாற்றமடையும் . 
எனவே , பண அளவுதான் விலை 

மட்டத்தை 

விளக்குகிறது 
என்றும் , விலை மட்டம் பணத்தின் அளவைக் கணிப்பது இல்லை 
என்றும் கூறும் ஒரு வழிக் கருத்து உகந்ததன்று . 


( 7 ) பண அளவுச் சமன்பாட்டில் கண்டுள்ள காரணிகள் 
மட்டுமே விலை மட்டத்தை நிர்ணயிக்கின்றன எனக்கொள்வது 
தவறாகும் . ஏனெனில் சமன்பாட்டில் குறிப்பிடப்படாத வேறு பல 
பண சார்பற்ற காரணிகளாலும் ( Non - Monetary Factors ) விலை 
மட்டம் பாதிக்கப்படக்கூடும் . க் கருத்தை ஃபிஷரே ஏற்றுக் 
கொண்டு கீழ் வருமாறு கூறுகிறார் : 1 வாணிப 

அளவு 
அதிகரிக்கும் பொழுது மனித விருப்பங்கள் வேறுபடுதல் , 
தொழில் துறையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் போக்கு 
வரத்து வசதிகளில் ஏற்படும் மாறுதல் ஆகியவற்றின் விளைவாக 
விலை மட்டம் குறைவடையும் . பணத்தின் சுழல் வேகம் 
அதிகரிக்கும் போது , மனிதப் பழக்க வழக்கங்கள் , ஏட்டளவுக் 
கடனின் வளர்ச்சி , மற்றும் போக்கு வரத்து வளர்ச்சி ஆகிய 
வற்றால் விலை மட்டம் அதிகரிக்கும் . பணம் அச்சிடப்படுதல் 
மற்றும் இறக்குமதி செய்யப்படுதல் , பண உலோகச் சுரங்கங்கள் 
கண்டு பிடிக்கப்படுதல் , இரட்டை உலோகத் திட்டம் பின்பற்றப் 
பட்டு மலிவான மற்றொரு பணம் வெளியிடப்படுதல் , மற்றும் தாள் 
பணம் வெளியிடுதல் ஆகியவற்றின் விளைவாகப் பணத்தின் அளவு 
அதிகரிக்குமாயின் , அதற்குச் சமமாக விலை மட்டமும் அதிக 
ரிக்கும் . வங்கித் துறை வளர்ச்சியடைவதாலும் , ஏட்டளவுக் 
கடன்கள் அதிகரிப்பதாலும் , வங்கி வைப்புகள் 

வைப்புகள் அதிகரிக்குமா 
யினும் விலை மட்டம் அதிகரிக்கும் . மேற்கூறியவற்றிற்குப் 
புறம்பான நிகழ்ச்சிகள் ஏற்படுமாயின் எதிர்மாறான 

விளைவுகள் 
ஏற்படும் . 1 


- 


( 8 ) கீன்ஸின் ( Keynes ) பங்கு : 

( அ ) பண அளவுக் கோட்பாட்டை , கீன்ஸ் , வேலை வாய்ப்பு 
( employment ) நிலைமையுடன் ஒப்பிடுகிறார் . அவர் கூற்றுப்படி , 
நாட்டில் வேலை வாய்ப்பு நிலை இல்லாதிருக்கும் போது ( unemploy 
MCRt situation ) பணத்தின் அதிகரிப்பு 

விலை வாசி நிலையை 
உயர்த்துவதில்லை. பிஷரின் சமன்பாடு உண்மையாக வேண்டு 
மானால் முழு வேலை வாய்ப்பு எய்திய பின் பணத்தின் அளவு 
அதிகரிக்க வேண்டும் . ப்போது தான் உண்மைப் பணவீக்கம் 

Irwing Fisher ; The Purchasing Power of money , P. P. 149-150 


18 


118 


மேல் நிலைப் பணவியல் 


ஏற்பட்டு விலை மட்டம் உயருகிறது . இது எவ்வாறு நடைபெறு 
கிறது என்பதை முன்னமேயே பார்த்திருக்கிறோம் . வேலை 
யின்மை நிலை இருக்கும் போது , பணத்தின் அளவு மாறும் அதே 
வீதத்தில் வேலை வாய்ப்பும் மாறுகிறது ; முழு வேலை வாய்ப்பு நிலை 
அடைந்த பின் பணத்தின் அளவு மாறும் . அதே வீதத்தில் விலை 
வாசிகளும் மாறுகின்றன . 19 ( So long as there is unemployment , 
employment will change in the same proportion as the quantity 
of money ; and when there is full employment , prices will change 
in the same proportion as the quantity of money) . 


மேலும் , முழு வேலை மட்டம் நிலவுவதாகக் கொண்ட தொன் 
மைப் பொருளாதார வல்லுநர்களின் எடுகோள் முற்றிலும் தவறு 
எனக் கீன்ஸ் கூறுகிறார் . நடைமுறையில் பார்க்கப் போனால் 
உலகில் எந்நாடுமே முழு வேலைவாய்ப்பை அடையவில்லை என லாம் . 


( ஆ ) பண அளவுக் கோட்பாட்டை முதன் முதலாக , மதிப்புக் 
கோட்பாட்டுடனும் ( Theory of value ) உற்பத்தி கோட்பாட் 
டுடனும் ( Theory of output ) இணைத்து விளக்கியுள்ளார் கீன்ஸ் . 
1930 க்கு முன்பண அளவு கோட்பாட்டைவிலைவாசிக் கோட்பாடாக 
அவர் கருதினார் . 1930 ல் கீன்ஸ் , விலைவாசிக் கோட்பாட்டினின்றும் 
மாற்றி உற்பத்திக் ( output ) கோட்பாடாக விளக்கினார் . முழு வேலை 
வாய்ப்பு நிலை அடைவதற்கு முன் பண அளவு அதிகரிப்பு , எல்லா 
உற்பத்திக் காரணிகளையும் முழு அளவில் தொழில் ஈடுபடச் 
செய்து உற்பத்தியைப் பெருக்குகிறது . உற்பத்திப்பெருகுவதால் 
விலைவாசி உயர்வதற்கு வாய்ப்பில்லை . முழு வேலை வாய்ப்புக்குப் 
பின் பண அளவு அதிகரிப்பு உற்பத்தியைப் பெருக்க முடியாமற் 
போவதால் , முன்ன மேயே உற்பத்திச் செய்யப்பட்ட பொருள் 
களின் விலை யைப் பாதிக்கிறது . 


எனவே , பண அளவு அதிகரிப்பு முதலில் உற்பத்தியைப் 
பெருக்குகிறது ; அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை தான் . இது 
தான் கீன்ஸின் கருத்தாகும் . 


( இ ) விலைவாசிகள் , பணத்தின் அளவைப் 

பொறுத்து 
நேரடியாக நிர்ணயிக்கப்படுகின்றன என்ற தொன்மைப் பொரு 
ளியல் வல்லுநர்களின் கருத்தைக் கீன்ஸ் நிராகரிக்கிறார் . பணத் 
திற்கும் , விலை மட்டத்திற்கும் மறைமுகமான தொடர்பு இருக் 
கிறதே தவிர , நேரடித் தொடர்பு இல்லை எனக் கூறுகிறார் . பண 
அளவின் மாற்றம் முதலில் வட்டி வீதத்தைப் ( rate of interest ) 

Keynes : General Theory, P. 296 


19 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ...) 


119 


பாதிக்கிறது . அவ் வட்டி வீதம் பிறகு முதலீடு , வருமானம் ,, 
உற்பத்தி மற்றும் விலைகளைப் பாதிக்கிறது . 


( ஈ ) ஃபிஷரின் சமன் பாட்டில் நடப்புக் கணக்குக்கும் ,, 
சேமிப்புக் கணக்குக்கும் உள்ள வேறுபாடு எடுத்துக் காட்டப் 
படவில்லை . 


வங்கி மேல்வரைப் பற்று ( Bank overdraft ) வசதிகளால் 
ஏற்படும் பலன் களும் கூறப்படவில்லை . 


( 9 ) மாற்றுச் சமன்பாட்டில் குறிப்பிடப்படும் பண அளவு 
( M ) ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் புழக்கத்திலுள்ள தொகையாகும் . 
பணத்தின் சுழல் வேகம் ( V )" ஒரு கால இடைவெளியில் ( over a 
period of time ) நிலவும் தொகையாகும் . எனவே MV என்பது 
ஒரு ஒப்புமையற்ற இரு வேறு இனங்களின் பெருக்குத் தொகை 
யாகும் . இக் குறைபாடு ஃபிஷரின் சமன்பாட்டை ஒரு மாற்றுக் 
குறைவாகக் காட்டுகிறது . 


( 10 ) இச் சமன்பாட்டில் எல்லாப் பொருள்களின் சராசரி 
விலை மட்டமே கருதப்படுவதால் , பணத்தின் மதிப்பை நிர்ணயிப் 
பதற்கான குறிப்பான அளவை எதுவும் குறிப்பிடவில்லை . ஆகவே , 
இக் கோட்பாடு மேலோட்டமான விளக்கமாகவே கருதப்பட 
வேண்டும் . மேலும் , பலவகைப் பணப்பேரங்களின் சராசரி 
மதிப்பை நிர்ணயம் செய்வதற்கு மட்டுமே இக்கோட்பாடு 
உதவுமே தவிர , பணத்தின் வாங்குந்திறனை நிர்ணயிக்கும் முறை 
இக் கோட்பாட்டில் விவரிக்கப்படவில்லை . பணத்தின் வாங்குந் 
திறன் குறியீட்டெண் மூலம் அளக்கப்பட்டாலும் , சரியான மதிப் 
பைக் கணிக்க முடியாது . ஏனென்றால் , குறியீட்டெண் தயாரிப் 
பதில் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் கணக்குக் கெடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . அனைத்துப் பொருள்களின் 

அனைத்துப் பொருள்களின் விலை வாசிகள் 
ஒரே வீதத்தில் மாறுவதில்லை யாதலால் , தயாரிக்கப்பட்ட 
--குறியீட்டெண் உண்மையான பண மதிப்பை வெளிப்படுத்துவ 
தில்லை . எடுத்துக்காட்டாக , 1939-56 வரை உள்ள காலத்தை 
எடுத்துக் கொண்டால் சில பொருள்களின் விலை 200 சத வீதம் 
உயர்ந்திருக்கிறது . ஆனால் வேறு சில பொருள்கள் 50 சத வீதத் 
திற்கும் குறைவாகத் தான் உயர்ந்திருக்கிறது . இப்படிப் பொருள் 
களின் விலை மட்டம் வீதப்படி மாறா ததால் கிடைக்கப்பட்ட 
குறியீட்டெண் தவறாகத்தான் இருக்கும் என வே , சமன்பாட்டின்படி 
MV 


( * = 2) நிர்ணயிக்கப்பட்ட விலை மட்டம் ஒரு பொதுப்படை 


120 


மேல்நிலைப் பணவியல் 


யான விலை மட்டம் ஆகும் . இதன் அடிப்படையில் பண மதிப்பு 
கணிக்கப்பட்டால் அது உண்மை நிலையை விளக்காது . 


( 11 ) ஃபிஷரின் சமன்பாடு நெடுங்காலத்தில் தான் .உண்மை 
யாகும் . குறுகிய கால நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டு 
பார்த்தால் சமன்பாடு தவறாகத்தான் இருக்கும் . இதனைப்பற்றி 
முன்பே விளக்கியுள்ளோம் . 





( 12 ) ஃபிஷரின் பண அளவுக்கோட்பாடு ஒரு அசலனமான 
( static ) கோட்பாடு எனவும் , மாறும் பொருளாதார 

உலகில் 
ஏற்றுக் கொள்ளப்படக் கூடியது அல்ல என்றும் கருதப்படு கிறது . 
ஏனைய நிபந்தனைகள் மாறாமலிருந்தால் தான் சமன்பாடு உண்மை 
யாகும் . ஆனால் , ஏனைய நிபந்தனைகள் இப்புதுமை உலகில் எப் 
போதும் மாறிக்கொண்டேயிருக்கின்றன . எனவே , இயக்க மிக்க 
உலகில் நிகழும் வாணியச் சுழல்களை ஆராய்ந்தறிவதற்கு இக் 
கோட்பாடு பயன்படாது . 


உயர்ந்தது . 


இவ்வாறு பல குறைபாடுகள் ஃபிஷரின் பண அளவுக் கோட் 
பாட்டின் மீது சுமத்தப்பட்டிருப்பினும் - அது அறவே பயனற்ற 
தெனக் கூறிவிட முடியாது . கடந்த கால பண அளவு , விலைகள் 
இவற்றின் போக்கை ஆய்வு செய்தால் பண அளவுக் கோட்பாடு 
உண்மை என்பது நிரூபித்து விட முடியும் . வரலாற்றைப் பார்க்கு 
மிடத்துப் பண அளிப்பு அதிகரித்த போதெல்லாம் விலையும் உயர்ந் 
திருக்கின்றது -- எனக் கோட்பாட்டு வாதிகள் வாதாடுகின் றனர் . 
எடுத்துக் காட்டாக , 19 - ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட 
காலத்தில் கலிபோர்னியா , ஆஸ்திரேலியாவில் பொற் சுரங்கங்கள் 
கண்டுபிடிக்கப்பட்டுப் பொன்னின் அளவு கூடியதால் பண அளவு 

இதன் காரணமாக 

காரணமாக விலைகளும் உயர்ந்தன . 
போலவே , அந் நூற்றாண்டின் இறுதியில் பொன் அளவு குறைந்து 
பண அளவு குறைந்ததால் விலைகள் குறைந்ததும் தெரிய வரு 
கிறது . இவ்வாறே ஜெர்மனியில் போருக்கு முந்திய காலத்திலும் 
பிந்திய காலத்திலும் மிகை வீக்கம் ஏற்பட்டதற்கு அந்த நாட்டின் 
மிகுதியான செலாவணிதான் அதிகரிப்பே காரணம் 
கூறப்படுகிறது . கெழ்மரர் ( Kemmcrer ) தனது நூலில் , 1879 
1968 ஆண்டுகளுக்கிடைப்பட்ட காலத்தைப்பற்றி ஆய்ந்ததில் 
பண அளவுக் கோட்பாட்டின் உண்மை தெரிய வரு கின்ற தென்று 
கூறுகிறார் . இதைப் போல காசலும் ( Cassel ) புள்ளி விவரத்தின் 
வாயிலாகப் பண அளிப்புக்கும் , விலை மட்டத்திற்கும் உள்ள் நேரடித் 
தொடர்பை எடுத்துக் கூறுகிறார் . 


எனக் 


7 . 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ... ) 


ரொக்க இருப்புக் கோட்பாடு : 
( Cash - Balance Theory ) . 


பண அளவுக் கோட்பாட்டில் பேர நோக்கக் கோட்பாட்டைப் 
பற்றி - மாற்றுச் சமன்பாடு - இதுவரை பார்த்தோம் . அதாவது , 
பொருளின் விலை மட்டம் , வாணிப அளவு , பணத்தின் அளவு பணத் 
தின் சுழல்வேகம் ஆகியவைகளைக் கொண்டு எவ்வாறு நிர்ணயிக் 
கப்படுகின்றது எனக் கண்டோம் . மாற்றுச் சமன்பாட்டில் , பொருள் 
களின் விலை மட்டம் விளக்கப்படும் போது பணத்தின் அளிப்பு அள 
வுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுப் பணத்தேவைக்கு அவ் 
வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை எனவும் , குறுங்காலத் 
தில் விலை மட்டம் சரியாகக் கணிக்கப்பட முடியவில்லை என வும் , 
மாற்றுச் சமன்பாடு ஒரு நெடுங்காலக் கோட்பாடு எனவும் 
கண்டோம் . 


ஆனால் ரொக்க இருப்புக் கோட்பாட்டில் பணத்தின் மதிப்பு 
அதன் அளிப்பாலும் , தேவையாலும் கணக்கிடப்படுகிறது . 
இங்குப் பணத்தின் தேவைக்கும் சமமான பங்கு அளிக்கப்படுகிறது 
என்பது குறிப்பிடத்தக்கது . பணத்தின் தேவையை அதிகரிக் 
காமல் , அளிப்பை மட்டும் அதிகரித்தாலோ, அல்லது , பணத்தின் 
அளிப்பைக் குறைக்காமல் , தேவையை மட்டும் குறைத்தாலோ 
பணத்தின் மதிப்புக் குறைகிறது ; விலை மட்டம் 

விலை மட்டம் உயருகிறது . 
அதேபோல் பணத்தின் தேவையைக் குறைக்காமல் , அளிப்பை 
மட்டும் குறைத்தாலோ , பணத்தின் அளிப்பை அதிகரிக்காமல் 
தேவையை மட்டும் அதிகரித்தாலோ பணத்தின் மதிப்பு அதி 
கரிக்கிறது ; விலை மட்டம் குறைகிறது . ரொக்க இருப்புக் கோட் 
பாட்டை நன்கு அறிய வேண்டுமென் றால் பணத்தின் தேவை 
யையும் , அதன் அளிப்பையும் பற்றி ஆய்வு செய்து அவைகளின் 
இயற்றன்மைகளையும் அவைகளை நிர்ணயிப்பவைகளையும் நன்கு 
விளக்க வேண்டும் . 


122 


மேல்நிலைப் பணவியல் 


பணத்தின் அளிப்பைப்பற்றியும் அதை நிர்ணயிக்கும் 
காரணிகளைப்பற்றியும் ஃபிஷரின் மாற்றுச் சமன்பாட்டில் முன்பே 
கண்டுள்ளோம் . 


பணத்தின் தேவை என்பது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் 

குறிப்பிட்ட நேரத்தில் பணத்தைப்பற்ற உள்ள ( to hold ) 
தேவை ஆகும் , மக்கள் ஏன் பணத்தைப் பற்ற ( வைத்துக் 
கொள்ள ) விரும்புகிறார்கள் ? மூன்று காரணங்களுக்காக விரும்பு 
கிறார்கள் 

எனக் கூறலாம் . அவைகள் 

( 1 ) பேரநோக்கம் 
( 2 ) எச்சரிக்கை நோக்கம் ( 3 ) ஊக லாப நோக்கம் ஆகும் . 


ஒவ்வொன்றைப் பற்றியும் கீழே சிறிது விவரிப்போம் : 


( 1 ) பேர நோக்கம் : - ஒரு நாட்டுப் பொருளியலில் , வாணிபம் 
மற்றும் தொழில் நடவடிக்கைகளை இயக்குவதற்குப் பணம் நேரடி 
யாக உபயோகப்படுத்தப்படுவதால் அது முக்கியமாகத் தேவைப் 
படுகிறது . பணம் பரிவர்த்தனைச் சாதகமாக இருந்து விற்றல் , 
வாங்கல் நடவடிக்கைகளை நிறைவேற்றவும் , மதிப்பின் இருப்பாக 
இருந்து ஒருவருக்கு வருமானம் ஒழுங்காக வராமல் இருக்கும் 
பொழுது செலவைத் திட்டமிட்டு ஒரே சீராகச் செய்வதற்கும் , 
ஒழுங்கான வருமானத்தில் ஒழுங்கற்ற செலவுகளைச் செய்யவும் 
வழிவகைகளைச் செய்கிறது . 


நுகர்வோர் தாங்கள் நாள்தோறும் செய்யும் பேரங்களுக்காகக் 
கொஞ்சம் பணம் கையில் இருப்பு வைத்திருக்க வேண்டியிருக் 
கிறது . வருமானம் வரும் கால இடைவெளி அதிகரிக்க அதி 
கரிக்க , வைத்துக்கொள்ள வேண்டிய ரொக்கத்தின் அளவும் 
அதிகமாகும் . நுகர்வோரின் உண்மை வருமானம் உயர்ந்தாலும் , 
பொருளின் விலை கூடுதலானாலும் , கையிருப்பைக் கூடுதலாக்க 
வேண்டும் . வியாபாரிகளை எடுத்துக் கொண்டால் 

தங்கள் 
தொழிலைத் திறம்பட நடத்துவதற்காக அவர்களுக்குப் பணம் 
தேவைப்படுகிறது . தாங்கள் ஏற்றுக் கொண்ட மாற்றுச் சீட்டுக்களை 
மதிப்பதற்காகவும் ( Honouring of Bills ) , வியாபாரச் செலவு 
களுக்கு ஈடு கொடுப்பதற்காகவும் குறைந்த அளவு ஒரு திங்க 
ளுக்கு வேண்டிய பணத்தையாவது அவர்கள் வைத்துக்கொள்ள 
வேண்டியிருக்கிறது . அதாவது , 

ஒரு ஆண்டில் நடைபெறும் 
மொத்த விற்பனையில் ( Turn over ) பன்னிரண்டில் ஒரு பங்காவது 
பணமாக வைத்திருக்க வேண்டும் . இதற்கிடையில் தொழில் பெரு 
கினால் கையிருப்புப்பணம் கூடுதலாக வைக்கவேண்டும் . கையிருப் 
புப் பணம் வைத் திருப்பது கடன் ( credit ) வசதிகளைப் பொறுத்தும் 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ... ) 


123 


இருக்கிறது . நுகர்வோர்களும் , வியாபாரிகளும் கடன் வசதிகள் 
இலகுவாகக் கிடைப்பதை அறிய முடிந்தால் கையிருப்பு அதிகம் 
வைக்க வேண்டிய தேவையில்லை . 


அளிக்கப்பட்ட ஒரு பொருளாதாரம் மற்றும் வியாபார 
அமைப்பில் , பணத்தின் தேவை பேரங்களுக்கு ஏற்றாற்போல் 
நேராக மாறுகிறது . மேலும் பணத்தைப் பற்றுவதற்காக உள்ள 
பேர நோக்கங்கள் , பண வருமான மட்டத்திற்கு ( level of money 
income ) ஏற்றாற் போலும் நேரடியாக மாறுகிறது . 


பணம் 


( 2 ) எச்சரிக்கை நோக்கம் : -- பணத்தைப் பற்றுவதற்கான 
மற்றுமொரு காரணம் எச்சரிக்கை நோக்கமாகும் . பேரங்களுக் 
காகப் பற்றப்படும் பணத்தில் ஒரு பகுதி நிச்சயமற்ற மற்றும் 
ழுங்கற்ற வரவு 

வரவு செலவுகளைப் பற்றப்படுகிறது . எவ்வளவு 
தொகை வைத்துக் கொள்வதென்பது அவரவர் விருப்பத்தைப் 
பொறுத்து அமைகிறது . அவ்வப்போது உண்டாகும் பேரங்களுக் 
காகத் தொகை ஒதுக்கீடு செய்வதற்கு மேல் பொருளாதாரப் 
போக்கு மாற்றம் காரணமாக உண்டாகும் , எதிர்பாராதவை 
களுக்கும் வைத்துக்கொள்ள 

வேண்டியிருக்கிறது . 
அதாவது , 

எச்சரிக்கை நோக்கத்திற்காகப் பணம் வைத்துக் 
கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது . செலவுகள் , 

செலவுகள் , வருமா 
னங்கள் , மற்றும் வியாபார நிலைமைகள் ஆகியவைகளின் நிச்சய 
மற்ற போக்கு அதிகரித்தால் , முதலீட்டு வரவுகளிலும் ஒழுங்கு 
இல்லாமல் போகும் . எனவே முதலீடு செய்வது குறையும் . 
இதன் விளைவாக , எச்சரிக்கை நோக்கத்திற்காக உள்ள பணத்தின் 
அளவு உயர ஆரம்பிக்கும் . எதிர்காலத்தில் பாதுகாப்புக்காக , 
மொத்த வளப் பொருள்களில் ( resources ) ஒரு குறிப்பிட்ட 
வீதத்திற்குச் சமமாகப் பணத்தைப் பற்ற விரும்புவது 

விரும்புவது எச்ச 
ரிக்கை நோக்கம் , என எச்சரிக்கை நோக்கத்திற்காக ரொக்கம் 
விரும்பப்படு தலைக் குறிப்பிட்டுக் + கீன்ஸ் கூறு கிறார் . 1 ( The 
increased desire for liquidity related to the pre - cautionary motive 
is described by keynes as , the desire for security as to the future 
cash equi -valent of a certain proportion of total resources " ) 


நுகர்வோர்களைப் போல வியாபாரிகளும் சில எதிர் பாராதவை 
களை எதிர்காலத்தில் எதிர்பார்த்து அவைகளுக்கு ஏற்றாற் போல் 
பணத்தைப் பற்றி வைக்க வேண்டியிருக்கிறது . எடுத்துக் 
காட்டாக , பங்கு மாற்றுச் சந்தை ( Stock exchange ) ஒழுங்கற்று 


Rollin G. Thomes - our Modern Banking and Monetary System 
( 1964 ) P. 349 . 


124 


மேல்நிலைப் பணவியல் 


கள் 


இருந்தால் ( un organised ) வேண்டிய போது பிணையங்கள் , பங்கு 

ஆகியவைகளை நல்ல விலைக்கு விற்க முடியாது . எனவே கூடு த 
லான பண இருப்பு வைக்க வேண்டி இருக்கிறது . இதே போல் 
நுகர்வோரின் அல்லது தொழிலகத்தின் பொது வருமான மட்டம் 
ஒழுங்கற்றோ அல்லது கூடுதலாகவோ இருந்தால் எச்சரிக்கை 
நோக்கத்திற்காக இருப்பு கூடுதலாக இருக்க வேண்டும் . ஆனால் 
நேரடியான உயர்வு இருக்க வேண்டுமென்ற அவசியமில்லை . 


( 3 ) ஊக இலாப நோக்கம் : --- பிணையங்கள் , பங்குகள் ஆகி 
யவைகள் விற்றல் , வாங்கல் மூலமாக ஊக இலாபத்தை எதிர் 
பார்த்துப் பணத்தை இருப்பு வைக்க ஆரம்பித்தல் ஊக லாப 
நோக்கத்தின் இலக்கணமாகும் . எந்த நடவடிக்கைகள் வட்டி 
வீத மாற்றங்களை எதிர் பார்த்து நடைபெறுகின்றன . " இலாப 
மடையும் நோக்கத்துடன் எதிர்காலத்தில் சந்தை நிலவரம் எப்படி 
இருக்கும் என நன்கு அறிவது ஊக இலாப நோக்கம் எனப்படும் , 
எனக் கீன்ஸ் எடுத்துக் கூறுகிறார் . 2 ( Keynes himself defines the 
speculative motive , “ as the object of securing profit from 
knowing better than the market whut the future will bring forth " ) 
எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று எப்படி கூற முடியாதோ 
அப்படியே எதிர் காலத்தில் வட்டி வீதம் என்ன இருக்கும் என்று 
கணிக்க முடியாது . அதனால் தான் ஊக இலாப நோக்கத்தின் 
நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன . 


வியாபாரிகள் தங்கள் முதலை ஏதாவது ஒரு உருவத்தில் 
முதலீடு 

செய்கிறார்கள் . சரக்கு மற்றும் மூலப் பொருள் 
களுக்கோ , 

எந்திரத் தொகுதிக்கோ , தொழிலைப் பெருக்கு 
வதற்கோ பணத்தைச் செலவிடுகிறார்கள் எதிர்காலத்தில் 
பொருள்களின் விலை ஏறுமா அல்லது இறங்குமா என ஒவ்வொரு 
வியாபாரியும் கணிப்பதைப் பொறுத்துத் தான் முதலீட்டுத் 
தொகையும் அமைகிறது . எடுத்துக்காட்டாக , 

மூல தனப் 
பொருள்களின் விலை மட்டம் எதிர்காலத்தில் உயரும் என நினைத் 
தால் வாங்கும் சக்தியுடைய ரொக்க இருப்பு மறைந்துவிடும் . 
ஒருவரும் பணத்தை நீர்மைத் தன்மையில் வைக்க விரும்ப மாட் 
டார்கள் . இதற்கு மாருக எதிர்காலத்தில் விலை குறையும் என 
நினைத்தால் தற்போது வாங்கப் படவேண்டிய மூலதனப் பொருள் 
களைத் தள்ளிப் போட்டுக் கொண்டே போவார்கள் ; எனவே , 
ரொக்க இருப்பு கூடும் . இப்படியாக , வியாபாரிகள் எதிர் 
காலத்தைக் கணித்து ஊக வணிகத்தை மேற்கொள்கின்றனர் . 

Keynes , General Theory of Employment, Interest, and Money 
P. 170 . 


2 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ) 


125 


தனித் தனி சேமிப்பாளர்களும் , முதலீடு செய்யும் முகவர் 
களும் கூட ஊக ( இலாப ) வணிகத்தில் உட்படுகின்றனர் . வட்டி 
வீதம் உயரும் என்று எதிர்பார்த்தாலும் அல்லது பிணையங்கள் , 
பங்குகள் விலை குறையும் என்று எதிர்பார்த்தாலும் பிணையங்கள் 

றவைகளை வாங்குவதைத் தள்ளிப் போடுவதில் இலாப 
முண்டு . இதனால் தனிப்பட்டவர்கள் மற்றும் நிறுவனங்கள் 
பணத்தின் தேவையை அதிகம் விரும்புவர் . இதற்கு எதிர்மாறாக , 
வட்டி வீதத்தில் குறைவு எதிர்பார்த்தாலோ , அல்லது பிணையங் 
களின் விலையில் உயர்வு எதிர்பார்த்தாலோ ஊக இலாப பணத்தின் 
தேவை குறைகிறது . 


எச்சரிக்கை நோக்கத்திலும் , ஊக இலாப நோக்கத்திலும் 
பணம் பற்றுவதற்கும் , வருமானத்திற்கும் நேரடித் தொடர்பு 
கிடையாது . 

ஆனால் பேர நோக்கத்தின் பற்றவிருக்கும் பண 
இருப்பு வருமானத்தில் நேரடித் தொடர்பு கொண்டுள்ளது . 


இதுவரை , பணம் எந்தக் காரணங்களுக்காகத் தேவைப் 
படுகிறது என்றும் , எவ்வளவு தேவைப்படுகிறது என்றும் , கண் 
டோம் . பணத்தின் தேவை வாங்கப்படும் பொருள்களின் விலை 
யைப் பொறுத்தும் மாறுபடுகிறது . விலை மட்டத்தில் உயர்வை 
எதிர்நோக்கினால் பணம் கூடுதலாகப் பற்றவேண்டியிருக்கும் . 
எடுத்துக் காட்டாக அலகுப் பொருளின் சராசரி விலை 
ரூ . 5 ஆக இருக்கையில் 100 அலகுப் பொருள்கள் வாங்க 
முற்பட்டால் வாங்குவோர் ரூ . 500 / = பற்ற வேண்டும் ; ரூ .10 
சராசரி விலையாக இருந்தால் ரூ .1000 வைத்திருக்க வேண்டி 
வரும் . பணத்தின் தேவை வேண்டப்படும் 
பொறுத்தும் அமைகிறது . எடுத்துக் காட்டாக கொடுக்கப்பட்ட 
ஒரு வாணிப அளவில் , இரண்டு திங்கள்களில் வாங்கப்படுபவை 
களுக்குத் தேவையான பணத்தின் அளவு ஒரு திங்களுக்கு வாங்கப் 
படுபவைகளுக்குத் தேவையான பணத்தின் அளவை விட அதிக 
மாகும் . அதாவது ,பணத்தின் தேவையைக்கால நீட்சியும் நிர்ணயிக் 
கிறது எனக் கூறலாம் . இந்தக் கால நீளத்தை ( length of period ) 
ஒரு ஆண்டின் பின்ன மாகக் (fraction ) கொள்ளலாம் . கால நீளம் ஒரு 
திங்களானால் பின்னம் ; இரண்டு திங்கள்களானால் பின்னம் ! . 
இந்தப் பின்னத்தை இனிமேல் K என்று குறிப்பிடலாம் . 


கால 


அளவைப் 


இந்த K பணச் சுழல் வேகத்துடன் ( V ) நெருங்கிய 
தொடர்பு கொண்டுள்ளது . V- யின் எதிர் பின்னம் ( Reciprocal) 
தான் K ஆகும் . எனவே K = " ; v = * எடுத்துக்காட்டாக 


வார்கள் அல்லது பொருள்களை வாங்குவார்கள் . இதனால் விலை உய 
126 

மேல்நிலைப் பணவியல் 
சமூகம் நான்கு திங்களுக்கு வாங்கும் திறனைப் பண உருவில் வைக்க 
விரும்பினால் K = 1 ; அதாவது , ஒவ்வொரு ஆண்டின் மொத்தப் 
பணச் செலவீடு , பணத்தின் அளிப்பைப் போல் 3 மடங்காகும் 
என்பதாகும் ; பணச்சுழல் வேகம் ஒவ்வொரு ஆண்டிற்கும் 3 
எனப்படும் . 3 K- யும் , V- யும் மறுதலைச் சரியீடான தால் 
( Reciprocal ) அவைகளை நிர்ணயிக்கும் காரணிகள் ஒன்றே . 
அக் காரணிகளைப் பற்றி ஃபிஷரின் மாற்றுச் சமன்பாட்டில் விவர 
மாகக் கூறியுள்ளோம் . தேவைக்கேற்பப் பணப்பற்றை நிர்ண 
பிப்பதில் K- யும் , V- யும் முக்கிய பங்கு கொள்கின்றன 

. 
கொடுக்கப்பட்ட பணத் தின் அளிப்பு , பணத்தின் தேவை 
கியவைகளின் எந்த நிபந்தனைகளிலும் , ஒரே ஒரு விலை மட்டம் 
தான் இருக்க முடியும் . அந்த மட்டத்திற்கு மேல் விலைவாசிகள் 
இருப்பின் , இருக்கும் பண அளவு போதாது என மக்கள் கருதுவர் . 
உடனே அவர்கள் கையிருப்பை அதிகரிக்க முயற்சிப்பர் . அதை 
ரண்டு வழிகளில் செய்வர் . ஒன்று செலவுகளைக் குறைப்பர் ; மற் 
றொன்று கூடுதலாகப் பொருள்களையும் பணிகளையும் விற்க முனைவர் . 
இப்படியாகப் பொருள்களின் விலை இறங்கும் வரையில் செய்வர் . 
அதாவது , போதுமான பண உருவிலுள்ள வாங்குந் திறன் உயரும் 
வரையில் மக்கள் மேற் கூறிய இரண்டு வழிகளையும் கடைபிடிப்பர் . 
இதற்கு எதிரிடையாக , பணத்தின் தேவையும் , அளிப்பும் 
சம நிலையில் இருந்து நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கும் குறைவாக 
அங்காடி விலை மட்டம் இருந்தால் , பணத்தின் வாங்கும் சக்தி மக் 
கள் விரும்புவதற்கு அதிகமாகவே இருக்கும் . ஆகவே அவர்கள் 
கையிருப்பைக் குறைக்க முயல்வார்கள் . செலவை அதிகப்படுத்து 


ரும் பணத்தொகையின் வாங்கும் சக்தி மீண்டும் சமநிலைக்கு வரும் . 

ஆகவே , ஒரு இடைப்பட்ட கால அளவுக்குள் உள்ள பணத் 
தொகையின் வாங்குந்திறன் மக்கள் எந்த அளவுக்குப் பண 
இருப்பை வைக்க நினைக்கிறார்கள் என்பதைப் பொறுத்தது . 
இருப்புத்தேவை ஓரளவிலிருக்க , ஒவ்வொரு பண அலகின் 
வாங்குந் திறன் மொத்தப் பணத் தொகையையும் , விலை மட்டத் 
தையும் பொறுத்திருக்கும் . பணத்தின் வாங்குந் திறன் பணத் 
தொகை மாறுந்திசையிலும் , விலை மட்டத்திற்கு எதிர் திசை 
யிலும் மாறும் . எடுத்துக்காட்டாக சமூகம் 5,00,000 அலகு 
பொருள்களுக்காக வாங்கும் சக்தியைப் பண உருவில் வைக்க 
விரும்புகிறது , 

கொள்வோம் . 

பணத்தின் அளிப்பு 
ரூ . 5,00,000 என்றால் வாங்க வேண்டிய ஒரு அலகு பொருளின் 

L.V. Chandler - An Introduction to monetary theory ( 1966 ) P.77 . 


எனக் 


8 


* 


பே 


ஹாம் 


பணத்தின் 
பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி .. ) 

127 
சராசரி விலை ரூ .1 ஆகும் ; பணத்தின் அளிப்பு ரூ . 10,00,000 
என்றால் சராசரி விலை ரூ . 2 ஆகும் . ஆகவே பணத்திற்குரிய 
தவை மாறாதிருந்தால் தான் ஒரு பணத்தின் மதிப்பு பணத் 
தொகையையும் , விலை மட்டத்தையும் சார்ந்ததாகிறது . 
பண அளவுக்கோட்பாட்டில் ரொக்க இருப்புச் சமன்பாடு : 

ரொக்க - இருப்புச் சமன்பாட்டைத் தொகுத்து விளக்கித் 
தந்த பெருமை ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்ற பொருளியல் வல்லும் 
ரையே சாரும் . இவரைப் பின்பற்றியவர்கள் தான் ஆர்தர் 
சிஸில் பிகு , ஜான்மெய்னார்டு கீன்ஸ் , டென்னிஸ் 
இராபர்ட்ஸன் ஆகிய பொருளியல் வல்லுநர்கள் வர்கள் 
அனைவரும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக் கழகத்தைச் சேர்ந்தவர் 
களான தால் , இந்த ரொக்க - இருப்புக் கோட்பாட்டைக் கேம் 
பிரிட்ஜ் கோட்பாடு என்றும் அழைக்கின் றார்கள் . 

ஃபிஷரின் மாற்றுச் சமன்பாட்டில் பணத்தின் மதிப்பு பேரங் 
களின் மூலம் விளக்கப்பட்டது . அதாவது , பணத்தின் அளவையும் , 
அதன் சுழல்வேகத்தையும் கொண்டு மதிப்பிடப்பட்டது . ஆனால் 
பண யிருப்புக் கோட்பாட்டில் , பணத்தை மதிப்பின் வைப்பாகக் 
கருதி , பணத்தின் மதிப்பில் ஏற்படும் மாற்றத்திற்கான 
ணத்தைப்பற்றி ஆய்வு செய்யப்படுகின்றது . எந்த ஒரு குறிப் 
பிட்ட நேரத்திலும் பணத்தின் அளிப்பானது பணத்திற்கான 
தேவைக்குச் சமமாக இருக்கும் . ரொக்க இருப்புச் சமன்பாட்டில் 

ஒரு குறிப்பிட்ட 

நேரத்தில் 
( at a particular period of time ) இருக்கும் பணத்தின் அளவைக் 
குறிக்குமே தவிர , ஒரு கால இடைவெளியில் ( in a period of 
time) புழக்கத்திலுள்ள பணத்தின் 

குறிக்காது . 
இதனால் தான் கேம்பிரிட்ஜ் சமன்பாட்டில் பணத்தின் சுழல் வேகம் 
கருதப்படவில்லை . ஃபிஷரின் சமன்பாட்டில் பணம் பரிவர்த்தனைச் 
சாதனமாகப் பயன்படுவதால் பணம் தேவைப்படுகிறது எனக் 
கொள்ளப்பட்டது . ஆனால் கேம்பிரிட்ஜ் சமன்பாட்டில் பணம் 
மதிப்பின் வைப்பாக இருப்பதால் அதாவது வாங்கும் திறனை க் 
கொண்டுள்ளதால் , அது விரும்பப்படுகிறது எனக் கொள்ளப் 
படு கிறது . 


கார 


அளவைக் 


முதலில் மார்ஷலின் கூற்றைப்பற்றிப் பார்ப்போம் . அவர் 
கூற்றுப்படி , ஒரு சமூகத்தில் மக்கள் தங்கள் வருமானத்தில் 
ஒரு பகுதியை வாங்குந் திறனாக வைக்கின்றனர் . அது பண 
மாகவோ அல்லது பாங்குகளின் வைப்புகளாகவோ வைக்க 
லாம் . அதாவது , வாங்குந்திறன் உள்ள பணம் தேவைப்படுவது 


128 


மேல் நிலைப் பண வியல் 


ஆண்டு வருமானத்தைப் பொறுத்துள்ளது என்பதாகும் . அதையே 
கீழ்க்கண்ட சமன்பாட்டின் மூலம் விளக்கலாம் : 


M = KY 


இதில் , M என்பது பணத்தின் அளிப்பாகும் ( சட்டமுறைப் - 
பணமும் தேவை வைப்புகளும் ) . 


Y என்பது உண்மை வருமானத்தைக் குறிக்கும் K என்பது 
மொத்த வருமானத்தில் ( Y ) ஒரு பகுதியை ( Fraction ) பண மாக 
வாங்குந்திறனாக வைத்திருத்தலைக் குறிக்கும் . 

இதனை ஒரு மேற்கோள் மூலம் விளக்கலாம் : 

பணத்தின் அளிப்பு ( M ) ரூ . 1000 எனவும் , ஆண்டு நாட்டு 
வருமானம் ( Y ) 20,000 அலகுகள் எனவும் கொள்வோம் . இதில்சமூ 
கம் 1/1 பங்கு ( K ) ( 2,000 அலகுகள் ) வாங்க விரும்புகிறதெனக் 

2000 
கொண்டால் ஒரு ரூபாய் பணத்தின் மதிப்பு 

அலகுகள் 

2 

1000 
அலகுப் 

பொருள்கள் எனலாம் . அதாவது ஒரு பொருளின் 
விலை ரூ . 0. 50 ஆகும் 


பணத்தின் வாங்குந் திறனை அறிய விரும்பினால் மொத்த 
வருமானத்தில் சமூகம் பற்ற விரும்பும் பொருள்களைப் பணத்தின் 
அளிப்பால் வகுக்க வேண்டும் . இதற்கு மாறாக விலை மட்டம் , 
பணத்தின் அளிப்பை சமூகம் பற்ற விரும்பும் பொருள்களின் 
அலகுகளால் வகுத்துக் கணக்கிடப்படுகிறது . 


. 


பிகுவின் கூற்றும் , சமன்பாடும் : 

பணத்தின் மதிப்பு ( P ) * மக்கள் வாங்குவதற்கு விருப்பப் 
படும் பொருள்கள் , பணிகள் கியவைகளை , அவர்கள் வைத் 
திருக்கும் ரொக்க இருப்புகளால் வகுத்துக் கிடைக்கும் எண் 
ணிற்குச் சமமாகும் . இதன் அடிப்படையில் சமன்பாடு வரையப் 
படுகிறது . 


P = 


KR 
M 


இதில் P என்பது பணத்தின் வாங்குந்திறன் (பணத்தின் 
மதிப்பு ) அல்லது ஒரு பொருள் அலகின் 

பொருள் அலகின் விலை ( கோதுமை வீதத் 
2 இச்சமன்பாட்டிலுள்ள P என்பது பணத்தின் வாங்கும் திறனைக் குறிக்கும் ; 
ஃபிஷரின் சமன்பாட்டில் உள்ள P - பொது விலை மட்டம் என எடுத்துக் 
கொள்ளக் கூடாது . 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ... ) 

129 
தில் R என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் நாட்டிலுள்ள 
வளப்பொருள்களின் கோதுமை இனத்தில் மாற்றித் தொகுத்த 
மொத்தம் . K என்பது , வளப்பொருள்களில் , ( R ) எந்த அளவு 
விகிதத்தை வாங்க மக்கள் பணமாக வைத்திருக்க விரும்பு 
கின்றனர் என்பதைக் குறிக்கிறது . 


M என்பது மொத்தப் பண அலகுகள் . 


( மொத்தப் பணத்தொகையின் வாங்கும் சக்தி மக்கள் 
சமூகத்தின் பொருள்களை எந்த வீதத்தை வாங்கப் பணம் வைத் 
திருக்க விரும்புகிறார்களோ அந்த அளவைப் பொறுத்தது . 

K- யும் , R- ம் நிலையானவைகளாக எடுத்துக் கொண்டால் 
மேற் கூறிய சமன்பாடு ஒரு “ நீண்ட சதுர இருபுற வளைவாக 
( Rectangular Hyperbola ) அடையும் என பிகு சுட்டிக் காட்டு 
கிறார் . 


பண 


கீன்ஸ் தந்த சமன்பாடு 

அளவுச் சமன்பாட்டைத் திருத்திய வடிவில் கீன்ஸ் 
வடிக்கிறார் : 

n = p ( k + vk ) 


இதில் n என்பது புழக்கத்திலுள்ள செலாவணி நோட்டுகளும் 
ஏனைய ரொக்கப் பணமும் ( other forms of cash ) ; 


P என்பது நுகர் பொருள் ஒரு அலகின் விலை ; 
K என்பது ரொக்கத்தின் மூலம் சமூகம் அடைய விரும்பும் 

நுகர்ச்சி அலகுகள் ; 
K என்பது பாங்குப் பணத்தின் மூலம் சமூகம் அடைய 

விரும்பும் நுகர்ச்சி அலகுகள் ; 
R என்பது பொறுப்பு வைப்புக்களுக்காக ( deposit liablities ) 
- வங்கிகளின் ரொக்கக் காப்பிருப்பின் வீதப்பாடு . 


K , K1 மற்றும் r மாறாமல் நிலையான தாகக் கொண்டால் , 
பண அளவுச் சமன்பாட்டில் சட்டப்பணம் ( n ) மாறும் வீதத்தில் 
விலை மட்டம் ( P ) மாறும் . K- க்கும் , K - க்கும் உள்ள வீதப் 
பாடு வங்கி கொள்கையின் அடிப்படையில் இருந்தாலும் , அவை 
களின் முழு மதிப்பும் மக்களின் பழக்க வழக்கங்களைப் பொறுத்து 
இருக்கிறது . r- ன் மதிப்பு வங்கிகளின் காப்பு இருப்பு நடை 


130 


மேல்நிலைப் பணவியல் 


முறை விதிகளைப் பொறுத்தும் மதிக்கப்படுகிறது . இவைகளின் 
மதிப்பு மாறாதிருக்கும் வரை , ரொக்க அளவுக்கும் விலை மட்டத் 
திற்கும் உள்ள நேரடித் தொடர்பு அசைக்க முடியாத உண்மை 
யாகும் . இச் சமன்பாடு ஏறக்குறைய மார்ஷல் மற்றும் பிகு 
ஆகியோரின் சமன்பாடுகளைப் போலவே இருக்கின்றது . 

இருந்தாலும் இச் சமன்பாடு திறனாய்வுக்குட்படாமல் இல்லை . 
கீன்ஸ் நுகர்ச்சிப் பொருள்களை மட்டுமே கணக்குக்கு எடுத்துக் 
கொண்டுள்ளனர் . என வே , P நுகர்ச்சி அலகுகளின் விலை 
மட்டத்தை மட்டுமே குறிப்பிடுகிறது ; நுகர்ச்சிப் பொருள்களை 
வாங்குவதற்காக மட்டுமே பணம் பற்றப்படுகிறது . இது சரியல்ல 

கீன்ஸ் கடைசியில் அவரே ஒப்புக் கொள்கிறார் . 
நோக்கு வணிகப் பேரங்களுக்காகவும் பற்பல சொந்த நோக்கத் 
திற்காகவும் பணம் வேண்டப்படுகிறது , என அவரே எடுத்துக் 
கூறுகிறார் . ஆகவே P பணத்தின் வாங்குந்திறனை 
தில்லை . 


எனக் 


பல 


அளிப்ப 


| 


குறுங்காலத்தில் 1 மாறினால் K. K , 1 ஆகியவை மாறு 
வதால் , n - க்கும் , P- க்கும் உள்ள வீதப்படி அமைந்துள்ள உறவு 
சமன்பாட்டில் உள்ளபடி இருப்பதில்லை . கீன்ஸின் கருத்துப்படி , 
குறுகிய காலத்தில் பணத்தின் அளவு மாறுவதற்கேற்ப (n ) விலை 
மட்டம் ( p ) மாறாவிட்டாலும் , நெடுங்காலத்தில் நிச்சயம் மாறு 
கிறது . ஆகவே , பண அளவு உயர்வின் விளைவாக ஒருவருடைய 
வருமானம் கூடுதலானால் , வங்கியில் வைப்புகளும் கூடுதலாகும் . 
இந்த 

வைப்புகள் எதிர்காலத்தில் எதிர்பாராத நிகழ்ச்சிகளுக் 
காகவும் பற்பல வணிக நடவடிக்கைகளுக்காகவும் சேமித்து 
வைக்கப்படுகின்றன . வங்கி வைப்புகள் கூடுதலானால் அதற்கு 
இணையாக வங்கிகளின் காப்பிருப்புகளும் அதிகமாக வைக்க 
வேண்டியிருக்கும் . அதாவது , பண அளவு அதிகரிப்பின் விளை 
வாக , K , K , r , ஆகிய மாறிகள் ( Variasles ) அதிகரிக்கின்றன . 


இராபட் ஸனின் சமன்பாடு 

M = K T P 
இதில் , M = பணத்தின் அளிப்பு ; 
T = பணத்தின் மூலம் பொருள்கள் , பணிகள் 

ஒரு 
ஆண்டில் வாங்கப்படும் தொகை ; 
K = வாணிப நடவடிக்கைக்காக ( T ) பண வடிவில் 

வாங்குந்திறனை வைக்கப்பட்டிருக்கும் 
நீளம் ( length of period ) ; 


கால 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ...) 


131 


P = 


அளவில் 


அடங்கும் 


பொருள்களின் 


வாணிப 
விலை மட்டம் . 


இச் சமன்பாட்டின் படி பண அளிப்பு , அளவின் மதிப்பு , 
வாங்கும் பொருள்களின் அளவுக்கு ஏற்றாற்போல் வைக்கப்பட் 
டிருக்கும் பணத்திற்குச் ( வாங்குந்திறனுக்கு ) சமமாக இருக்கும் 
(KT P ) . KT என்பது வாங்க வேண்டிய பொருள்களுக்காகப் 
பற்றிருக்கும் பணத்தின் வாங்குந்திறன் ஆகும் ; P என்பது அப் 
பொருள்களின் ஒவ்வொரு அலகின் சராசரி விலையாகும் . M , K 
மற்றும் T ஆகிய காரணிகளின் மாற்றத்தால் P- யும் மாறும் . 
அதாவது , பண அளவு மாற்றத்தினால் P மாறும் அல்லது , 
வாங்குந்திறனிலுள்ள பணப்பற்று மாற்றத்தினால் - P. மாறும் . 
வாங்குந்திறனின் மாற்றம் மற்றும் K- ஐப் பொறுத்திருக்கிறது . 

ரொக்க இருப்புச் சமன்பாட்டைச் பேரச் சமன்பாடாகவும் 
பாற்றலாம் . V = --- அல்லது K = + என முன்பே பார்த்தோம் . 
எனவே , M = H , PT = 

அதாவது MV 

= PT . ரொக்கச் 
சமன்பாடு பணப்பற்றுவதற்கான தேவையையும் , பேரச் சமன் 
பாடு பணச்சுழற்சியையும் அடிப்படையாகக் கொண்டுள்ளன . 
இதனையே இராபர்ட்ஸன் முறையே " அமர்ந்த பணம் ” (Money 
Sitting ) என்றும் “ பறக்கும் பணம் (( Money on the wing ) 
என்றும் குறிப்பிடுகிறார் .. 


PT 


ரொக்க இருப்புக் கோட்பாட்டின் மதிப்பீடு : 

சிறப்புகள் : - பணத்தின் தேவையைக் கொண்டு பண 
மதிப்பு ( விலை மட்டம் ) ரொக்க இருப்புக் கோட்பாட்டில் கணக் 
கிடப்படுகிறது . பணப்பற்று K என்று அழைக்கப்படுகிறது . 
மக்கள் பணத் தேவையை அதிகமாக வைக்க விரும்புகிறார்கள் 
எனறால் பொருள்கள் , பணிகள் மேல் செலவு செய்வதைக் 
குறைத்துக் கொள்கிறார்கள் எனப் பொருள்படும் . பண அளவுக் 
* கோட்பாட்டில் பணத்தின் அளிப்பு மாறாமல் இருப்பதாகக் 
கொள்ள வேண்டும் . எனவே , பொருள்கள் , பணிகள் , ஆகியவை 
களுக்கான தேவை குறைவதால் விலை குறைகிறது . இதற்கு 
மாறாக , மக்கள் குறைந்த அளவுக்கே பணத்தை வைக்க விரும்பு 
கிறார்கள் என்றால் பொருள்கள் , பணிகளுக்கான தேவை கூடு 
கிறது எனப் பொருள்படும் , என வே விலை உயரும் . 

வே விலை உயரும் . இவ்வகையில் 
தான் , வியாபாரச் சுழலும் , வீக்கமும் , வாட்டமும் பொருளாதாரத் 
தில் எப்படி நடைபெறுகின்றன என ரொக்க இருப்புக் கோட்பாடு 
விளக்குகிறது . 


132 


மேல் நிலைப் பணவியல் 


குறைபாடுகள் : - முதலில் ரொக்க இருப்புக் கோட்பாடு பணத் 
தின் வாங்குந்திறனை நுகர்ச்சிப் பொருள்களை அடிப்படையாகக 
கொண்டு மதிப்பிடு கிறது . பிகு உண்மை வருமானத்தை 
கோதுமை மூலம் விளக்குகிறார் . கீன்ஸ் நுகர்ச்சிப் பொருள்களை 
எடுத்துக் கொண்டு விளக்குகிறார் . ஆனால் பணத்தை நுகர் 
பொருட்கள் வாங்குவதற்கு மட்டும் உபயோகப்படுத்தப்படுவ 
தில்லை . எல்லா வகைப் பொருள்களுக்கும் பயன்படுத்தப்படு 
கிறது . ஆகவே இந்தக் கோட்பாடு 

ஒரு அணியில்லாத 
((Single ) கோட்பாடாகும் . பொருளியலிலுள்ள விசைத்திறம் 
வாய்ந்த ( Dynamic complexities ) இயல்புகள் நன்கு விளக்கப்பட 
வில்லை . 


இரண்டாவதாக , விலை மட்டம் நிர்ணயிப்பதில் பணத்தின் 
தேவை முக்கிய பங்கு கொள்கிறது . ஆனால் வேறு காரணி 
களும் விலை மட்டத்தை ஆளுகின்றன . எடுத்துக் காட்டாக 
வருமானம் , சேமிப்பு மற்றும் முதலீடு செய்தல் ஆகிய மாறி 
களைப்பற்றி ரொக்க இருப்புக் கோட்பாடு . குறிப்பிடவில்லை .. 
பணத்தின் தேவை மாறினால் விலை மட்டம் மாறுவதாகக் குறிப் 
பிடப்படுகிறது . ஆனால் அந்தத் தேவை மாறுவதற்குக் காரண 
மான காரணிகளைப்பற்றி விவரிக்க வில்லை . 


மூன்றாவதாக , இக் கோட்பாடு ஊக இலாப நோக்கத்திற் 
காகப் பணம் பற்றப்படுவதைப் பற்றிக் குறிப்பிடவே இல்லை . 
எனவே கணக்குக் கெடுத்துக் கொள்ளப்படவில்லை . 


நான்காவதாக , K- யும் ( 4 ) . T- யும் எந்த அளவுக்குப் 
பேரக்கோட்பாட்டில் திறனாய்வுக்குள்ளாயிற்றோ, அந்த அளவுக்கு 
ரொக்க இருப்புக் கோட்பாட்டிலும் திறனாய்வுக்குள்ளாயிருக் 


கின்றன 


பண 


பேரச் சமன்பாடும் , ரொக்க - இருப்புச் சமன்பாடும் : 

அளவுக் கோட்பாட்டில் பேரச் சமன் பாட்டையும் , 
ரொக்க- இருப்புச் சமன்பாட்டையும் கீழ்க்கண்டபடி ஒப்பிட்டுப் 
பார்க்கலாம் : 

இரண்டு 

கோட்பாடுகளும் பணத்திற்கான 
தேவையை வெவ்வேறு வகையில் கூறுகின்றன . ரொக்க பேரக் 
கோட்பாட்டில் பொருள்கள் , பணிகள் , பிணையங்கள் மாற்று 
வதற்குப் பணம் தேவைப்படுகிறது . ரொக்க- இருப்புக் கோட் 
பாட்டில் , அப் பொருள்களை வாங்குவதை முன்னிட்டு பணம் 
பற்றுவதற்காகப் பணம் தேவைப்படுகிறது . 


முதலில் , 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி .. ) 


133 


ரண்டாவதாக , இரண்டு கோட்பாடுகளிலும் பணமானது 
இரு நோக்குகளில் கையாளப்படுகிறது . பேரச் சமன்பாட்டில் 
பணம் சுழல்கிறது . ரொக்க இருப்புச் சமன்பாட்டில் பணம் அமர் 
றது ; இது உண்மை வருமானத்தில் ஒரு பகுதியாகும் ( K ) . 
அதாவது , பணச்சுழல் வேகம் , இருப்புக்கு நேர்மாறானது . 


மூன்றாவதாக , ஃபிஷரின் சமன்பாட்டில் பண 

அளவு ஒரு 
கால இடைவெளியில் உள்ள பணத்தொகையைக் குறிக்கிறது . 
ஆனால் ரொக்க இருப்பில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 
அளிப்பின் அளவைக் குறிக்கிறது . அதனால் தான் பணத்தின் 
சுழல் வேகம் கணக்கிடப்படவில்லை . 


பண 


நான்காவதாக , வருமானம் மற்றும் வேலை வாய்பு முதலிய 
வைகளை விளக்குவதற்காக உள்ள ரொக்க விருப்பக் கோட்பாடு 
( liquidity preference ) முக்கியத்துவம் 

அடைய 

காரணமாக 
விளங்குகிறது ரொக்க - இருப்புக் கோட்பாடு . 


- 


ரொக்க இருப்புக் கோட்பாடு பணத்தைப் பற்ற உள்ள 
தேவையை அடிப்படையாகக் கொண்டு பணத்தின் மதிப்பைக் 
கணக்கிடுவதால் , இக் கோட்பாடு பேரக்கோட்பாட்டை விடச் 
சிறந்தது எனக் கூறலாம் . 


8. பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ) ( ஈ ) 


பணத்தின் பண்டக் கோட்பாடு 
( Commodity Theory of Money ) 


சென்ற பகுதிகளில் பண அளவுக்கோட்பாட்டிலும் , பேர 
வகைக் கோட்பாட்டிலும் , ரொக்க - இருப்புக் கோட்பாட்டிலும் 

த்தின் மதிப்பு எவ்வாறு அளவிடப்படுகிறது எனப்பார்த்தோம் . 
இப் பகுதியில் பண்டக் கோட்பாட்டின் மூலம் பணத்தின் மதிப்பு 
எவ்வாறு கணக்கிடப்படுகிறது எனப் பார்ப்போம் . இந்தப் பண்டக் 
கோட்பாடு பணம் மதிப்பீட்டுக் கோட்பாடுகளில் மிகவும் பழைமை - 
யான தொன்றாகும் . எந்த ஒரு நாட்டில் திட்டப் பணம் 
( Standard Money ) உலோகத்தின் மூலம் ஆளப்படுகிறதோ அந் 
நாட்டிற்கு இக்கோட்பாடு மிகவும் பொருந்தும் . பணமாகப் பயன் 
படுத் தப்படும் உலோகம் பொன்னாக வோ , வெள்ளியாகவோ , 
வேறு உலோகமாகவோ இருக்கலாம் . 


ஒரு பொருளின் மதிப்பு , அளிப்பு , தேவை ஆகியவற்றைக் 
கொண்டு எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதோ , அப்படியே பண்டப் 
பணத்தின் மதிப்பும் நிர்ணயிக்கப்படுகிறது . ஏறத்தாழ , ரொக்க 
இருப்புக் கோட்பாடும் , பண்டக் கோட்பாடும் ஒரே மாதிரியாக 
இருந்தாலும் சிறு வேறுபாடுகள் கருதப்படுகின்றன . ரொக்க 
இருப்புக் கோட்பாட்டில் தேவையும் , அளிப்பும் விளக்கப்படும் 
போது எல்லாவகைப் பணமும் ஆளப்படுகிறது . ஆனால் பண்டக் 
கோட்பாட்டில் எந்தப் பொருளைக் கொண்டு திட்ட நாணயம் 
செய்யப்படுகிறதோ அப்பொருளின் தேவை அளிப்பு நடவடிக்கை 
களை மட்டும் எடுத்துக் கொண்டு ஆய்வு செய்யப்படுகிறது . இக் 
கோட்பாட்டின்படி , பணத்தின் மதிப்பு , பணமாக்கக் கூடும் பண் 
டத்தின் மதிப்பைப் பொறுத்ததாகும் . அதாவது , 
பொருளைக் கொண்டு திட்ட நாணயம் தயாரிக்கப்படுகிறதோ 
அதுவே பணமாகும் . எடுத்துக்காட்டாக , பொன் உலோகத்தை 
எடுத்துக் கொள்ளலாம் . 


எந்த 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ) ( ஈ ) 

135 
பொன் திட்டத்தின் கீழ் உள்ள ஒரு நாட்டில் பொன்னின் பண 
மதிப்பும் , அப்பொன்னின் பொருள் மதிப்பும் சமமாக இருக்கும் . 
ஒரு பவுன் நாணயமாக இருந்தாலும் , அதே பவுன் பொருளாகக் 
கருதப்பட்டாலும் மதிப்பு ஒன்றே . எனவே , ஒரு திட்டப் பொற் 
பணம் ‘ நிறை உருப்பணம் , ஆகும் ( A standard gold money is 
r <full -bodied money ) . 


இந்த இரு மதிப்புகளும் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் , 
பணக் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ( Monetary authorities ) தங்கு 
தடையின்றிப் பொன்னை ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்கவும் , 
வாங்கவும் செய்ய வேண்டும் . 


- 


ஒரு பொன்னுக்கு மதிப்பு எப்படி அளிக்கப்படுகிறது ? 
பொருளாதாரத்தில் எப்படி ஒரு சாதாரண பொருளுக்கு மதிப்பு 
அளிக்கப்படுகிறதோ எந்த அளவுக்கு அது மற்றப் பொருள் 
களை வாங்க முடியுமோ - அப்படியே பொன்னுக்கும் மதிப்பு 
இடப்படுகிறது . ஒரு அலகுப் பொன் எந்த அளவுக்கு மாற்ற 
வேண்டிய பொருளை வாங்கும் அளவுக்குச் சக்தி பெற்றிருக்கிறதோ 
அதைப் பொறுத்து ( விலை ) மதிப்பிடப்படுகிறது . எந்த ஒரு நாடு 
பொன் திட்டத்தை மாற்றாமல் நிலையாகக் கொண்டுள்ளதோ , 
அப்போது பொன்னின் விலை . பணவியல் அதிகாரிகள் நிர்ண 
யித்தபடி , மாறா மலிருக்கும் ; ஆகவே ஏனைய பொருள்களின் 
விலையை அதிகரித்தால் , பொன்னின் மதிப்பைக் குறைக்க முடி 
யும் ; ஏனைய பொருள்களின் விலையைக் குறைத்தால் பொன்னின் 
மதிப்பை உயர்த்த முடியும் . 


இனி , பொன்னின் மதிப்பு அதன் அளிப்பாலும் , தேவை 
யாலும் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது எனப் பார்ப்போம் : 


பொன்னின் அளிப்பு : எந்தப் பொருளின் மதிப்பும் , பொது 
வாகக் கூறின் , அதன் அளிப்பு நிலையைப் பொறுத்து இருக்கிறது .. 
பொன்னும் ஒரு பொருள் தானே ! எனவே , அதன் மதிப்பும் 
அதன் அளிப்பைச் சார்ந்திருக்கிறது . பொன்னின் அளிப்பு அள 
வில் இரு கூறுகள் உள ; ( 1 ) நடப்பு உற்பத்தி ( 2 ) திரட்டப்பட்ட 
இருப்பு ( accumulated stock ) இவைகளைப் பற்றி விவரிக்கலாம் : 

பொன் உற்பத்தியின் நெகிழ்ச்சி : பொன் உற்பத்தி உயர்ந்து செல் 
செலவுக்குப்பட்டதாகும் . உற்பத்தி அதன் மதிப்புக்கு ஏற்றபடி 
மாறுகிறது . பொன் மதிப்பு உயர உயர உற்பத்தி அதிகரிக்கப் 
படும் . பொருளாதாரக் கோட்பாட்டின் படி ஒரு குறிப்பிட்ட உச்ச 


வரை 


வேறு 


லவு உற்பத்திச் செலவைத் தாக்குவதால் அடக்க 
136 

மேல்நிலைப் பணவியல் 
அளவுக்குப் பின் உற்பத்தியின் அளவு வீதம் குறைய ஆரம்பிக்கும் . 
என்ன தான் உற்பத்திச் செலவு செய்தாலும் உற்பத்தி குறையும் . 
எனவே , உற்பத்தியாளர்கள் தாங்கள் இடும் செலவுக்குச் சம 
மாக உற்பத்தி கிடைக்கும் 

உற்பத்திச் செலவைச் 
செய்து கொண்டிருப்பார்கள் . அதற்கு மேல் இடப்பட்ட 

விலை 
கூடுதலாகும் . அப்படியானால் பொருளின் விலை அதிகரிக்கும் ; 
விலை கூடுதலானால் மக்களின் தேவை குறையும் ; 

எனவே 
உற்பத்தி குறையும் ; 

வழியிலும் பொன்னின் 
தேவை நிலை குறையலாம் . ஏனைய பொருள்களின் விலை 
மட்டம் உயர்ந்தால் 

பொன்னின் 

மோகம் குறைய 
பிக்கும் . அப்படி மோகம் குறைந்தால் உற்பத்தி தானாகவே 
குறையும் . இதே போல் , விலை மட்டம் குறைந்தால் பொன்னுக் 
குரிய தேவை மிகுதியாகும் ; உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை 
மிகுதிப்படுத்துவர் . தேவையைப் பொறுத்து மட்டும் பொன் 
உற்பத்தி மாறுகிறது எனக் கூற முடியாது . பொது விலை மட்டம் 
உயர்ந்தால் பொன் உற்பத்திக் காரணிகளின் செலவும் கூடும் . 
இதனால் உற்பத்திச் செலவு உயரும் . ஆகவே உற்பத்தி குறைக் 
கப்படும் . ஒரு சில சுரங்கங்கள் மூடப்படும் . இதன் விளைவாக 
விலை மட்ட உயர்வு குறைக்கப்படும் . விலை மட்டம் குறைந்தால் 
பொன்னின் உற்பத்திச் செலவு குறையும் . உற்பத்திச் செலவு 
குறைவின் காரணமாக மீண்டும் மூடப்பட்ட பொற் சுரங்கங்கள் 
திறக்கப்படலாம் . இதனால் உற்பத்தி உயரும் . விலை மட்ட 
இறக்கம் குறைகிறது . எனவே , பொன் மதிப்பு , அதன் அளிப் 
பையும் , அளிப்பு உற்பத்திச் செலவையும் பொறுத்தது என்பது 
தெளிவாகிறது . 


ஆரம் 


புதிதாகப் பொற்சுரங்கங்கள் கண்டு பிடித்து அதன் விளை 
வாக பொன் அளிப்பு கூடுதலானாலும் -1850 - ல் கலிஃபோர்னியா 
மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் 1889 - ல் ஆப்பிரிக்கா, அலாஸ்கா 
மற்றும் கொலன்டிக் ( klondike ) ஆகிய இடங்களில் பொன் 
படுகைகள் ( deposits ) கண்டு பிடிக்கப்பட்டன- உற்பத்திச் செல 
வைக் குறைப்பதற்கு உரிய அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்ட 
டாலும் , சிக்கனத்தில் பொன் தூய்மைப்படுத்தப்பட்டாலும் 
( refining ), பொன்னின் மதிப்பு குறைகிறது . 

ஆனால் பொன்னின் மதிப்பு உற்பத்திச் செலவைப் பொறுத்து 
மதிப்பிடப்படுகிறதா என்ற வினா எழலாம் . இதற்கு விடையை 
அலசிப் பார்த்தால் மேலும் இரண்டு வினாக்கள் எழுகின்றன . 
முதலில் , எந்த அளவுக்குப் பொன்னின் உற்பத்திக்கும் உற்பத்திச் 


மாறாது ; 


ஆகும் 


எந்த 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ) ( ஈ ) 

137 
செலவுக்கும் உறவு இருக்கிறது ? என்ற வினா எழுகிறது . 
உற்பத்திச் செலவு மாறினால் உற்பத்தியின் அளவும் மாறும் 
என்று பார்த்திருக்கிறோம் . ஆனால் இது குறுகிய காலத்தில் 

நீண்ட காலத்தில் தான் மாறும் . பொன் சுரங்கங்கள் 
என்பது பேரளவு உற்பத்தி வகையைச் ( Large scale production ) 
சேர்ந்ததால் பெரும் மூலதனம் , நீண்டகால அமைப்பு ஆகிய 
வைகளைக் கொண்டுள்ளது . எந்த ஒரு மாற்றமும் உடனடியாக 
இவ்வகைத் தொழிலைப் பாதிக்காது . பெரும்பாலான 

சுரங்கங் 
களில் தொழில் ஆரம்பித்த காலத்தி லிருந்து பொன்னைத் தூய்மைப் 
படுத்தி விற்கக்கூடிய 

அளவுக்குக் கொண்டு வருவதற்குக் 
குறைந்தது 5 முதல் 8 ஆண்டுகளாவது 

எனக் 
கணக்கிடப்பட்டிருக்கிறது . 
இரண்டாவது , 

பொன்னின் மொத்த அளிப்பு 
அள்வுக்குப் பொன்னின் நடப்பு உற்பத்திச் செலவோடு 
நெருங்கிய உறவு கொண்டுள்ளது என்பதாகும் . நெருக்கம் 
அவ்வளவாக இல்லை எனக் கூறலாம் . பொன்னின் மொத்த 
அளிப்பைக் கணக்கில் எடுக்கும் போது பழைய இருப்பின் அளவு 
எவ்வளவு 

எனக் கணக்கிட வேண்டும் . மொத்த அளிப்பில் 
பழைய இருப்பின் வீதம் கூடுதலாக இருந்தால் தற்போது ஏற் 
பட்ட , கூடுதல் உற்பத்திச் செலவால் பொன்னின் மதிப்பு மாறாது . 
எனவே , முடிவாகக் கூற வேண்டியது என்னவென்றால் , உற் 
பத்திச் செலவு கோட்பாடு " ( Theory of cost of production )) 
குறுங்காலத்திய பொன்னின் மதிப்பை விளக்காது என்பதாகும் . 

பொன்னின் தேவை : பொன்னின் தேவையைப் பொறுத்தும் 
அதன் மதிப்பு அளவிடப்படுகிறது பொன்னின் உபயோகத் 
தையும் , அது மக்களால் வைத்திருக்கப்படுவதையும் , வேண்டப் 
படு வதையும் பற்றி நாம் இங்கு விவரமாகக் குறிப்பிட வேண்டிய 
அவசியமில்லை . 

பணத்துறைத் ( Monetary purposes ) தேவையை 
அல்லாமல் பணத் துறை யற்ற எல்லா வகைத் தேவைக்கும் 
சேர்த்துத் தொழில் துறைத் தேவை , ( Industrial demand for 
money ) எனக் குறிப்பிடலாம் . எனவே , பொன்னின் தேவை , 
தொழில்துறைத் தேவையையும் , பணத்துறைத் தேவையையும் 
கொண்டுள்ளது . 

ஏதாவது ஒரு தேவையை விட்டு விட்டு ஆய்வு 
செய்தால் அது நிறையற்றதாகவே இருக்கும் . 


முதலில் தொழில் துறைத் தேவையை எடுத்துக் கொள் 
வோம் . இத்துறைக்குப் பொன் மிகுதியாகத் தேவைப்பட்டால் , 

L. V. Chandler - An Indroduction to Monetary Theory ( 1916 ) 
P. 96 . 


1 


138 


மேல்நிலைப் பணவியல் 


பணத்துறைக்குக் கிடைக்கும் பொன் அளிப்பு குறையும் . எனவே , 
பொருளாகவும் , பணமாகவும் உள்ள பொன்னின் மதிப்பு உயரும் . 
இதற்கு மாறாக , தொழில் துறைத் தேவை குறைந்தால் பணத் 
துறைக்குக் கிடைக்கும் அளவு உயரும் ; பொன்னின் மதிப்பு 
இறங்கும் . ஆனால் தொழில் துறையில் பொன்னின் தேவை 
நெகிழ்ச்சியுடையதாகக் காணப்படுகிறது . பணத் துறையில் 
தேவை உயர்ந்து அதனால் பொன் விலை ஏறுமாயின் , தொழில் 
துறைத் தேவை குறைகிறது . இதன் காரணமாகப் பணத் 
துறையில் விலை ஏறுவது தணிக்கப்படுகிறது. எல்லா விலை 
களும் ஏறும் போதும் , பொன் திட்டத்தின் கீழ் பொன்னின் விலை 
மாறாத நிலையான தாகையால் பொன்னால் செய்யப்பட்ட பொருள் 
களின் விலைகள் பின் தங்கும் . ஆகவே தொழில் துறையில் 
பொன்னாட்சி மிகுதியாகும் . உடனே பணத்துறையிலிருந்து 
பொன் கவரப்பட்டு , பணத்தொகை குறைக்கப்படுவதால் விலை 
ஏற்றம் தடைபடும் . இப்படியாக , எல்லா விலைகளும் இறங்கும் 
போது பொன் விலை இறங்காததால் தொழில் துறையில் ஆட்சி 
குன்றி அங்கிருந்து பொன் பணத்துறைக்குப் பெயர்ந்து , அதன் 
விளைவாகப் பணத் தொகை விரிவடைவதால் , விலை இறக்கம் 
தடைபடும் . ஆகவே பணத்துறைத் தேவை மாறுதலாலும் , 
அளிப்பு நிலை மாறுதலாலும் ஏற்படும் பொன் விலை மாறுதலைத் 
தொழில் துறைத் தேவை நெகிழ்ச்சி தணிக்கிறது . 


தொழில் துறைத் தேவை பொன் மதிப்பை மாற்றக் கூடு 
மென்றாலும் அச்செயல் நெடுங்காலத்தில் தான் நடைபெற 
முடியும் . குறுங்காலத்தில் மதிப்பு மாற்றத்தை விளக்குவதில்லை . 
தொழில் துறைத்தேவை என்பது மொத்தத் தேவையின் ஒரு 
பகுதியே யாகும் . 


கிறது . 


மேலும் , பணத்துறைச் சாராத தேவைகளில் , கிழக்கு நாடு 
களின் ( Oricntal demand ) தேவையும் 

மிக முக்கியமானது. 
குறிப்பாக , இந்திய நாட்டைப்பற்றிக் குறிப்பிடப்படுகிறது . 
ஆபரணங்களுக்காகவும் , இருப்பு வைத்துக் கொள்வதற்காகவும் 
அதிகமான அளவுக்கு இந்தியாவில் பொன்னுக்கு மோகமிருக் 

குறிப்பாகச் செழிப்புள்ள ஆண்டுகளில் பொன் இறக்குமதி 
கூடுதலாகவும் , செழிப்பற்ற ஆண்டுகளில் இறக்குமதி குறை 
வாகவும் ஒரு நாட்டில் இருக்கும் , இப்படியாக , கிழக்கிந்திய 
நாடுகளின் தேவையால் பொன் மதிப்பு மாறுபடுகிறது . மொத்த 
பொன் தேவைகளில் இப் பகுதியின் பங்கு குறைவான தால் குறுங் 
காலத்தில் உள் 
உள்ள மாற்றங்களை அறிய முடியாது . 
நெடுங்காலத்தில் பொன் மதிப்பு மாற்றங்கள் நடைபெறுகின்றன 


ஆனால் 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ) ( ஈ ) 

139 
இரண்டாவதாகப் பணத்துறைத் தேவைக்கான பொன்னைப் 
பற்றிப் பார்ப்போம் . எல்லாத் தேவையை விடப் பணத்துறைத் 
தேவைக்கு மிகுதியான பொன் தேவைப்படுகிறது . பழைய 
இருப்பைவிட ஆண்டொன்றுக்கு உலகில் பணத் துறைத் தேவைக் 
காக மொத்தப் பொன் உற்பத்தியில் சராசரியாகப் பாதிக்கு மேல் 
ஒதுக்கீடு செய்யப்படுகிறது . பொன்னின் தேவையின் அளவு 
இரண்டு காரணிகளைப் பொறுத்து அமைந்துள்ளது . ஒன்று , 
உலகில் எல்லாவகைப் பணத்திற்கான தேவையைச் சார்ந் தது . 
மற்றொன்று , அந்தத் தேவைக்கு எந்த வீதத்தில் பொன்னாக 
வைக்கப்படவேண்டுமென்பது . இவை இரண்டின் அளவும் அதி 
கரித்தால் பணத் துறைக்குப் பொன்னின் தேவை அதிகரிக்கும் . 

எனவே , தற்காலத்தில் தொழில் துறைத் தேவையை விடப் 
பணத்துறைத் தேவையே முக்கியமானது எனக் கூற வேண்டி 
யிருக்கிறது . தொழில், வியாபாரம் , வாணிபச் சுழல் ஆகியவை 
இயங்கப் பணம் முக்கிய பங்கு கொள்கிறது . பணத்தின் வெளி 
யீடும் , கடனாக்குதலும் பொன்னின் அடிப்படையிலேயே நிகழ் 

என வே பணத் துறைக்குப் பொன் , இன்றியமையாத 
தாகும் . தொழில் துறையில் பொன் வேண்டப்படாவிட்டாலும் 
பணத்துறையில் பொன் வேண்டப்படுவதால் அதன் மதிப்பு 
மாறாது . இருந்தாலும் , தொழில் துறைத் தேவையைப் புறக் 
கணித்து விட்டுப் பொன்னின் மதிப்பை கணிக்க முடியாது . 
பொன்னின் மதிப்புக்கு இரண்டு வகை தேவைகளுமே முக்கிய 
மான தாகும் . இதில் பெரும் பங்கு கொள்வது பணத்துறைத் 
தேவை தான் 


கின்றன . 


பண்டக் கோட்பாட்டை மாற்றுரிமையற்ற காகித பணத்திற்குப் பொருத்துதல் : 
( The Commodity theory applied to inconvertible paper money ) 

பொன் திட்டத்தில் பண்டக் கோட்பாடு எந்த அளவுக்குப் 
பணத்தின் மதிப்பைக் கணித்தது என்றும் , அப்பொன் திட்டத்தில் 
பொன் உருவில் பணத்தின் மதிப்பு நிலையானது 

என்றும் 
* விவரித்தோம் . இந்தப் பண்டக் கோட்பாடு மாற்றுரிமையற்ற காகி 
தப்பணத் திட்டத்திற்கும் பொருந்தும் எனச் சில பொருளியல் 
கோட்பாட்டாளர்கள் கூறுகின்றனர் . அவர்கள் கூற்றுப்படி , 
அவ்வகைக் காகிதப் பணத்தின் மதிப்பு காகிதத்தின் மதிப்பைக் 
கொண்டு கணக்கிடுவதில்லை ; அக் காகிதம் எதிர்காலத்தில் எந்த 
அளவுக்குப் பொன்னை வாங்க முடியும் என்பதனை வைத்துக் 
கணக்கிடப்படுகிறது . எந்த நேரத்திலும் மாற்றுரிமையற்ற 
காகிதப் பணத்தின் மதிப்பு ( 1 ) மீட்பில் பெறக்கூடிய பொன் 
( 2 ) மீட்பு நிச்சயம் (3 ) பொன்னின் வாங்குந் திறன் ( 4 ) மீட்புக் 


140 


மேல்நிலைப் பணவியல் 


காகக் காக்க வேண்டிய காலம் மற்றும் ( 5 ) காகிதப் பணம் 
இருப்பு வைப்பினால் ஏற்படும் வட்டி ( வீதம் ) இழப்பு ஆகியவற்றைச் 
சார்ந்திருக்கிறது . ஆகவே எந்த நேரத்திலும் மாற்றுரிமையற்ற 
காகிதப் பணத்தின் மதிப்பு, எதிர் காலத்தில் காகிதப் பணத்தைப் 
பொன் வடிவில் மீட்கக்கூடிய , கழிவு செய்யப்பட்ட பொன்னின் 
மதிப்புக்குச் சமமாகும் . - - ( In otherwords , the value of an 
inconvertible paper money at any time is equal to the discounted 
value of gold in to which the paper money will in future become 
coavertible .) 


ஆனால் 


எதிர்காலத்தில் மீட்பு நிச்சயமாயின் ( தற்போது மாற்றுரிமை 
யற்ற ) காகிதப் பணத்தின் மதிப்பு மாறுபடுகிறது . அதாவது 
மதிப்பு வீழ்கிறது . 

உண்மையில் மாற்றுரிமையற்ற 
காகிதப் பணங்கள் இதைவிட உயர்ந்த மதிப்பில் செலாவணியில் 
இருப்பதைக் கண்கூடாகக் காண்கிறோம் . ஆனால் இதற்குரிய 
காரணத்தைப் பண்டக் 

கொள்கை விளக்கவில்லை . எனவே , 
இக் கோட்பாடு மாற்றுரிமையற்ற பணத்திற்குப் பொருத்தப் 
படாது என முடிவு செய்யலாம் . 


பண்டக் கோட்பாடு மதிப்பீடு : 

இக் கோட்பாடு உலோகக் கட்டித் திட்டத்தின் ( Bullionist 
theory of money ) கீழ் , எடுத்துக்காட்டாக , பொன் திட்டத்தின் கீழ் 
நன்கு இயங்குகிறது . மாற்றுரிமையற்ற காகிதத்தாள் திட்டத்தின் 
கீழ் இயங்குவதில்லை என முன்பே காரணங்களுடன் பார்த்தோம் . 
அதாவது , 

எல்லாவகைப் பணத்திற்கும் இக் கோட்பாடு 
பொருந்தாது எனலாம் . பொன் திட்டத்தின் கீழ் பணத்தின் 
மதிப்பு அதற்கீடாகக் கொடுக்கப்படும் அல்லது வாங்கப்படும் 
பொன்னின் மதிப்புக்குச் சமமாகவே இருக்கும் . இதில் ஒரு வினா 
எழும் . பொன் மதிப்பு பணத்திற்கு மதிப்பைத் தருகிறதா ? 
அல்லது மதிப்பு பொன்னுக்கு மதிப்பு தருகிறதா ? 
என்பதாகும் . 

இப் பண்டக் கோட்பாட்டுப்படி , பொன்னின் 
மதிப்பே பண மதிப்புக்குக் காரணம் ஆகும் . ஆனால் தொழில் 
துறையைவிடப் பணத்துறைக்கே பொன் கூடுதலாக வேண்டப்படு 
வதால் , பணமதிப்பே பொன்னுக்கு மதிப்பைத் தருகிறது என்று 
கூறலாம் . இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணாக 
இருக்கின்றன ? 

பண்டக் கோட்பாட்டாளர்கள் இக் கோட்பாட்டிற்கு , பொன் 
உற்பத்திச் செலவு , பொன் அளிப்பின் மாற்றம் மற்றும் நெகிழ்ச்சி ,, 

Ibid , P. 103 . 


பண 


பணத்தின் மதிப்பு ( தொடர்ச்சி ) ( ஈ ) 


141 


பண 


பொன்னின் மதிப்பே பணத்தின் மதிப்பு , பொன்னுக்குப் பணத் 
துறைத் தேவையின் விரும்புதலுக்குரிய காரணங்களைக் குறைத்து 
எடை போடுதல் ஆகியவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் 
கொடுத்துள்ளனர் . இப்படி அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் 
சாதாரணமாக அக்கோட்பாடு 

விவரிக்கப்படின் , 

பணத்தின் 
உண்மை மதிப்பு உலோகத் திட்டத்தின் கீழ் , இலகுவாகப் புரிந்து 
கொள்ள முடியும் . அப்படியே தெளிவான முறையில் அக்கோட் 
பாடு விவரிக்கப்பட்டாலும் , 

அளவுக் 

கோட்பாட்டுடன் 
ஒப்பிட்டுப் பார்க்கும் போது , ஒரு நாட்டுப் பொருளியல் இயக்கத் 
தையும் , பொது விலை மட்டம் நிர்ணயிக்கப்படுவதையும் சரிவர 
விளக்கவில்லை . பண அளவுக் கோட்பாட்டாளர்கள் T , K ( அல்லது 
V ) மற்றும் மொத்த பண அளிப்புக்கும் பொன் இருப்புக்கும் உள்ள 
வீதம் ஆகியவைகளை நன்கு ஆய்வு செய்தது போல் பண்டக்கோட் 
பாட்டாளர்கள் ஆய்வு செய்யவில்லை . சுருங்கக்கூறின் 
அளவுக் கோட்பாடு , பண்டக் கோட்பாட்டை 

படி 
உயர்ந்ததென்றே கூறலாம் . 


பண 


விட ஒரு 


9. நாட்டு வருமானம் 
( National Income ) 


இதுவரை கண்ட பண அளவுக் கோட்பாடுகள் பணத்திற்கும் 
விலைவாசிகளுக்கும் உள்ள தொடர்பை விவரித்தன . அக்கோட் 
பாடுகளின் அடிப்படையில் உருவான கைக்கோளின் ( monetary 
policy ) முக்கிய நோக்கம் விலைவாசி மட்டத்தை நிலைப்படுத்து 
தலாகும் . ஆனால் கடந்த சில பத்தாண்டுகளாக ( few decades ) 
முழு வேலை வாய்ப்பு மட்டத்தை அடைவதிலும் , அம் மட்டத்தை 
நிலை பேறாக்கம் செய்வதிலும் பொருளாதார 

அறிஞர்கள் 
முனைந்துள்ளனர் . அதையே பண வாக்கக் கைக்கோளின் முக்கிய 
நோக்கமாகவும் கொண்டுள்ளனர் . 


முழு வேலை வாய்ப்பு மட்டத்தை 

அடைய 

வேண்டிய 
நோக்கத்தை ஆக்கத்திற்காக எடுத்துக் கொண்டதற்கு முக்கிய 
காரணங்கள் இரண்டு . ஒன்று , 1930 - ல் நிலவிய மந்தநிலை 
யாகும் . மந்த காலத்தில் ஏற்பட்ட வேலையில்லாப் பிரச்சினை 
தற்காலிகமானதுதான் என்ற கூற்று , பொய்க் கூற்றாகப் போய் 
விட்டது . 

வேலையில்லாப் பிரச்சினை தொடர்ந்து நிலவத் 
தொடங்கிற்று . இரண்டாவதாக , பணம் , வட்டி மற்றும் வேலை 
வாய்ப்புப் பொதுக் கோட்பாடு ( General Theory of Employ 
ment , Interest and Money ) என்பதனை 1936 - ல் ஜான் மெய்னார்டு 
கீன்ஸால் வெளியிடப்பட்டது தான் . நாடு முழு வேலை மட்டத்தை 
அடையு முன்னரே பொருளாதாரம் சமநிலையில் இருக்க முடியும் 
என்ற கருத்தை அவரது கோட்பாட்டில் கீன்ஸ் விளக்கியுள்ளார் . 
எனவே , பொருளியல் அறிஞர்கள் வேலையில்லாப் பிரச்சனைக்கு 
ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத் தொடங்கினர் . நாட்டில் முழு வேலை 
மட்டம் நிலவுகின்றது என்றால் உற்பத்திக் காரணிகள் அனைத்தும் 
முழுமையான அளவுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன என்பது 
பொருளாகும் . அந்நிலையில் நாட்டில் உற்பத்தி பெரும் அளவில் 
இருக்கும் . உற்பத்தி அதிகரித்தால் நாட்டில் வருமானமும் 


நாட்டு வருமானம் 


143 


என்பது , 


அதிகரிக்கும் . இவ் வத்தியாயத்தில் வருமானத்தைப் பற்றியும் , 
வருமானம் 

கணக்கிடும் முறையைப் பற்றியும் ஆய்வு செய்வோம் . 
வருமானம் - செலவு அணுகுமுறை நாட்டு வருமானத்தையே 
குறிப்பிடுகின்றது . நாட்டு வருமானம் 

சுருங்கக் 
கூறின் , நாட்டிலுள்ள ஒவ்வொருவரும் ஈட்டிய வருமானத்தின் 
கூட்டுத் தொகையாகும் . நாட்டு வருமானக் கருத்து ( Concept ) 
பொருளாதாரத்திலுள்ள எல்லாவகைச் செலவுகளையும் ஒன்று 
போல் கருதுவதில்லை . ஒருவரின் செலவு மற்றவருக்கு வருமான 
மாக இருந்தால் தான் கணக்குக் கெடுத்துக் கொள்ளப்படுகிறது . 
ஆனால் பண அளவுக் கோட்பாட்டில் T என்பது பொருளா 
தாரத்தில் ஏற்படும் அனைத்து வாணிப நடவடிக்கைகளையும் குறிக் 
கின்றது . சொத்துக்கள் வாங்கி விற்கப்படும் பேரங்கள் கூட 
T - யில் சேர்க்கப்படுகின்றன . ஆனால் வருமானக் கோட் 
பாட்டில் பேரங்கள் சேர்க்கப்படுவதில் சில வரையறைகள் 
செய்யப்படுகின்றன . எந்தெந்த நடவடிக்கைகள் , பொருள்கள் 
மற்றும் பணிகள் உற்பத்தி செய்வதில் ஈடுபடுகின்றன வோ 
அவைகள் மட்டும் வருமானக் கோட்பாட்டில் இடம் பெற 
வேண்டுமென வருமானக் கோட்பாட்டாளர்கள் ( income theorists ) 
குறிப்பிடுகின்றனர் . 


உற்பத்தியைத் தூண்டும் நடவடிக்கைகளை மட்டும் எடுத்துக் 
கொண்டாலும் , மாற்றுச்சமன் பாட்டைக் ( equation of exchange ) 
கீழ்கண்டபடி கையாளலாம் : 


MVy = Py Ty 


இதில் , M என்பது , பண அரிப்பு அளவு (முன் பே 
பார்த்தபடி ) , Py என்பது , ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 
உற்பத்தி செய்யப்பட்ட முடிவுப் பொருள்களின் விலை 
குறியீடு ( price index ) . 


Ty என்பது , ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி 
செய்யப்பட்ட முடிவுப் பொருள்களின் அளவு ( Volume ) 
மற்றும் 


Vy என்பது , பணத்தின் வருமானச் சுழல் வேகம் 

( income velocity of money ) . 
MV = PT என்ற சமன்பாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் 
பெற்று உண்மை நிலையை ( Truism ) விளக்குகிறதோ , அந்த 


144 


மேல் நிலைப் பணவியல் 


அளவுக்கு இந்தச் சமன்பாடும் உண்மை நிலையை விளக்குகிறது . 
ஆனால் பண அளவுக் கோட்பாட்டை விட இந்த வருமானச் சம 
நிலைக் கோட்பாடு மிகவும் முக்கியத்துவம் பெற்றது எனக் கூற 
லாம் . ஏனென்றால் இக் கோட்பாட்டில் வருமானத்தைத் தொடாத 
( affecting income ) பேரங்கள் அனைத்தும் கணக்குக்கு எடுத்துக் 
கொள்ளப்படுவதில்லை . இந்த வருமானச் சமன்பாட்டில் Vy- ஐக் 
கணக்கிடுவது அவ்வளவு எளிதல்ல . V- ஐக் கணக்கிடுவது 
மிகவும் எளிது . உற்பத்திப் பொருள்களுக்கோ , பணிகளுக்கோ 
எத்தனை தடவை ரூபாய் செலவு செய்யப்படுகிறது எனக் கணக் 
கீடு செய்வது முடியாத தொன்றாகும் என அறிஞர்களே கூறு 
கின்றனர் . நடைமுறையில் Vy- ஐ ஏறத்தாழத்தான் அள விட 
முடியும் . 


M - இன் அளவு தெரிந்த பிறகு நாட்டு வருமானக் 
கணக்கீட்டு முறை மூலம் Py Ty- ஐக் கணக்கிடமுடியும் . இவைகள் 
கணக்கிட்ட பிறகு Vy- ஐ வாய்பாடு மூலம் ( YT ) இலகு 
வாகக் 

கணக்கிடலாம் . கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக் 
காவில் Vy- இன் சராசரி வேகம் 3 எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . 


மொத்த 


என்பது , 


வருமானம் 

குடும்பங்கள் , தொழில் 
நிறுவனங்கள் , அரசு மற்றும் ஏனைய துறைகள் ஆகிய இந்த 
நான்கும் உற்பத்திக்காகச் செலவு செய்யப்பட்ட மொத்தத் 
தொகைக்குச் சமம் எனக் கீன்ஸ் விவரிக்கிறார் . இந்தச் செலவுக் 
கூறுகளைத் தனித் தனியாகவும் , ஒட்டு மொத்தமாகவும் 
விளக்குவது தான் வருமானம் அல்லது வருமானச் செலவு ஆய்வு 
அல்லது பேரியல் பொருளாதார ஆய்வு என்று கூறப்படுகிறது . 


கின் றன . 


இந்தச் சமன்பாடும் பழைய முறையையே பின் பற்றுகிறது 
என்றாலும் , பழைய சமன்பாட்டை விடப் பலவகைகளில் சிறப்பு 
வாய்ந்தது . பண அளவுக் கோட்பாட்டில் , பணத்தின் அளவு , 
பணச்சுழல் வேகம் , பொருள் உற்பத்தி செய்யப்படுதல் மற்றும் 
அவை பணத்துக்காக விற்கப்படுதல் ஆகியவை இடம் பெறு 

றன . ஆனால் வருமானம் செலவு அணுகு முறையில் இந் 
நிகழ்ச்சிகள் மனிதனின் செயல் மற்றும் தீர்மானம் ( Decision ) 
ஆகியவைகளைப் பொறுத்தும் , பொருளாதார மதிப்புக் கோட் 
பாட்டின் அடிப்படையைச் சார்ந்தும் நடைபெறுகின்றன . 
அதாவது , பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுதல் , வருமானம் , 
பெறுதல் , நுகர் பொருள்களுக்குச் செலவிடுதல் , சேமிப்பு , 
முதலீடு செய்தல் ( Investing ), பண ஆக்கம் மற்றும் அழித்தல் 
மற்றும் முடக்கம் , 

முடக்கமின்மை 


பண 


பண 


ஆகிய 


நாட்டு வருமானம் 


145 


காரணிகள் வருமானம் - செலவு அணுகு முறையில் கையாளப் 
படுகின்றன . சுருங்கக் கூறின் , பண அளவுக் கோட்பாட்டில் 
விலை மட்டம் , வாணிப அளவு ஆகியவை பணத்தின் அளவைப் 
பொறுத்து நிர்ணயிக்கப்படுகின்றன ; ஆனால் வருமானம் - செலவு 
கோட்பாட்டில் அவைகள் பொருளாதார இயக்கம் , மனிதனின் 
செயல் மற்றும் தீர்மானம் ஆகியவைகளைப் பொறுத்து நிர்ணயிக் 
கப்படுகின்றன . 

வாணிபச் சுழலில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தையும் , நாடு 
களின் வருமானத்தைக் கணக்கிட்டு ஒன்றிலிருந்து ஒன்றை 
ஒப்பிட.வும் , ஒரு நாட்டில் பல பகுதிகளின் வருமானத்தை 
ஒப்பிடவும் , பணக்கொள்கைகளை வகுக்கவும் , போர்க்காலங்களில் 
திட்டம் போடவும் , கடன் கட்டுப்பாடு செய்யவும் , வியாபாரத்தை 
எதிர் காலத்தில் கணிக்கவும் வருமான் கணக்கீடு பயன்படு 
கின்றன . அவைகளைப்பற்றிக் கீழே காண்போம் : 


ஒரு சிறு பொருளாதாரத்தில் சுழல் ஓட்டம் ( The circular flow in a Simple 
Economy ) 

எந்த நாட்டு உற்பத்தி அல்லது வருமானம் மூன்று முறை 
களில் 

கணக்கிடப்படுகிறது . ஒன்று , உற்பத்திக்கு இட்ட 
மாத்த செலவீனங்கள் ( Spending total ); இரண்டு , மொத்த 
உற்பத்தி ( Output total ) - முடிவுப் பொருள்கள் , பணிகள் ஆகிய 
வைகளின் மொத்தப் பண மதிப்பு : மூன்று , மொத்த ஈட்டங்கள் 
( Earnings total) - உற்பத்தியில் ஈடுபட்ட காரணிகள் பெறும் 
ஒட்டு மொத்தம் இந்த மூன்றும் இலக்கணப்படி ஒன்றுக்கொன்று 
சமமாக ...இருக்கின்றன . 

இக் கருத்துகளை முதலில் ஒரு சிறிய பொருளாதாரத்தை 
எடுத்துக்கொண்டு விளக்குவோம் . அப் பொருளாதாரத்தில் 
உள் நாட்டு நடவடிக்கைகள் மட்டும் இடம் பெறுவதாகவும் 
( பன்னாட்டு நடவடிக்கைகள் இல்லை ) , அரசாங்கத் தலையீடு 
இல்லை யென வும் ( பொருள்கள் , பணிகள் கொள்முதல் செய்தல் , 
வரியிடுதல் , உதவி செய்தல் , வட்டி செலுத்துதல் போன்றவை 
களில் அரசு தலையீடு இல்லை ) கொள்வோம் . தொழில் நிறு 
வனங்கள் , குடும்பங்கள் மட்டும் இருப்பதாகக் கொள்வோம் . 


குடும்பங்கள் நுகர்வதிலும் , சொத்துகள் திரட்டுவதிலும் 
நிறைவு கொள்வதாகவும் ( Satisfaction ) , உற்பத்தி அனைத்தும் 
தொழில் 

நிறுவனங்கள் உருவாக்குவதாகவும் அனுமானம் 
செய்வோம் . மேலும் , நிறுவனங்கள் வருமானம் அனைத்தையும் 

10 


146 


மேல்நிலைப் பணவியல் 


செலவு செய்வதாகவும் , குடும்பங்கள் , நிறுவனங்கள் ஆகியவை 
களுக்கு இடையே நிகழும் நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக 
(தனித்தனியாக இல்லாமல் ) நடைபெறுவதாகவும் கொள்வோம் . 
குடும்பங்கள் தங்கள் வருமானம் முழுவதையும் 

செலவிடுவ 
தாகவும் , சேமிப்பு ஏதும் செய்யவில்லை எனவும் , தொழில் 
நிறுவனங்களின் உற்பத்திப் பொருள் கள் , நுகர்ச்சிப் பொருள்கள் 
எனவும் , மூலதனப் பொருள்களில் ( Capital goods ) கூடுதல் 
சேர்க்கை ஏதுமில்லையெனவும் - முதலீடு இல்லையெனவும் கொள்ளல் 
வேண்டும் . இந்த எடுகோள்களை 
இந்த எடுகோள்களை உட்கொண்டு 

உட்கொண்டு அவ்விரண்டு 
துறைகளுக்கிடையேயுள்ள உறவுகளைப் பற்றி 

இனி 

நாம் 
கீழ்கண்ட படத்தின் மூலம் காண்போம் : 

பண வருமானம் 


உற்பத்திப் 
பணிகள் 


நொழில் 
நிறுவனங்கள் 


குடும்பங்கள் 


நுகர் 
பொருள்கள் 


நுகர்வுச் செலவுகள் 
படம் 1. சிறிய பொருளாதாரத்தில் சுழல் ஓட்டம் . 
இந்தத் தனி பொருளாதாரத் துறையில் எல்லா மூலப் 
பொருள்களும் குடும்பங்களுக்குச் சொந்தமாகும் . அப்படிப் 
பார்த்தால் தொழில் நிறுவனங்களின் சொத்துகளும் , வேலைப் 
பணிகளும் குடும்பங்களிலிருந்து பெறப்பட்டதாகும் . உற்பத்திப் 
பணிகள் குடும்பங்களிலிருந்து நிறுவனங்களுக்குச் செல்வதைப் 
படம் 1 - ல் உள் வட்டத்தின் மேல் பகுதி வில் ( arc ) காட்டுகிறது . 
இதற்குக் கைமாறாக நிறுவனங்களிலிருந்து குடும்பங்களுக்குப் 
பணம் செலுத்தப்படுகிறது . இப் பணம் தான் நிறுவனங்களுக்கு 
உற்பத்திச் செலவாகவும் , குடும்பங்களுக்கு வருமானமாகவும் 
கருதப்படுகிறது . இச் செயலைப் படத்தில் 
கடிகார 
பாதையில் குறிக்கப்பட்ட வெளி வட்டத்தின் வில் காட்டுகிறது . 


ஓட்டப் 


நாட்டு வருமானம் 


147 


சுருங்கக் கூறினால் , பொருளாதார நடவடிக்கை இரண்டு எதிர்த் 
திசை வட்ட ஓட்டங்களின் மூலம் விளக்கப்படுகிறது . ஒன்று 
உண்மையானது . மற்றொன்று பணத் துறையானது . 

குடும்பங் 
களிலிருந்து உண்மை உற்பத்திப் பணிகள் நிறுவனங்களுக்குச் 
செல்லுகிறது ; இதேபோல் நிறுவனங்களிலிருந்து உண்மை 
உற்பத்தி ( வெளியாக்கம் ) குடும்பங்களுக்குச் செல்கிறது . மேலும் , 
நிறுவனங்களிலிருந்து குடும்பங்களுக்குப் பண வருமானங்கள் 
செல்கின்றன ; 

இதேபோல் குடும்பங்களிலிருந்து நிறுவனங் 
களுக்குப் பணம் செலவுகள் செல்கின்றன . 


இதுவரை பார்த்த கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் 
விளக்கலாம் : நுகர்வுச் செலவுகள் ( Consumption Expenditure ) 
ரூ . 100 கோடி என்றால் உற்பத்திப் பொருளின் பண மதிப்பு 
ரூ .100 கோடியாகும் . நமது கோட்பாட்டின்படி , 

சிறிய 
பொருளாதாரத்தில் உற்பத்திப் பொருள் முழுவதும் 

குடும்பங் 
களுக்குச் செல்வதால் மொத்த வருமானம் ரூ . 100 கோடி 
எனவும் , இதையே நிறுவனங்களின் உற்பத்திச் செலவு எனவும் 
கொள்ளலாம் . 


வடிவில் 


நாட்டு வருமான ஓட்டம் ( National Income Flows ) 
சுழல் ஓட்டம் 

விளக்கப்பட்ட 

பொருளாதார 
அடிப்படைக் கூறுகள் நாட்டு வருமான கணக்குகளை விவரிக்கும் 
அளவுக்கு செல்கின்றன . சிறிய பொருளாதாரத்தில் குறிப்பிடப் 
பட்ட சுழல் ஓட்டம் பெரிய அளவில் விவரிக்கப்பட்டால் அதுவே 
நாட்டு வருமான ஆய்வைக் குறிக்கும் . நாட்டு வருமானம் 
என்பது உற்பத்தியின் ஈட்டங்களையும் , உற்பத்தியில்லாத ஈட்டங் 
களையும் அதாவது , மாற்றங்களையும் ( Transfer ) குறிக்கும் . 
பங்குத் தொகுப்பு, உபயோகப்படுத்தப்பட்ட கார்கள் , இருக்கக் 
கூடிய வீடுகள் , ஆகியவை விற்ற தொகை , ஓய்வூதியம் ( Pension ) , 
உதவித் தொகை மற்றும் சலுகைகள் , நிவாரண அளிப்புகள் ( Relief 
Payments), வேலையில்லார்க்கு உதவித் தொகை அளித்தல் , 
அரசுக் கடனுக்கு வட்டி செலுத்துதல் ஆகியவைகள் உற்பத்திக் 
கில்லாத ஈட்டங்களில் அடங்கும் . 


சேமிப்பும் முதலீடும் ( Saving and Investment ) 

இதுவரை குடும்பங்கள் தங்கள் வருவாய் முழுமையும் 
செலவு செய்து விடுவதாகவும் தொழில் நிறுவனங்கள் நுகர்வுப் 
பொருள்கள் மட்டும் உற்பத்தி செய்வதாகவும் அனுமானம் 
கொண்டோம் . இந் நிலையில் சேமிப்பும் முதலீடும் பூஜ்யமாக 


148 


மேல்நிலைப் பணவியல் 


( Zero ) இருக்கிறது . இனி இந்த எடுகோளை நீக்கிவிட்டுப் பூஜ்யத்தி 
னின்றும் விலகிச் சேமிப்பு , முதலீடு ஆகியவைகளைப் பற்றிப் 
பார்ப்போம் . 


குடும்பச் சேமிப்பு ( House hold Saving ) என்பது குடும்ப 
வருவாய்க்கும் அதன் நுகர்வுச் செலவுக்கும் உள்ள வேறுபாடு 
ஆகும் . நுகர்வுச் செலவு என்பது பணிகள் , உறுதிப்பொருள்கள் 
( Durable goods ) உறுதியிலாப் பொருள்கள் ( Non - durable goods ) 
ஆகியவைகளுக்காகச் செலவிடும் தொகை ஆகும் . ஆனால் 
வீடு வாங்கப்படுவது முதலீடாகும் . ஏனென்றால் தொகையும் 
பெரிது , கட்டடமும் நீண்ட நாள்களுக்கு உழைக்கக் கூடியது , 
நல்ல வாடகையும் கிடைக்கக் கூடியது . வீட்டைக் கட்டி முடித்து 
உடையவரே குடியிருந்தாலும் அதற்கு வாடகை மதிப்பு போட்டுப் 
பார்க்க வேண்டும் . அதாவது வாடகைக்குக் குடியிருப்போரின் 
வாடகைத் தொகையும் , உடையவரே குடியிருந்தால் வாடகை 
மதிப்பும் நுகர்வோரின் செலவுகளில் சேர்த்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 


நுகர்வின் மேல் செலவு செய்யப்படாத வருமானம் சேமிப்பு 
என இரத்தினச் சுருக்கமாகக் கூறலாம் ( Saving is simply 
income which is not spent on consumption ) . பணத்தை முடக்கி 
வைப்பது மட்டும் சேமிப்பைக் குறிக்காது . பொறுப்புகள் நீக்கி 
எஞ்சியுள்ள நிகர சொத்துகளைச் சேமிப்பு எனலாம் . 

ஒருவ 
ருக்குக் கடன் மிகுதியாக இருந்து , கடனைத் தீர்ப்பதற்கு முன் 
சேமித்து வைத்திருக்கும் பணத்தைச் சேமிப்பு எனக் கூறமுடியாது . 


எந்த நேரத்திலும் மூல தனப் பொருளின் இருப்பு ( Stock of 
capital goods ) கூடுதலானால் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது 
எனப் பொருள்படும் . தொழில் நிறுவனங்கள் நுகர்பொருள்களை 
யும் உற்பத்தி செய்யலாம் ; உற்பத்திச் செல்வங்களின் இருப்பு 
கூடுதலாகும்படி மூலதனப் பொருள்களையும் உற்பத்தி செய்யலாம் . 
முதலீட்டுச் செலவு என்பது , உற்பத்திச் செல்வங்களின் இருப்பில் 
கூடுதலாக உள்ள உற்பத்தியின் புதிய வெளியாக்கத்திற்கான - 
செலவாகும் . ( Investment Expenditure is expenditure for newly 
produced output that is added to the stock of productive wealth . ) 


சுழல் ஓட்டத்தில் சேமிப்பும் முதலீடும் ( Saving and investment in the 
Circular flow )) 

குடும்பங்கள் தங்கள் வருமானங்களை நுகர்பொருள்களின் 
மேல் செலவிடுகின்றன ( c ) , அல்லது செலவிடாமல் சேமித்து 


-- 


நாட்டு வருமானம் 


149 


வைக்கின்றன ( s ) , என முன்பே கண்டோம் . இதனை ஒரு சுழல் 
படத்தின் மூலம் கீழ்க்கண்டபடி விளக்கலாம் . ( படம் 2 ) : 

பண வருமானம் 


உற்பத்திப் 


பணிகள் 


தொழில் 
நிறுவனங்கள் 


குடும்பங்கள் 


நுகர் 


பொருள்கள் 


முதலீட்டுச் 
( I ) செலவு 

முதலீட்டுப் 
பொருள்கள் 


சேமிப்பு - (S ) 


நுகர்வுச் செலவுகள் ) 


படம் 2. சுழலோட்டத்தில் சேமிப்பும் முதலீடும் . 


சுழலோட்டப் படத்தில் , குடும்ப வருமானத்தில் ஒரு பகுதி 
C - க்கும் ( தொழில் நிறுவனங்களுக்கு இது வரவாகும் ) , மறுபகுதி 
S - க்கும் ஒதுக்கீடு ( Devoted ) செய்வதாகக் காட்டப்பட்டிருக் 
கிறது . ஆனால் புதிதாக முதலீட்டுச் செலவு உற்பத்திக்காக 
இடுவதைப் படத்தின் இடது புறத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது ( I ) . 
இனி உற்பத்தி நிறுவனங்கள் நுகர் பொருள்களை மட்டும் உற்பத்தி 
செய்வதாகக் கொள்ளக் கூடாது . முதலீட்டுச் செலவுகள் 
செய்வதால் மூல தனப் பொருள்களையும் உற்பத்தி செய்வ 
தாகக் கொள்ள வேண்டும் . இனி அடிப்படை சமன்பாடுகளைக் 
( Identities ) கீழ்க்கண்டவாறு குறிப்பிடலாம் : 

உற்பத்திக்கான மொத்தச் செலவு ( C + I ) = உற்பத்தி செய் 
யப்பட்ட நுகர் பொருள்களின் மதிப்பு + உற்பத்தி செய்யப்பட்ட 
முதலீட்டுப் பொருள்களின் 
ஈட்டங்கள் C + S ) ( Total earnings of factors ). 


இவ் வோட்டத்தை மொத்த உற்பத்தியாகவோ அல்லது 
நிகர உற்பத்தியாகவோ கொள்ளலாம் . மொத்த மொத்த 
உற்பத்தியை ( Total gross output ) நாட்டு மொத்த உற்பத்தி 
எனவும் ( Gross National Product - GNP ) , மொத்த 
உற்பத்தியை நாட்டு நிகர உற்பத்தி ( Net National Product - NNP) 


150 


மேல்நிலைப் பணவியல் 


ஆனால் 


எனவும் கூறலாம் . 

க் கூட்டுத் தொகை களி 
லிருந்து ( Totals ) உற்பத்திக் காரணிகளின் மொத்த அல்லது 
நிகர வருமானத்தைக் கணக்கிட 

வேண்டும் . நிற்க , நாம் 
இப்போது நிகர ஓட்டத்தைக் கவனிப்போம் . எந்த ஒரு கடந்த 
காலத்திலும் உற்பத்திக்காக இட்ட செலவுத் தொகை C + I- க்குச் 
சமமாயிருக்கும் . அதே காலத்தில் இத்தொகை மொத்த 
வருவாய்க்குச் சமமாகவும் இருக்கும் . இந்த வருவாயில் ஒரு 
பகுதி நுகர் பொருளுக்குச் செலவிடப்படுகிறது என முன்பே 
பார்த்தோம் . செல விடப்படாத மற்றொரு பகுதி ( S ) , நுகர்வற்ற 
உற்பத்திப் பொருள்களுக்கான செலவுத் தொகைக்குச் ( I ) சமமா 
யிருக்கும் . அதாவது , C 75 என்றும் 1 25 என்றும் இருந் 
தால் மொத்த ஈட்டங்கள் 100 ஆகும் . இதில் 75 C - க்கும் , 
25 - S - க்கும் தீர்க்கப்படுகிறது 

எனப் 

பொருள்படும் . 
அதாவது , உண்மை ( Actual ) சேமிப்பும் ( S ) , முதலீடும் ( 1 ) எப் 
போதும் சமமாயிருக்கும் . 


என்ற 


நாட்டு வருமானக் கணக்குகள் ( National Income Accounts ) 

சிறிய பொருளாதாரத்தில் குடும்பங்கள் , தொழில் நிறு 
வனங்கள் மட்டும் பங்கு கொள்வதாகக் கொண்ட 

அனுமா 
னத்தை சற்று விரிவடையச் செய்து அரசாங்கம் , பன்னாட்டுப் 
பேரங்கள் ஆகியவைகளைச் சேர்த்துக் கொண்டு நாட்டு வருமானக் 
கணக்குகளை விவரிப்போம் . தொழில் நிறுவனங்களின் அனைத்து 
வருமானமும் குடும்பங்களுக்குச் செல்கின்றன 

எடு 
கோளையும் எடுத்து விட்டு , ஒரு பகுதியை அந் நிறுவனங்கள் 
சேமித்து வைக்கின்றன என்று கொள்வோம் . அப்படிப் பார்த் 
தால் , நாட்டு மொத்த உற்பத்தி ( GNP ) , நாட்டு நிகர உற்பத்தி 
( NNP ) ஆகியவைகளை மட்டும் விவரித்தால் போதாது . மேலும் , 
மூன்று வகை வருவாய்களைப் பார்க்க வேண்டும் . அதாவது , 
( 1 ) நாட்டு வருமானம் , ( 2 ) ஆள்சார் வருமானம் ( Personal 
Income ), ( 3 ) செல வழிப்பு வருமானம் ( Disposable Income ) .. 
இவை ஒவ்வொன்றைப்பற்றியும் சுருக்கமாக விவரிக்கலாம் . 


தாட்டு மொத்த உற்பத்தி 

உற்பத்திக்கான மொத்தச் செலவு C + I யோடு மட்டுமல் 
லாமல் , பொருள்கள் , பணிகள் ஆகியவைகளுக்கான அரசாங்கச் 
செலவுகளையும் ( G ) , அந்நிய நாட்டு ஏற்றுமதிக்காக உற்பத்தி 
செய்யப்படும் பொருள்கள் , பணிகள் ஆகியவைகளுக்கு ஏற்படும் 
நிகரச செலவுகளையும் ( E ) சேர்த்துக்கொள்ள வேண்டும் . இப்படி 
யாக , நாட்டு மொத்த உற்பத்தியை இலக்கணப்படி விவரிக்கலாம் : 


நாட்டு வருமானம் 


151 


C + I + G + E = GNP 

இதில் G என்பது ஒரு கால அளவில் ( During the period ) 
உற்பத்திக்காக அரசாங்கத்தால் செலவு செய்யப்பட்ட தொகை 
யாகும் . ஒரு நாட்டின் ஏற்றுமதி , இறக்குமதியைப் பொறுத்து 
உற்பத்திச் செலவு ஆகிறது . ஏற்றுமதி அதிகமானால் உற்பத்திக் 
காக இடப்படும் செலவு கூடுதலாகும் ; இறக்குமதி மிகுதி 
யானால் , உள் நாட்டுப் பொருள்களுக்குத் தேவை குறைவதால் 
தொழில் நிறுவனங்கள் உற்பத்தியைக் குறைக்கும் ; அப்படிக் 
குறைந்தால் உற்பத்திக்காக இடப்படும் செலவும் குறையும் . 
இறக்குமதியினின்றும் ஏற்றுமதி மிகுதியானால் E நேராக 
( Positive ) இருக்கும் ; GNP அதிகமாகும் ; ஏற்றுமதியை விட 
இறக்குமதி மிகுதியானால் E எதிராக ( Negative ) இருக்கும் ; 
GNP குறையும் . 


நாட்டு நிகர உற்பத்தி 

நாட்டு மொத்த உற்பத்தியினின்றும் மூலதனச் சொத்துத் 
தேய்மானம் ( Capital Consumption Allowances ) கழிக்கப்பட்டுக் 
கிடைக்கும் எஞ்சிய பகுதி நாட்டு நிகர உற்பத்தியாகும் . இந்த 
நிகர உற்பத்தி , உற்பத்தி செய்யப்பட்ட எல்லாப் பொருள்களையும் 
குறித்து , அவைகள் சந்தை விலைகளின் அடிப்படையில் மதிப் 
பிடப்படுவதைக் குறிக்கிறது . 


காரணி விலையில் நாட்டு வருமானம் ( National Income at Factor 
Cost ) ஏனையவைகள் மாறாமலிருக்கும் போது , உற்பத்தி செய்யப் 
பட்ட பொருள்களின் ( சந்தை ) விலையும் , குடும்பங்களின் வரு 
மான மும் சமமாயிருக்கும் . உற்பத்திக் காரணிகளால் ( Factors of 
production ) அளக்கப்பட்ட நாட்டு வருமானம் அப்போது தான் 
நாட்டு நிகர உற்பத்திக்குச் சமமாகும் . ஆனால் , இச் சமன்பாடு 
அரசின் மறைமுக வரிகளாலும் நேர்முக வரிகளாலும் ஒன்றாக 
இருக்க முடியாமல் போய் விடும் . எடுத்துக்காட்டாக , நிகர 
உற்பத்தி ரூ . 100 கோடி என்றும் , வரிகள் ரூ . 

15 கோடி 
என்றும் எடுத்துக் கொண்டால் , குடும்பங்களின் ஈட்டங்கள் 
ரூ . 85 கோடியாக மாறுகிறது . அதாவது , காரணிகள் விலையில் - 
கூலி மற்றும் சம்பளம் , வாடகைகள் , வட்டி மற்றும் இலாபம் 
நாட்டு வருமானம் ரூ .85 கோடியாகும் . 


ஆள்சார் வருமானம் : குடும்பங்களின் வரவு அதாவது , ஆள்சார் 
வருமானம் கணக்கிடும் போது உண்மையில் ஈட்டிய வருமா 
னத்தை மட்டும் கணக்கிட வேண்டும் . செலுத்தப்பட வேண்டிய 


152 


மேல்நிலைப் பணவியல் 


வருமானத்தைச் செலுத்தாமல் இருந்தால் அதை வருமானத் 
துடன் சேர்த்துக் கொள்ளக் கூடாது . அதே போல் வர வேண்டிய 
வருமானம் வருமுன்னரே சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 


ஆள் 


செலவழிப்பு வருமானம் : ஆள்சார் வருமானத்திலிருந்து 
சார் வரிகளைக் கழித்தால் கிடைப்பது செலவழிப்பு வருமானமாகும் . 
இந்த வருமானத்தை வேண்டுமானால் நுகர்வதற்காகப் பயன் 
படுத்தலாம் அல்லது சேமிப்பாகவும் வைக்கலாம் . 


துவரை நாட்டு 

வருமானம் , 

செலவு 

ஆகியவற்றின் 
இலக்கணத்தைப்பற்றிப் பார்த்தோம் . இனிமேல் வருமானம் 
எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்பதைப் பற்றியும் , அதில் 
நுகர்ச்சி , பெருக்கி ( Multiplier ) , முதலீடு , வேகப்படுத்தி 
( Accelerator ) ஆகியவைகளின் பங்கு என்ன என்பதைப் பற்றியும் 
காண்போம் . 


10. வருமானம் நிர்ணயித்தல் : 

( அ ) நுகர்வுச் சார்பு 
[[ Determination of Income : 
( A ) Consumption Function ] 


பண 


பணச் 


அளவுக் கோட்பாட்டில் பணத்தின் அளிப்பைப் 
பொறுத்து மொத்தச் செலவுகள் நிர்ணயம் செய்யப்படு கின்றன 
என்றும் , விலைவாசி மாற்றங்களுக்குக் 

காரணம் 

பணத்தின் 
அளிப்பு அளவில் மாற்றம் ஏற்படுவதுதான் என்றும் , நாட்டில் 
நிறைவுடை வேலை வாய்ப்பு நிகழ்கிறது என்றும் , உற்பத்திப் 
பணத்தின் தேவையைப் பொறுத்து நிர்ணயிக்கப்படவில்லை 
யென்றும் விவரிக்கப்பட்டுள்ளது . வருமானம் - செலவுக் கோட் 
பாட்டில் இந்த எடுகோள்கள் , கைவிடப்பட்டு , நாட்டில் 
உற்பத்தியோ , விலையோ , 

செலவுகள் மாற்றத்திற்கு 
ஏற்றாற் போல் மாறுகின்றன என விவரிக்கப்படுகிறது . 

இவ் வத்தியாயத்திலும் அடுத்த அத்தியாயத்திலும் மொத்தத் 
தேவையைப் ( Aggregate demand ) பற்றி விளக்கப்படு கிறது . 

வருமானமும் மெய் வருமானமும் ஒரே வீதத்தில் மாற 
வேண்டுமானால் தாற்காலிகமாக விலைகள் நிலையானவை 
அனுமானிக்க வேண்டும் . இதன் 

விளைவாக , நடைமுறை 
விலைகளில் அளிப்புக் கோடு நெகிழ்வுத் தன்மையில் அமைகிறது . 
அதாவது , தேவை மட்டத்தைப் பொறுத்து ( Level of demand ) 
உற்பத்தி நிர்ணயிக்கப்படுகிறது . 


பண 


என 


நாம் தற்போது குறுங்கால ( Short - run ) ஆய்வைப்பற்றிப் 
பார்ப்போம் . பொருளாதாரத்தில் ஒரு குறுகிய காலத்திற்குள் 
எந்தவித மாற்றத்தையும் கொண்டுவர முடியாது . எனவே , 
மூலதன இருப்பில் நடைமுறைச் சேர்க்கைகள் ( Current additions ) 
மிகவும் குறைவாக இருக்குமாதலால் அச் சேர்க்கைகளை கணக் 
கெடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை; மொத்த மூலதன இருப்பு 
நிலையானது 

எனக் கொள்ளலாம் . அப்படி மூல தன இருப்பு 
நிலையானது எனக் கொண்டால் பொருளாதாரத்தில் மாறக் கூடிய 
ஒரே ஒரு காரணி உழைப்பு ( Labour ) ஒன்று தான் . ஆகையால் 


154 


மேல் நிலைப் பணவியல் 


உழைப்பின் மாறுதல்களுக்கும் உற்பத்தியின் மாறுதல்களுக்கும் 
நெருங்கிய தொடர்பு இருக்கிறது . ஆனால் , இந்த உறவு வீதப்படி 
இருக்க வேண்டுமென்பது அவசியமில்லை . உற்பத்திச் சார்பின்படி 
( Production function ) , ஒவ்வோர் உற்பத்தி மட்டத்திற்கும் ஒரு 
குறிப்பிட்ட அளவு உழைப்பு தேவைப்படுகிறது ; இதே போல் 
ஒவ்வோர் அளவு உழைப்பும் ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தியை 
உண்டுபண்ணுகிறது . 


நிறைவுடை வேலை வாய்ப்பு , திறன் கொண்ட உற்பத்தி 
மட்டத்தை நிறைவுடை வேலை வாய்ப்பு உற்பத்தி மட்டம் . 
அல்லது வருமானம் ( Full - cmployment level of output or 
income ) எனலாம் . அளிப்புக் கோடு நெகிழும் தன்மையுடைய 
தென்றால் , நிறை - குறை 

Goue ouerwu4 ( Less than full 
employment ) இருப்பதாக அனுமானித்து அந் நிலையில் வரு 
மானம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்பதைக் கணிக்க 
வேண்டும் . முற்றிலும் ஒரு தனியான 

பொருளாதாரத்தை 
குடும்பங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மட்டும் உள்ளவை 
எடுத்துக் கொண்டு பார்த்தால் , உற்பத்திச் செலவானது நுகர்வுச் 
செலவையும் ( C ) முதலீட்டுச் செலவையும் ( I ) கொண்டுள்ளது 
என்பது புலனாகும் . இந்த C + 1 தான் காரணிகளின் சொந்தக் 
காரர்களுக்கு வருமானமாக ( Y ) அமைகிறது . இதே தான் 
மறுபடியும் உற்பத்திக்காகச் செலவிடப்படுகிறது . அல்லது சேமிப் 
பாகக் குடும்பங்களில் சேர்த்து வைக்கப்படுகிறது ( S ) . கடந்த 
காலத்தில் சேமிப்பும் , முதலீடும் சமமாக இருந்திருக்கும் ; 
ஏனென்றால் இரண்டும் நுகரப்படாத உற்பத்திதான் ; பெய் 
ரளவில் மாற்றம் தான் இருக்கிறது . ஆனால் , திட்டமிட்ட நுகர்வும் 
முதலீடும் ( சேமிப்பும் ) 

வேண்டுமென்ற 
அவசியமில்லை . ஏனென்றால் நுகர்வோர்களும் 

முதலீடு 
செய்வோர்களும் 

தனித் தனி துறையைச் சேர்ந்த 
வர்களாக 

இருக்கலாம் . அப்படிச் சமமாக இல்லையென்றால் , 
உண்மை மதிப்பும் , திட்ட மதிப்பும் சமமாக ஆகும் வரைக்கும் 
செலவினங்கள் , வருமானம் ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்து 
திட்டங்களைத் திருத்தி அமைக்க வேண்டி வரும் . அந் நிலையை 
சம நிலை ( Equilibrium ) எனக் கூறலாம் ; நுகர்வு , முதலீடு 
( சேமிப்பு ) இவைகளின் மதிப்பை எந்தச் சக்தியும் மாற்ற முடி 
யாது . நுகர்வு - சேமிப்புத் திட்டங்களை ஆட்சிசெய்யும் ( Influencing) 
காரணிகளைப்பற்றியும் , கொடுக்கப்பட்ட முதலீட்டு அளவில் 
வருமானத்திற்கு அத் திட்டங்களின் உறவைப் பற்றியும் இனிமேல் 
காணலாம் . 


சமமாக 


இருக்க 


வருமானம் நிர்ணயாத தல் : ( அ ) நுகர்வுச் சார்பு 


155 


துகர்வுச் சார்பு 

நுகர்வுச் சார்பு என்ற நுகர்வு நாட்டம் ( Propensity to 
consume ) , மொத்த உண்மை நுகர்வுக்கும் மொத்த உண்மை 
வருமானத்திற்கும் உள்ள உறவை விவரிக்கிறது . இந்த இரண் 
டிற்கும் உள்ள உறவை ஒரு வரைபடத்தின் வாயிலாக விளக்க 
லாம் . 


C.Y 


| 


45 கோடு 


B 


APC 


fores 


APC =1 Aac 


DAY 


E 


Apc > 


F 


10 IYO 


y 

Y 
நுகர்வுச் சார்பு 


LY Y 
வருகாமை 


படம் 1. நுகர்வுச் சார்பு 


மேற்கண்ட படத்தில் படுக்கைக் கோட்டில் வருமானமும் 
செங்குத்து அச்சில் (Vertical axis ) நுகர்வும் , வருமானமும் 
அளக்கப்படுகின்றன . படுக்கைக் கோட்டில் அளக்கப்பட்ட 
ஒவ்வொரு வரு மான மட்டத்திற்கு ஏற்றாற்போல் குடும்பங்கள் 
திட்டமிட்டுச் செய்யக் கூடிய நுகர்வுச் செலவுகள் C என்ற 
( வளை ) கோட்டில் ( curve ) குறிக்கப்பட்டுள்ளன . குடும்பங்கள் 
தங்கள் வருமானங்கள் முழுவதையும் செலவு செய்தால் நுகர்வுச் 
சார்பு , படுக்கைக் கோட்டுக்கு 45 ° கோணத்தில் வரையப் 
பட்ட OFA என்ற கோட்டில் காணப்படுகிறது . 45 ° கோணத்தில் 
வரையப்பட்ட கோட்டில் வருமான மட்டத்தைச் செங்குத்தாக 
அளப்பதற்கு முடிகிறது . அதாவது AY , = 0Y ,; DY , = 0Y ,; 
FY . = 0Y .. வருமானம் = நுகர்வு + சேமிப்பு , ஆதலால் OFA 
கோட்டுக்கும் , நுகர்வுக் ( C ) கோட்டுக்கும் உள்ள இடைவெளி 
திட்டமிட்ட சேமிப்பைக் குறிக்கிறது . அதாவது , AY , = BY , + AB . 
இதே போல் DY , - ல் வருமான மும் செலவும் சமமாக உள்ளன 
சேமிப்பு இல்லை . FY , வருமானத்தில் , செலவு வருமானத்தை 
விடக் கூடுதலாகிறது ; அது EF ஆகும் . அதாவது சேமிப்பு , 


156 


மேல்நிலைப் பணவியல் 


FY , வருமானத்தில் எதிர் ( Negative ) எனப்படும் . அது எப்படி 
முடியுமென்றால் , கடன் வாங்கியோ வேறு வழியிலோ வருமானத் 
திற்கு மேல் செலவு செய்வதற்கு வழிவகை செய்தாகவேண்டும் . 


C- வளை கோட்டின்படி , வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க 
செலவும் அதிகரிக்கிறது ; ஆனால் , ஒரே வீதத்தில் அதிகரிப்ப 
தில்லை . இச் செயற்பாடு தனியாக ஓர் அட்டவணை மூலம் 
விளக்கப்படு கிறது . 


அட்டவணை 


( ரூபாய் கோடியில் ) 


வருமானம் ( Y ) 


நுகர்வு ( C ) 


100 


70 


120 


80 


140 


90 


160 


100 


180 


105 


200 


110 


யாக 


மேற் கண்ட அட்டவணையிலிருந்து தெரிவதென்ன வென்றால் 
வருமானம் ரூ . 100 கோடியிலிருக்கும் போது நுகர்வு 70 கோடி 

இருக்கிறது . ஆனால் , ரூ .200 கோடியில் ,, நுகர்வு 
ரூ 110 கோடியாக மட்டும் இருக்கிறது . இதற்குக் காரணம் 
மக்கள் ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு மேல் வரும் வருமானத்தை 
அப்படியே செலவு செய்ய 

செய்ய விரும்பமாட்டார்கள் ; எதிர்கால 
நிகழ்ச்சிகளுக்காகச் சேமிக்க ஆரம்பிப்பர் . 


. 


படத்தின் C- வளை கோட்டின் செயலைத் தனியாக ஒரு வரை 
படத்தின் மூலம் மாணவர்கள் எளிதாகப் புரிந்து கொள்வதற் 
காக பின்கண்டபடி விவரிக்கப்படுகிறது : 


நாம் முன்பே பார்த்தபடி நுகர்வோர் OC , குறைந்த அளவு 
செலவு செய்கின்றனர் . இதை எப்படியோ வருமானமில்லாம 
லேயே சமாளிக்கின்றனர் . இச் செலவு , வருமானம் 0Y : - ஆக 


வருமானம் நிர்ணயித்தல் : ( அ ) நுகர்வுச் சார்பு 

157 
இருக்கும் வரை செய்யப்படுகிறது . OY , - க்கு மேல் வருமானம் 
கிடைத்தால் செலவும் கூடு கிறது . 

வருமானம் 
உயரும் வீத அளவுக்கு உயருவதில்லை ; குறைவாகவே அதிகரிக் 


ஆனால் 


145 கோடு 


y = C | 


3 


நுகர்வோரின்தேவை(ரூபாய்கோடி) 


C2 


+ 


Yi 


வருமானம் ( ரூபாய் கோடி ) 


படம் 2. வருமானம் - நுகர்வு வீதப்பாடு 


கிறது . C , - க்கும் , C- க்கும் இடையிலுள்ள வளைகோடு 
கீழ்நோக்கி வளைந்து செல்கிறதென்றால் , வருமானம் நுகர்வு 
வீதப்பாடு , வருமானம் உயர உயர , படிப்படியாகக் குறைகிறது 
எனப் பொருளாகும் . இதைத்தான் கீன்ஸ் 

இதைத்தான் கீன்ஸ் உளக்கோட்பாடு 
( Psychological Theory ) எனக் கூறுகிறார் . 
இறுதிநிலை நுகர்ச்சி மற்றும் சேமிப்பு நாட்டங்கள் ( Marginal Propensities 
to Consume and Save ) 

மறுபடியும் நாம் படம் 1 - ஐ எடுத்துக் கொள்வோம் . 
நுகர்வின் மாற்றத்திற்கும் ( AC ) வருமான மாற்றத்திற்கும் ( AY ) 
உள்ள வீதம் ( Ratio ) தான் இறுதி நிலை நுகர்ச்சி நாட்டம் எனப் 
படும் ( MPC ) . அதாவது , MPC_ AC 

நாம் முதலில் கண்ட அட்ட 
வணையில் , வருமானம் 100 - லிருந்து 

120 - க்கு வந்தால் , 
நுகர்ச்சி 70 - லிருந்து 80- க்கு உயருகிறது ; இதில் வருமான 
மாற்றம் 20 ; ஆனால் , நுகர்வு மாற்றம் 10 தான் . நமது கோட் 
பாட்டின்படி இறுதிநிலை நுகர்ச்சி நாட்டம் 1 ஆகும் . அதாவது , 
0.5 ஆகும் . வருமானம் 160 - லிருந்து 180 - க்கு உயர்ந்தால் 


ΔΥ 


158 


மேல்நிலைப் பணவியல் 


AS 


AY என 


வருமான மாற்றம் ( AY) 20 ; அதே போழ்து நுகர்வு 100 - லிருந்து 
105 -க்குச் செல்லுகிறது ; எனவே , நுகர்வு மாற்றம் 5 ஆகிறது 
( AC ) . ஆகையால் MPC = * = 0 • 25 ஆகிறது . C என்ற கோடு 
நேர் கோடான தால் (Straight line ) சரிவு ( Slope ) என்றும் 
நிலையான தாகும் . 

அதாவது , எல்லா வருமான மட்டங்களிலும் 
MPC ஒரே அளவில் தான் இருக்கிறது எனப் பொருள்படும் . 
C கோடு வளைவு கோடாக இருந்தால் ( படம் 2 - ல் காட்டியபடி ) , 
வருமான மாற்றம் , நுகர்வு மாற்றம் ஆகியவைகளுக்கு ஏற்ப 
MPC மாறிக் கொண்டேயிருக்கும் . 

இறுதிநிலைச் சேமிப்பு நாட்டத்தையும் ( MPS ) மேற்கண்ட 
வாறு 

என விளக்கலாம் . ஒரு சிறிய பொருளாதாரத்தை 
எடுத்துக் கொண்டால் ( குடும்பங்கள் + தொழில் நிறுவனங்கள் ) 
வரும் வருமானத்தில் நுகரப்படாமல் எஞ்சி இருக்கும் வருமானம் 
கட்டாயமாகச் சேமிக்கப்படுகின்றன . அதாவது MPS = 1 - MPC . 
MPC = 0• 5 என்றால் MPS = 0.5 ஆகும் . MPC = 0 • 25 என்றால் 
MPS = 0-75 ஆகும் . 

படம் 1 - ல் நுகர்வுச் சார்பின் சரிவு 1 - க்கும் குறைவான 
தால் , MPS நேர் ( Positive ) ஆக இருக்கிறது . 
சராசரி நுகர்வு மற்றும் சேமிப்பு நாட்டங்கள் ( Average Propensities to 
Consume and Save ) 

வருமான மாற்றத்தின் நுகர்வு மாற்ற வீதத்தை இறுதி நிலை 
நுகர்வு நாட்டம் என்பது போல் , ஒரு நாட்டின் அல்லது தனிப் 
பட்ட ஒருவரின் அல்லது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் மொத்த 
வருமானத்தின் , மொத்த நுகர்வு வீதப்பாட்டைச் சராசரி நுகர்வு 
நாட்டம் ( APC ) எனலாம் . மொத்த வருமானத்தின் மொத்த 
சேமிப்பு வீதம் சராசரி சேமிப்பு நாட்டம் ( APS ) எனப்படும் . 

ரு துறைகள் மட்டும் உள்ள சமுதாயத்தில் ( பொருளாதா 
ரத்தில் ) சராசரி நுகர்வு நாட்டம் , சராசரி சேமிப்பு நாட்டம் 
ஆகியவற்றின் கூட்டுத் தொகை ( Unity ) ஒன்றாகும் . ஏனென்றால் , 
நுகரப்படாத பகுதி சேமிக்கப்பட்டிருக்க வேண்டும் . 


படம் 1 - ல் வெவ்வேறு வருமான மட்டத்தில் சராசரி நுகர்வு 

BY , 
நாட்டம் மாறுகிறது . வருமானம் OY , ல் APC = அல்லது 

AY , 
ஒன்றுக்கும் குறைவு ; OY , - ல் ஒன்றுக்குச் சமம் ; OY.- ல் 
ஒன்றுக்கும் அதிகம் . இதிலிருந்து தெரிவதென்ன வென்றால் 
நுகர்வுச்சார்பின் இறுதி நிலை நுகர்வு நாட்டம் எப்போதும் நிலை 


11 


(Determination of Equilibrium 
வருமானம் நிர்ணயித்தல் : ( அ ) நுகர்வுச் சார்பு 

159 
யானது என்றும் , சராசரி நுகர்வு நாட்டம் 

நாட்டம் வருமான மாற்றத் 
திற்கு ஏற்றவாறு மாறுகிறது என்றும் தெளிவாகத் தெரிய 
வருகிறது . 

இனி நுகர்வு , சேமிப்பு மற்றும் வருமான உறவுகளைப்பற்றிக் 
கீழ்கண்ட அட்டவணை மூலம் காண்போம் : 

( C = 20+ - Y ) 
Y C 

MPC MPS APC APS 
60 68 8 

1.13 -0.13 
0-8 

02 
70 76 -6 

1-09 

-0-09 
0-8 

0-2 
80 84 

1.05 -0.05 
0.8 

0.2 
90 92 -2 

1-02 --0-02 
0-8 

0.2 
100 100 0 

1.00 

0.00 
0.8 

0.2 
110 108 2 

0.98 

0.02 
0-8 

0.2 
120 116 4 

0.97 

0.03 
0.8 

0-2 
130 124 6 

6.95 

0.05 
0.8 

0.2 
140 132 8 

0-94 

0-06 
வருமானம் ஒன்றை மட்டும் நுகர்வு சார்ந்திருக்கவில்லை . 
அதாவது , நுகர்வைத் தூண்டுவது ( Influencing consumption ) 
வருமானம் என்ற ஒரே காரணிதான் எனக் கொள்ளக் கூடாது . 
வேறு காரணிகளும் - குடும்ப வருமானம் பகிர்வு , மக்கள் 
தொகை , வாழ்க்கைத் தரத்தில் மாற்றம் , வட்டி வீதம் மற்றும் 
கடன் கொள்கைகள் , வரிகள் , விலை மட்டம் , சொத்து இருப்பு 
வைத்தல் போன்றவைகள் - நுகர்வைத் தூண்டுகின்றன . ஆனால் 
குறுகிய காலத்தில் இக் காரணிகள் எல்லாம் மாறாதவை எனக் 
கொண்டு தான் இதுவரை நுகர்ச்சிச் சார்பை விளக்கி வந்தோம் . 
இனித் தொடர்ந்து இவைகள் மாறாத் தன்மையுடையவை எனவும் , 
வருமானம் மட்டும் தான் மாறுகிறது எனவும் 

அனுமானம் 
செய்து கொண்டு மேற்கொண்டு பார்ப்போம் . 
Income ) 

நுகர்வு , வருமானத்தைச் சார்ந்திருக்கிறது ; வருமானம் , ஒரு 
பகுதி நுகர்வையும் மறு பகுதி முதலீட்டையும் சார்ந்திருக்கிறது . 
நுகர்வுச் சார்பு மற்றும் நுகர்வுச் செலவுகளை அளக்க முடியாது . 
வேறு சில வெளிக் காரணிகள் ( Exogenous ) நுகர்வுச் செலவுகளை 


சம் 


160 


மேல்நிலைப் பணவியல் 


நிர்ணயிக்கின்றன . கொடுக்கப்பட்ட முதலீட்டு மட்டத்தில் 
நுகர்வும் ( C ) வருமானமும் ( Y ) எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றன 
எனப் பார்ப்போம் . 


முதலீடு 10 எனவும் , ஈட்டிய வருமானத்தில் எப்போதும் 
4/5 பங்கு நுகர்வோர்கள் செலவு செய்கிறார்கள் எனவும் கொள் 
வோம் . வருமானம் 100 எனக் 

கொண்டு ஆரம்பித்தால் , 
நுகர்வோர்கள் 80 செலவு செய்வார்கள் ; தொழில் நிறுவனங்கள் 
10 செலவு செய்யும் . சேமிப்பு மற்றும் முதலீடு சுழல் ஓட்டப்படி 
பார்த்தால் , இச் செலவு ( 80 + 10 ) வருமானமாகத் திரும்ப 
வருகிறது . அதாவது , வருமானம் 90 ஆகக் குறைகிறது . 
இதன் விளைவு , மறுபடியும் நுகர்வுச் செலவைக் குறைக்கிறது .. 
வருமான மட்டம் , 4/5 வருமானத்தையும் ( நுகர்வு ) முதலீடு 
10 ஐயும் 

கொண்ட கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் வரை , 
வருமானம் குறைந்து கொண்டே செல்லும் . இந்த நிபந்தனைப்படி 
பார்த்தால் வருமானம் 50 - ல் இருக்க வேண்டும் . 


கசிவுகள் ( Leakages ) 

நாம் முன்னமே பார்த்த அட்டவணைப்படி , இறுதிநிலை 
நுகர்வு நாட்டம் ஒன்று அல்லது 100 சதவீதம் இருப்பதென்பது 
வெகு அரிது . பொதுவாக ஒன்றுக்குக் குறைவாகத்தான் இருக்கும் . 
நமது அட்டவணைப்படி அது 0.8 ஆகும் . அதாவது , அதிகரிப்பு 
முழு வருமானத் தொகையும் நுகர்வதில்லை . இதற்குக் கார 
ணத்தை நோக்குமிடத்து , வருமான ஓட்டத்திலிருந்து (Income 
Stream ) உண்டாகும் கசிவுகள் எனலாம் . 50 சதவீதம் இறுதி 
நிலை நுகர்வு நாட்டம் என்றால் , வருமான ஓட்டத்திலிருந்து 
50 சத வீதம் கசிந்து விட்டது என்றும் , எஞ்சிய 50 சத வீதம் 
தான் நுகர்வுக்காகச் செலவழிக்கப்பட்டது என்றும் பொருள் 
படும் . இக் கசிவுகளில் மிக முக்கியமான வைகள் : ( 1 ) சேமிப்பு , 
( 2 ) கடன் தீர்க்கப்படுதல் , ( 3 ) நிலையாகக் கிடக்கும் வங்கி 
வைப்புகளில் பணம் செலுத்துதல் , ( 4 ) பங்குகள் மற்றும் பத்தி 
ரங்களை இரண்டாவது தடவையாக வாங்குதல் ( Purchase of old 
stock and securities ) , ( 5 ) இறக்குமதிப் பொருள்கள் மேல் செலவு 
செய்தல் , ( 6 ) வரிகள் மற்றும் கூட்டுருக்களின் சேமிப்பு 
( Corportion Savings ) போன்றவைகளாகும் . இவ்வகைகளின் 
மேல் தொகை ஒதுக்கப்படுவதால் தான் வருமான மட்டம் குறை 

என வே , நுகர்வுச் சக்தியும் குறைகிறது . 
நாம் மறுபடியும் சிறிய பொருளாதாரத்தையும் அதில் 
குடும்பங்கள் , தொழில் நிறுவனங்கள் இருப்பதாகவும் கொள் 


கிறது . 


முதலீடு 


வருமானம் நிர்ணயித்தல் : ( அ ) நுகர்வுச் சார்பு 

161 
வோம் . குடும்பங்களின் திட்டச் சேமிப்பையும் , நிறுவனங்களின் 
திட்ட முதலீட்டையும் தொடர்பு படுத்திப் பார்ப்போம் . 
வருமான மட்டம் சம நிலையில் இருக்க வேண்டு மென்றால் - 
ஒரு கால இடைவெளியில் கூடவோ அல்லது குறையவோ 
இல்லாமல் - சேமிப்பு வடிவில் 

உள்ள கசிவானது 
விரிவாக்கத்தால் ஈடுகட்டப்பட வேண்டும் . மீண்டும் முதலில் 
பார்த்த எடுத்துக் காட்டினைக் கொண்டு , முதலீடு ( I ) 1 0 என்றும் , 
நுகர்வோர்கள் வருமானத்தில் 4/5 பங்கு செலவு செய்கிறார்கள் 
என்றும் எடுகோள் செய்வோம் . அதாவது 1/5 பங்கு சேமிக் 
கிறார்கள் . வருமானம் 100 எனக் கொண்டு ஆரம்பித்தால் , 
திட்டமிட்ட சேமிப்பு ( 20 ) , திட்டமிட்ட முதலீடு 10 - ஐ விட 
அதிகரிக்கும் . மேலும் இந்த வேறுபாடு , உண்மை ஈட்டங் 
களுக்குக் ( 100 ) குறைவாக உள்ள திட்டமிட்ட உற்பத்திச் செல 
வுக்குச் சமமாக இருக்கும் . ( And the difference would equal the 
amount by which total Planned spending an output would fall 
short of actual earnings ( 100 ) , இப்படியாக , திட்டமிட்ட சேமிப்பு 
முதலீட்டு மட்டத்திற்குச் சமமாக இருந்து ஒரு நிலையில் வரு 
மானம் இருக்கும் வரை , உண்மை வருமானம் குறைய எத்த 
னிக்கும் ; அதன் விளைவாகத் திட்டமிட்ட சேமிப்பு குறையும் . மறு 
படியும் இந் நிலை வருமான மட்டம் 50 - ல் இருந்தால் தான் 
நிபந்தனை நிறைவேறும் . 

ஒரு காலத்தில் வருமானம் நிலையான தாக இருக்க வேண்டு 
மென்றால் தேவையான நிபந்தனை ஏதாவது ஒரு முறையில் 
விவரிக்கப்படலாம் : 

C + I = Y அல்லது S = 1 
முன்ன தில் , நுகர்வின் திட்டமிட்ட செலவுகளும் , முதலீடும் 
சேர்ந்து வருமானத்தை உண்டுபண்ணுகின்றன . பின்னதில் , 
திட்டமிட்ட சேமிப்புக் கசிவுகளுக்கும் , திட்டமிட்ட முதலீட்டு 
ஈடுகட்டுபவைகளுக்கும் உள்ள சம நிலையைக் காண முடிகிறது . 

இதனைக் கணக்கு மூலம் அறியலாம் : 
( அ ) C = 20 + 4 / 5Y எனக் கொள்வோம் . 

20 
( இ ) C + I = Y 

( அ ) மற்றும் ( ஆ ) -ஐ ( இ ) -ல் ஈடுகட்டி விடையைப் பார்த் 
தால் கீழ்க்கண்டவாறு கிடைக்கிறது : 

20 + 4 / 5Y + 20 = Y , அல்லது 


( ஆ ) | 


- 


162 


மேல்நிலைப் பணவியல் 


1/5 Y = 40 மற்றும் 

Y = 200 


y- ன் மதிப்பை ( அ ) -சமன்பாட்டுடன் ஈடு கட்டினால் , நுகர்வின் 
சமநிலை மதிப்பு 180 கிடைக்கும் . 


வருமானம் நிர்ணயித்தல் : வரை பட அணுகு முறை 

கணக்குப்படி இது வரை வருமானம் நிர்ணயித்தலைப்பற்றிப் 
பார்த்தோம் . இனி அதே கோட்பாட்டை வரை படத்தின் 
மூலம் விளக்கலாம் . படம் 1 - ல் 

1 - ல் நுகர்வுச் சார்பை ( நுகர்வு 
நாட்டம் என்று அழைக்கப்படுதல் ) மட்டும் பார்த்தோம் . படம் 
3 - ல் நுகர்வுச் சார்போடு முதலீட்டுத் தொகையையும் சேர்த்துக் 
காட்டப்படுகிறது . 


C.IS 


45 கோடு 


B 


c + I 


S27 
459 

G 
A 


KS 


IK 


T 


onumy 


லாம் % % 
படம் : 3. சம நிலை வருமான மட்டம் நிர்ணயித்தல் 

( நுகர்வு , முதலீடு மற்றும் சேமிப்பு) . 


C + I என்ற கோடு திட்டமிட்ட செலவுகளைக் குறிக்கிறது . 
வை செங்குத்தாக அளக்கப்படுகின்றன . ஈட்டிய வருமானம் 
படு கிடைக் கோட்டில் அளக்கப்படு கிறது . 450 கோணத்தில் 
வரையப்பட்ட கோட்டில் எந்த ஒரு புள்ளியும் திட்டமிட்ட , செல 
வுக்கும் , ஈட்டிய வருமானத்திற்குமுள்ள சமன்பாட்டைக் 
குறிக்கும் இந்தக் கோடு ( 45 ° ) C + I கோட்டை வெட்டு 
மிடத்தில் (E) வருமானம் சம நிலையில் இருக்கிறது என்பதை 
அறியலாம் . அதாவது , வருமானம் 0YO- ஆக இருக்கும் போது , 
நுகர்வு மற்றும் முதலீட்டுச் செலவு BYO தொகைக்குச் சமமாக 


வருமானம் நிர்ணயித்தல் : ( அ ) நுகர்வுச் சார்பு 


163 


இருக்கிறது . இவ்வருமான மட்டத்தில் தரன் நுகர்வுச் சமநிலை 
AYO ஆக இருக்கிறது . 


OYO வருமானம் , வருமானச் சமநிலையைக் குறிக்கிறது . 
இச்சம நிலையை விட்டு விலகி எந்தப் பக்கம் சென்றாலும் திரும் 
பவும் அதே இடத்திற்குத்தான் வர வேண்டும் . உதாரணமாக , 
வருமானம் 0Y , - ல் இருந்தால் , நுகர்வு KY , ஆகும் . முத 
லீடும் செய்யத் தொடங்கினால் மொத்தச் செலவு HY , ஆகும் 
அதாவது , 0Y , வருமானத்தின் செலவை விட H J செலவு 
கூடுதலாகிறது . இதனால் வருமானம் கூடுதலாக ஈட்டப் பட 
வேண்டியிருக்கிறது . அப்படி E- ஐ அடையும் முடியும் 

முடியும் அள 
வுக்கு வருமானம் உயர்த்தப்பட வேண்டும் . இப்போது உற் 
பத்தியும் வருமானமும் 0Y , - ல் இருப்பதாகக் கொள்வோம் . 
உற்பத்திச் செலவு FY ,-க்குச் செல்கிறது . இது அந்த அளவு 
உற்பத்திக்குப் போதாது ( BY , ) . எனவே வருமானம் குறையும் . 
இவ் வருமானக் குறைப்பு மேலும் நுகர்வைக் குறைக்கிறது . 
இந் நிகழ்ச்சி C + I , OYO வருமான மட்டம் வருமளவுக்கு இடம் 
பெறுகிறது . 

இதே கோட்பாட்டையும் முடிவுகளையும் சேமிப்பு மற்றும் 
முதலீடு வளை கோடுகளில் குறிக்கலாம் . இதைப் படம் 4 தெளி 
வாக விளக்குகிறது . 


SI 
( + ) 


H 


T 


T 


Y 


Y 


( 


படம் : 4 சம நிலை வருமான மட்டம் நிர்ணயித்தல் ( சேமிப்பு , முதலீடு ) 


படத்தில் முதலீட்டுக் கோடு பூஜ்யக் கோட்டிலிருந்து படு 
கிடையாகக் குறிப்பிட்ட தொலையில் வரையப்பட்டிருக்கிறது . 
படம் 3 - ல் C கோட்டிற்கும் 45 ° கோணமுள்ள கோட்டிற்கும் 
உள்ள தொலையை இந்தப் படத்திலுள்ள ( 4 ) S- கோடு 
சேமிப்பும் ( S ) முதலீடும் ( I ) வெட்டுமிடத்தில் சமநிலை வருமானம் 
நிர்ணயம் செய்யப்படுகிறது . படத்தில் S- ம் I- யும் E , என்ற 


164 


மேல்நிலைப் பணவியல் 


சம் 


இடத்தில் வெட்டும் போது நிர்ணயிக்கப்படும் சம நிலை வருமானம் 
oYo . S- ம் 1 - ம் சமமாக இல்லாது ஒன்று மற்றொன்றை விட 
குறைவாகவோ அதிகமாகவோ இருக்குமேயானால் சம நிலை 
வருமானம் ஏற்படாது . உதாரணமாக வருமானம் 0Y , எனக் 
கொண்டால் , சேமிப்பு முதலீட்டை விட B F அளவுக்கு அதிகம் . 
சேமிப்பு அதிகமாதலால் வருமானம் குறைந்து கொண்டே வந் 
OYo அடைந்ததும் S- ம் -யும் சமமாகிப் பழைய நிலை 
வருமானம் OY0 ஏற்படுகிறது . வருமானம் OY , எனக் கொண் 
டால் முதலீடு சேமிப்பைவிட H JI அளவு அதிகம் . எனவே 
வருமானம் உயர்ந்து OYo-- அளவை அடையும் . இவ்வாறு சமநிலை 
வருமானம் என்பது சேமிப்பும் முதலீடும் சமமாக இருக்கும் 
நிலையில் ஏற்படும் வருமானத்தைக் குறிக்கும் . 
முதலீட்டுப் பெருக்கி (Investment Multiplier ) : 

இறுதி நிலை நுகர்வு நாட்டத்தோடு ஒட்டிய கருத்துதான் 
‘ பெருக்கி யாகும் . இக்கருத்து முன்ன மே கையாண்டிருந்தாலு ம் 
நடைமுறைக்குக் கொண்டு வந்து சுருக்கமாகவும் , விளக்க 
மாகவும் விளக்கிய பெருமை கீன்ஸையே சாரும் .. 1931 - ல் 
R. F. கான் ( R. F. Kahn ) என்பவர் வேலைப் பெருக்கி 
( Employment multiplier ) என்ற கருத்தைக் கையாண்டிருக்கிறார் . 
இருவருடைய கருத்துகளும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக இருந் 
தாலும் இரண்டும் ஒன்று தான் எனக் கொள்ள முடியாது . கானின் 
கருத்துகள் , Economic Journal , June 1931 - ல் The relation 
of Home investment to unemployment என்ற தலைப்பின் கீழ் 
விவரிக்கப்படுகிறது . இக்கருத்தைக் கீன்ஸ் தன்னுடைய பொதுக் 
கோட்பாட்டில் ( The General theory ) கையாண்டுள்ளார் . ஆனால் 
கீன் சின் பெருக்கியை முதலீட்டுப் பெருக்கி ( Investment 
Multiplier ) என்றும் கானின் பெருக்கியை வேலைப் பெருக்கி 
( Employment multiplier ). 6750T WILD கூறுகிறோம் . வேலைப் 
பெருக்கியை நாம் இங்குக் காண வேண்டியதில்லை . நாம் காண 
வேண்டியது முதலீட்டுப் பெருக்கியைப்பற்றிதான் . 

ஆரம் முதலீட்டு அதிகரிப்புக்கும் , மொத்த வருமான இறுதி 
உயர்வுக்கும் உள்ள உறவைப் பெருக்கி குறிப்பிடுகிறது . 

இன்னும் 
சற்று விரிவாகக் கூறினால் , முதலீட்டு மாற்றத்தினால் வருமானம் 
மாறும் வீதத்தைப் பெருக்கி எனலாம் ( The multiplier is the 
ratio of change in income to the change in investment ) , முதலீடு 
ற்றே அதிகரித்தால் வருமானமும் அதிகரிக்கும் . முதலீட்டின். 
தாடக்க மாற்றம் (Initial change ie investment) - எத்தனை 
தடவைகள் பெருக்கப்பட்டிருக்கிறது (Multiplier) என்றும் , அதன் 


கிறது . 


இறுதி 


கிடைக்கும்" 
வருமானம் நிர்ணயித்தல் : ( அ ) நுகர்வுச் சார்பு 

165 
விளைவாக நுகர்வு மாற்றம் ஏற்படுகிறது என்றும் , 

முடிவாக 
வருமானம் ஏற்படுகிறது என்றும் அது வெளிக் காட்டுகிறது . 

ஒரு குறிப்பிட்ட தொகையைப் பொருளாதாரத்தில் முதலீடு 
செய்யும் போது அத் தொகைக்கு மேல் மொத்த வருமானம் 
எப்படிக் கூடுதலாகிறது என்ற வினா எழலாம் .. முதலீடு செய்யப் 
பட்ட தொழில் நிறுவனங்களில் மட்டும் வருமானம் பெறப் 
படுவதில்லை . இத் தொழில் நிறுவனங்களுக்கு வேண்டிய மூலப் 
பொருள்கள் பல வேறு நிறுவனங்களிலிருந்து பெறப்படுவதால் / 
அங்கு வேலை வாய்ப்பு , உற்பத்தி போன்றவை பெருகுகின்றன . 
அதனால் தான் ஒரு தொழில் நிறுவனத்தில் முதலீடு செய்தாலும் 
அது மற்ற தொழில் நிறுவனங்களின் வருமானத்தைக் கூட்டு 

எனவே மொத்த வருமானம் போட்ட முதலீட்டிற்கு 
மேல் அதிகரிக்கிறது . 

நிலை நுகர்வு 
நுகர்வு நாட்ட 

அளவைப் பொறுத்துப் 
பெருக்கியின் அளவு இருக்கிறது . அதாவது இறுதி நிலை நுகர்வு 
நாட்டம் ( M. P. C ) கூடுதலாக இருந்தால் , பெருக்கியின் 
அளவும் கூடுதலாக இருக்கும் ;இறுதி நிலை நுகர்வு நாட்டம் 
குறைவாக இருந்தால் பெருக்கியின் அளவும் குறைந்திருக்கும் ! 
( " Higher the marginal propensities to consume , higher shall be 
the size of the multiplier ; the lower the marginal propensities 
to consume the lower shall be the size of the multiplier ) . 
ஒன்றிலிருந்து M. P. C ஐக் கழிப்பதன் மூலம் கிடைக்கும் 
மீதியைத் தலை கீழாக ...மாற்றினால் முதலீட்டுப் பெருக்கியின் 
மதிப்புக் கிடைக்கும் ( The isvestment multiplier is equal to the 
receiprocal of 1 minus the MPC ). கீன்ஸ் இப்பெருக்கியை 
K என்று குறிக்கிறார் . அதிகரித்த வருமானத்தை AY என்றும் , 
முதலீட்டை I என்றும் , பெருக்கியை K என்றும் குறிப்பிட்டால் , 
KAI = AY அல்லது K 

AT எனலாம் . உதாரணமாக , ரூ . 
1 கோடி பொதுப்பணி வேலைகளுக்காக அல்லது தனியார் துறை 
வேலைகளுக்காகச் செலவிடுவதாக வைத்துக் கொள்வோம் . இந்த 
ஒரு கோடி ரூபாய் ஏனையோர்க்கு வருமான மாக அமைவதால் 
அது நுகர்ச்சிப் பொருள்கள் அல்லது வேறு பொருள்கள் மீது 
செலவழிக்கப்படுகிறது . அவர்கள் செலவிடும் போது மற்றவர் 
களுக்கு வருமான மாகிறது . 

து . இவ்வாறு , மொத்த வருமானம் 
ரூ . 3 கோடியானால் , இந்த ரூ . 3 கோடி வருமானத்தை ஆரம்ப 
முதலீட்டால் வகுத்தால் முதலீட்டுப் பெருக்கி 3 

இதே சமன்பாட்டை M. P. G ஐக் கொண்டு 


AY 


எனக் 


166 


மேல்நிலைப் பணவியல் 


சான் 


m 


1 - m 


K = 


( இதை m எனக் குறிப்பிடலாம் ) கணக்கிட்டால் கீழ்க்கண்ட சமன் 
பாடு கிடைக்கும் : 

K 
இறுதி நிலை நுகர்வு நாட்டம் தெரிந்தால் K. ஐக் கண்டு 
பிடிப்பது வெகு எளிது . உதாரணமாக , இறுதி நிலை நுகர்வு 
நாட்டம் 1/2 என வைத்துக் கொண்டால் , 

-- + = 2 ஆகும் . 
நாம் முன்பே பார்த்த அட்டவணைப்படி இறுதி நிலை நுகர்வு 
நாட்டத்தையும் இறுதி நிலை சேமிப்பு நாட்டத்தையும் சேர்த்தால் 
ஒன்று கிடைக்கும் . ஒன்றிலிருந்து MPC- ஐக் கழித்தால் - MPS 
( இறுதி நிலை சேமிப்பு நாட்டம் ) கிடைக்கும் . எனவே நமது 
மேற் கூறிய விதியைக் கீழ் கண்ட படியும் அமைக்கலாம் : 

K = + ( S = இறுதி நிலை சேமிப்பு நாட்டம் ) 
இப்படியாக , இறுதி நிலை நுகர்வு நாட்டம் தெரிந்தாலும் சரி 
அல்லது இறுதி நிலை சேமிப்பு நாட்டம் தெரிந்தாலும் சரி K- ஐக் 
கண்டு பிடித்து விடலாம் . 

கீழ்கண்ட அட்டவணையில் MPC- க்கு இணையாக உள்ள 
K- ஐக் கண்டு பிடித்துக் கொடுக்கப்பட்டுள்ளது : 
MPC 

K 


1 


1 } 
1 ) 
1 ) 


2 


o 
to 
v 
| 
w 
ato 
- 
/ 
or 
aba 
ra 
-S 
as 
the 


23 


23 


3 . 


4 


5 


15 


10 


135 


100 


1 


ஈரிழி 


( infinity ) ( 00 ) 


167 


வருமானம் நிர்ணயித்தல் : ( அ ) நுகர்வுச் சார்பு 


மேற்கண்ட அட்டவணையிலிருந்து M PC பூஜ்யமாக இருந் 
ல் பெருக்கி 1 - ஆக இருக்கிறது . இது சாதாரணமாக 
நிகழ்வதில்லை . அப்படி நிகழ்கிறது என்றால் வருமானத்தில் 
நுகர்வோர் சிறிதளவு கூட செலவழிப்பதில்லை எனப் பொருள் . 
எல்லா வருமானமும் சேமிக்கப்படுகிறது . அதனால் தான் K = 1 . 
M P C ஒன்று எனக் கொண்டால் நுகர்வோர் எல்லா வருவா 
யையும் செலவு செய்து விடுகிறார்கள் என்றும் , சேமிப்பே இல்லை 
என்றும் பொருள் கொள்ள வேண்டும் . அதாவது , உற்பத்திக் 
காக அல்லது பணிக்காக செலவு செய்யப்பட்ட பணம் 
வழிந்து கொண்டே போய்க்கொண்டிருக்கிறது . அப்படி என்றால் 
வருமானம் எல்லையற்றுப் பெருகுகிறது எனப்படும் . இச் செயற் 
பாடு ‘ மிகையான வீக்கம் ( Hyper inflation ) நிகழும் போது 
தான் நடைபெறும் . வருமானம் வந்தவுடனேயே மக்கள் செலவு 
செய்ய எத்தனிப்பர் . எனவே , பெருக்கியும் எண்ணற்றதாகும் . 


முதலீட்டுப் பெருக்கி 1 - ஆக இருப்பதும் , எண்ணற்றிருப் 
பதும் மிகவும் அரிது . இதற்கிடையில் தான் மாறுபட முடியும் 
( Varies ) . பொதுவாக , முதலீட்டுப் பெருக்கி 2 - க்கும் , 4 க்கும் 
இடையில் சஞ்சாரம் செய்ய முடியும் என அனுமானிக்கப்படுகிறது . 

புது முதலீட்டால் , நுகர்ச்சிப் பொருள்களின் மேல் செலவு 
கூடுதலாகி எப்படி வருமானம் பெருகுகிறது என்பதை இப்போது 
பார்ப்போம் . இதை 

கணிதம் ( Arithmatic ) மூலம் 
விவரிக்கலாம் . பாலம் அமைப்பு வேலைகளுக்காக ரூ .10 கோடி 
முதலீடு செய்வதாகவும் , இறுதி நிலை நுகர்வு நாட்டம் 1/2 
( பெருக்கி 2 ) எனவும் கொள்வோம் . இதன்படி பார்த்தால் 
ரூ . 10 கோடி முதலீடு ரூ . 20 கோடி வருமானத்தை உண்டு 
பண்ணும் . இது எப்படி எனக் கீழே காண்போம் : 


ஒரு எண் 


( ரூபாய் கோடியில் ) 

10 
5 


= 


1 X 10 
1/2 X 10 
( 1/2 ) 2X 10 
( 1/2 ) X 10 
( 1/2 ) X 10 


= 2.5 


- 


1-25 
= 0-62 


19 • 37 


10 கோடி முதலீடு செய்யப்படுகிறதென்றால் 
10 கோடி செலவிடப்பட்டது என்பதாகும் . இந்த ரூ . 10 கோடி 


168 


மேல்நிலைப் பணவியல் 


அடுத்தவர்களுக்கு வருமான மாகிறது . இதில் ரூ . 

ரூ . 5 கோடி 
செலவிடப்படுவதால் மற்றவர்களுக்கு வருமானம் ரூ . 5 கோடி 
இதில் ரூ .2.5 கோடி செலவிடப்படுவ தால் மற்றவர்களுக்கு 
வருமானம் ரூ . 2.5 கோடி , இதில் பாதி செலவிடப்படுகிறது . 
இவ்வாறு தொடர்ந்து ஏற்பட்டுக் கடைசியில் வருமானம் வற்றிப் 
போய் விடுகிறது . இந்த செயலால் ஏற்பட்ட மொத்த வருமானம் 
ரூ . 20 கோடியாகும் . இந்த வருமானம் ரூ . 20 கோடி உடனடி 
யாக ஏற்படுவதில்லை . எவ்வளவு விரைவாக வருமானம் செல 
விடப்படுகிறது அவ்வளவு விரைவாக மொத்த வருமானம் 
ரூ . 20 கோடியை அடையும் . இதற்குப் பல மாதங்கள் ஏற்பட 
லாம் . இந்தக் கால இடைவெளியைக் காலப்பின்னீட்டுத் தன்மை 
( Time - Lag ) என்பர் . இதைக் கீன்ஸ் பொருட்படுத்தவில்லை . 

துவரை பார்த்ததைத் தொகுத்துக் கீழ்க்கண்டவாறு கூற 
லாம் : 

“ முதலீட்டுப் பெருக்கியின் அளவு இறுதி நிலை நுகர்வு 
நாட்ட அளவுக்கு நேர் விகிதத்தில் மாறுகிறது ; இறுதி நிலை 
நுகர்வு நாட்டம் அதிகரித்தால் பெருக்கியும் அதிகரிக்கும் ; 
மேலும் , அது குறைந்தால் பெருக்கியும் குறைகிறது . 

வருமான மட்டத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் 
முதலீட்டு மட்டத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் . அல்லது 
நுகர்ச்சி நாட்டத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் . இதனை ஒரு 
படத்தின் மூலம் அறியலாம் : 


C , I , Y 


45 கோடு 
Co + I 
Co + Io 


A 


E 


Co 


T) 


B 


I 


C 


ΔΙ 


AY 


IO 


Yo Yi 
படம் 5. முதலீட்டு அதிகரிப்பால் ஏற்பட்ட வருமான அதிகரிப்பு 

முதலீட்டுப் பொக்கி , 


வருமானம் நிர்ணயித்தல் : ( அ ) நுகர்வுச் சார்பு 


169 


என்ற 


படம் -5 ல் C 0 நுகர்வுக் கோடும் , 10 என்ற முதலீட்டு 
வீதத்தில் ( Rate of investment ) So + 10 என்ற கோடும் வரையப் 
பட்டுள்ளன . BYo என்ற உற்பத்திச் செலவில் OYO 
வருமானம் சமநிலையில் இருக்கிறது . இப்போது I என்ற 
அளவு முதலீடு கூடுதலாகப் போட்டால் மொத்த திட்டமிட்ட 
செலவுகள் 1 க்கும் வரும் . இதன் விளைவாக Co + I , என்ற 
கோடு வரையப்பட்டுள்ளது . உற்பத்தியின் திட்டமிட்ட மொத்தச் 
செலவு AY0 , சம நிலை வருமான மட்டத்தைத் ( 0Yo ) தாண்டிச் 
செல்லுகிறது . அதாவது , 1 , என்ற திட்டமிட்ட முதலீடு அல்லது 
Ac , திட்ட மிட்ட சேமிப்பை ( BC ) விட அதிகரித்துள்ளது . இதன் 
விளைவாக உற்பத்தி மிகு தியாகி வருமானம் OY , - க்குச் செல் 
கிறது . இது புது சம நிலை வருமானமாகும் . 


OYo- விலிருந்து OY , க்குச் சென்ற வருமானம் , அல்லது 
AY , முதலீட்டு மாற்றத்திற்குக் ( 11 ) கூடுதலாகும் . ஏனென்றால் 
முதலீட்டு உயர்வினால் உந்தப்பட்ட வருமானம் நுகர்தலின் 
மேலும் செலவிடப்படுகிறது . இதனால் மேன் மேலும் வருமானம் 
கூடுதலாகும் . இதன் எல்லை எவ்வளவு என்பதை முந்திய பட்டி 
யலில் விவரித்தோம் . 0Y , - க்கும் 0Yo- க்கும் உள்ள வருமான 
வேறுபாடு , முதலீட்டு மாற்றம் DE , முதலீட்டு மாற்றத்தினால் 
உந்தப்பட்ட நுகர்வு மாற்றம் F G ஆகிய இரண்டுக்கும் சமமாகும் . 
படம் 5 - ல் முதலீட்டுப் பெருக்கி ஒன்றை விடப் பெரிதாகும் . 
இதற்குக் காரணம் AY யானது , AI- ஐயும் ( மாற்றத்திற்குக் 
காரணமான ) AC- ஐயும் ( வருமானத்தால் தூண்டப்பட்ட நுகர்வு ) 
தழுவியுள்ளது . இங்கு AI- யினால் ( DE = AB ) வருமானத்தில் 
ஏற்பட்ட மாற்றம் Y , Y , ( : C G ) வருமானம் மூன்று மடங்கு 
அதிகரித்துள்ளது என்று காட்டப்பட்டுள்ளது . அதாவது நுகர்ச்சி 
நாட்டம் 2/3 என அனுமானம் செய்யப்பட்டுள்ளது . இறுதி நிலை 
நுகர்ச்சி நாட்டம் 2/3 எனக் கொண்டால் பெருக்கியின் மதிப்பு 
3- என ஆகிறது . 


11. வருமானம் நிர்ணயித்தல் - 

( ஆ ) முதலீட்டுச் சார்பு 
( Investment Function ) 


கொடுக்கப்பட்ட முதலீட்டு அளவைக் கொண்டும் நுகர்வுச் 
சார்பைக் கொண்டும் வருமானச் சம நிலைமை பற்றிச் சென்ற 
அத்தியாயத்தில் கணக்கிட்டோம் . நுகர்வுச் சார்பைப் பற்றியும் 
அதை நிர்ணயிக்கும் காரணிகளைப் பற்றியும் முன்னமே ஆய்வு 
செய்து இருக்கிறோம் . இவ்வத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட 
முதலீட்டு அளவு ( Given investment magnitude ) என்ற அனு 
மானத்தைத் தளர்த்தி , முதலீட்டுச் செலவு வீதத்தை ( rate ) 
நிர்ணயிக்கும் காரணிகளைப் பற்றி விவரிப்போம் . மேலும் குடும் 
பங்கள் , தொழில் நிறுவனங்கள் கொண்ட ஒரு சிறு பொருளா 
தாரத்துடன் அரசையும் சேர்த்து வருமானம் நிர்ணயம் செய்யப் 
படுவது பற்றியும் ஆய்வு செய்வோம் , அதாவது , வருமானத்தில் 
அரசுச் செலவுகள் , வரி விதித்தல் மற்றும் மாற்றுச் செலுத்தல் 
களின் ( Transfer Payments ) விளை பயன்களைப் பற்றிப் பார்ப்ப 


தாகும் . 


நோக்கு 


அகக் காரணி மற்றும் புறக் காரணிகளின் அடிப்படையில் 
முதலீடு அமைகிறது . அவைகளாவன : வியாபாரத்தில் இன்ப 

துன்ப நோக்கு படுதல் உள்பட உளக் காரணிகள் 
( Psychological factors ) ; புது உற்பத்தி அல்லது தொழில் நுட்பத் 
திற்கான , தொழில்நுட்ப மாற்றங்கள் ( technical changes ); மூல தன 
இருப்பு மாற்றம் ; மக்கள் பெருக்கம் ; தொழில் இலாபங்கள் ; 
கொடுக்கல் வாங்கல் நடைமுறைப் பழக்கம் ; வரி மற்றும் மூல தன 
இலாப , நட்டத்திற்கான வரிகள் . இவைகள் அனைத்தும் எவ்வாறு 
முதலீட்டு நடவடிக்கைகளை இயக்குகின்றன எனப் பார்ப்போம் . 


முதலீடு செய்வோர் எவரும் இலாபத்தைக் கருதியே மூல 
தனத்தை இடுகின்றனர் . மூலதனம் இடுவதில் பல்வேறு வகை 


வருமானம் நிர்ணயித்தல் : ( ஆ ) முதலீட்டுச்சார்பு 


171 


கள் கையாளப்படுகின்றன . பொருள்கள் , 

பிணையங்கள் 
ஆகியவை கூடுதலான அளவுக்கு வாங்கி எதிர்காலத்தில் நல்ல 
விலையை எதிர்பார்த்து இருப்பு வைக்கப்படும் செயலைத் தனிப்பட்ட 
வர் முதலீடு எனலாம் . ஆனால் பொருளாதாரத்தில் இப்படிப்பட்ட 
முதலீடுகளை முதலீடு என்று சொல்வதில்லை . புதிதாக ஒரு 
சொத்தை ஆக்க மூலதனம் இடுதல் முதலீடாகும் . எடுத்துக் 
காட்டாக , புதிய கட்டடம் கட்டுதல் , புது இயந்திரம் உற்பத்தி 
செய்தல் , தொழிற்சாலை புதிதாக நிறுவுதல் போன்றவைகள் . 
பொருள்கள் வாங்கல் , விற்றல் போன்ற நடவடிக்கைகளுக்கு பண 
முதலீடு ( money investment ) எனப் பெயர் . ஆனால் நாம் பார்க்க 
வேண்டிய முதலீடு உண்மை முதலீடாகும் ( real investment ) . 
இருக்கக் கூடிய மூலதனத் தொகுப்பில் கூடுதலான நிகரச் 
சேர்க்கைகள் - புதுத் தொழிற்சாலைகள் , எந்திரங்கள் போன்றவை 
- உண்மை முதலீடு எனப்படும் , இம் முதலீடு இரண்டு நோக்கங் 
களின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது . 1. வட்டி வீதம் 
2. மூலதனத்தின் இறுதி நிலைத் திறன் ( Marginal efficiency of 
Capital ) . வட்டி வீதம் மாறாக் காரணி எனக் கொள்வோம் . 
அப்படியானால் , முதலீடு , மூலதனத்தின் இறுதி நிலைத் திறனைச் 
சார்ந்து நிர்ணயிக்கப்படுகிறது என்பது பொருளாகும் . எனவே , 
அதைப் பற்றிக் காண்போம் : 


மூலதனச் சொத்தின் திறன் ( The efficiency of capital Asset ) 

முதலீடு செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு உண்மைச் 
சொத்திலிருந்து முதலீடு செய்வோர் ஓரளவு வருமானம் எதிர் 
பார்ப்பர் . இந்த வருமானம் செலவை விட அதிகமாக இருக்கு 
மானால் லாபம் கிடைக்கும் . இந்த லாபம் எதிர்பார்க்கப்பட்ட 
லாபமாகும் : இதுவே மூலதனச் சொத்தின் திறன் என அழைக் 
கப்படுகிறது . அதன் திறனை மதிப்பிட வேண்டுமானால் இரண்டு 
கூறுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் . ஒன்று வருவாயை உரு 
வாக்கக் கூடிய அச்சொத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும் விளைவு 
( Prospective yield ) ; மற்றது அத்தகைய விளைவுக்குக் காரண 
மாக இருக்கும் அம் மூலதனச் சொத்தை ஆக்கிப் படைப்பதால் 
அல்லது புதியவற்றைக் கொண்டு பழையனவற்றை மாற்றுவதால் 
ஏற்படும் செலவு . இச்செலவுதான் மூல தனச் சொத்தின் அளிப்பு 
விலையாகும் ( Supply Price ). முதலீடு செய்வதால் மூல தனச் 
சொத்து உருவாகிறது . அச்சொத்திலிருந்து பொருள் உற்பத்தி 
செய்யப்படும் . அப்பொருள்களின் உற்பத்தி தொடர்ச்சியாக 
ஆண்டுதோறும் , அச்சொத்தின் ஆயுட்காலம் முழுவதும் , வந்து 
கொண்டிருக்கும் . தொடர்ச்சியாக வெளிவரும் உற்பத்தியை 


யாக 


ஆக்கச் 


சமமாக 


காரணமான 


அளவுகளைச் சமநிலைக்குக் கொண்டு வருவது ஆகும் . 
172 

மேல்நிலைப் பணவியல் 
விற்று கிடைக்கக் கூடிய தொகையிலிருந்து உற்பத்திச் செலவு 
களான உழைப்பு , மூலப்பொருள்கள் , சக்தி ( Power ) மற்றும் வரிகள் 
கழிக்கப்படும் . கழிக்கப்பட்டு எஞ்சிய தொகையைத்தான் நிகர 
விளைவு அல்லது நிகர வருவாய் என் கிறோம் . 

மூலதனச் சொத்தின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் எனவும் , 
ஆண்டு தோறும் கிடைக்கும் விளைவை முதலாண்டுக்கு R , 
எனவும் , இரண்டாவது 

ஆண்டுக்கு R , எனவும் இப்படி 
ஒவ்வொரு ஆண்டுக்கும் தொடர்ச்சி எண்ணைக் 
கொடுத்துப் பத்தாவது ஆண்டுக்கு RI எனவும் கொள்வோம் ; 
பத்தாண்டு கழித்து அச் சொத்து எதற்கும் பயன்படாது 
அதிலிருந்து விளைவும் வராது . 

மேலும் அச் சொத்தின் 
செலவு 

O எனவும் கொள் வோம் . ஒவ்வோர் 
ஆண்டிலும் கிடைக்கக் கூடிய விளைவுகளின் அளவு 
இருக்க வேண்டுமென்ற கட்டாயமில்லை . விளைவுகளின் மொத்த 
மதிப்பும் , அவ் விளைவுகளுக்குக் 

முதலீட்டின் 
அளிப்புச் செலவும் தெரியுமானால் , எதிர்பார்க்கப்படும் விளைவின் 
அளவை அளிப்புச் செலவின் வீதமாகக் கொள்ளலாம் . அவ் 
வீதந்தான் முதலீட்டு இறுதி நிலைத் திறனாகும் . ஆனால் அவ் 
வீதத்தைக் கணக்கிடு முன் ஆண்டுதோறும் எதிர்பார்க்கப்படும் 
விளைவுகளை வட்டி வீதத்திலிருந்து கழித்துப் பார்த்தால் அவற்றின் 
இன்றைய மதிப்பு ( present value ) தெரிய வரும் . அம் மதிப்பு 
அளிப்பு விலைக்கு ( C ) சமமாக இருக்கும் . இப்படியாக எதிர் 
பார்க்கப்படும் விளைவுகளையும் , மூல தனச் சொத்தின் அளிப்பு 
விலையையும் சமப்படுத்த உதவும் கழிவு வீதத்தையே , r ( rate of 
discount ) முதலீட்டு இறுதி நிலைத் திறன் எனத் தெளிவாகக் 
கீன்ஸ் கூறியிருக்கிறார் . இதுவரை பார்த்தவைகளைக் கொண்டு 
ஒரு சமன்பாடு தயாரிக்கலாம் : 
K , K , R , 

R. 
+ 

+ 
1 + I ( 1 + r ) + ( 1 + r ), 

( 1 + r ) 16 
இதில் c = மூல தனச் சொத்தின் அளிப்பு விலை ( ஆக்கச் 
செலவு ) R , R , ... R10 ஆண்டாண்டு தோறும் எதிர்பார்க்கப் 
படும் விளைவுகள் . 

I = முதலீட்டு இறுதி நிலைத்திறன் அல்லது கழிவு வீதம் . 
ஒரு குறிப்பிட்ட மதிப்புச் சமன்பாட்டில் இருபுறமுள்ள 

எடுத்துக் 
காட்டாக ஒரு குறிப்பிட்ட எதிர் காலத்தில் X அளவு இருக்கக் 


C 


- 


- 


வருமானம் நிர்ணயித்தல் : ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 


173 


கூடும் ரூபாய்களின் தற்போதைய மதிப்பானது தற்போது 
இருக்கக் கூடிய ரூபாய்களை I என்ற வீதத்தில் முதலீடு செய்து 
கிடைக்குந் தொகையை ஆண்டுதோறும் சேர்த்துக் கொண்டு 
போனால் அந்த குறிப்பிட்ட எதிர்காலத்தில் X ரூபாயாக வரும் .. 
அதாவது , ஒரு ஆண்டு கழித்து ரூ . 104 இருக்கக்கூடிய பணம் 
4 சத வீதத்தில் கழிவு செய்யப்பட்டால் , அதன் தற்போதைய 
மதிப்பு ரூ.100 . ஏனென்றால் ரூ .100 + 0.04 ( ரூ .100 ) = 
ரூ . 104 அல்லது ரூ .100 ( 1 + 004 ) ரூ . 104. மேலும் 
முதல் ஆண்டு இறுதியில் ரூ . 104 இருக்கக் கூடியதை இரண் 
டாவது ஆண்டில் 4 சத வீதத்தில் கழிவு செய்து , கூட்டிப் 
பார்த்தால் , நமக்கு ரூ . 104 + ரூ . 104 ( 0.04 ) , அல்லது 
ரூ .104 ( 1 + 004 ) , அல்லது ரூ .100 ( 1.04 ) (104 ) , அல்லது 
ரூ .100 ( 104 ) கிடைக்கும் . எந்த வகையில் கூட்டிப் பார்த் 
தாலும் ரூ . 108. 16 க்குச் சமமாயிருக்கும் . ஆகவே சுருக்க 
மாக இப்படியும் எழுதலாம் : 

ரூ.100 (104 ) := ரூ . 108.16 அல்லது 

= ரூ . 108-16 

( 1-04 ) 
இதிலிருந்து தெரிவதென்ன வென்றால் , ரூ . 108.16 - ஐ 
( 0.04 ) என்ற வீதத்தில் , இரண்டு காலங்களுக்கும் , ( two 
periods ) கழிவு செய்தால் கிடைக்கும் விடை ரூ . 100 க்குச் 
சமமாகும் . பொதுவாகக் கூறின் , A ( 1 + r ) = X என்றால் , A 
ரூபாய்களை / என்ற வீதத்தில் மூன்று காலங்களுக்கும் சேர்த்தால் 
X ரூபாய்கள் கிடைக்கும் எனப் பொருள் . 


ரூ .100 


(Generalising , A ( 1 + r ) = X , indicates that A rupees , 
accumulated over three periods at the rate r is equal to X 
rupees) : அல்லது 


[ A = 

( 1 + r ) 3; which indicates that the present value 
of x rupees three years from now , discounted at the rate r 
is equal to A rupees ] . 

R ? 

R10 
நாம் இப்போது , 

C = 
1 + I 

( 1 + r } 19 
என்ற சமன் பாட்டில் எண்களைக் கொண்டு ஈடுபடுத்திப் பார்க்க 
லாம் . அம் மூலதனச் சொத்தின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகளில் , 
ஆண்டொன்றிற்கு ரூ . 1000 க்கு நிகர விளைவுகள் கிடைக் 


+ ( 1 + r) 


174 


மேல்நிலைப் பணவியல் 


கின்றன 


என்போம் . பின் அச் சொத்தின் விளைவு வீதம் அச் 
சொத்தின் ஆக்க விலையைப் பொறுத்து அமையும் . ஆக்க 
விலை ரூ . 10,000 என்றால் , பத்தாண்டுகளில் முதலீட்டுத் 
தொகையைத்தான் எடுக்க முடியும் . இலாபம் ஏதும் இராது . 
உற்பத்திச் செலவு ரூ . 

10000 க்குக் குறைந் தால் 
நேரான தாகும் ( posilive return ) . இன்னும் குறையக் குறைய 
விளைவு வீதம் கூடிக்கொண்டே போகும் . 


விளைவு 


கீழ்க்கண்ட அட்ட வணை ‘ விளைவு வீதம் அல்லது மூல தனச் 
சொத்தின் திறன் பல்வேறு மதிப்புடைய க்கு உகந்தாற் 
போல் இருப்பதைக் காட்டுகிறது : 


பத்தாண்டுகளில் ஆண்டொன்றுக்கு ரூ . 1000 
விளைவைக் கொடுக்கக் கூடிய மூலதனச் சொத்தின் 
பல்வேறு அளிப்பு விலையில் ( c ) திறன்கள் ( r) . 


C 


T 


10,000 


0.0 


8982.59 


0.02 


8110.90 


0.04 


7360-09 


0.06 


6710-08 


0 • 08 


பொதுவாக , C ஐ நிலையான தாகக் கொண்டு , எந்த ஒரு 
சக்தியும் R- னுடைய விளைவைக் கூட்டினாலும் , அல்லது R- ஐ 
நிலையான தாகக் கொண்டு , எந்த ஒரு சக்தியும் C- ஐக் குறைத் 
தாலும் , எடுத்துக் கொள்ளப்பட்ட மூலதனச் சொத்தின் திறன் 
( r ) கூடுதலாகும் ( Ingeneral , we may say that anything that 
increases the prospective R s , assuming a constant c or anything 
that reduces c , with expected R s constant , will raise the 
efficieney ( r ) of the asset in question ) . 


முதலீட்டுச் சார்பு (Investment functions ) 

முதலீட்டுச் சொத்தின் இறுதிநிலைத் திறன் , அச் சொத்தி 
லிருந்து எதிர்பார்க்கப்படும் விளைவையும் ( R ) அச் சொத்தின் 
அளிப்பு விலையையும் ( C ) , பொறுத்து இருக்கிறது எனப் பார்த் 
தோம் . ஆனால் அதன் திறன் மாறாத்தன்மையை உடையது 
எனக் கூற முடியாது . முதலீடு செய்யப்படும் வேகத்தையும் , 


அனுமானம் 


குறைந்து , 


இருக்க வேண்டுமென்ற அவசிய 
தனித் விதத்தையும் சார்ந்திருக்கிறது. ஆனால் 
வருமானம் நிர்ணயித்தல் : ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 

175 
அளவையும் பொறுத்து மாறுபடும் . அதாவது , முதலீடு மாறி 
னால் R- ம் , C- யும் மாறுபடும் . எதிர்பார்க்கக் கூடிய அள 
--வுக்கு R கிடைக்காமல் போவதற்குப் பல காரணங்கள் உள் : 
மூலதனச் சொத்து வழக்கொழிந்து போகலாம் ; பராமரிப்புச் 
செலவு எதிர்பாராமல் கூடவோ அல்லது குறையவோ செய்ய 
லாம் ; சம்பளம் , கூலி முதலிய செலவுகளில் மாற்றம் ஏற்பட 
லாம் ; உற்பத்திக்கான தேவை 

கூடு தலாகலாம் ; சந்தையில் 
புதிய நிறுவனங்கள் தான்றிப் போட்டி மிகுதியாகலாம் . 
ஆகவே , பல்வேறு காரணங்களால் விளைவு வீதம் எதிர்பார்த்த 
படி கிடைக்காமல் பல அளவுகளில் பல காலங்களில் கிடைக்கும் . 
எனவேதான் , பல நிறுவனங்கள் எதிர்கால விளைவுகளைக் கணக் 
கிடும் போது , பல காலங்களில் கிடைக்கக் கூடிய சராசரி விலை 
யையும் , கூடுதலாக எவ்வளவு கிடைக்கும் , குறைவாக எவ் 
வளவு கிடைக்கும் எனவும் 

செய்துகொள்ள 
வேண்டும் . ஒரு கால அளவில் முதலீட்டின் அளவும் , வேகமும் 
கூடுதலானால் தொழில் நிறுவனங்களின் தொழிலுக்கு ஆபத்தும் 
கூடுதலாகிறது . அதாவது , இலாபம் 

கொண்டே 
போய் தொழில் நடத்தக் கூட கட்டுப்படியாகாமல் போய் 
விடும் . 

மூலதனச் சொத்தின் உற்பத்திச் செலவும் ( c ) தனித்து 
இயங்கி இறுதிநிலைத் திறனைப் பாதிக்க முடியும் , முதலீட்டின் 
மில்லை . 

பொருளாதார முழுமைக்கும் , குறிப்பாக 
செழிப்பின் ( boom ) உச்சகட்ட காலத்தில் , மூலதனப் பொருள் 
களின் உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க அவைகளின் இறுதி 
நிலை உற்பத்திச் செலவு கூடுதலாகும் ; இறுதி நிலைத் திறன் 
குறையும் . 

ஆகவே , மூலதனச் சொத்தின் திறனை நிர்ணயிக்கக் கூடிய 
இரண்டு காரணிகளும் முதலீட்டு வீதத்தையும் , வேகத்தையும் 
பொறுத்து மாறுகின்றன எனலாம் . 
முதலீடும் வட்டி வீதமும் ( Investment and the rate of Interest ) . 

முதலீட்டு இறுதி நிலைத்திறனுக்கும் வட்டி வீதத்திற்கும் 
நெருங்கிய உறவு இருக்கிறது . கீன்ஸின் உளவியல் கோட் 
பாட்டின்படி முதலீட்டின் அளவு , முதலீட்டின் இறுதி நிலைத் 
திறனையும் , வட்டி 

. 
இரண்டும் 

இயங்கக் கூடியவை என்றாலும் , இறுதி 
நிலைத்திறனும் வட்டி வீதமும் சமமாகும் வரையில் முதலீடு 


ஆனால் 


176 


மேல் நிலைப் பணவியல் 


தூண்டப்படு கிறது . தனித்து இயங்கக் கூடிய திறமை அவை 
களுக்கு இருந்தாலும் , இரண்டும் சேர்ந்து முதலீட்டின் அளவை 
நிர்ணயிக்க உதவும் . முதலீட்டினளவால் 

வேலையினளவும் 
நிர்ணயம் செய்ய முடியும் . ஆனால் மூலதனச் சொத்துகளின் 
அளவு அதிகரிக்க அதிகரிக்க முதலீட்டின் இறுதி நிலைத்திறன் 
குறைவதனால் , அதன் வீதம் சிறிது சிறிதாக வட்டி வீதத்தை 
நெருங்கிச் சமநிலையை அடையலாம் . அத்தகைய சமநிலையை 
அடையும் வரை முதலீடு கூடிக் கொண்டே போகும் என்பது 
புலனாகும் . 


எல்லாவிதமான மூலதனச் சொத்துகளின் இறுதி நிலைத் 
திறன்களையும் ஒரு பட்டியலாகத் தயாரித்தால் அதை முதலீட்டு 
இறுதி நிலைத்திறனின் பட்டியல் ( Schedule ef marginal efficiency 
of capital ) அல்லது முதலீட்டுத் தேவைப்பட்டியல் ( Investment 
dcmand schedule ) என்று கூறலாம் . இப் பட்டியலை ஒரு வரை 
படத்தில் குறித்தால் இடமிருந்து வலமாகக் கீழ் நோக்கிச் 
செல்லும் ஒரு வளைகோடு கிடைக்கும் . அப் படம் கீழே குறிக்கப் 
பட்டுள்ளது . 


3 . 


3.5 


Tof HEC : 


. 


To II. 


1 


படம் 1. முதலீட்டின் சார்பு 


படம் 1 ல் முதலீட்டு விளைவு வீதமும் (1 ) சந்தையில் நிலவும் 
வட்டி வீதமும் ( i ) செங்குத்தச்சில் அளக்கப்படுகிறது ; முதலீட்டின் 
அளவு படு கிடையச்சில் அளக்கப்படுகிறது . வட்டி வீதம் மாறு 
வதற்கு ஏற்றாற்போல் முதலீடும் மாறுவதை 1- வளைகோடு காண் 
பிக்கிறது . சந்தையில் வட்டி வீதம் io என்றும் அவ்வீதத்தில் 
தொழில் முனைவோர்கள் கொடுக்கல் , வாங்கல் செய்கிறார்கள் 
என்றும் கொள்வோம் . மூலதனச் சொத்தின் விளைவு வீதம் 
fo க்குக் கூடுதலாக இருந்தால் முதலீட்டுப் பெருக்கத்தினால் 


வருமானம் நிர்ணயித்தல் - ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 


177 


இலாபம் கிடைக்கும் . அதாவது , மூலதனம் Io க்குக் குறைவாக 
இருந்து பெருக்கப்பட்டால் தான் இலாபம் கிடைக்கும் . இதே 
போல் விளைவு வீதம் ( r ) வட்டி வீதத்தைவிடக் குறைவாகவும் , 
முதலீடு 10 க்குக் கூடுதலாகவும் இருந்தால் மூலதனச் சொத்தின் 
திறன் குறையும் ; இலாபமும் குறையும் . எனவே மேன் மேலும் 
முதலீடு செய்யப்படுவது தவிர்க்கப்படும் . இப்படியாக , 10 என்ற 
முதலீட்டு அளவு r- ம் Io- ம் சமநிலையில் இருக்கும் போது 
நிர்ணயிக்கப்படும் . இதற்கு மாறாக , சந்தை வட்டி வீதம் 1 , 
Io- க்குக் குறைவாக இருந்தால் முதலீடு உந்தப்பட்டு , 1 க்குச் 
செல்லும் . அப்படிச் சென்றால் முதலீடு கூடுதலாவதால் 
மூல தனச் சொத்தின் திறன் குறைந்து மூலதனம் 1 க்கு வந்து 
விடும் . அந் நிலையில் தொழில் கட்டுப்படியாகாது . மீண்டும் 
முதலீடு y = io க்கு வருமளவுக்குக் குறைக்கப்படும் . சில தொழில் 
நிறுவனங்கள் மூடப்படும் . இப்படியாக முதலீட்டின் அளவு வட்டி 
வீதத்தைப் பொறுத்து இருக்கிறது , எனக் கூறலாம் . ( In this 
manner, investment depends on or is a function of, the rate of 
interest ) . 
1 வளை கோட்டின் வட்டி நெகிழ்ச்சி ( Interest elasticity of I curve ) : 

ஒரு குறிப்பிட்ட கால அளவில் முதலீட்டின் அளவு அதிகரித் 
தால் அதன் இறுதி நிலைத்திறன் குறையும் என்பதை அவ் வளை 
கோட்டின் போக்கிலிருந்து அறிந்து கொள்ளலாம் . வட்டி வீதம் 
கூடுதலானாலோ குறைந்தாலோ முதலீட்டின் துடிப்பு வீதம் எப்படி 
இருக்கும் என அறிய முடியும் . இதனை வரைபடங்களின் மூலம் 
அறிந்து கொள்ளலாம் . ( படம் -2 ) . 


io 


to 
i 


5 


I OY MEC 


I OY MEC 


IÓ I2 


TO 


IO I. 


( அ ) நெகிழ்ச்சியுள்ள முதலீட்டு 

( ஆ ) நெகிழ்ச்சியற்ற முதலீட்டு 
இறுதிநிலைத் திறன் . 

இறுதி நிலைத் திறன் . 
படம் 2. முதலீட்டுச் சார்பும் வட்டி நெகிழ்ச்சியும் 
12 


178 


மேல் நிலைப் பணவியல் 


வளைகோடு நெகிழ்ச்சியுள்ளதாக இருந்தால் , வட்டி வீதம் 
ஒரு குறிப்பிட்ட அளவில் குறைந்தாலும் முதலீடு ஓரளவில் 
அதிகரிக்கும் . படம் 2 ( அ ) -ல் வட்டி வீதம் io விலிருந்து 
i , ஆகக் குறையும் போது முதலீடு 10 - லிருந்து 1 , க்குச் செல்வ 
தைக் காணலாம் . அதாவது , தேவையான அளவு அதிகரித் 
துள்ளது எனலாம் . படம் 2 ( ஆ ) -ல் வளை கோட்டில் நெகிழ்ச்சி 
யில்லாத காரணத்தால் வட்டி வீதத்தில் ஏற்படும் வீழ்ச்சிக்கேற்ப 
முதலீடு அதிகரிக்காமல் 14 - க்கு மட்டும் செல்வதைக் காணலாம் . 
நடைமுறையில் வளைகோட்டின் அமைப்பு பொதுவாக நெகிழ்ச்சி 
குறைந்ததாக இருக்குமென்று கீன்ஸ் கூறுகிறார் . தொழில் 

னைவோர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எதிர்கால 
விளைவுகளைக் கணிப்பதால் இறுதிநிலைத்திறன் இவ்வளவுதான் 
எனத் திட்டவட்டமாகக் கூற முடியாது . மேலும் அனுபவத்தைக் 
கொண்டு பார்க்கும் போது முதலீட்டு இறுதிநிலைத்திறனின் பட்டி 
யலில் அவ்வளவு நெகிழ்ச்சி காணப்படுவதாகச் சொல்ல வழி 
யில்லை . நாம் முன்னமேயே கூறியபடி , மக்கள் பெருக்கம் , 
தொழில் நுணுக்க முன்னேற்றம் , புதிய கண்டு பிடிப்புகள் , 
எந்திரங்களின் வழக்கொழிவு 

போன்ற 

அசாதாரணமான 
காரணங்களாலன்றி , மூலதனச் சொத்தின் இறுதி நிலைத்திறனின் 
பட்டியலைக் காட்டும் வளைகோட்டில் நெகிழ்ச்சி காண்பதரிது . 


மு 


வேகப்படுத்தி ( முடுக்கி) : ( The Accelerator )) 

பெருக்கியோடு ( Multiplier ) இணையாக உள்ளது வேகப் 
படுத்தி . இதை முடுக்கி எனவும் கூறலாம் . இக் கோட் 
பாட்டை , ஒழுங்கற்ற , சீர்படுத்தப்படாத முறையில் பிரான்சு 
பொருளாதார அறிஞரான அல்பர்ட் ஆஃப்டாலியன் ( Albert 
Aftalion ) முதன் முதலில் கையாண்டிருக்கிறார் . பின் இதற்கு 
மெருகிட்டிருக்கிறார் அமெரிக்கப் 

பொருளாதார 

அறிஞர் 
ஜே . எம் . கிளார்க் ( J. M. Clerk ) என்பவர் . இதில் முக்கிய 
மாகக் குறிப்பிடப்படுவதென்ன வென்றால் கீன்ஸுக்கும் வேகப் 
படுத்திக்கும் எவ்விதத் தொடர்புமில்லை என்பதாகும் . கீன்ஸ் 
தனது கோட்பாடுகளில் வேகப்படுத்தியைப்பற்றி எங்கும் குறிப் 
பிடவில்லை ; அடியோடு புறக்கணித்திருக்கிறார் . இருந்தாலும் 
வருமானக் கோட்பாட்டில் முடுக்கியைப்பற்றியும் குறிப்பிடத் 
தான் வேண்டியிருக்கிறது . 


பெருக்கி , முதலீடு மாற்றத்தினால் உண்டாகும் நுகர்வு 
மாற்றத்தைக் காண்பிப்பது போல் , வேகப்படுத்தி , நுகர்வு 


வருமானம் நிர்ணயித்தல் - ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 


179 


மாற்றத்தினால் ஏற்படும் முதலீடு மாற்றத்தைக் காண்பிக்கிறது . 
பெருக்கியில் , நுகர்வு , முதலீட்டைச் சார்ந்திருக்கிறது ; வேகப் 
படுத்தியில் , முதலீடு , 

நுகர்வைச் 

சார்ந்திருக்கிறது . ( The 
Multiplier shows the dependence of consumption on investment . 
The Accelerator , on the other hand , shows the dependence of 
investment on consumption ) . நுகர்ச்சிப் பொருள்கள் உற்பத்தி 
செய்யும் தொழிற்சாலைகளில் ஏற்படும் மாற்றங்களை வேகப் 
படுத்தியானது அளக்கிறது . பொருளாதாரத்தில் , கொடுக்கப் 
பட்ட நுகர்ச்சிப் பொருளின் தேவையானது முதலீட்டுப் பொருள் 
களின் வேகப்படுத்தப்பட்ட தேவையை ( accelerated demand for 
isvestment goods ) உந்தப்படுவதை வேகப்படுத்திக் கோட்பாடு 
விளக்குகிறது . சுருங்கக் கூறினால் நுகர்ச்சிப் பொருள்களின் 
தேவை அதிகரிப்பு எந்த அளவுக்கு மூலதனப் பொருள்களின் 
தேவையை அதிகரிக்கச் 

செய்கிறது என்பதை 

வேகப் 
படுத்தி அளக்கிறது . எடுத்துக்காட்டாக , 
ஒரு 
1,00,000 மின் விசிறிகள் உற்பத்தி செய்ய 

100 மின் எந்தி 
தேவைப்படுகின்றன 

என்றும் , ஓவ்வொரு இயந்தி 
ரத்தின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் எனவும் கொள்வோம் . 
அப்படி யென் றால் ஒவ்வொரு ஆண்டும் 10 எந்திரங்கள் உபயோகப் 
படுத்த முடியாமல் தேய்ந்து போகின்றன ( Wear out ) எனப் 
பொருள் . பிறகு மின் விசிறிகளின் தேவையும் , ஈடுகட்ட மின் 
எந்திரங்களின் தேவையும் , ஒரு அட்டவணையில் 
காண்பிக்கப்படு கின்றன : 


ஆலையில் 


ரங்கள் 


கீழே 


மின் விசிறிகளின் தேவையின் வழிவந்த மின் எந்திரங்களின் தேவை 


மின் எந்திரங்களின் ஈடுகட்ட எந்திரங்கள் எந்திரங்களின் 
காலம் விசிறிகளின் தேவைப் 

எந்திரங்களின் கூடுதலான மொத்தத் 
தேவை படுபவை தேவை நிகர தேவை தேவை 


( 2 ) 


( 
3 
) 


( 5 ) 


( 4 ) 
10 


( 6 ) 
10 


100 


0 


100 


10 


0 


10 


110 


10 


10 


20 


( 1 ) 

1,00,000 
1 1,00,000 
2 1,10,000 
3 1,20,000 
4 1,25,000 
5 1,25,000 
6 

1,20,000 


120 


10 


10 


20 


125 


10 


5 


15 


125 


10 


0 


10 


120 


10 


-5 


5 


180 


மேல்நிலைப் பணவியல் 


காலம் 0 - வில் 1,00,000 விசிறிகள் செய்ய 100 எந்திரங்கள் 
தேவைப்படுகின்றன . அதே இருப்பை மாறாமல் பெறுவதற்கு 
10 எந்திரங்கள் தேவைப்படுகின்றன . கூடுதலான உற்பத்தி 
தேவையில்லை . 

எனவே மொத்தம் தேவைப்படுபவை 10 எந்தி 
ரங்கள் மட்டுமே . காலம் 1 - லும் கூடுதலான விசிறிகள் தேவைப் 
படவில்லை . ஆகவே எந்திரத் தேவையும் , ஈடுகட்டத் தேவைப் 
படும் வீதமும் , மொத்தத் தேவையும் நிரந்தரமானதாக இருக் 
கிறது . காலம் 

காலம் 2 - ல் விசிறிகள் தேவை 1,10,000 - ஆக உயரு 
கிறது என அனுமானம் செய்தால் , 110 எந்திரங்கள் தேவைப் 
படுகின்றன . ஈடுகட்டத் தேவைப்படும் எந்திரங்களோடு கூடுத 
லாக 10 தேவைப்படுவதால் மொத்தத் தேவை 20 ஆக உயரு 
கிறது . அதாவது , நுகர்வுப் பொருள்களின் தேவையில் 10 சத 
வீத உயர்வு , நிகர முதலீட்டைப் பெருக்கம் செய்து , மொத்த 
முதலீட்டுத் தேவையை 100 சத வீத அளவுக்குக் கொண்டு 
வந்துள்ளது . காலம் 3 - ல் உற்பத்தி 1,20,000 ஆக இருந்தால் 
எந்திரங்கள் தேவைப்படுபவை 120 ; மீண்டும் , ஈடுகட்டுந் தேவை 
10 , கூடுதலான தேவை 10 , ஆக மொத்தம் 20 தேவைப்படு 
கிறது . காலம் 4 - ல் தேவை 1,25,000 க்கு உயர்ந்தால் 125 
எந்திரங்கள் தேவைப்படுகின்றன . காலம் 3 - ல் கூடுதலான 
தேவை 10,000 விசிறிகள் ; ஆனால் காலம் 4 - ல் 5000 - ந்தான் , 
அதாவது 10,000 க்கும் குறைவாகத்தான் தேவை உயர்ந்திருக் 
கிறது . ஈடுகட்டும் எந்திரங்களின் எண்ணிக்கை 10 - ல்ல் தான் 
இருக்கிறது ; ஆனால் அஃதே போழ்து தூண்டிய நிகர முதலீடு 
( Induced net investment ) குறைந்து 5 - க்கு வருகிறது ; மொத்த 
எந்திரங்களின் தேவை 15 ஆக இருக்கிறது . காலம் 5 - ல் 
விசிறிகளின் தேவை 1,25,000 - லேயே இருந்தால் , தூண்டிய 
முதலீடு மறைந்து விடுகிறது . எந்திரங்களின் மொத்தத் தேவை 
ஈடுகட்டத்தேவையான அளவுக்குத் திரும்ப வருகிறது . அதாவது 
125 எந்திரங்கள் எண்ணிக்கையை அப்படியே வைத்திருப்பதற்கு 
மட்டும் ஈடுகட்டு எந்திரங்கள் தேவைப்படுகின்றன . காலம் 6 - ல் 
தேவை 1,20,000 க்குக் குறைந்து வந்தால் எந்திரங்களின் 
தேவையும் 120 க்குக் குறைகிறது . அதன் விளைவாக ( தூண்டப் 
பட்ட நிகர முதலீடு -5 க்கு வருகிறது ) எந்திரங்கள் மொத்தத் 
தேவை 5 - க்கு வருகிறது . இப்போது முடிவான தேவையைச் 
சரி செய்தால் , ( If final demand now levels off ) நிகர முதலீடு 
0 - வுக்கு உயரும் . மொத்தத் தேவை , ஈடுகட்டும் தேவைக்குச் 
சரியாக இருக்கும் . ஆனால் முடிவான தேவை மேலும் குறைந் 
தால் தூண்டிய முதலீடு தொடர்ந்து எதிரான அளவில் ( negative 
quantity ) செல்லும் ; எந்திரங்களின் மொத்தத் தேவை அதற்கு 
ஏற்றாற்போல் குறைக்கப்படும் . 


வருமானம் நிர்ணயித்தல் - ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 


181 


மேற்கண்ட அட்டவணையிலிருந்து தெரிவதென்ன வென்றால் 
தூண்டிய முதலீட்டின் அளவு [ பகுதி 5 ( column ) ] மின் விசிறி 
களின் தேவை மாற்றத் தைச் ( பகுதி 2 ) சார்ந்திருக்கிறது என்ப 
தாகும் . இதையே தான் முன்பே விவரித்தோம் . ஒவ்வொரு 
1,000 மின் விசிறிகளின் தேவை உயர்வுக்கும் தூண்டிய முதலீடு 
1 ஆகும் ; ஒவ்வொரு 1,000 விசிறிகளின் இறுதித் தேவை 
குறைவுக்கும் தூண்டிய முதலீடு 1 ஆகும் ! ஒரு நிலையான மின் 
விசிறிகளின் இறுதித் தேவைக்குத் தூண்டிய முதலீடு 0 ஆகும் . 
இந்த எண்ணிக்கை அளவுகளை ரூபாய்க்குக் கொண்டு வந்தால் 
கீழ்க்கண்டவைகள் கிடைக்கும் : ஒரு எந்திரத்தின் விலை 
ரூ . 10,00,000 - ஆக இருக்கும் போது , 1000 விசிறிகள் ரூ . 
5,00,000 - க்கு விற்கிறது என்றால் பிறகு இறுதி விற்பனையில் 
ஒவ்வொரு ஒரு ரூபாய் உயர்வுக்கும் , தூண்டிய முதலீடு ரூ . 2 
ஆகும் ; இறுதி விற்பனையில் ஒவ்வொரு ஒரு ரூபாய் குறை 
வுக்கும் , தூண்டிய முதலீடு ரூ . 2 ஆகும் . தூண்டிய முதலீட்டின் 
அளவு , மின் விசிறிகளின் இறுதி விற்பனை விலை மாற்றத்தைப் 
போல் ( நேர் அல்லது எதிர் ) இரண்டு மடங்காகும் . நமது 
எடுத்துக் காட்டுப்படி ரூ . 5,00,000 நுகர்வுப் பொருளான மின் 
விசிறிகள் ரூ . 10 லட்சம் முதலீட்டைத் தூண்டியிருக்கிறது . 
எனவே வேகப்படுத்தி 2 ஆகும் . 


- 


- 


பெருக்கியும் , வேகப்படுத்தியும் பின்னிய 

multiplier and Accelerator ) 


செயல்கள் ( Interaction of 


பெருக்கியையும் , வேகப்படுத்தியையும் தனித்தனியே 
பார்த்த பிறகு , அவைகளின் விளைவுகளையும் , செயற்பாடுகளையும் 
இப்போது நாம் இணைத்துப் பார்ப்போம் . சார்பற்ற முதலீடு 
( autonomous investment ) ஒரு புதிய மட்டத்தை அடைவதாகவும் , 
அதன் விளைவாக நுகர்வு அதிகரிப்பதாகவும் ( பெருக்கி ) மீண்டும் 
ஒரு முறை அனுமானம் செய்வோம் . வேகப்படுத்தியின் கோட் 
பாடு , நுகர்வின் அதிகரிப்பால் நுகர்வுப் பொருள்களை உற்பத்தி 
செய்வதற்காக முதலீடு தூண்டப்படுகிறது என்பதை விவரிக் 

தூண்டிய முதலீடு வருமானத்தைக் கூட்டுகிறது . 
இதனால் நுகர்வு மட்டம் மாறுபடுகிறது . இப்படியாகக் , காலத் 
திற்குக் காலம் ( Period after Period ) நுகர்வும் தூண்டிய முதலீடும் 
மாறி மாறி தொடர்ந்து செயல்படுகின்றன . 
சம நிலையினின்றும் அதிகரிக்கும் 

வருமானம் 
மூன்று கூறுகள் கொண்டிருப்பதைப் பற்றிப் பார்ப்போம் : 
( 1 ) புது மட்டத்தில் நிலையான தாகக் கொள்ளப்பட்ட சார்பற்ற 
முதலீடு ( autonomous investment ) அதிகரித்தல் ( 2 ) தூண்டு 


கிறது 


ஆரம்பச் 


182 


மேல்நிலைப் பணவியல் 


தலினால் நுகர்வு அதிகரித்தல் மற்றும் ( 3 ) தூண்டிய முதலீடு 
வருமானம் கூடுதலானால் நுகர்வு அதிகரிக்கும் ; அந் நுகர்வின் 
அதிகரிப்பு அளவு இறுதி நிலை நுகர்வு நாட்டத்தை ஒட்டியிருக் 
கிறது . நுகர்வு மாற்ற வீதத்தையும் , வேகப்படுத்தியையும் 
பொறுத்துத் தூண்டிய முதலீடு இருக்கிறது . நுகர்தலின் கூடு 
தல் குறைவுக்கேற்றவாறு தூண்டிய முதலீடு கூடவும் குறைய 
வும் செய்கிறது . முடிவில் , சமநிலையை எய்தியாகிவிட்டது என 
அனுமானித்தால் , சார்பற்ற முதலீடு , மாற்றத் தாலும் பெருக் 
கியினாலும் வருமான மட்டம் எந்த அளவில் இருக்க வேண் 
டுமோ அந்த அளவில் நிர்ணயிக்கப்படுகிறது . அந்தப் புள்ளியில் 
( at that point ) வேகப்டுத்திக்கு எந்த வித தூண்டும் சக்தியும் 

ஏனென்றால் சம நிலையில் நுகர்வு மாற்றத்தின் 
வீதமும் பூஜ்யம் , தூண்டிய முதலீட்டின் வீதமும் பூஜ்யம் . 
சம நிலையை அடையும் வருமானத்தில் வேகப்படுத்திக்கு எந்தவித 
பங்கு மில்லை யென்றாலும் , வருமானம் சம நிலையை அடைவதற் 
கான வழி முறைகளை வேண்டுமானால் தடை செய்து கெடுக் 
கலாம் . உண்மையில் சம நிலை மட்டத்தை எப்போதாவது 
அடைய முடியுமா , முடியாதா என வேண்டுமானால் வேகப்பத்தி 
நிர்ணயிக்கலாம் . 


கிடையாது . 


வருமானம் 


சரி 


செய்யப்படுதல் ( income adjustment) 
இரண்டு காரணிகளைக் கொண்டிருக்கிறது : ( 1 ) இறுதி நிலை 
நுகர்வு நாட்டம் ( அல்லது பெருக்கி ) ; ( 2 ) வேகப்படுத்தி . இரண்டு 
காரணிகளின் ஒன்றுக் கொன்றான தொடர்புகளைப்பற்றியும் , 
அவைகள் வருமான மட்டத்தில் எவ்வாறு பங்கு கொள்கின்றன 
என்றும் விவரிப்போம் . ஆரம்ப வருமானச் சமநிலை 100 எனவும் , 
இறுதிநிலை நுகர்வு நாட்டம் 1/2 எனவும் , சார்பற்ற முதலீட்டின் 
நிரந்தர உயர்வு வீதம் 10 எனவும் கொள்வோம் . வேகப்படுத்தி 
யைப் புறக்கணித்து விட்டு ( அது பூஜ்யம் என்போம் ) குறிப்பிட்ட 
காலத்தில் வருமானம் புதிய சம நிலைக்கு படிப்படியாக உயர்ந்து 
120 - க்கு வருவதைப் படம் 3 ( அ ) -ல் தடித்த கோட்டில் A குறிக்கப் 
பட்டிருப்பதைக் காணலாம் . 


வருமானம் நிர்ணயித்தல் - ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 


183 


AI 


120 


120 


வருமானம் 


வருமானம் 


100 


100 


A 


1+ 


0 


காலம் ( TIME ) 


X O 


காலம் 


/ முழுவேலைவாய்ப்பு வருமானம் 


வருமானம் 


120 
100 


--- 


சமானமாக 


MA 


100 


X O 


காலம் 

) ) 


+ 


காலம் 
( ஈ ) 


முழுவேலை வாய்ப்பு வருமானம் 


வருமானம் 


--- 


100 


O 


காலம் 
( உ ) 


படம் 3. முதலீட்டுப் பெருக்கி மற்றும் வேகப்படுத்தியின் 
பின்னிய செயற்பாடுகள் (Interactions between the Investment 
Multiplier and the Aecelarator.) 


இப்போது மிகச் சிறிய அளவில் வேகப்படுத்தியைக் கொண்டு 
தூண்டிய முதலீடு செய்யப்பட்டால் புதிய சம நிலை மட்டத் 
திற்கு வருமானம் நேரிடையாக மிக வேகத்துடன் மீண்டும் 
உயரும் . இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உயர்ந்து செல்லும் 
பாதையை விடுபட்ட கோடு மூலம் A1 ( dashed line A ) காட்டப் 
படுகிறது [ படம் 3 ( அ ) ] . 


வேகப்படுத்தியை இப்போது இன்னும் அதிகரித்தால் , 
வருமானம் நேரடியாகச் சமநிலையை அடைவதில்லை . வேகப் 


கிறது . முடிவாக , இது எதிர் தூண்டப்பட்ட முதலீட்டு நிலையை 
184 

மேல்நிலைப் பணவியல் 
படுத்தியை அதிகரித்த உடனேயே வருமானம் கூடுதலாவதும் , 
பிறகு குறைவதும் மறுபடியும் கூடுதலாவதும் மீண்டும் குறை 
வதுமாக மாறி மாறிச் சுழற்சிகள் ஏற்படுகின்றன . ஆனால் அச் 
சுழற்சிகளின் ( வளைவுகள் ) ( Cycles ) வீச்சு விறைப்பாகச் செல் 
லாமல் படிப்படியாகக் குறைந்து கடைசியில் வருமானச் சம நிலை 
யான 120 - ஐ அடைகின்றன . இதைப் படம் 3 ( ஆ ) ல் காணலாம் . 

வேகப்படுத்தியை ஒரு இக்கட்டான அளவுக்கு ( critical value ) 
உயர்த்தினால் ( நமது உதாரணப்படி , 2 - க்கு ) , வருமானத்தின் 
சுழல்கள் மாறாத ஒரே அகல வீச்சில் ( constant amplitude ) 
உண்டாக்கப்படுவதைப் படம் 3 ( இ ) ல் காணலாம் . பெருக்கி 
மற்றும் வேகப்படுத்தியின் அந்த மதிப்புகளில் , ஒரு தடவை 
வருமான மாற்றம் செய்யப்பட்டால் அது தொடர்ந்து மாறிக் 
கொண்டேயிருக்கும் ; எந்தக் காலத்திலும் அது 

நிலையான 
மதிப்பை அடையவே அடையாது . 

வேகப்படுத்தி இன்னும் கூடுதலாக உயர்த்தப்பட்டால் 
உயர்ந்து செல் வருமானச் சுழல்கள் வீச்சு ( Cycles of increasing 
amplitude ) ஏற்படுவதைப் படம் 3 ( ஈ ) -ல் காணலாம் . ஆனால் 
இப்படியான நிலையற்ற தன்மை எப்போதும் தொடர்ந்து நடை 
பெற முடியாது என்பது தெளிவாகும் . தூண்டிய முதலீட்டின் 
பெருமளவு விளைவுகளால் உண்டான விரிவடைந்து செல்லும் 
சுழல்கள் மேல் பாதையில் ( upper direction ) முழு வேலை வாய்ப்பு 
அளவு உற்பத்தி அளவால் வரையறுக்கப்படுகின்றன . உள்ளிருப்பு 
மூல தன நுகர்ச்சிக் காலத்தால் ( Amount of potential capital 
consumption of the period ) வரையறுக்கப்பட்ட எதிர் தூண்டப் 
பட்ட முதலீடு ( negative induced investment ), அவ்விரிவடைந்து 
செல்லும் சுழல்களில் கீழ்ப்பாதையை வரையறுக்கின்றது . இப்படி 
யாக , நுகர்ச்சி மட்டுமே செலவிடப்படுவதால் ஏற்படும் வருமானம் , 
மொத்த முதலீடு பூஜ்ய நிலையில் ஏற்படுகிறது . இந்த வருமானம் 
தான் கீழ்மட்ட அளவாகும் . இதற்கும் கீழாக வருமானம் 
குறைய முடியாது . 

இதில் நாம் முக்கியமாகக் கவனத்தில் கொள்ள வேண்டியது 
ஒன்று உண்டு . மேலே கொடுக்கப்பட்ட 

அனுமானங்களின் 
அடிப்படையில் வருமான அதிகரிப்பு வீதத்தில் குறைவு ஏற்படு 
மானால் தூண்டப்பட்ட முதலீட்டில் வீழ்ச்சி ஏற்பட்டு அதன் 
விளைவாக வருமானம் குறைந்து நுகர்ச்சி மேலும் குறையும் . 
இவ்வாறாகத் தொடர்ந்து வருமானம் கீழ்மட்ட நிலையை அடை 
ஏற்படுத்துகிறது . ஆனால் முன்னமே கண்டபடி எதிர் தூண்டப் 


வருமானம் நிர்ணயித்தல் - ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 


185 


பட்ட முதலீடு வரையறுக்கப்படுகிறது ; எனவே கீழ்நோக்கு 
நிலையில் வருமானம் வரையறுக்கப்படுகிறது . முடிவாக , ஈடு செய் 
-யப்படாமல் முதலீட்டுச் சாதனங்கள் நடை முறை நுகர்ச்சித் 
தேவையை உற்பத்தி செய்யும் அளவு வரை எதிர் முதலீடு அதன் 
போக்கில் செல்லும் . அந்நிலைக்குப்பின் முதலீட்டுச் சாதனங்கள் 
புதுப்பிக்கப் பட்டாவது ஆக வேண்டும் . எனவே , புதுப்பிக்கப் 
பட்ட முதலீட்டுத் தேவை ( Renewed investment demand ) வரு 
மானத்தை உயர்த்தி புதிய சுழற் பெருக்கத்தை ( cyclicalexpansion ) 
ஏற்படுத்தி மீண்டும் முன்பு கூறப்பட்ட நிலையை ( முழு வேலை 
வாய்ப்பு வருமானம் ) அடைகிறது . 


வேகப்படுத்தியின் மதிப்பு மேலும் அதிகமென்று ( நமது 
எடுத்துக்காட்டுப்படி 2 - க்கும் மேலாக ) அனுமானம் கொண்டால் , 
வருமானத்தில் சுழற்சி ஏற்பட்டு அது முழு வேலை அளவு நிலையை 
அடையாமல் , நேரிடையாக வளர் வீதத்தில் படம் 3 ( 2 ) ல் காட்டிய 
படி அந்நிலையை அடைகிறது . இம்மாதிரியான வளர்வீத நிலை 
ஏற்பட்டாலும் அவ்வளர் வீத நிலைக்கு உயர் மட்ட அளவை முழு 
வேலை அளவு ஏற்படுத்துகிறது . முன்பு கூறியது போல் , தூண்டப் 
பட்ட முதலீடு குறைய வருமானம் குறைந்து , நுகர்ச்சி குறைந்து 
எதிர் முதலீடு உண்டாகும் . கடைசியாக , மீட்சி திரும்பவும் உயர் 
மட்ட அளவுக்கு எடுத்துச் செல்லும் . இவ்வாறு உயர் மட்டத் 
திற்கும் கீழ் மட்டத்திற்குமிடையே வருமானம் மேலும் கீழும் 
மாறும் . அந்த மேல் மட்ட நிலை , கீழ் மட்ட நிலை ஆகியவற்றைத் 
தாண்ட முடியாது . 


பெருக்கி - வேகப்படுத்தி ஆய்வின் நிபந்தனைகள் ( Qualifications to the 

Multiplier - Accelerator analysies ) 


பெருக்கி , வேகப்படுத்தி இவை இரண்டும் நிலையான வைகள் 
என்ற அடிப்படையில் அவற்றிற்கிடையேயான பின்னிய செயற் 
பாட்டை ( Interaction ) முன்னர் விளக்கியுள்ளோம் . 


உற்பத்திக்கான மூல தன அளவு , வருமானத்திலிருந்து பெறப் 
படும் நுகர்ச்சி பற்றிய தீர்மானங்கள் ஆகியவை பொருளாதாரச் 
சார்புடையவை . எனினும் இத்தீர்மானங்கள் இடச் சூழ் நிலைகள் 
தொழில்திறன் போன்றவற்றாலும் , உளக் காரணிகளாகிய நிச்சய 
மற்ற தன்மை ( Uncertainity ) , எதிர்பார்த்தல் ( Expectation ) , 
பழக்கம் இவற்றாலும் ஓரளவு மாற்றப்படுகிறது . 

நிலையான முதல் - உற்பத்தி விகித ( Fixed - capital - output 
ratio ) அனுமானத்தின் அடிப்படையில் வேகப்படுத்தி ஆய்வு செய் 


186 


மேல்நிலைப் பணவியல் 


யப்பட்டுள்ளது . 

இந்த அனுமானம் இரண்டு அடிப்படைகளைக் 
கொண்டுள்ளது . முதலாவதாக , நுகர்ச்சிப் பொருள் தொழிற் 
சாலைகளில் உபரித் திறன் இல்லையென்றும் , இரண்டாவதாக , 
நுகர்ச்சிப் பொருள்கள் தேவையில் ஏற்படும் மாற்றம் நிலையானது 
என்பதுமாகும் . அதே நேரத்தில் முதலீட்டுப் பொருள் தொழிற் 
சாலைகளில் உபரித் திறன் உள்ளது என்றும் அனுமானம் கொள் 
கிறோம் . அப்போதுதான் நுகர்ச்சிப் பொருள்களுக்கான தேவை 
பெருகி முதலீட்டுப் பொருள்கள் வேண்டப்படும் போது தூண்டப் 
பட்ட முதலீடு அதை நிறைவு செய்யும் . முதலீட்டுப் பொருள் 
தொழிற்சாலையில் உபரித் திறன் இல்லாவிடில் , நுகர்ச்சிப் பொருள் 
தேவை அதிகரிக்கும் போது தூண்டப்பட்ட முதலீடு அதிகரிக் 
காமல் ( a ) மூல தனப் பொருள்கள் காலந்தாழ்த்திக் கொடுக்கப் 
படும் அல்லது ( b ) மூல தனப் பொருள்களின் விலை உயர்த்தப்படும் 
அல்லது இரண்டும் ஏற்படும் . இதே போல் நுகர்ச்சிப்பொருள் 
தேவையின் விகிதம் குறைந்தால் ( 1 ) மூல தனப் பொருட்களுக் 
கான நிறைவேற்றப்படாத அனுப்பாணை ( Order ) குறையும் ( 2 ) 
விலைகள் சரியும் . 


இவற்றுக்கான மேல் விளக்கங்கள் அவசியமில்லை . நாம் இது 
வரை விவரித்த பின்னிய செயற்பாட்டிலிருந்து பெறும் பொதுப் 
படிப்பினை என்ன வென்றால் , முதலாளித்துவ 

பொருளாதார 
அமைப்பில் நிலையற்ற வருமான சுழற்சி ( Cyclical instability of in 
come ) என்பது அதன் கூறிலேயே உள்ளடங்கியுள்ள தென்பதாகும் ; 
அது ஒரு சாதாரண பொருத்தக்கேடு ( Maladjustment ) தான் 

று நினைத்து விடக்கூடாது , இந்த நிலையை அல்வின் ஹான்சன் 
கீழ்க்கண்டவாறு விளக்குகிறார் : 


என் 


வணிகச் சுழற்சி பொருளாதாரத்தின் உடற்கூறு நிலையை 
வெளிப்படுத்துகிறது ; சில அமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்துவதன் 
மூலம் இதை உடனடியாகக் குணமாக்கி விடலாம் என்ற கருத்தை 

ன்றைய நாளில் கேள்விப்படுகிறோம் . ஊதிய- விலை ( Wage 
price ) சம நிலையை ஏற்படுத்துதல் , உழைப்பு நிறுவனத்திற் 
கிடையேயான உறவைச் செம்மைப் படுத்துதல் , வரி அமைப்பைச் 
சீர் திருத்துதல் என்பன போன்றவற்றின் பொருளாதாரத்தின் 
வலிமையைத் தேவையான அளவு கூட்டிப் பெரும் மாற்றங்களுக் 
கான நிலையை எதிர்த்து நிற்கச் செய்யலாம் என்று கூறப்படுகிறது . 
ஆனால் இந்தக் கருத்து மிகவும் அபாயகரமான மாயையாகும் 
( Dangerous illusion ) . பொருளாதாரம் வலிமையுடன் செயல்பட 
பொருளாதாரத்தில் அமைப்புச் சமநிலை ( Structural balance ) 
உண்மையிலேயே அவசியம் தான் . ஆனால் பொருளாதாரத்தில் 


வருமானம் நிர்ணயித்தல் - ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 


187 


வருமான மாற்றங்களுக்கான நிலை உடற் கூறில் ஏற்பட்ட நோய் 
அல்ல . தனியார் துறையிலான அங்காடி பொருளாதாரத்திலேயே 
( Market economy ) அடங்கியுள்ள ஒரு தன்மையாகும் . இந்தப் 
பொருளாதாரத்தை நிலைப்படுத்த அமைப்பு மாற்றங்களுக்கு 
மேற்பட்ட ஒரு நடவடிக்கை தேவைப்படுகிறது ; இதற்கு ஒரு 
திட்ட நோக்குடைய ஆக்க முறையிலான சுழற்சிக்கு எதிரான 
திட்டம் தேவைப்படுகிறது . 


இவ்விடம் நாம் ஒன்று உணர்தல் நல்லது ; என்ன வெனில் , 
சம நிலையை அடைந்து விட்டால் , நுகர்ச்சி , வருமானம் , மற்றும் 
முதலீடு அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிலையாக இருந் 
தால் , தூண்டப்பட்ட 

முதலீடு பூஜ்யமாகும் . 

மொத்த 
முதலீட்டில் ஈடு செய்யும் முதலீடும் சார்பற்ற முதலீடு மட்டுமே 
அடங்கும் . இதில் நாம் அறிவதென்னவென்றால் சம நிலையைப் 
பொறுத்த மட்டில் நாம் வேகப்படுத்தியைப் புறக்கணித்து விட 
லாம் . 

அதாவது , பெருக்கி - வேகப்படுத்தி பின்னிய செயற் 
பாட்டில் , சுழற்சி ஒழுங்குபடுத்தப்படும் வழியை ஏற்படுத்துவது 
வேகப்படுத்தியின் செய்கையால் ஆகும் ; ஒழுங்கு நிலை முற்றுப் 
பெற்றவுடன் பெருக்கியே ஆட்சி செய்கிறது . 


அரசின் வரவு செலவு - திட்டத்தினால் ஏற்படும் விளைவுகள் : 

(Govt. budgetary eflects ) 


இதுவரை குடும்பங்கள் , தொழில் நிறுவனங்கள் கொண்ட 
ஒரு சிறு பொருளாதாரத்தில் வருமானம் நிர்ணயிக்கப்படுவதைப் 
பற்றிப் பார்த்தோம் . இனி அத்துடன் அரசுத் துறையையும் 
சேர்த்து மொத்தத் தேவையில் ( Aggregate demand ) அதன் 
விளைவுகளைப் பற்றிப் பார்ப்போம் . அரசுத் துறையினர் பொருளா 
தாரத்தில் பல செயல்களைச் செய்தாலும் , வரவு- செலவு திட்டத் 
தில் அதன் முக்கிய பங்கை இப்போது ஆய்வு செய்வோம் : 
( 1 ) பொருள்கள் , பணிகளின் மேல் பணம் செலவிடுதல் , 
- ( 2 ) வரிகள் வசூலித்தல் , மற்றும் ( 3 ) மாற்றுச் செலுத்தல்கள் 
மறு ஒதுக்கீடு செய்தல் ( Reallocating as transfer expenditures ) 
ஆகிய செயற்பாடுகளை அரசு மேற்கொண்டால் பொருளா 
தாரத்தில் , குறிப்பாக வருமானத்தில் மாற்றங்கள் ஏற்படும் . மேற் 
குறிப்பிட்ட மூன்று கூறுகளும் தனித்தனியாக வருமான மட்டத் 
தைத் முடியும் . தன் வச 

வசமுள்ள 

கையிருப்பைக் 
குறைத்துக் கொண்டோ , புதிதாகச் செலாவணித்தாள் அச்சிட்டு 
வெளியிட்டோ , பிணையங்களை வெளிச்சந்தையில் விற்றோ அரசு 
செலவு செய்ய முடியும் . இப்படிக் கூடுதலாகச் செலவிடப் 


தூண்ட 


188 


மேல்நிலைப் பணவியல் 


பட்டுப் பணப் புழக்கம் மிகுதியாவது வருமான மட்டத்தை 
அதிகரிக்கும் . ஏனென்றால் அதிகரிக்கப்பட்ட பணப்புழக்கம் 
வரியாகப் பொது மக்களிடமிருந்து திரும்ப வசூலிக்க வேண்டிய 
கட்டாயமில்லை , எனவே தான் , வரவு செலவு திட்டத்தில் பற்றாக் 
குறையோ , உபரியோ காணப்படும் . இதே போல் தான் வரி 
விதிப்பு அதிகரிக்கப்பட்டாலும் அப்பணம் திரும்பப் பொது 
மக்களுக்காகச் செலவிடப்படவேண்டிய அவசியமில்லை . கடன் 
களைத் தீர்ப்பதற்காகவோ , ரொக்க இருப்பை அதிகரிப்பதற் 
காகவோ , அப் பணத்தைப் பயன்படுத்தலாம் . எந்த வகையில் 
செய்தாலும் வரவு - செலவு திட்டத்தில் உபரியோ பற்றாக் 
குறையோ ஏற்பட நேரிடும் . இதனால் வருமானத்தில் மாற் 
றங்கள் ஏற்படும் . 


வரவு - செலவு திட்டத்தில் ஏனைய வரவு- செலவு இனங்களில் 
மாற்றம் ஏதுமில்லை யெனவும் , கீழ்க்காணும் ஒரு சில 
களில் மட்டும் மாற்றம் ஏற்படுகின்றது என்றும் அனுமானம் 
செய்து , அதனால் ஏற்படும் விளைவுகளைப்பற்றி வரை படம் மூலம் 
விளக்குவோம் : 


( The effect of Govt . 


அரசுச் செலவுகளினுல் ஏற்படும் விளைவு 

Expenditure ) : 


அரசுச் செலவுகளினால் மொத்தத் தேவையில் ஏற்படும் 
மாற்றங்களைப் படம் 4 - ல் விவரிக்கப்பட்டுள்ளது . கொடுக்கப்பட்ட 
C மற்றும் நிலையான 1 கோடுகளில் , மொத்தச் செலவான 
C + I கோடு , BYo- க்குச் சமமாக oYo வருமான மட்டத்தைச் 
சம நிலையில் இருப்பதாகக் காட்டுகிறது . உற்பத்திக்காக அரசு 
இப்போது A B அளவுக்குப் பணம் கூடுதலாகச் செலவிடுவதாகக் 
கொள்வோம் . இக் கூடுதல் செலவு நேரிடையாக வருமானத்தை 
அதிகரிக்கிறது . அதன் விளைவாக , நுகர்வுச் செலவும் அதிகரிக் 
கிறது . 

அதாவது , மொத்த வருமானம் 0Y , மட்டத்தை 
அடையும் வரை C கூடிக் கொண்டே போகும் . OY , வருமான 
மட்டத்தில் C + I + G ( EY , ) என்ற கோட்டில் மொத்த திட்ட 
மிட்ட செலவுகள் உண்மையான வருமான மட்டத்திற்குச் சமமாக 
உள்ளன . இந்த வருமான மட்டத்தில் I + G கூட்டுத் தொகை 
S க்குச் சமமாக இருக்கிறது . அதாவது , வருமானத்திற்கும் 
C க்கும் உள்ள வேறுபாடு ( EG ) ஆகும் , 


வருமானம் நிர்ணயித்தல் - ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 


189 


C.I.G 


45 கோடு 
C + I + G 
C + I 
C 


G 


ப 


( -யில் தூண்டப்பட்ட 

மாற்றம் 


H 


G 
I 


0 


Yo 


Yi 


Y 


லாக 


படம் 4 : அரசுச் செலவுகள் அதிகரிப்பால் வருமானத்தில் விளைவு 
( Effect of an Increase in Government Expenditures on Income ) 

அரசுச் செலவு அதிகரிப்பால் ஏற்பட்ட மொத்த வருமான 
மாற்றங்கள் 1 க்குச் சமமாக இருக்கும் . இறுதி நிலை நுகர்வு 
நாட்டம் 2/3 என்றால் , அரசுச் செலவு பெருக்கி ( Government 
Expenditure multiplier ) 3 ஆகும் . G- ன் உயர்வு ( AB ) 20 
கோடி என்றால் , வருமான உயர்வு ரூ .60 கோடியாகும் . 
படம் 4 - ல் EY , வருமானம் BY0 வருமானத்தை விடக் கூடுத 

உள்ளது . அவ்வதிகரிப்பு EF ( G- ன் உயர்வு ) மற்றும் 
GH- க்குச் ( C- ன் உயர்வு ) சமமாக இருக்கும் . இந்த அனுமானப் 
படி பார்த்தால் , மொத்த உற்பத்தி அதிகரிப்பு ரூ . 60 கோடியில் , 
அரசின் உற்பத்தி ரூ . 20 கோடியாகவும் ( EF ) , நுகர்வுப் பொருள் 
களின் உற்பத்தி ரூ . 40 கோடியாகவும் ( GH ) உள்ளன . 

இவ்வாறாக அரசு , பொருட்களுக்குச் செலவிடும் போது தனி 
யார் முதலீட்டுக்கு மேலும் ஓர் சேர்க்கையாக அமைகிறது ; 
அவ்வாறெனில் , அரசு 

செல வீடு என்பது சமுதாயத்தின் 
சேமிப்பை ஈடுசெய்வதென்பதாகும் . இதன் காரணமாகத் தனியார் 
முதலீடு மட்டும் இருக்கும் போது ஏற்படும் வருமானத்தைவிட 
அதிகமான வருமானம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படு 
கிறது . இந்த விளைவு தான் , மொத்த தேவையைத் தூண்டி 
பொருளாதாரத்தைச் சமநிலைப்படுத்தும் அரசின் செலவுக் கட்டுப் 
பாட்டை ஒரு முக்கியமான கருவியாக்குகிறது . 
வரிகளால் ஏற்படும் விளைவு ( THE EFFECT OF TAXES ) : 

--அரசுத் துறையினர் திட்டமிட்டதற்கு மேல் பணத்தைச் 
செலவிடுவதாலோ , திரும்ப வருவாயாகக் கிடைக்காத அளவில் 
செலவு செய்தாலோ , வரவு- செலவுத் திட்டத்தில் பற்றாக் 


190 


மேல் நிலைப் பணவியல் 


குறையோ , உபரிக்குறைப்போ ( Reduction in surplus ) ஏற்படும் 
என்றும் , அவ்வாறு செலவு செய்யப்பட்ட பணம் எந்த அளவுக்கு 
வருமானத்தைத் தூண்டுகிறது எனவும் முன்பத்திகளில் கண் 
டோம் . இப்போது , அரசு புதிதாக வரி விதிப்பு செய்தால் , 
குறிப்பாக வருமான வரி , விற்பனை வரி போன்ற மாறும் 
வரிகள் ( Variable taxes ) ( நிலையான வரிகளைப் ( Fixed taxes ) 
பற்றி ஆய்வு செய்ய 

வேண்டாம் . ஏனென்றால் அவ் வகை 
வரிகள் எப்போதாவது தான் திருத்தப்பட்டு விதிக்கப்படும் ) , அவ் 
வரிச்சுமை எந்த அளவுக்கு நுகர்ச்சியைக் குறைத்து வருமானத் 
தைக் குறைக்கிறதென்று பார்ப்போம் . நுகர்ச்சி , செலவழிப்பு 
வருமானத்தைச் ( Disposable income ) சார்ந்திருக்கிறதென்றால் , 
வரி உயர்வு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு நாட்டு வருமான மட்டத் 
திலும் செலவழிப்பு வருமானத்தைக் குறைத்து விடும் . இக் 
குறைப்பு , 

நாட்டு வருமானத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் 
( Each level of national incomc ) , நுகர்வுச் செலவைக் குறைக் 
கிறது . நுகர்ச்சிக்கும் நாட்டு வருமானத்திற்கும் உள்ள தொடர் 
பையும் , வரி உயர்வினால் நுகர்வுக் கோடு எவ்வாறு கீழிறங்கிச் 
செலவழிப்புத் திறனை 

வரையறை 

செய்கிறதென்பதையும் 
படம் 5 - ல் காணலாம் . 


C.I 


45 " கோடு 
C + T 


EE 


550 


கூடுதல் வரிகளால் 
BLAC -யில் குறைவு 

( = MPCX கூடுதல் வரிகள் 
AY 

வருமாண வீழ்ச்சியால் 
C- யில் குறைவு 


CC 


I 


0 


Yo 


Y ( = NNP ) 


படம் 5 : வரிகள் உயர்வினால் வருமானத்தில் ஏற்படும் விளைவு 

(Efiect of an Increase in Taxes on Income) 
சமுதாயத்தில் வரி போடப்படாத நிலையில் உள்ள நுகர்ச் 
சியின் அளவை G என்ற கோடு காண்பிக்கிறது. தற்போது 
அரசு ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை மக்களிடமிருந்து வரி 


வருமானம் நிர்ணயித்தல் - ( ஆ ) முதலீட்டுச் சார்பு 


191 


யாக 


எடுத்துக் கொள்வதால் சமுதாயத்தின் செலவழிப்பு 
வருமானம் குறைந்து அதன் காரணமாக நுகர்ச்சியின் அளவு 
குறைந்து விடுகிறது . இதை " என்ற கோடு காண்பிக்கிறது . 
C- க்கும் C- க்கும் இடையேயான வேறுபாடு ( AB ) வரியின் 
அளவைக் குறிக்கும் . 

வரியில்லாத போது சமுதாயத்தின் 
மொத்தச் செலவை ( நுகர்ச்சிக்கும் முதலீட்டிற்கும் ) C + I என்ற 
கோடு காட்டுகிறது . இந்தக் கோடு ( C + I ) 450 கோட்டை 
E- என்ற புள்ளியில் வெட்டி சமநிலை வருமானம் 0Yo- வை 
ஏற்படுத்துகிறது . வரியின் காரணமாக நாட்டின் மொத்தச் 
செலவீடு குறைகிறது . இதை C + 1 என்ற 

கோடு காட்டு 
கிறது . மொத்தத் தேவை ( Aggregate demand ) குறைவதால் 
தற்போது வருமானம் 

oY0- லிருந்து 0Y.- க்கு குறைந்து 
விடுகிறது . அதாவது வருமான மாற்றம் ( AY ) DC- ஆகும் . 
இந்த வருமானக் குறைவால் நுகர்ச்சியில் ஏற்பட்ட குறைவு 
BG- யாகும் ( AG ) வருமானத்தில் ஏற்பட்ட குறைவு போடப்பட்ட 
வரியை விட அதிகமாகும் . இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது 
என்ன வெனில் போடப்படும் வரியின் அளவில் மாற்றம் ஏற்பட் 
டால் 

வருமானம் எதிர் திசையில் மாறும் என்பதாகும் . 
அதாவது வரி அதிகரித்தால் வருமானம் குறையும் ; வரி குறைந் 
* தால் வருமானம் அதிகரிக்கும் . இந்த வருமான அதிகரிப்பு 
அல்லது குறைவு போடப்பட்ட வரியைவிட அதிகமாக இருக்கும் . 


அரசு மாற்றுகைகனின் வினைவு 

( The efiect of Government Transfers ) 


. 


அரசின் 
அரசின் 


வரிகள் செலவுகள் நிலையாக இருக்கும் போது , 

மாற்றுகைகள் ( Govt . Transfers ) நாட்டின் நுகர்ச்சி 
அளவை மாற்றி அமைக்கும் . ஓய்வு ஊதியம் , வேலையின்மை 
காலத்திய உதவித்தொகை , நேரிடை ஆதரவுத் தொகைகள் 
( Direct subsidies ) போன்றவை அரசின் மாற்றுகைகளுக்கு சிறந்த 
உதாரணங்களாகும் . 

இந்த 

மாற்றுகைகளால் சமுதாயத்தி 
லிருந்து வசூலிக்கப்பட்ட வரித் தொகையிலிருந்து ஒரு பகுதி 
திரும்பவும் மக்களுக்கு கிடைப்பதால் செலவழிப்பு வருமானம் 
உயர்ந்து அதன் காரணமாக நுகர்ச்சியின் அளவு அதிகரிக்கும் . 
உதாரணமாக அரசு மாற்றுகைகள் ரூ . 10 கோடி எனக் 
கொண்டு , MPC 2/3 என அனுமானங்கொண்டால் நுகர்ச்சி 

63 கோடி அளவு உயரும் ; பெருக்கியின் ( 3 ) விளைவாக 
வருமானம் ரூ . 20 கோடிக்கு உயரும் . 


. 


192 


மேல் நிலைப் பணவியல் 


எனவே மாற்றுகைகள் பொதுவாக வரியின் குறைப்புக்கு 
ஒப்பாகும் . மொத்தத் தேவையின் கண்ணோட்டத்தில் பார்த் 
தால் , மாற்றுகைகளின் அதிகரிப்பு வரி குறைப்பிற்கும் , மாற்று 
கைகளின் குறைவு 

வரி உயர்வுக்கும் ஒப்பாகும் . அதாவது 
மாற்றுகைகள் அதிகரித்தால் நாட்டின் நுகர்ச்சி அளவு கூடும் ; 
மாற்றுகைகள் குறைந்தால் நாட்டின் நுகர்ச்சி அளவு குறையும் . 


12. வீக்கமும் வாட்டமும் 


( INFLATION AND DEFLATION ) 


கின்றன . 


வருமானம் நிர்ணயிக்கப்படும் ஆய்வில் விலை மட்டம் நிலை 
யானது என அனுமானம் கொண்டதால் பண வருமானத்திற்கும் 
உண்மை வருமானத்திற்கும் உள்ள வேறுபாட்டைப் பொருட் 
படுத்தவில்லை . இவ்வத்தியாயத்தில் இனி அந்த அனுமானத்தைக் 
கைவிட்டு விட்டு விலைவாசிகள் மாறுகின்றன என்றும் ,, அதன் 
விளைவாக உண்மை வருமானம் மாறுவதைப் பற்றியும் விரிவாகக் 
காண்போம் . அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கடந்த இரண்டு 
நூற்றாண்டு காலமாக விலை மட்டத்தில் உயர்வும் , தாழ்வும் மாறி 
மாறி ஏற்பட்டதை , பேராசிரியர் ஃபிஷர் டாலரின் நடன விளை 
யாட்டு ( Dance of the dollar ) எனக் குறிப்பிடுகின்றார் . போர்க் 
காலங்களில் விலைவாசிகள் தங்கள் கைவரிசையைக் காட்டியிருக் 
குறிப்பாகப் போருக்குப்பின் விலை மட்டம் 

உயர்ந்த 
வண்ணம் இருந்திருக்கின்றது . இதை விலைவாசி குறியீட்டெண் 
களின்றும் நன்கு அறியலாம் . உலகம் முழுவதும் இப்பிரச்சினை 
பரவலாக உள்ளது . 

ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தொடர்ந்து விலை உயர்ந்து 
கொண்டே சென்றால் ( Sustained rise in the price level ) , பொருளா 
தாரத்தில் வீக்கநிலை நிலவுகிறது எனச் சுருக்கமாகக் கூறலாம் . 

னால் வீக்கத்தைப் பற்றிப் பல பொருளாதார நிபுணர்கள் பலவித 
மாக இலக்கணம் வகுக்கிறார்கள் . கெம்மரர் ( E. W. Kemmercr ) 
என்ற அறிஞர் , மிகையான பணமும் வைப்புப் பணமும் தான் 
வீக்கம் எனப்படும் - அதாவது வாணிப அளவுத் தேவைக்கு மேல் 
மிகையான பணம் புழக்கத்திலிருப்பது எனக் கூறுகின்றார் . 
கிரௌதர் , வீக்கத்தைப் பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டும் 
அதாவது விலைகள் உயர்ந்து கொண்டு மிருக்கும் ஒரு நிலவரம் 
என்று விளக்குகிறார் . வீக்கம் , வாங்குந் திறனின் 
ஏற்படும் நிலைக்கும் அதிகமான அதிகரிப்பே என்று கிரகோரி 
( Gregory ) குறிப்பிடுகின்றார் . 

1 மிகையான பண வெளியீடுதான் வீக்கத்திற்குக் கார 
ணம் என ஹாட்ரே சுட்டிக் காட்டுகிறார் . 

வருமான ஈட்ட 
13 


அளவில் 


TERIFTTTTT - - - 


. 


. 


க 


HT| " " : " " " - - - 


- - - - - - 


தாக்க 

வீக்கம் 
எவவாறு ஏற்படுகிறது 
194 

மேல்நிலைப் பணவியல் 
நடவடிக்கைக்குக் கூடுதலான வீதத்தில் பண 

வருமானம் 
பெருகினால் வீக்கம் உண்டாகும் ( Inflation exists when money " 
income is expanding more than in proportion to income earning 
activity ) என்று ஏ . சி . பிகு ( A.C. Pigeu ) குறிப்பிடுகின்றார் . 
பொதுவாக , 

வீக்கம் நிலவும் பொழுது விலை மட்டம் உயரும் ; 
விலை மட்டம் உயர்ந்தால் வீக்கம் நிலவுகிறது எனக் கூறமுடியாது . 
விலைமட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சென்றால் தான் 
பொருளாதாரம் வீக்க நிலையை அடைந்திருக்கிறது எனக் கூற 
முடியும் . குறிப்பிட்ட அளவு என்றால் எவ்வளவு என்ற வினா எழும் . 
அதைப்பற்றிப் பிறகு பார்ப்போம் . விலை மட்ட உயர்வு , வீக்கத்தின் 
அறிகுறியே தவிரக் , காரணமாக விளங்க முடியாது (Inflation is a 
process of rising price and not a state of high prices ) @ 516269 T 
பார்த்த பல்வேறு இலக்கணங்களிலிருந்து அறிவது என்ன 

நிலையில் 
ல்லாமல் தேவை கூடுதலாகி அதன் விளைவாகப் பொருள்களின் 
விலைகள் ( முழு வேலை வாய்ப்பு நிலை அடைந்ததற்குப் பின் ) உயர்ந் 
தால் பொருளாதாரத்தில் வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பது 
புலப்படும் ) 

பண அளவுக் கோட்பாட்டில் பண அளிப்பு அளவு அதிகரித் 
தால் விலைகள் கூடுமெனப் பார்த்தோம் . ஆனால் பண அளிப்பு 
அதிகரிப்பதே வீக்கத்திற்குக் காரணம் என்ற 

அளவுக் 
கோட்பாட்டை ஏற்பதற்கில்லை . எடுத்துக் காட்டாக , 1920 
30 - ல் ஜெர்மன் பொருளாதார நிலையை எடுத்துக் கொள்வோம் . 
அந்த இடைக்காலத்தில் அங்கே மிகையான 

வீக்கம் ( Hyper 
inflation ) ஏற்பட்டிருக்கிறது . அதற்குக் காரணம் விலை மட்டம் 
கூடியது தான் . விலை மட்டம் உயர்ந்ததால் 

அளவையும் 
அதிகப்படுத்த வேண்டியதாயிற்று . 

விலை மட்ட உயர்வுக்கு 
( குறியீட்டெண் (100 ) ) ஏற்ற வீதத்தில் கூட 

அளவை 
முடியாத அளவுக்கு 

விலைவாசிகள் உயர்ந்தன . 
அதாவது இவ்விடத்தில் பண 

பண அளவு அதிகரிப்பால் விலைமட்டம் 
அதிகரிப்பதற்குப் பதில் , விலை மட்டம் உயர்ந்ததால் பண அளவு , 
அதிகரித்தது . 
தேவை - இழுப்பு வீக்கம் ( Demand -- Full inflation ) 
மிகையான தேவையால் 

வீக்கத்தை மிகை 
யான தேவையைக் கொண்டு பரம்பரையாகப் 

பொருளாதார 
வல்லுநர்கள் கணிக்கிறார்கள் . அதாவது , நுகர்வோர் செல வீட்டுத் 


பண 


பண 


பண 


. 


கயல் 17PRA : து TTEE 


" பம் 


இனி , 


வீக்கமும் வாட்டமும் 

195 
தொகையும் தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசு செலவிடும் 
தொகை நாட்டு மொத்த உற்பத்தியின் மதிப்புத் தொகைக்குக் 
கூடுதலானால் விலை மட்டம் தானாகவே உயர்கிறது . பண அளவுக் 
கோட்பாடு அணுகு முறைப்படி பார்த்தால் , வாணிப அளவு மாறாம் 
லிருக்கும் போது , பண அளிப்பும் சுழல் வேகமும் (MV) மாறினால் 
விலை மட்டமும் மாறுகிறது . சாதாரண பொருளின் விலை எப்படி 
தேவையையும் , அளிப்பையும் பொறுத்து நிர்ணக்கப்படுகிறதோ 
அதே அடிப்படையில் தான் இவ் வாய்வும் கீழ்க்கண்ட படம் 1 - ல் 
விளக்கப்படுகிறது ... 


T 


விலையாட்டற் 


D 


D ( = MV ) 


உற்பத்தி 


D " 


். 


D 


X 


OL of 

உற்பத்தி 
படம் 1. உற்பத்தியும் . விலை மட்டமும் 
படம் 2 . தேவையில் மாற்றங்கள் 


படம் 1 - ல் படு கிடை அச்சில் உற்பத்தியும் , செங்குத்தச்சில் 
விலைமட்டமும் அளக்கப்படுகின்றன . தேவை D- யிலிருந்து D - க்கு 
அதிகரித்தால் விலை மட்டமும் P- லிருந்து P- க்கு உயருகிறது . 
அதாவது , அதிகமான பணம் மூலம் குறைந்த அளவுப் பொருள் 
களையே வாங்க முடிகிறது . (too much money chasing too few 
goods) T என்ற கோடு அளிப்பின் அளவைக் குறிக்கிறது . 

கீன்ஸ் கோட்பாட்டின்படி , நாட்டில் முழுவேலை வாய்ப்புநிலை ஏற் 
படுமுன் , தேவை அதிகரித்தால் விலைவாசி அதிகரிக்காதென்றும் 


உயர்த்து 


நிலை 
D க்குக் குறைவாக இருந்தால் வேலையில்லா நிலை இருக்கிறது; 
தேவைக்குக் கூடுதலாக இருந்தால் வீக்க நிலை இருக்கிறது 
196 

மேல் நிலைப் பணவியல் 
முதலீடு தூண்டப்படுமென்றும் , அதன் 

விளைவாக உற்பத்தி 
பெருகும் என்றும் அறிந்தோம் . உற்பத்தி பெருகினால் கூடுதல் 
தேவையைச் சந்திக்க முடியுமல்லவா ! அதனால் விலை உயராது . 
அதே நிலையில் தான் இருக்கும் . ஆனால் முழு வேலை வாய்ப்பு 
நிலையை எய்திய பின் , தேவை மிகுதியானால் உற்பத்தி பெருகு 
வதற்கு வாய்ப்பில்லை . ஏனென்றால் உற்பத்திக் காரணிகள் 
அனைத்தும் முன்ன மேயே பயன்படுத்தப்பட்டுக் 

கொண்டிருக் 
கின்றன . இனிமேல் பயன்படுத்துவதற்கு எந்தக் காரணியு 
மில்லை . இந்நிலையில் கூடுதல் தேவை முன்ன மேயே உற்பத்தி 
செய்யப்பட்ட பொருள்களைத்தான் தாக்குகின்றன . அப்படித் 
தாக்கப்படும் பொழுது உற்பத்தியாளர்கள் விலையை 
கிறார்கள் . இச் செயற்பாட்டைப் படம் 2 - ல் காணலாம் . 

படம் 2 - ல் வேலையில்லா நிலையையும் , வீக்க நிலையையும் 
சித்திரித்துக் காட்டப்பட்டுள்ளது . மொத்தத் தேவை D என்றால் ,, 
உற்பத்தி OU ஆகவும் , விலை p ஆகவும் இருக்கிறது . வேலையில்லா 
நிலை இருக்கும் போது , கீன்ஸ் கூற்றுப்படி , தேவை உயர்ந்தால் 
வேலைவாய்ப்பும் , உற்பத்தியும் பெருகும் ; ஆகவே விலை உயராது ; 
இப்படியாக , தேவை ம க்கு உயர்ந்தால் , உற்பத்தியும் முழு 
வேலை வாய்ப்பு அளவான ( full employment ) of- க்குப் பெருகு 

மட்டம் P-யிலேயே இருக்கிறது . அளிப்புக் 
கோட்டின் வளைவுப் பகுதியை ( bend ) அடைந்த பிறகு ( முழு 
தால் வேறு விளைவுகள் உண்டாகும் . உதாரணமாகத் 
தேவையின் அளவு முழு வேலை வாய்ப்பு நிலைக்கு மேல் D- க்கு 
அதிகரித்தால் உற்பத்தி பெருகாது ; எனவே செலவிடும் கூடுத 
லான தொகை இருக்கக் கூடிய உற்பத்திப் பொருளையே நாடுவ 
தால் விலை மட்டம் Pi- க்கு உயருகிறது . ஒரு நாட்டின் உற்பத்தி 
யின் அளிப்புக்கோடு படம் 2 - ல் காட்டியபடி அமைந்தால் பொரு 
ளாதாரச் சிக்கல்களே இருக்காது . தேவையைக் கூட்டியோ . 
குறைத்தோ அளிப்புக் கோட்டில் F- ல் வெட்டும்படி வைத்துக் 
கொள்ளலாம் . F- ல் தான் முழு வேலை வாய்ப்பு உற்பத்தியை ஒரு 
நிலையான ( Stable ) விலை மட்டத்தில் அடைய முடிகிறது . தேவை 


; 
அர 

( ) 
செல வீனங்கள் மற்றும் வரிமாற்றங்களாலும் முதலீட்டுச் செல 
வைக் குறைக்கக் கூடிய வகையில் பணக் கொள்கை மாற்றங் 
களாலும் தேவைக்கோடு பாதிக்கப்படலாம் . 


வதால் விலை 


** 





பல 


வீக்கமும் வாட்டமும் 


197 


பொருளாதாரத்தில் சிறிதளவு சிக்கல் ஏற்படுவதாகக் கொள் 
வோம் . அளிப்புப்பட்டியல் படம் - 3 ல் காட்டியபடி அளிப்புக் 
கோடு அமைந்துள்ளது . இக்கோடு படம் -2 ல் உள்ள கோட்டை 
விட சற்று மாறி இருக்கிறது . F என்ற புள்ளி முழு வேலை 
வாய்ப்பு நிலைக்கு ஏற்றாற்போல் இருப்பதாகவும் அந்த அளவுக்கு 
உற்பத்தி தேவைப்படுவதாகவும் கொள்வோம் . 


Y 


விகலமட்டம் 


உற்பத்தி 


படம் 3. அரிப்பும் வீக்கமும் 


உற்பத்தி அந்த அளவிற்குத் தூண்டப்பட்டால் உற்பத்திச் 
செலவு உயரத்தொடங்கும் . உற்பத்தி நிறுவனங்கள் கூடுதலான 
நேரத்திற்கு எந்திரங்களையும் , தொழிலாளர்களையும் உற்பத்தி 
யைப் பெருக்குவதற்குப் பயன்படுத்தினாலும் நாளடைவில் மூலப் 
பொருள்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு உற்பத்தி குலைக்கப்படும் .. 
இதனால் உற்பத்திச் செலவு கூடுதலாகும் . பொருள்களின் 
விலை களும் உயரும் ; தேவை குறையும் ; உற்பத்தியைப் பெருக்க 
வேண்டிய அவசியமில்லை . சம நிலை ஏற்பட ஆரம்பிக்கும் . 


செலவு - உந்து வீக்கம் ( Cost - push inflation ) 

முழு அளவு வேலை மட்டத்தை அடைந்த பின் தேவை மிகுதி 
யாயின் , உற்பத்தி பெருகுவதற்கு வாய்ப்பில்லாததால் , வீக்கம் 
ஏற்படுகிறது என முன்பு பார்த்தோம் . தேவை மிகையாகாமலேயே 
விலை ஏற்றமடைவதையும் அதன் விளைவாக உண்டாகும் வீக்கத் 
தைப் பற்றியும் இனிப் பார்ப்போம் . நாட்டில் வேலையில்லா 
நிலையும் , வீக்கமும் தொடர்ந்து நிலவும் போது செலவு - உந்து 
வீக்கத்தைப்பற்றி ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது . தொழில் 
நிறுவனங்கள் , தேவை மிகுதியாகாமலிருக்கும்போதே தாங்கள் 
உற்பத்தி செய்யும் பொருள்களுக்கு , உற்பத்திச் செலவு அதிகரிப் 
பதன் விளைவாக விலையை உயர்த்தி விற்பதைச் செலவு- உந்து 
வீக்கம் என்கிறோம் . அதாவது , வீக்க விலைப்போக்குத் ேதோன்று 


பொருளாதாரத்தில் மந்தநிலை இருக்கும் போது - 
198 

மேல்நிலைப் பணவியல் 
வதற்குக் காரணம் உற்பத்திக் காரணிகளுக்கு அளிக்கப்படும் 
ஊதியங்கள் அதிகரிப்பதே ஆகும் . வீக்கம் , செலவால் உந்தப் 
பட்டதாகும் . தொழிலாளர்களின் முற்றுரிமைப் ( Monopoly ) 
போக்கால் கூலி , சம்பளம் உயர்த்தப்படுதலும் அல்லது சில 
சமயங்களில் முற்றுரிமை பெற்ற சில தொழில் நிறுவனங்கள் 
இலாபம் கூடுதலாக அடைய விரும்புதலும் உற்பத்திச் செலவைக் 
கூட்டும் . இதனால் பொருள்களின் விலை அதிகரிக்கும் . 

ஆனால் இம் முறை வீக்கச் சுழலேறியை ( inflationary spiral ) 
உண்டாக்கும் . தொழிலாளர்கள் சங்கம் கூலி உயர்வு கோரி 
வெற்றி பெற்றால் நிறுவனங்கள் தாங்கள் ஈட்டும் இலாப 
வீதத்தை வழக்கம் போல் 

அடைய விரும்பிப் பொருள்களின் 
விலையை உயர்த்துகின்றன . பண்டங்கள் விலை உயர்வால் வாழ்க் 
கைச் செலவு கூடும் . அச் செலவை ஈடுகட்டுவதற்காக மறு 
படியும் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரிப் போராடுவார்கள் . 
இதன் விளைவாக மறுபடியும் விலை மட்டம் உயரும் . இப்படி 
ஒன்றை ஒன்று தொடர்ந்து கொண்டு 

போவதால் 

வீக்கச் 
சுழலேறி பொருளாதாரத்தில் காணப்படும் . ஆனால் செலவு - 
உந்து வீக்கத்தில் எது காரணம் ( தொழிலாளர் கோரிக்கையா ) 
எது விளைவு ( நிறுவனங்களின் இலாப நோக்கமா ) எனக் கூற 
முடியாது . 

கீன்ஸ் கூற்றுப்படி விலை உயர்வு அதாவது , விலை வீக்கம் 
என்பது முழு வேலைக்குப் பின் ஏற்படும் நிகழ்ச்சியாகும் . அதற்கு 
முன் ஏற்படும் விலை உயர்வு உண்மையான வீக்கம் இல்லை . 
ஏனெனில் முழு வேலைக்கு முன்பு பண அளவு கூடினால் உற்பத் 
தியின் அளவும் கூடுகிறது . எனவே , உண்மையான வீக்கம் 
என்பது பண அளவு கூடியும் உற்பத்தி நெகிழ்ச்சியற்று இருக்கும் 
நிலையில் ஏற்படுவதாகும் . உற்பத்தி நெகிழ்ச்சியற்று இருக்கும் 
நிலை முழுவேலைக்குப் பிறகுதான் ஏற்படுகிறது . எனவே உண்மை 
யான வீக்கம் முழு வேலைக்குப் பின் ஏற்படுவதொன் றாகும் . 

முழு வேலை ஏற்படுமுன் வீலைகள் உயர்வதற்குக் கீன்ஸ் மூன்று 
முக்கியக் காரணங்களைக் குறிப்பிடுகின்றார் . ( 1 ) தொழிலாளர் 
களின் பேர வலிமையில் அதிகரிப்பு ; ( enhanced bargaining power 
of labour)) ( 2 ) குறுங்காலத்தில் குறைந்து செல் 
( diminishing returns in the short -run ) ; ( 3 ) உற்பத்தியில் தடை 
( Bottlereck in production ) . 
1. தொழிலாளர்களின் பேரவலிமையில் அதிகரிப்பு 

தொழிலாளர் 
களின் அளிப்பு அதிகம் . ஆனால் தேவை மிகவும் குறைவு . 


விளைவு 


வீக்கமும் வாட்டமும் 


199 


எனவே இயல்பாக ஊதியம் குறைவாக இருக்கும் . இந்த நிலையில் 
தொழிலாளர்கள் ஊதிய அளவைவிட வேலைக்கே அதிக முக்கியத் 
துவம் கொடுப்பார்கள் . மீட்சிநிலை ஏற்பட்ட பின் தொழிலாளர் 
களுக்கான தேவை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் ஊதியம் 
உயர ஆரம்பிக்கும் . தற்போது தொழிலாளர்கள் வேலையைவிட 
ஊதியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் . மேலும் 
தொழிலாளர்கள் சங்கங்கள் அமைத்துக்கொண்டு அதிக ஊதியம் 
கோரி வெற்றி பெறுவார்கள் . எனவே உற்பத்திச் செலவு கூடி 
விலை உயரும் . ஆனால் பொதுவாக ஊதிய உயர்வைவிட விலை 
உயர்வு அதிகமாக இருக்கும் . 
2. குறைந்து செல் விளைவு 

குறுகிய காலத்தில் நாட்டின் மூலதனச் சொத்துகளின் 
அளவு நிலையானது . இந்த 

நிலையான மூலதனச் சொத்து 
களுக்கு மேலும் மேலும் உழைப்பை இடும் போது உற்பத்தி 
குறைந்து செல் வீதத்தில் உயர்ந்து செல்கிறது . மேலும் தொழிலா 
ளர்கள் அனைவரும் ஒரே உற்பத்தித் திறனை உடையவர்களல்லர் . 
திறன் குறைந்தவர்களும் அதே ஊதியம் கொடுக்கப்படுவதால் 
ஒரு அலகின் அடக்கவிலை ( unit cost ) உயருகிறது . மேலும் 
மூல தனச் சொத்துகளும் ஒரே திறன் உடையவை அல்ல . பரா 
மரிப்புச் செலவு எல்லா எந்திரங்களுக்கும் ஒரே மாதிரியாக 
இருந்து திறன் மாறுபட்டிருந்தால் 

செலவு 
( prime cost ) கூடுகிறது . இதன் காரணமாக ஆக்கச் செலவு 
கூடி விலை உயரும் . 
3. உற்பத்தியில் தடை 

பொருளாதாரத்தில் மந்த நிலை மறைந்து மீட்சிநிலை ஏற்படும் 
போது வேலையின் அளவு கூடி உற்பத்தி உயரத் தொடங்குகிறது . 
ஒரு குறிப்பிட்ட நிலை வந்தவுடன் உற்பத்தியில் ஒரு தற்காலிகத் 
தடை ஏற்படுகிறது . உற்பத்திக்குத் தேவையான தொழிலாளர் 
இனங்கள் , கச்சாப்பொருள் போன்றவைகளில் பற்றாக்குறை 
ஏற்படும் போது உற்பத்தியில் ஒரு தடையேற்படுகிறது . 

எடுத்துக்காட்டாக , நிலக்கரி பற்றாக்குறையால் 
உற்பத்தியில் தடையேற்படுகிறது ; தொழில் நுணுக்க வல்லுநர்கள் 
போதிய எண்ணிக்கையில் கிடைக்காததால் உற்பத்தியில் விரி 
வாக்கம் ஏற்படுவது தடைபடுகிறது ; ரப்பர் போதிய அளவு 
கிடைக்காமல் டயர் உற்பத்தி குறைந்து அதன் காரணமாகக் கார் 
உற்பத்தி தடைபடுகிறது . இவ்வாறு குறுகிய காலத்தில் சில 
காரணிகளின் பற்றாக்குறையால் உற்பத்தியில் தடை ஏற்படுகிறது . 
இதன் காரணமாக ஏற்படும் விலை ஏற்றத்தை உற்பத்தித் தடை 
வீக்கம் ( Bottlereck Inflation ) என்று கூறுவதுண்டு . 


முதன்மைச் 


எ.கு 


200 


மேல் நிலைப் பணவியல் 


இங்கு நாம் 

கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒன்றுண்டு 
இந்த உற்பத்தித்தடை வீக்கம் ஒரு தற்காலிக நிலை தான் . காலப் 
போக்கில் தடைகளுக்கான காரணங்கள் நீக்கப்பட்டவுடன் விலை 
உயர்வு தடைபடும் . எடுத்துக்காட்டாக , நிலக்கரி உற்பத்தி 
அதிகரித்தவுடன் எஃகு உற்பத்தியில் ஏற்பட்ட தடை நீங்கு கிறது . 
ரப்பர் மரங்கள் அதிகம் வளர்க்கப்பட்டு ரப்பர் உற்பத்தி அதிக 
மாக்கப்பட்டவுடன் டயர் உற்பத்தி கூடும் ; கார் உற்பத்தியில் 
ஏற்பட்ட தடையும் நீங்கும் . சில குறிப்பிட்ட தொழிலாளர் 
இனத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டால் தொழில்கல்வி நிறுவனங்கள் 
அதிகம் ஏற்படுத்தி நிறைய நபர்களுக்குக் கல்வியும் பயிற்சியும் 
கொடுத்துப் பற்றாக்குறையை நீக்கலாம் . ஆனால் இவைகள் 
அனைத்தும் குறுகிய கால அளவில் செய்துவிட முடியாது . 

காலப் 
போக்கில் தான் இந்தப் பற்றாக்குறையை நீக்க முடியும் . எனவே 
உற்பத்தியில் ஏற்பட்ட தடை ஒரு தற்காலிக நிகழ்ச்சியாகும் . 
ந்தக் குறுகிய காலத்தில் ஆக்கச்செலவு கூடி விலைகள் உயரும் . 

செலவு -உந்து வீக்கம் ஏற்படுவதை ஒரு படத்தின் மூலம் 
விளக்கலாம் . ( படம் 4 ) : எப்படி இருந்தாலும் , தொழிலாளர் 
சங்கம் கூலிஉயர்வு கோரி வெற்றி பெற்றுவிட்டது என அனு 
மானம் செய்வோம் . நிகழும் ஒரு குறிப்பிட்ட அளவு தேவையில் , 

, 
விலையை உயர்த்தித் தான் ஆக வேண்டுமென்றால் வேலையில்லா 
நிலையை ( படம் 4 - ல் காட்டியுள்ள படி ) உண்டாக்க வேண்டும் . 
அளிப்புக்கோடு S- லிருந்து S- க்கு உயர்தல் , விலை மட்ட உயர் 
வையும் அதே சமயத்தில் உற்பத்தி வீழ்ச்சியையும் 
ஏற்படுத்துகிறது . 


S 


என 


pe 
pi 
po 


DI 


O 


X 


02. Or 0 . 


( முழுவேலை வாய்ப்பு நிலை ) 


படம் 4. உற்பத்தி 


வீக்கமும் வாட்டமும் 


201 


கின்றன . 


முழு வேலை வாய்ப்பு மட்டத்திலிருந்து தொடங்கினால் D 
மற்றும் S கோடுகள் வெட்டு மிடத்தில் நிலையான விலை F நிர்ண 
யிக்கப்படுகிறது . நமது 

அனுமானப்படி 

கூலி உயர்ந்ததால் , 
அளிப்புக்கோடு ( S ) , நகர்ந்து S-- க்குச் சென்றுள்ளது . பொரு 
ளாதாரத்தில் தற்போது புதிய சமநிலை P1 என்ற விலை மட்டத் 
தையும் குறைந்த உற்பத்தியான 0 , என்ற அளவையும் ஆளு 

பணத் துறை அதிகாரிகள் இந்நிலையில் பணத்தின் 
அளவை அதிகப்படுத்தித் தேவையை D - க்கு அதிகரிக்கலாம் , 
இப்படிச் செய்தால் வேலையின்மை நிலை குறையும் ; 

ஆனால் 
வீக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும் . விலைமட்டம் P2- க்குச் 
செல்லும் . இதற்கு மாறாக , முன்னிருந்த விலைமட்ட உயர்வைக் 
குறைக்கக் கடன் கட்டுப்பாடுகளைக் கையாண்டு , தேவையை 
D " - க்குக் கொண்டு வரலாம் . இப்படிச் செய்வதனால் விலை மட்டம் 
P. 0. வுக்கு வரும் . 

மீண்டும் வேலையில்லா நிலை 
உண்டாகும் . பணத்துறை அதிகாரிகளுக்கு இது ஒரு இக்கட்டான 
பிரச்சினை தான் . 


ஆனால் 


காரணமாக 


oh 2.0L au sfl (Inflationary gap.) : 

மொத்தச் செலவு என்ற தேவை அணுகு முறையில் வீக்கம் 
எவ்வாறு ஏற்படுகிறது எனப் பார்த்தோம் . அதாவது , முழு வேலை 
மட்ட நிலையை அடைவதற்கு முன் தேவையின் 
உற்பத்தி பெருகுவதால் விலை மட்டம் உயரவில்லை என்றும் , 
உற்பத்தியில் முழுமையான நெகிழ்ச்சியுள்ள தென்றும் , முழு 
வேலை மட்ட நிலை அடைந்த பின் உற்பத்தி நெகிழ்ச்சியில்லா 
திருப்பதால் , செலவு மிகுதியால் விலை தூண்டப்பட்டு வீக்கம் 
ஏற்படுகிறது எனவும் கண்டோம் . இந்நிலைதான் 

1 மெய் 
வீக்கம் ( True or pure inflation ) எனப்படும் . 


நிறைவுடை வேலை வாய்ப்பில் 

நடைமுறை விலை 

விலை அடிப் 
படையில் கணக்கிட்ட நாட்டு வருமான மதிப்பைவிட அதிகமான 
திட்டமிட்ட செலவுகள் தான் வீக்க இடைவெளி எனப்படும் 
( Inflationary gap is the excess of planned expenditures over 
the full employment value of national income at current prices ) . 
இதனுடைய முக்கியத்துவம் என்ன வென்றால் , மிகையான தேவை 
யினால் உந்தப்பட்ட வீக்கத்தைத் தணிக்க பணத் துறை மற்றும் 
அரசிறைக் கைக் கோளினால் திட்டமிட்ட செலவைக் குறைப்ப 
தாகும் . இதனைப் படம் 5 - ல் விவரிக்கலாம் . மொத்த திட்ட 
மிட்ட செலவீனங்களை C + I + G ( நுகர்வு , முதலீடு மற்றும் அரசுச் 
செலவுகள் ) என்ற கோட்டில் காட்டப்படுவதாகவும் , வீக்கமற்ற 
நிறைவுடை 

வேலை வாய்ப்பில் கூட்டுமொத்த 


வருமானம் 


நுகாவு , மெய் வருமானத்தைச் 
202 

மேல்நிலைப் பணவியல் 
yo என்ற சமநிலையில் இருப்பதாகவும் கொள்வோம் . yo என்ற 
வருமானம் 100 எனவும் இறுதி நிலை நுகர்வு நாட்டம் 2/3 
என வும் அனுமானிப்போம் . இப்போது yo என்ற வருமான 
மட்டத்திற்கு மேலாக 10 சதவீதம் திட்டமிட்ட மொத்தச் 
செலவுகளைக் கூட்டினால் , மொத்தச் செலவுக் கோடு a என்ற - 
புள்ளி ( point ) வழியாகச் செல்லுகிறது . ab அளவு தான் வீக்க 
இடைவெளியாகும் . இந்த ab என்ற அளவு மாற்றம் ( shifts ) 
g என்ற இடத்தில் ( 45 ° உள்ள கோட்டில் வெட்டுமிடத்தில் ) 
இருக்கிறது . 
வீக்க இடைவெளியும் மெய் வீக்கமும் 

மொத்தச் செலவு கூடுதலாக்கப்பட்டதால் , ( C + I + G ) - 
என்ற செலவு கோடு உருவாக்கப்பட்டுப் புதிய வருமானச் சமநிலை 
y : - ல் அமைகிறது . இம் மாற்றம் பெருக்கியைப்போல் G மடங்கு 
பெருகியுள்ளது , அல்லது 10x3 = 30 கூடுதலாக உள்ளது . 
ஆனால் இவ்வளவு எண்ணிக்கை தேவையற்ற எதிர்பார்ப்பாகும் . 
ஏனென்றால் yo- க்குப் பிறகு அதிகரிக்கும் வருமானம் பணம் 
வருமானமே தவிர மெய்வருமானமில்லை . yo- ல் முழு வேலை 
மட்டம் எய்தியாகிவிட்டது . இக் கூடுதலான பண வருமானம் 
விலைகளைத்தான் தாக்கும் ; பிறகு விலை உயரும் . 

45 
வீக்க இடைவெளி 

yo yi 

வருமானம் 
படம் -5 . மொத்தச் செலவும் வீக்க இடைவெளியும் 
நுகர் சார்பு என்பது மெய் 
சார்ந்திருப்பதைக் குறிப்பதால் yo- க்குப் பின் மெய் வருமானம் 
அதிகரிக்க முடியாது . எனவே C என்ற கோட்டை a yo- க்கு 


-( C+ I ++) 
{ C + I + G ) 
( C + I ) 


a . 


திட்டமிட்ட 
செலவுகள் 


உயர்த்துகிறது ; 
- 
ஆகியவைகளின் உண்மைத 

மாறாமலிருக்கும் 
திட்ட மிட்ட செலவுகள் dc 
வீக்கமும் வாட்டமும் 

203 
அப்பால் நீட்ட முடியாது . இதே போல் C + I என்ற கோட்டுக்கும் 
C என்ற கோட்டுக்கும் உள்ள தொலைவு திட்டமிட்ட மெய்மை 
யான முதலீட்டைக் குறிக்கும் . விலை உயர்வினால் வருமானம் 
அதிகரிப்பதால் , பண வடிவில் முதலீட்டுத் தொகை நிலையான 
தாக இருக்காது . நாம் மறுபடியும் செலவுக் கோடுகளை விலை 
உயர்வுக்கு ஏற்றாற்போல் திருத்தியமைக்க வேண்டும் . 

பண ) வருமான உயர்வின் திட்டமிட்ட செலவுகள் எவ்வா 
விலை உயர்வுக்கு ஏற்றவாறு ஒப்பீடு செய்யப்படுகிறது என்பதை 
படம் -6 விவரிக்கிறது : 

(G + I + 6 ) 

45 கோடு 
வீக்க இடைவெளி 
y 

பான வருமானம் 
படம் - 6. குவிவுக் கூடுதல் - தேவை வீக்கம் 
( CUMULATIVE EXCESS -DEMAND INFLATION ) 
படம் 

5 - ல் உள்ளது போல் இங்கேயும் C + I + G என்ற 
செலவுக் கோடு நிறைவுடை வேலை வாய்ப்பு வருமான மட்டம் 
Yo- ஐக் கொண்டு வருவதாக எடுத்துக்கொள்வோம் . திட்டச் 
செலவு ( + I + G ) என்ற கோட்டுக்கு உயர்ந்தால் வீக்க இடை 
வெளி ab ஆகும் . ayo என்ற செலவு ab என்ற அளவுக்கு 
வருமானத்தை 

ac க்கும் சமமாகும் . 
ab 
( ab = ac ) ; என்ற வீதத்தில் விலையும் உயர்கிறது . 
மானம் y1- ல் குடும்பங்கள் , தொழில் நிறுவனங்கள் மற்றும் 
போது , திட்ட 
வாசி உயர்வுக்கு ஏற்றாற் போல் சரி செய்யப்பட்ட ( adjusted ) 
நிலையில் ab க்கு ஒத்தவாறு dc இருக்கும் . dy : என்ற செலவு 


திட்டமிட்ட 
செலவுகள் 


1 


--- 


(c+ I + C ) 
( GI+ ) 





உயர்கிறது .. 


புண 


வரு 


அரசு 


. 


ef அளவு 


raam 


ஒன்று ; 


1945-51 ஆண்டுகளில் சில நாடுகளில் தொடர்நது அளிப்பை 
புண்பட்டுப் பதது உருவாகிறது . - என 
204 

மேல்நிலைப் பணவியல் 
பணவருமானத்தை dc என்ற அளவு அதிகரிக்கும் ; விலைவாசி 
களையும் வீதப்படி உயர்த்தும் ; திட்டமிட்ட செலவுகளையும் 

கூடு தலாக்கும் . இப்படியாகத் திட்டமிட்ட செலவுக் 
கோடு அமைக்கப்படும் . நிறைவுடை வேலை வாய்ப்பு வருமான 
மட்டத்திற்குப்பின் Oadf என்ற நிலையான வீதாசாரக்கோடு 
அமைவுறும் . உற்பத்தி வெளியாக்கத்திற்கு மேல் கூடுதலாகச் 
சமூகம் வாங்க முற்பட்டால் , சமநிலையற்ற கூடுதல் தேவை 
தொடர்ந்து கொண்டே போகுமென Oadf 

Oadf உணர்த்துகிறது . 
பொருளாதாரத்தில் சமநிலையை உண்டுபண்ண வேண்டுமானால் 
உற்பத்தியைப் பெருக்க வேண்டும் , அது 

முடியாத 
செயலாகும் . மற்றொன்று , தேவையைக் குறைத்துக்கொள்ள 
வேண்டும் , இது முடியக் கூடியதாகும் . என்ன தான் அரசிறைக் 
கைக்கோளைப் பயன்படுத்தினாலும் சமநிலையைக் 

கொண்டுவர 
முடியாது . சமூகமே திருந்தினால் தான் சமநிலையை 

அடைய 
முடியும் . 
வீக்கத்தின் வகைகள் : 

வீக்கத்தின் காரணங்களைப் பற்றிப் பரவலாகப் பார்த்த பிறகு , 
அவற்றின் வகைகளைப்பற்றிப் பார்க்க வேண்டியிருக்கிறது . 
முதலில் , விலைகள் உயரும் வேகத்தை அடிப்படையாகக் கொண்டு 
அமைந்த வீக்கத்தைப் பற்றிப் பார்ப்போம் . அதன் அடிப்படையில் 

வீக்கங்கள் வெவ்வேறு வேகத்தில் 
படுகின்றன 
( அ ) தவழும் வீக்கம் ( Creeping inflation ) : 

வீக்கம் மிகவும் மேலோட்டமாக இருந்தால் தவழும் வீக்கம் 
எனலாம் . 

அதாவது , விலை உயர்வு மேலோட்டமாக ( mild form ) 
இருக்கிறது எனப் பொருள்படும் . உற்பத்திக்கு மேல் தேவை 
தொடர்ந்து கூடுதலானாலும் அல்லது பணத்தின் அளிப்பு அளவு 
தொடர்ந்து அதிகரித்தாலும் இத்தகைய தவழும் வீக்கம் ஏற்படு 
கிறது . இரண்டாவது உலகப் போரைத் தொடர்ந்து , குறிப்பாக 
விடத் தேவை கூடிக்கொண்டே சென்றதால் விலை மட்டம் உயர்ந்து 
கொண்டே சென்றது . இத்தகைய வீக்கம் 

நாட்டுக்கு 
உகந்ததா என்ற வினாஎழலாம் ? தவழ்ந்து கொண்டே இருக்கும் 
வரை எந்தவித ஆபத்தும் இல்லை . நாளடைவில் எழுந்து நடந்து 
ஓடினால் தான் 

என் . எனவே இத்தகைய வீக்கம் 
புரையோடும் முன்னரே 

ணிக்கப்படுவது தான் 
நல்லது ஒரு நாட்டில் விலை மட்டம் 10 ஆண்டுகளுக்கு 10 சத 
வீதத்திற்குக் குறைவாகவும் , ஓர் ஆண்டிற்கு ஒரு சத வீதத் 


நான்கு 


வகை 


மாறு 


வீக்கமும் வாட்டமும் 


205 


திற்குக் குறைவாகவும் அதிகரிக்குமாயின் , அந் நாட்டில் தவழும் 
பண வீக்கம் நிலவுவதாகக் கொள்ளலாம் . இருந்தாலும் ஒரு 
நாட்டில் விலை மட்டம் ஆண்டு ஒன்றுக்கு மூன்று சதவீதத்திற்கும் 
குறைவாக அதிகரிக்குமாயின் 

அத்தகைய பண வீக்கத்தால் 
கேடு ஏதும் இருக்காது . 


( ஆ ) நடக்கும் வீக்கம் ( Walking Inflation ) 

இவ் வகை வீக்கத்தில் விலை உயர்வின் வேகம் தவழும் 
வீக்கத்திலுள்ள தைவிடச் சற்றுக் கூடுதலாகவே இருக்கும் , 
உதாரணமாக 10 ஆண்டுகளில் விலை மட்டம் 30 முதல் 40 சத 
வீதத்திற்குள் உயர்ந்தாலும் அல்லது ஒரு ஆண்டின் 3 முதல் 
4 சத வீதத்திற்குள் உயர்ந்தாலும் அதனை நடக்கும் வீக்கம் 
எனலாம் . 


ஓடும் 


( இ ) ஓடும் வீக்கம் ( Running Inflation ) : < / 
வீக்கத்தில் விலை மட்டம் 

ஆரம்பிக்கிறது . 
பத்தாண்டு காலத்தில் இரு மடங்குக்கு மேல் விலை மட்டம் உயர்ந் 
தால் ஓடும் வீக்கம் தோன்றுகிறது எனலாம் . 

| 
( ஈ ) தாவும் வீக்கம் ( Galloping inflation ) : 

தாவும் வீக்கத்தில் விலை மட்டம் வரம்பின்றி , கால இடை 
வெளியின்றி உயரும் . இதனுடைய விளைவு மிகையான வீக்கத்தை 
( Hyper inflation ) உண்டு பண்ணும் . அதை எளிதில் கட்டுப் 
படுத்துவது என்பது இயலாததொன்றாகும் . பணத்தின் மதிப்பு 
ஏறக்குறைய பூஜ்யத்திற்கு வந்துவிடும் . பிரான்சு நாட்டில் 18 - ம் 
நூற்றாண்டில் இரு தடவைகளில் வீக்கம் மட்டற்ற அளவிற்கு 
உயர்ந்திருக்கிறது . 1720 - ல் ஜான் சட்டப்படி (John s law ) 
தொடர்பு கொண்ட வீக்கம் 

ஓராண்டு 

காலத்திற்குள் சரி 
செய்யப்பட்டது . இரண்டாவது தடவையாக , பிரெஞ்சுப் புரட்சி 
காலத்தில் ( French Revolution ) வீக்கம் அளவு கடந்து நிலவியது . 
காகிதப்பத்திரமாக ( assignats) வெளியிடப்பட்ட பத்திரங்கள் 
( Bonds ) , 1790 - ல் சட்ட நாணயமாக ( legal tender ) ஆக்கப் 
பட்டதின் 

விளைவாக வீக்கம் உண்டாகியது . 
அளவுக்கு இவ்வகைச் செலாவணி நோட்டுகள் வெளியிடப்பட்ட 
தால் 1792 - ல் அதன் மதிப்பு 

மதிப்பு பாதியாகியது ; இரண்டு 
ஆண்டுகள் கழித்து அதன் மதிப்பு 1/3 ஆகியது ; 1795 - ல் 
மதிப்பு இன்னும் வேகமாகக் குறைந்து தன் முக மதிப்பு ( face 
value ) 1 சதவீதத்திற்கும் குறைவான அளவுக்கு வந்து விட்டது . 


ஏராளமான 


போது 


வதால் விக்க நிலை ஏற்படுகிற 
206 

மேல்நிலைப் பணவியல் 
இப்பத்திரங்கள் திரும்பவும் 

மீட்கப்படும் 

உண்மை 
விலையினின்றும் விலைக்குத்தான் மாற்றப்பட்டது . 

3000 
( exchanged ) . 

இரண்டு உலகப் போர்களிலும் தோற்ற நாடுகளில் இந்த 
மிகையான வீக்கம் நிலவியது . ஜெர்மன் , ஆஸ்த்ரியா , ருஷ்யா 
மற்றும் போலந்து நாடுகளில் 1920--23லும் , ஹங்கேரி நாட்டில் 
1944-46 லும் பொருளாதாரம் மிகையான வீக்க நிலையை 
அடைந்தது . 1923 ஆம் ஆண்டு இறுதியில் ஜெர்மனியில் 
ஒரு துண்டு ரொட்டி 50,000 மில்லியன் மார்க்குக்கு ( marks ) 
விற்றதாம் . பணத்தின் மிகையான வெளியீடும் , புழக்க வேகமும் 
தான் வீக்கத்திற்குக் காரணம் . மூன்று ஆண்டுகளில் 7000 
மில்லியன் தட வைகள் பணம் புழக்கம் கூடுதலாகியுள்ளது . 
ஹங்கேரியிலும் 1944 -- ல் 12000 மில்லியன் பெங்கோ ( pengo ) 
புழக்கத்திலிருந்தவை , 1945 - ல் 3,60,00000 மில்லியனுக்கு 
உயர்ந்து , 1946 - ல் இத் தொகையை விட 

தொகையை விட 1000 மில்லியன் 
மடங்கு பெருகியிருக்கிறது . இந்த அளவுக்குப் பணப்புழக்கம் 
மிகுதியானால் நாட்டின் பொருளாதார வீக்க நிலையைச் சொல்லவும் 
வேண்டுமா ! 
இரண்டாவதாக , வீக்கம்பரவும் 

காரண அடிப்படையில் 
வீக்கத்தை வகைப்படுத் தலாம் . அவைகளாவன : 

பற்றாக்குறை நிதியாக்கத்தால் ஏற்படும் வீக்கம் ( deficit induced 
inflation ) : 

நாட்டின் வரவு செலவுத்திட்டத்தில் , பற்றாக்குறை காண் 
பிப்பதால் , கூடுதலாகப் பணம் தோற்றுவிக்கப்பட்டு மக்களின் 
வாங்குந்திறன் அதிகரிக்கப்படுகிறது . இதனால் தேவை உந்தப் 
பட்டு விலை உயருகிறது . தேவைக்கு ஏற்ப அளிப்பு இல்லையாத 
லால் வீக்கம் ஏற்படுகிறது . 
ஆ ) உற்பத்திச் செலவு உயர்வினுல் ஏற்படும் வீக்கம் ( cost induced 
Inflation ) : 

விலை உயர்வு ஏற்படுவதால் வாழ்க்கைச் செலவு அதிகரிக் 
கிறது . வாழ்க்கைச் செலவு அதிகரிப்பதால் தொழிலாளர்கள் 
கூலி உயர்வு கோருகிறார்கள் . கூலி உயர்வை ஈடுகட்ட தொழில் 
நிறுவனங்கள் பொருள்களின் விலையைக் கூட்டுகின்றன . இப்படி 


spire 4 


4 


வீக்கமும் வாட்டமும் 


207 


( இ ) இலாப - உந்து வீக்கம் ( Profit induced inflation ) : 

உற்பத்தியாளர்கள் அதிக இலாபம் அடையும் நோக்குடன் 
பொருள்களின் 

விலையை உயர்த்துவதால் இவ்வகை வீக்கம் 
ஏற்படுகிறது . 


( ஈ ) பண வீக்கம் ( Money - inflation ) 

பணத்தின் அளிப்பு அளவு கூடுதலானால் விலை மட்டம் 
உயரும் . இவ்வகை வீக்கத்திற்குப் பண வீக்கம் எனப் பெயர் . 
இந்த வீக்கத்தைப்பற்றி மிகையான வீக்கத்திலேயே கூறப் 
பட்டுள்ளது . 

மூன்றாவதாக , கால அடிப்படையில் வீக்கம் வகைப்படுத்தப் 
படுகிறது . அதன் படி வீக்கத்தைப் போர்க்கால , போர் பிற்கால 
அமைதிக்கால வீக்கங்கள் எனக் கூறலாம் . போர்க் காலத்தில் , 
நாடு வெற்றியடைவதையே குறிக்கோளாகக் கொண்டிருப்பதால் 
அரசு மிகுதியான அளவு செலவிடும் . நாணயத்தை கூடுதலாக 
அச்சிட்டு வெளியிட ஆரம்பிக்கும் . இதன் விளைவு பொருளின் 
விலை மட்டம் உயர ஆரம்பிக்கும் . போர் ஓய்வுக்குப் பின் ஒரு சில 
வரிகள் மற்றும் ஏனைய கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதால் மக்களின் 
செலவினங்கள் குறைந்து பண வருமானம் கூடும் . இதனால் 
வாக்குந் திறன் அதிகரிக்கும் . போர் இல்லாத , சாதாரண , 
அமைதி காலங்களில் அரசுகளின் முதலீடு மற்றும் திட்டமிட்ட 
செலவுகள் கூடுதலானால் பணப்புழக்கம் மிகுதியாகும் . இதனால் 
வீக்கம் பரவும் . இவவகை வீக்கத்திற்கு இந்தியாவை 

மேற் 
கோளாகக் காட்டலாம் . 

நான்காவதாக , பரவலான அல்லது ஒழுங்கற்ற வீக்கம் 
( comprehensive of sporadic inflation ) . எனக் கூறப்படுகிறது ! 
நாடு முழுவதும் பொதுவாக விலை மட்டம் உயர்ந்திருந்தால் பரவ 

வீக்கம் இருக்கிறது எனலாம் . ஒரு நாட்டில் உற்பத்தி 
செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட பொருள்கள் ஏதேனும் சிலவற்றின் 
விலை மட்டம் அதிகரிக்கும் போது மற்ற பொருள்களின் விலை மட்டம் 
மாறாமலிருக்குமாயின் , ஒழுங்கற்ற பண வீக்கம் நிலவுகிறது எனக் 
கூறலாம் . சில பொருள்களின் விலைமட்டம் அதிகரிப்பதற்கு 
முக்கிய காரணம்ம் உற்பத்திக் குறைவுதான் . எடுத்துக் காட்டாக 
ஏதாவது ஒரு பருவக்காலத்தில் உணவுப் பொருள் விளைச்சல் 
இல்லை என்றால் அந்தக் காலத்தில் மட்டும் விலை உயருகிறது . 
போர்க்காலத்தில் துணி , எண்ணெய் , வீட்டுவசதி ஆகியவை 
குறைவாகவே 

மக்களுக்குக் கிடைக்கும் . போர் ஓய்வுக்குப் 
பின் இவைகள் வேண்டிய அளவு கிடைக்கலாம் . 


லான 


பார்ப்பது க 
விலைகளும் உற்பத்திச் செலவும்ங்களில் தேவை குறைந்தால் 
208 

மேல்நிலைப் பணவியல் 
ஐந்தாவதாக , வீக்கம் வெளிப்படையாகவும் இருக்கலாம் 
அல்லது 

ஒடுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் . ( Inflation 
may either 

be 

open or repressed ) : எவ்விதத் தடையு 
மின்றி விலை மட்டம் தன் போக்கில் உயர்ந்து சென்றால் வெளிப் 
படையான வீக்கம் நிலவுகிறது எனலாம் . 1920 - ல் ஜெர்மனி, 
ஆஸ்த்ரியா , ருஷ்யா போன்ற நாடுகளில் உலவிய வீக்கத்தை 
இதற்கு மேற்கோள் காட்டலாம் . பொருள்கள் , பணிகள் 
ஆகியவை வாங்குந் திறன் உடையோர்களிடம் பகிர்ந்தளிக்கப் 
படுவதற்கு விலை மட்டமே நிர்ணயிக்கிறது . வீக்கவிலைப் போக் 
கைக் கட்டுப்படுத்துவதற்குத் தேவையான நடவடிக்கைகளை 
அரசு 

மேற்கொள்ளுமாயின் ஒடுக்கப்பட்ட வீக்கம் நிலவும் . 
ஆனால் விலை உயர்வுக் கட்டுப்பாடு கைக்கோளை நீக்கியவுடன் 
விலை உயர ஆரம்பித்து விடும் . அதுவும் வெளிப்படை வீக்கமாக 
மாற ஆரம்பிக்கும் . 

வீக்கம் ஒடுக்கப்படுதல் என்றால் ( 1 ) தேவையைப் பின் 
தேதிக்குத் தள்ளிப்போடுதல் ( 2 ) ஒரு குறிப்பிட்ட வகைப் பொருள் 
களுக்கான 

தேவையை அதே வகையில் மற்ற பொருள் 
களுக்கோ , வேறுவகைப் பொருள்களுக்கோ மாற்றி விடுதல் 
எனப் பொருள் படும் . ஒடுக்கப்பட்ட வீக்கத்தில் சில மேலாண் 
மைச் சிக்கல்கள் தோன்றும் . விலை மட்ட உயர்வை நசுக்கி வைப் 
பதற்காகக் கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் , வரை யறுத்துப் பங்கீடு 
செய்யும் அதிகாரிகளும் ( Rationing oficers ) நியமிக்கப்படுவர் . 
இவர்கள் நேர்மையாகவும் , திறமையுடனும் செயல்பட வேண்டும் . 
ஆனால் இந்த இரண்டு தன்மைகளையும் அவர்களிடம் எதிர் 
உண்டு . இதனால் நாட்டின் பொருளாதாரத்தில் தீமை மிகவும் 
கூடுதலாகும் . ஆகவே ஒடுக்கப்பட்ட வீக்கத்தைவிட வெளிப் 
படையான வீக்கமே மேல் எனக் கூறலாம் . 
துறைசார் வீக்கம் ( Sectoral inflation ) : 
தேவை இழுப்பினாலோ , 

உந்தப்படுவதினாலோ 
வீக்கம் ஏற்படுகிறது எனக் கூறுவது அவ்வளவு நிறைவளிக்க 
வில்லை எனவும் , பல துறைகளுக்கிடையே சமநிலை இல்லாமலிருப் 
பதால் தான் (Sectoral imbalance ) வீக்கம் உண்டாகிறது எனப் 
பேராசிரியர் சார்லஸ் எல் . ஷீல்ஸ் ( Professor charles Lschultze ) 
என்பவர் கூறுகிறார் . ( 1 ) பொருளாதாரத்தில் ஒரு சில துறை 
களில் மட்டும் தேவை அதிகரித்தால் , விலைகளும் , உற்பத்திச் 
செலவும் அவைகளைச் சார்ந்த தொழில் நிறுவனங்களில் அதிகரிக் 
கின்றன . மற்ற தொழில் 

குறைவதில்லை . இப்படியாக , 
சில துறைகளில் விலை உயர்ந்தும் ஏனைய துறைகளில் விலைமாறா 


செலவு 


ஆகிய 


நிலவியது . 


ப்பங்க 

விளைவுகள் 

வாங்கியோரும் , 
வீக்கமும் வாட்டமும் 

209 
மலும் இருப்பதால் சராசரியாகப் பார்த்தால் விலை உயருகிறது . 
வளரும் தொழில் நிறுவனங்களில் கூலி உயர்த்தப்பட்டால் , இவ் 
வுயர்வு ஏனைய தொழில் நிறுவனங்களிலும் கூலியை உயர்த்துகிறது . 
இக் கோட்பாடு தேவை -- இழுப்பு . செலவு - உந்து 
காரணிகளை இணைத்து அதன் அடிப்படையில் விவரிக்கப்படுகிறது . 
அதிகமான தேவை இல்லாதிருக்கும் போதே வீக்கம் உண்டாக 
ஆரம்பிக்கும் . வேண்டியதெல்லாம் என்ன வென்றால் ஒரு சில 
துறைகளில் மட்டும் தேவை பெருக வேண்டும் என்பதாகும் 
உற்பத்திச் செலவு என்ற காரணி மூலம் ஏனைய பொருளாதாரம் 
முழுவதும் ( நாடு முழுவதும் ) வீக்கம் ஏற்படுகிறது . 1955-57ல் 
அமெரிக்காவில் கார்கள் மற்றும் வீடுகள் தேவையினின்றும் 
மாற்றம் ஏற்பட்டு மூலதனப் பொருள்களான எந்திரங்கள் , எஃகு 
போன்ற பொருள்களுக்குத் தேவை மிகுதியானதால் வீக்கம் 

தன் விளைவு என்னவென்றால் , மூலதனப் பொருள் 
களின் தொழிற்சாலை விலைமட்டம் உயர்ந்தது . ஆனால் அதே 
போழ்து தானியக்கித் ( automobiles ) தொழிற்சாலை , வீடு கட்ட 
உதவும் மூலம் பொருள்களின் தொழிற்சாலை ஆகியவைகளின் 
விலை மட்டம் குறையவில்லை . 
வீக்கத்தின் விளைவுகள் ( The effects of inflation ) : 

வீக்கத்தின் முக்கிய பொருளாதார விளைவுகள் , ( 1 ) ஒப்பந்தத் 
தொடர்புகள் , ( 2 ) உற்பத்தி முறை மாற்றம் மற்றும் ( 3 ) மாற் 
றியல் சொத்துகள் ஆகியவைகளுடன் தொடர்பு கொண் 
டுள்ளன . அவை யாவும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண் 
டுள்ளன 
ஒப்பந்தத் தொடர்புகள் ( Contractual Relationships ) : 

வீக்கத்தின் காரணமாகப் பணத்தால் விவரிக்கப்பட்டுள்ள 
விளைவுகள் மிகச் சாதாரணமான எல்லோரும் அறிந்ததொன்று 
தான் . வீக்க காலத்தில் கடனாளிகள் பயனடைவர் ; கடனீந்தோர் 
சிறிது இழப்பர் . கடன் நடவடிக்கையின் ஒப்பந்த காலம் அதிக 
மாக இருந்தாலும் , இழப்போ இலாபமோ அதிகமாக இருக்கும் . 
நெடுங்காலத்தில் மீட்கப்படும் பிணையங்களை 


இவ் 


Recent infiation in the United States , Study Paper No. 1 , 
Employment , Growth and Price levels , Joint Economic Committee , 
86th Congress , Ist Sesson ( Washington 1958 ) - Professor Charles Schultze 
P. 208 . 

14 


210 


மேல்நிலைப் பணவியல் 


ஆயுள் காப்பீட்டு திட்டாவணங்களை எடுத்தோரும் ( Owners of 
life insurance policies ) வீக்கத்தால் மிகவும் பாதிக்கப்படுவர் 
நிலையான வாடகையை நம்பியிருக்கும் நிலக்கிழார் ( land lords ) , 
சம்பளம் பெறுவோர் ஆகியோர் சிறிதளவுக்குப் பாதிக்கப்படுவர் . 
கடனாளிகளும் , இலாபம் பெற முனைவோரும் உண்மையிலேயே 
வீக்க காலத்தில் பலனடைகின்றனர் . ஒரு கால இடைவெளிக் 
குள் கூலியோ , சம்பளமோ பெறுபவர்கள் , தற்காலத்தில் தொழிற் 
சங்கங்கள் மூலம் போராடி அவ்வப்போது ஊதிய உயர்வு பெறப் 
படுவதால் வீக்க காலத்தில் அவ்வகுப்பைச் சேர்ந்தவர்கள் 
பாதிக்கப்படுவதில்லை . 


ஒப்பந்தத் தொடர்பின் விளைவாக வீக்க காலத்தில் கடனாளி 
வகுப்பைச் சேர்ந்தோர்க்குக் கூடுதலாகவும் , கடனீந்தோர் 
வகுப்பைச் சேர்ந்தோர்க்குக் குறைவாகவும் நடப்பு வருமானம் 
பங்கீடு செய்யப்படுகிறது . இத்துடன் மட்டுமல்லாமல் மூல தனச் 
சொத்தின் மதிப்பும் வீக்கத்தால் மறு பங்கீடு ( Redistribution ) 
செய்யப்படுகிறது . அது எப்படி மறு பங்கீடு செய்யப்படுகிறது 
என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குவோம் . ஒரு விவசாயப் 
பண்ணையின் மதிப்பு ரூ .10,000 எனவும் , ரூ . 5000 - க்கு அது 
அடைமானம் வைக்கப்பட்டிருக்கிறது எனவும் கொள்வோம் . 
வீக்கம் ஏற்படுவதற்கு முன் பண்ணை உரிமைகள் கீழ்க்கண்டவாறு 
இருக்கும் : 


அடைமானம் வைக்கப்பட்டவரின் 

(Mortgagee ) 2 1160 LD : 
சொந்தக்காரரின் உரிமை : 


ரூ . 
ரூ . 


5000 
5000 


பண்ணையின் மொத்த மதிப்பு 


ரூ . 10,000 


வீக்கத்தினால் தற்போது பண்ணையின் மதிப்பு இருமடங்கா 
கிறது என வைத்துக் கொள்வோம் . 

அடைமான ஒப்பந்தம் 
பணத்தின் வாயிலாகச் செய்யப்பட்டதால் அடைமானத்தொகை 
முன்பிருந்ததைப்போல் மாறாமலிருக்கிறது . ஆனால் அவ்வுரி ைமகள் 
கீழ்கண்டவாறு அமைகின்றன : 
அடைமானம் வைக்கப்பட்டவரின் உரிமை 

ரூ . 

5000 
சொந்தக்காரரின் உரிமை 

ரூ . 15000 


ந . 


பண்ணையின் மொத்த மதிப்பு 


ரூ . 20,000 


விட்டது ; 


. 


செய்யப்படுவதில்லை என முன்பத்தியில் பார்த்தோம் . 
வீக்கமும் வாட்டமும் 

211 
வீக்கத்தின் விளைவு என்ன வென்றால் அடைமானம் வைக்கப்பட்ட 
வரின் உரிமைப் பங்கு , உண்மை உரிமைப் பங்கினின்றும் பாதியாகி 

ஆனால் தொகையில் மாற்றமில்லை . அதேபோழ்து 
பண்ணையின் சொந்தக்காரர் வீக்கத்தால் இலாபமடைந்துள்ளார் . 
அடைமானம் பெற்றவர் இழந்துள்ளார் .. 

அதாவது , வீக்கநிலை 
அடைமானம் பெற்றவருக்குச் சொத்தின் பங்கு 1 : 1 என்ற 
வீதத்தையும் , சொந்தக்காரருக்கு 1 : 3 என்ற வீதத்தையும் 
தேடித் தந்துள்ளது . 
உற்பத்தி முறையில் மாற்றம் ( Change in Pattern of Production ) : 

வாணிப நடவடிக்கையில் வீக்கத்தினுடைய தலையான விளைவு 
என்ன வென்றால் உற்பத்தி முறை 

உற்பத்தி முறை மாற்றப்படுவதுதான் . வீக்க 
காலத்தில் உற்பத்தியாளர்களும் , தொழில் முயல் வோர்களும் 
விலை உயர்வினால் இலாபம் மிகையாக அடைவதால் அந்த இலாப 
வேட்கை உற்பத்தியைக் கூட்டும் என ஒரு காலத்தில் எண்ணப் 
பட்டது . ஆனால் அவ்வகை உற்பத்தியின் உயர்வு , நிறைவுடை 
வேலை வாய்ப்பு நிலை அடைவதற்கு முன் தான் கிடைக்கும் ; நிறை 
வுடை வேலைவாய்ப்பு நிலை அடைந்த பின் கூடுதலான முதலீடு 
உற்பத்தியைக் கூட்டாது என்றும் பண வருமானத்தைத்தான் 
கூட்டும் என்றும் கீன்ஸ் கோட்பாடு நிரூபிக்கிறது . வீக்கத்தினால் 
விலை உயர்வு ஏற்பட்டுப் பண வருமானம் கூடுவதனால் உண்மை 
வருமானம் சம அளவில் துறைகளுக்கிடையே பங்கீடு 

மக்களின் 
தேவை மாறுவதால் , ஒரு குறிப்பிட்ட துறையின் உற்பத்தித் 
தொழிற்சாலைக்குத்தான் தேவை அதிகரிக்கிறது . ஏனைய துறை 
களுக்குத் தேவை அவ்வளவாக இருக்காது . ஏன் ? சில சமயங் 
களில் இருக்கவே இருக்காது ! எனவே , ஒரு துறையில் பல 
தொழிற்சாலைகள் பல வகைப் 

பொருள்களையோ 

சில 
தொழிற்சாலைகள் பல பொருள்களையோ உற்பத்தி செய்தால் 
வீக்கத்தின் வினைவாகத் தேவை ஒரு குறிப்பிட்ட பொருளின் மேல் 
அதிகமானால் வேண்டப்படாத பொருள்களை உற்பத்தி செய்யும் 
துறைகளோ , தொழிற்சாலைகளோ , ஒரே தொழிற்சாலையிலுள்ள 
ஒரு சில பிரிவுகளோ மூடப்பட வேண்டியிருக்கும் . இதன் விளை 
வாக , வருமானம் எந்தத் தொழிற்சாலைகளின் பொருள்களுக்குத் 
தேவை அதிகமாக இருக்கிறதோ அங்கே போய் குவிகிறது . ஏனைய 
தொழில் நிறுவனங்களுக்கு வருமானம் குறையும் அல்லது 
ஒன்றுமே இருக்காது . ஏனைய பொருள்களுக்குத் தேவை குறை 
வாகிறபடியால் , அவைகளின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுத் தேவை 
கூடுதலாக உள்ள பொருள்களின் மேல் 

கவனம் 

செலுத்தப் 


பல 


யாது . ஆனால் தேவை இருக்காது . 
212 

மேல்நிலைப் பணவியல் 
படுகிறது . இவை அனைத்தும் வீக்கத்தின் விளைவால் உந்தப் 
படுகின்றன . இத்துடன் மட்டுமல்லாமல் அதிகமாகப் பொருள்களை 
உற்பத்தி செய்து அளிக்கக் கூடிய தொழில் நிறுவனங்களில் 
இலாபம் அதிகம் கிடைப்பதால் , தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு 
கோரி வெற்றியடைவர் . இவ்வாறாக , இத்தகைய தொழிற் 
சாலைகள் தங்கள் தொழிலாளர்களுக்கு ஊ 

ஊதியம் அதிகமாகக் 
கொடுப்பதால் ஏனைய தொழிற்சாலைகளின் ஊழியர்களும் இங்கே 
இழுக்கப்படுவர் . அப்படி இழுக்கப்பட்டால் , இழுக்கப்பட்ட 
தொழில் நிறுவனங்களின் திறமை பாதிக்கப்படும் ; பொருளின் 
தரம் குறையும் . நாளடைவில் தொழிற்சாலைகள் மூடப்படக் 
கூடும் . 

ஆகவே , வீக்க காலத்தில் வருமானம் சமமாகப் பங்கீடு 
செய்யப்படுவதில்லை . ஒரு சில உற்பத்தித் தொழிற்சாலைகள் 

சில குறிப்பிட்ட பொருள்களை மட்டும் மேன் மேலும் , 
தேவையை நிறைவு செய்வதற்காக , உற்பத்தி செய்து கொண்டே 
போகின்றன ; ஒரு சில தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யும் 
பொருள்களை நிறுத்திவிட்டு மாற்றுப் பொருள்களை , தேவையின் 
அடிப்படையில் , உற்பத்தி செய்யத் தொடங்குகின்றன . இவைகள் 
அனைத்தும் தவறான முதலீட்டால் ( Misinvestments ) தோன்றியவை 
என முடிவாகக் கூறலாம் . ஏனென்றால் வீக்க காலம் என்பது , 
நிரந்தரமான தன்று ; விலை உயர்வினால் தான் அவ்வகை உற்பத்தி 
களும் , மாற்று உற்பத்திகளும் இலாப வேட்கை அடிப்படையில் 
தோன்றின . அரசுக் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளால் வீக்கம் 
ஒடுக்கப்படுகிறது என அனுமானம் செய்து கொள்வோம் . அதன் 
விளைவு , தேவை குறையும் அல்லது தேவை மாற்றுப் பொருள் 
களுக்குத் தாவும் இந்நிலையில் முன்பே உற்பத்தி செய்து கொண் 
டிருக்கும் தொழிற்சாலைகளின் நிலைமை என்ன ? 

அவைகள் 
உற்பத்தி செய்யும் ( ஒரு வகை ) பொருள்களின் அளிப்பு குறை 

அதே போழ்து வேறு சில 
பொருள்களுக்குத் தேவை மிகுதியாகும் . ஆனால் உற்பத்தி 
இருக்காது . உற்பத்தியை உடனடியாகப் பெருக்கவும் முடியாது . 
எனவே , வீக்கத்திற்குப் பிறகு வாட்டமும் ( Deflation ) , மந்தமும் 
( Depression ) பொருளாதாரத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு . 


எனைய விளைவுகள் : 


வட்டி வீதத்தில் வீக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது . வட்டி 
வீதம் கூடிக்கொண்டே செல்லும் , ஊகவாணிகம் ( Speculation ) 


வீக்கமும் வாட்டமும் 


213 


மற்றும் கள்ளச் சந்தை பெருகும் . எதிர்காலத்தில் விலை உயரும் 
என எதிர்பார்த்துச் சரக்குகள் முடக்கப்படும் . நடுத்தர மக்கள் 
ஜெர்மனியில் வீக்கம் நிலவும் காலத்தில் மிகவும் அவதிக்குள்ளா 
யினர் . நாட்டில் சமூக விளைவுகளையும் , அரசியல் விளைவுகளையும் 
தோற்றுவிக்கும் . அரசே கவிழ்ந்து போவதற்கு வீக்கம் 

ஒரு 
வித்தாகும் . 


- 


வாட்டம் ( Deflation ) 


பணத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டும் அதாவது விலைகள் 
குறைந்து கொண்டு மிருக்கும் ஒரு நிலவரத்தை வாட்டம் எனக் 
கூறலாம் . வீக்கத்திற்கு நேர் எதிரானது தான் வாட்டமாகும் . 
உற்பத்திப்பொருள்களினின்றும் குறைவான தேவையினால் தான் 
வாட்டம் ஏற்படுகிறது . தேவை குறைவதால் விலை மட்டம் குறை 
கிறது . அதனால் பணத்தின் மதிப்பு உயர்கிறது . வாட்டத்தின் 
போது விலை மட்டம் வீழ்ச்சியடையும் என்று குறிப்பிடுவதால் , 
விலை மட்டம் குறையும் பொழுதெல்லாம் வாட்டம் நிலவுவதாகக் 
கூற முடியாது . ) வீக்கத்தைத் தடுப்பதற்காக அரசு சில 
வடிக்கைகளை மேற் கொள்வதால் விலை மட்டம் குறையும் . ஆனால் 
உற்பத்தியோ, வேலை மட்டமோ பாதிக்கப்படாது . 
திட்டமிட்டு விலை மட்டத்தைக் குறைப்பது வாட்டம் ஆகாது ; 
அது வீக்கக் குறைப்பு ( disinflation ) எனப்படும் . விலை மட்ட 
வீழ்ச்சியினால் வேலையின்மையும் , உற்பத்திக்குறைவும் ஏற்பட் 
டால் வாட்டம் நிலவுகிறது எனப் பொருள்படும் . அதாவது , 
விலைமட்ட வீழ்ச்சியின் ஒவ்வொரு படிக்கும் வேலையின்மையும் 
உற்பத்திக் காரணிகளின் வருமான மட்டம் குறைந்தும் வந்தால் 
பொருளாதாரத்தில் வாட்டமிருக்கிறது எனலாம் . ) 


நட 


வ்வாறு 


என்று 


வாணிபச் சுழல்களின் இறங்குமுகத்தை வாட்டம் 
கூறலாம் . வாணிபச் சுழலின் மந்தநிலையிலிருந்து மீட்சி ஏற்பட்டு 
உற்பத்தி பெருகத் தொடங்கி விலை மட்டம் , உயரும் நிலையிலான 

முகத்தை (வாணிபச் சுழலின் ) மீட்சி நிலை வீக்கம் 
((Reflation ) 2 எனலாம் ; நிறைவுடை வேலைவாய்ப்பு நிலையை 
எய்திய பின் விலை உயர்வு ஏற்பட்டால் வீக்கம் எனலாம் ; வீக்கத் 
தைத் தணிக்க அரசு நடவடிக்கைகளை மேற் கொண்டு விலை 
மட்டத்தைக் குறைத்தால் வீக்கக் குறைப்பு எனலாம் ; 
முழு வேலை வாய்ப்பு மட்டத்திற்குக் கீழ் விலை மட்டம் குறைந் 

வாட்டம் 


Reflation ** The easing of credit restrictions to encourage an 
expansion of Production it is the milder sort of inflation that 
accompanies the upward swing of a trade cycle . 


11 


வாட்டம் 


215 


வாட்டத்தின் விளைவுகள் : 

( 1 ) உற்பதிதியின் மீதான விளைவுகள் : உற்பத்தி , வாணிப நட 
வடிக்கை மற்றும் வேலை மட்டம் ஆகியவைகள் . வாட்டத்தால் 
பாதிக்கப்படுகின்றன . பொருள்களுக்கான தேவைகள் குறை 
வதால் விலை மட்டம் குறைகிறது . விலை மட்டம் உற்பத்திச் 
செலவுக்குக் கூட கட்டுபடியாகாத அளவுக்குக் குறையக்கூடும் . 
தொழில் நிறுவனங்கள் நட்டத்தையே அடையவேண்டி வரும் . 
இதன் விளைவாக நிறுவனங்கள் மூடப்படக் கூடும் . நிறுவனங்கள் 
தங்கள் உற்பத்தியை நிறுத்திவிட்டாலோ , தொழிலையே மூடி 
விட்டாலோ வேலையின்மை பெருகும் . இத்தகைய தீங்கு வீக்கத் 
தினால் ஏற்படும் தீமையை விட மிகவும் ஆபத்தானதாகும் . 
( 2 ) பகிர்வின் மீதான விளைவுகள் : 

வருமானம் பங்கீடு செய்யப்படுவதும் பாதிக்கப்படுகிறது . 
உற்பத்தியாளர்கள் , ஊகவாணிபம் செய்வோர் மற்றும் வியா 
பாரிகள் வாட்டத்தினால் பெரிதும் பாதிக்கப்படுவர் . விலை 
உயரும் என்று எதிர்பார்த்துப் பொருள்களை முடக்கி வைத்தவர்கள் 
வாட்ட காலத்தில் விலை வீழ்ச்சியடைவதால் தொகையைப் பெரு 
மளவிற்கு இழக்கக் கூடும் . மேலும் அவ்வப்போது கடன் 
வாங்கிப் பொருள்களைப் பெற்றிருப்பார்கள் . கடனாளிகள் கடனைத் 
திரும்பக் கொடுக்கும் போது குறிப்பிட்ட தொகையைக் 

குறைக் 
காமல் 

கொடுக்க வேண்டியிருக்கும் . அதாவது பணத்தின் 
மதிப்பு உயர்ந்ததால் அவர்கள் உண்மைப் பணத்தை ( real money ) 
இழக்க வேண்டியிருக்கும் . தேவையான பணமும் கையில் 
இருக்காது . எனவே , திவாலாவதற்கும் வாய்ப்புண்டு. 

ஆகவே , 
வருமானம் சமமாகப் பிரிக்கப்படாமல் கூடக் குறைய பலருக் 
கிடையே பங்கீடு செய்யப்படுகிறது . நிரந்தர வருமான முள்ளோர் 
உண்மை வருமான உயர்வால் பலன்பெறுவர் . ஏனை யோர் வாட்ட 
காலத்தில் தெருவில் விடப்படுவர் . 


வீக்கமும் வாட்டமும் 

வீக்கமும் வாட்டமும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு உகந்த 
தில்லை என்றாலும் இவை இரண்டில் பொதுவாக எது மக்களால் 
விரும்பப்படும் என்றால் வீக்கமேயாகும் . வாடகை - பெறும் 
வகுப்பைச் சேர்ந்தோரின் ( rentier class ) வருமானம் 

மாறாத 
நிலையிலுள்ளதால் அவர்களுக்கு வீக்கம் அநீதியை அளிக்கிறது 
எனக் கூறலாம் . அந்த அநீதி ஒரு நாடு முழு வேலை வாய்ப்பு 
நிலையை அடைந்த பிறகு தான் அளிக்கப்படுவதால் , ஓரளவுக்கு 
நாட்டைப் பொறுத்த அளவில் ஆறுதல் கூறிக் கொள்ளலாம் . 


216 


மேல்நிலைப் பணவியல் 


உற்பத்தி மேல் மட்ட நிலையை அடைந்த பின் தான் வேலையில்லா 
நிலை ஏற்படு கிறது . வேறு நிலையில் கூறினால் , உற்பத்தியையும் , 
வேலை வாய்ப்பு நிலையையும் பொறுத்த வரைக்கும் வாட்டத்தை 
விட வீக்கமே சிறந்ததாகும் ; ஆனால் செல்வம் வருமானம் பகிர்ந் 
தளிக்கப்படுவதைப் பொறுத்துப் பார்த்தால் வாட்டத்தினின்றும் 
வீக்கம் மோசமான தாகும். வீக்கத்தின் மூலமாக வாடகை பெறும் 
வகுப்பினர் ஏமாற்றமடைவதை விட வாட்டத்தின் வழியாக வேலை 
யின்மை நிலை அடைதல் மோசமான தே 2 என வீக்கத்தையும் 
வாட்டத்தையும் ஒப்பிட்டுக் கூறும் போது , கீன்ஸ் கருத்துத் 
தெரிவிக்கிறார் . 

வீக்கத்தினால் வருமானமும் , செல்வமும் பல்வேறு பிரிவின 
ரிடையே தவறான முறையில் பகிர்வு செய்யப்படுவதால் செல் 
வந்தர்கள் மேன்மேலும் செல்வந்தர்களாவர் ; ஏழைகள் ஏழைக 
ளாவர் . ஏனென்றால் வீக்க காலத்தில் பணம் பணத்தை ஈட்டு 

றது ; ஏழ்மை ஏழ்மையை ஈட்டுகிறது . பொருளாதாரத்தில் 
இரண்டுமே வெறுக்கப்படுகிறது . எவ்வித கட்டுப்பாடும் இல்லாத 
ஒரு நாட்டில் பணத்தின் மதிப்பு மாறாமலிருக்க வேண்டுமென 
அனுமானிக்கப்படுகிறது . அதன் அடிப்படையில் தான் நுகர்வும் , 
சேமிப்பும் , முதலீடும் மற்றும் வேலை வாய்ப்பும் அமைகின்றன . 
அப்படி இருக்கும் போது பணத்தின் மதிப்பு மாறினால் பொரு 
னாதார நிலை சீர்கேடு அடைய கூறவும் வேண்டுமா ? வீக்கத் 
தினால் ஊக வாணிபம் , கள்ளச்சந்தை முதலியன ஏற்படுமென 

பார்த்தோம் வாட்டத்தினால் உற்பத்தியும் 
வாய்ப்பும் பாதிக்கப்படுகின்றன ; உற்பத்தி இருக்காது , மந்தம் 
நிலவும் . இந்நிலை பொருளாதாரத்திற்கு மிகவும் கொடுமை 
யாகும் . 


முன்பே 


வீக்கத்தையும் வாட்டத்தையும் கட்டுப்படுத்தும் முறைகள் : 

பொருளாதாரத்தில் வீக்க நிலையைத் தொடக்கத்திலேயே 
கட்டுப்படுத்த வேண்டும் . இல்லையெனில் மிகையான வீக்கம் 
உண்டாகி நாட்டின் பொருளாதாரமே சீர்குலைந்து விடும் . 
வீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறைகளை மூன்றாகப் பிரிக்கலாம் . 

( 1 ) பணவாக்கக் கைக்கோள் (Monetary policy ) ( 2 ) 
அரசிறைக் கைக் கோள் ( Fiscal policy ) மற்றும் ( 3 ) பண வாக்க 
மற்ற நடவடிக்கைகள் ( Non - monetary measures ) இந்த 
ஒவ்வொருந முறையிலும் 
எவவாறு 

வீக்கம் கட்டுப்படுத்தப் 
படுத் தப்பபகிறது எனப் பார்க்கலாம் ; 


2. Monetary Theory and Public Policy --Kenneth K. Kurihara , P. 62 . 


வாட்டம் 


217 


( 1 ) பண்வாக்கக் கைக்கோள் : 

பணவாக்கக் கைக்கோளைக் கொண்டு வீக்கத்தைக் கட்டுப் 
படுத்தும் முறை ஒரு நாட்டின் தலைமை வங்கியான மைய வங்கி 
யையே சாரும் . மைய வங்கி கீழ்க்கண்ட முறைகளைக் கையாளு 
கிறது : - ( அ ) மறு கழிவு வீதக் கொள்கை ( Rediscounting rates ) , 
( ஆ ) காப்பு வீதத்தை மாற்றுதல் ( Varying reserve ratio ) , 
( இ ) வெளிச்சந்தை நடவடிக்கைகள் ( Open market operations ) , 
( ஈ ) தேர்வுக் கடன் கட்டுப்பாட்டு ( Selective credit control ) 
முறைகளை அமுலாக்குதல் . இவைகள் எல்லாம் “ அளவுக் கட்டுப் 
பாட்டு முறை ( Quantitative control method ) எனப்படும் . 
( அ ) மறு கழிவு வீதக் கொள்கை : 

தனை வங்கி வீதக் கொள்கை ( Bankrate policy) என்றும் 
கூறலாம் . மைய வங்கிகள் 

வங்கிகள் கடன் கட்டுப்பாட்டு முறைகளைப் 
பயன்படுத்தும் வழிகளில் இது மிகப் பழமையான முறையாகும் . 
இங்கிலாந்தில் முதன் முதலாக 1837 - ல் இம்முறை பயன்படுத் 
தப்பட்டது . இந்த முறைக்கும் வீக்கத்தைக் கட்டுப்படுத்து 
வதற்கும் எந்த வித நேர்முகத் தொடர்பும் கிடையாது . வணிக 
வங்கிகள் தங்களுக்குக் கடன் தேவைப்படும் போது இறுதியாக 
மைய வங்கியை அனுகும் . கடன் அளிக்கப்படும் காலத்திற்கு 
ஏற்றாற் போல் வட்டியை மைய வங்கி பெற்றுக்கொள்ளும் . 
வட்டி வீதம் அல்லது மறு கழிவு வீதம் என்பது மைய வங்கி 
எந்த வீதத்தில் தகுதியான மாற்றுச் சீட்டுகளைக் கழிவு செய்து 
கொண்டோ , தக்க கடன் பத்திரங்களின் மேல் முன் பணமாகவோ 
கொடுக்கின்ற தென்பதைக் குறிக்கும் . தற்பொழுது குறிப்பாக 
இந்தியாவில் , தக்க வணிக மாற்றுச் சீட்டுகள் பற்றாக்குறை 
யினால் சாதாரண கடன்களை வணிக வங்கிகளுக்கு அளிக்கப் 
படும் வட்டி வீதத்தையும் அது குறிக்கிறது . 

வட்டி வீதம் மாற்றப்படுவதால் வணிக வங்கிகள் 
வங்கியிடமிருந்து எந்த வட்டி வீதத்தில் கடன் வசதியைப் பெற 
முடியும் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது . வங்கி வீதம் உயர்த்தப் 
படுவதாகக் கொள்வோம் , இப்போது வணிக வங்கிகள் முன் 
போல் இலகுவாகக் குறைந்த வட்டிக்குப் பணம் பெற முடியாது ; 
மாற்றுச் சீட்டுகளையும் மறுகழிவு செய்ய முடியாது . அதிகச் 
செலவில் தான் முடியும் . வங்கிவீதம் உயர்த்தப்பட்டதால் வணிக 
வங்கிகளும் தங்கள்- வாடிக்கைக்காரர்களுக்கு அளிக்கப்படும் 
கடனுக்குரிய வட்டி வீதத்தையும் கூடுதலாக்க வேண்டியிருக்கும் 
வாடிக்கைக்காரர்களும் முன் போல் மலிவான வீதத்தில் கடனைப் 
பெற முடியாத தால் கடன் வாங்குந் தொகையைக் குறைப்பர் 


மைய 


மொத்த வைப்புகளை மட்டுந்தமாக உயர்த்தினால் 
218 

மேல்நிலைப் பணவியல் 
அல்லது கடனை 

கடனை வாங்க முற்படார் . இதனால் பணப்புழக்கம் 
குறையும் ; வாங்குந்திறன் குறையும் ; ஊக வாணிகம் இடர்ப்படும் . 
இதன் விளைவாக , சரக்குகள் முடக்கப்பட மாட்டாது . அளிப்பு 
மிகையான அளவு கிடைக்கும் இதனால் விலை மட்டம் குறையும் . 
வீக்கம் தணிக்கப்படும் . வங்கி வீதம் குறைக்கப்பட்டால் இதற்கு 
மாறாக நடவடிக்கைகள் இடம்பெற வாய்ப்புண்டு . 

இவ்வகை முறை கோட்பாட்டு அளவிலும் , ஒழுங்கான பணச் 
சந்தை நிலவும் நாட்டிலும் தான் பலனளிக்கும் . எந்த நாட்டில் 
பணச் சந்தை ஒழுங்கற்றதாக இருக்கிறதோ (உதாரணமாக 
இந்தியாவில் ) அங்கே இம்முறை அவ்வளவாகப் பலனளிப்ப 
தில்லை . ஏனென்றால் வங்கி வீதம் எவ்வளவுதான் உயர்த்தப் 
பட்டாலும் வணிகர்கள் கூடுதலான வட்டி கொடுக்கத் தயங்குவ 
தில்லை . கூடுதலான செலவை உற்பத்தியாளர்களும் , வணிகர் 
களும் பொருள்களின் மேல் வைத்து விற்கிறபடியால் நுகர்வோர் 
தலையில் தான் எல்லா வகைச் செலவுகளும் சுமத்தப்படுகின்றன . 
மேலும் மைய வங்கியின் கட்டுப்பாட்டால் கடன் பெறுவது மிகவும் 
கடினம் என்றே கொண்டாலும் , ஒழுங்கற்ற சந்தை நாட்டில் 
நிலவுவதால் , ஏனைய கடன் கொடுக்கும் தனியார்களிடமும் 
உள் நாட்டு வங்கிகளிடமும் கடனை இலகுவாகப் பெற முடியும் . 
( ஆ ) காப்பு வீதம் அதிகரிக்கப்படுதல் : 

(வணிக வங்கிகள் , அவைகள் பெற்றிருக்கும் வைப்புகளில் 
ஒரு பகுதியை மைய வங்கியிடம் சட்டப்படி இருப்பாக ( காப்பாக ) 
வைத்திருக்க வேண்டும் ) இத்தகைய ரொக்க இருப்பு வைக்கப் 
படுவதின் நோக்கம் , வங்கிகளின் ரொக்கத் தன்மையைக் காப் 
பாற்ற வேண்டுமென்பதாகும் . அதோடு மட்டுமல்லாமல் மைய 
வங்கிக்குப் பணமும் கிடைக்கும் . ஆனால் நாளடைவில் இந்தக் 
காப்பு வீதத்தில் மாறுதல்களை ஏற்படுத்துவதன் மூலம் , மைய 
வங்கி மற்ற வங்கிகளுக்குக் கடன் அளிக்கும் சக்தியைக் கட்டுப் 
படுத்தத் தொடங்கியது . ) எடுத்துக் காட்டாக வணிக வங்கிகள் 
ரூ . 1000 / = வைப்புகளுக்கு ( deposits ) 5 சத வீதம் காப்பு 
வைத்திருக்க வேண்டுமென்றால் , அவைகளிடம் ரூ .1000 இருப்பு 
இருந்தால் வங்கிகள் ரூ . 

20,000 மொத்த வைப்புகளை 
1000 

X 100 = 20,000 ருவாக்க ( creation ) முடியும் 
5 

வீ 
அதாவது காப்பு வீதம் உயர உயரக் கடனாக்கம் குறையும் ; மாறாக 
காப்பு வீதம் குறையக் குறையக் கடனாக்கம் கூடும் . கடனாக்கம் 


வாட்டம் 


219 


குறைந்தால் பணப் புழக்கம் குறையும் . விலை மட்டம் கட்டுப்படுத் 
தப்படும் . வீக்கம் தணிக்கப்படும் ..! காப்புவீதம் குறைந்தால் 
கடன் பெருகலாம் ; முதலீடு அதிகரிக்கலாம் ; உற்பத்தி பெருக 
லாம் ; வாட்டம் நீக்கப்படலாம் . 


முதன் 


வங்கி வீதக் கொள்கையிலும் வெளிச் சந்தை நடவடிக்கை 
களிலும் சில குறிப்பிடத் தக்க குறைகளிருப்பதால் , வங்கிகளின் 
காப்பு வீத மாறுதல்களின் மூலம் கடன் அளவைக் கட்டுப்படுத்த 
இப் புதிய முறை பின்பற்றப்படுகிறது . இம் முறை 
முதலில் அமெரிக்காவில் பின்பற்றப்பட்டாலும் , ஒரு 

கோட் 
பாடாக உருவாக்கி வழங்கிய பெருமை கீன்ஸையே 
மற்ற முறைகளை விட காப்பு வீத முறை சிறந்ததெனக் கூறலாம் . 
ஏனெனில் மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தைக் கூட்டியவுடன் 
வங்கிகள் தங்களுடைய 

உடனடியாகக் குறைக்க 
வேண்டியிருக்கிறது . மற்றைய கட்டுப்பாட்டு முறைகளைப் போல 
இது வேறு புறச் சூழ் நிலைகளைச் சார்ந்திருக்கவில்லை . 
நேரடியாக விளைவுகள் ஏற்படுகின்றன . 


சாரும் . 


கடனளவை 


எனவே 


மைய 


இருந்தாலும் , சில குறைகள் இல்லாமலில்லை . சட்டப்படி 
இருப்பை வைத்துக்கொண்டு அதிலிருந்து கூட்டவோ குறைக் 
கவோ செய்யலாம் . பெரிய வங்கிகளுக்கு வைப்புகள் கூடுத 
லாவதால் சட்டப்படியான இருப்பு வீத உயர்வு அவ்வளவாக அதன் 
கடனாக்கத்தைக் குலைத்து விடாது . வணிக வங்கிகள் 
வங்கியிடம் வைத்திருக்கும் இருப்புக்கு மையவங்கி வட்டி எதுவும் 
கொடுப்பதில்லை . அதை ஈடுகட்டுவதற்காக வணிக வங்கிகள் 
தாங்கள் கடன் கொடுக்கும் தொகைக்கு வட்டி வீதத்தை 
உயர்த்துவர் . இதனால் பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் 
ஏற்படும் . மேலும் இம்முறை அடிக்கடி மாற்றம் செய்யப்படுவதை 
பெரும்பாலும் வங்கிகள் விரும்புவதில்லை . 


வெளிச் சந்தையில் அரசுப் பிணையங்கள் விற்கப்படுதல் 
கடன் அளவைக் கட்டுப்படுத்துவதில் மற்றுமொரு பழமை 
யான முறை வெளி அங்காடி நடவடிக்கையாகும் . வெளி அங்காடி 
நடவடிக்கை யென்றால் அரசின் பிணையங்களாகவோ, வங்கிகளின் 
ஒப்பந்தங்களாகவோ , அந்நிய செலாவணியாகவோ இருக்கும் 
எந்தவகைப் பிணையத்தையாவது 

வங்கி விற்பதையும் 
வாங்குவதையும் குறிக்கும் . மைய வங்கி பிணையங்களை வாங்கி 
விற்பதன் மூலம் வணிக வங்கிகளின் ரொக்க 

இருப்பைக் 
கூட்டவோ குறைக்கவோ முடிகின்றது . இதனால் வங்கிக் கடனளவு 
கூடவோ , குறையவோ செய்கின் 


மைய 


அமெரிக்கா 
220 

மேல்நிலைப் பணவியல் 
மைய வங்கி பிணையங்களை விற்கும் போது பொதுமக்கள் 
ரொக்கமாகக் கொடுத்தோ காசோலை விடுத்தோ அப்பிணையங் 
களை வாங்குவார்கள் . மையவங்கி இத்தகைய காசோலைகளைப் 
பெறும் போது அதனிடமுள்ள வணிக வங்கிகளின் இருப்பில் 
இந்தப் பணத்தைக் கழித்துக் கொள்ளும் . வணிக வங்கிகள் 
மைய வங்கியிலுள்ள தங்களுடைய ரொக்க இருப்புக் குறைந்த 
வுடன் கடன் கொடுக்கின்ற அளவைக் கட்டுப்படுத்தும் அல்லது 
முன்னரே கொடுத்திருக்கின்ற கடனைத் திரும்பப் பெறுகின்ற 
நிலையும் ஏற்படலாம் . இப்படிக் கடன் அளவைக் குறைத்தும் , 
கொடுக்கின்ற கடனைத் திரும்பப் பெற்றும் கடன் அளவைக் 
கட்டுப்படுத்தினால் சமுதாயத்தில் பண அளவு குறையும் . முதலீடு 
குறையும் , வேலை வாய்ப்பும் குறையும் . 

வீக்கம் கட்டுப் 
படுத்தப்படும் . 

மைய வங்கி பத்திரங்களை வாங்கினால் . இதற்கு மாறான 
விளைவுகள் உண்டாகும் ; வாட்டம் முறியடிக்கப்படும் . இம்முறை 
பலன் தர வேண்டுமென்றால் பண அங்காடி பரந்து விரிந்து இருக்க 
வேண்டும் . மைய வங்கியிடம் போதுமான அளவு ரொக்கமும் 
பிணையங்களும் இருக்கவேண்டும் . அங்காடி நடவடிக்கைகளுக் 
கேற்றவாறு பணத்தின் மொத்த அளவும் வங்கிகளின் ரொக்கமும் 
மாறவேண்டும் . 
( ஈ ) தேர்வுக் கடன் கட்டுப்பாட்டு முறை 

{ இம்முறை கடன் தன்மைக் கட்டுப்பாட்டு முறை ( Qualitative 
credit control method ) என்றும் அழைக்கப்படும் .. இதுவரை 
பார்த்த கடன் அளவுக் கட்டுப்பாட்டு முறை எந்த விதமான பேதங் 
காட்டாமலும் எல்லாத் துறைகளுக்கும் பொதுவாகப் பொருந்தும் 
படி பயன்படுத்தப்பட்டது . அப்படி பயன்படுத்தப்படுத்தப்படுவ 
தால் நாட்டிற்குத் தேவையான பலனளிக்கக்கூடிய துறைகளும் 
பாதிக்கப்படும் . என வே , f எந்தெந்தத் துறைகள் அல்லது 
தொழில்கள் நாட்டில் பொருளாதார வீக்கத்திற்குக் காரணமாக 
இருக்கின்றன வோ அவைகளை மட்டும் இனங்கண்டு , தெரிந் 
தெடுத்து அந்தத் துறைகளுக்குக் கடன் செல்லாமல் தடுக்கக் 
கடன் தன்மைக் கட்டுப்பாட்டு முறைகளை மைய வங்கி பயன் 
படுத்துகின்றது 
பின்பற்றியது . தெரிந்தெடுத்த கடன் கட்டுப்பாட்டு முறைகளில் 
வரம்புத்தேவை , நுகர்வோர் கடன் நெறிப்படுத்துதல் , ஆணை கள் 
பிறப்பித்தல் , அறிவுறுத்தல், கடன் பங்கீடு , நேரடி நடவடிக்கை 


- 


மைய 


எத்தகைய பொருள்களை வாங்கு 
வாட்டம் 

221 
ஆகியவை அடங்குகின்றன . பங்கு மாற்றுச் சந்தையில் ( Stock 
exchange ) ஈடுபடுபவர்கள் பங்குகளை வாங்கப் பணம் தேவைப் 
படுகின்ற போது தங்களிடமுள்ள பங்குகளை வணிக வங்கிகளிடம் 
ஈடாகக் கொடுத்துப் பணம் பெறுகின்றனர் . வணிக வங்கிகள் 
- அப்படிக் கடன் கொடுக்கும் போது வரம்பு ( margin ) வீதத் 
தொகையைக் கழித்துக்கொண்டு எஞ்சிய தொகையைக் 
கொடுக்கும் . இந்த வரம்பு வீதத்தை நிர்ணயிப்பது 
வங்கியாகும் . 

வரம்பு 10 சதவீதமென்றால் வணிக வங்கி 100 ரூபாய் 
மதிப்புள்ள பத்திரத்திற்குத் 90 ரூபாய் வரை தான் 
அளிக்கும் . வரம் 20 சதவீதம் என்றால் 80 ரூபாய் தான் கடன் 
அளிக்கப்படலாம் . வரம்பு 100 சதவீதம் என்றால் அப்பிணையத் 
திற்குக் கடன் வாங்கும் சக்தி கிடையாது . இவ்வாறாக , வரம்பு 
வீதம் குறைந்தால் கடன் அளவு கூடும் ; வரம்பு கூடினால் கடன் 
அளவு குறையும் . பங்குச் சந்தையில் ஈடுபட்டோர் மிகுதியான 
இலாபம் அடைய முடியாது . வாணிகம் தடைப்படும் . 
பொருளாதார வீக்கம் தணிக்கப்படும் . 

நுகர்வோர் பொருள்கள் வாங்குவதற்காக வணிக வங்கிகள் 
கடனளிக்கும் ) இத்தகைய கடன்கள் பொதுவாகத் 
முறையில் பொருள்களை வாங்கப் பயன்படுகின்றன , நுகர்வோரின 
தேவை , கடன் இலகுவாகக் கிடைக்கும் வரை கூடுதலாகும் , 3 
(இதன் விளைவால் வீக்கம் உண்டாகும் . இவ்வகை வீக்கத்தைத் 
வதற்கு மட்டும் வணிக வங்கிகள் கடன் கொடுக்கலாமென்பதை 
வரையறுக்கலாம் .. 


கடன் 


ஊக 


* 


தவணை 


எத்தகைய கடன்களை எந்த அளவிற்கு எந்தெந்த தொழில் 
களுக்கு | அல்லது 

துறைகளுக்குக் கொடுக்கலாமென்பதை 
ஆணைகளின் மூலம் மைய வங்கி வணிக வங்களுக்கு அறிவிக் 
-கின்றது . இவ்வாறு நேரடியான ஆணை மூலம் கடன் கட்டுப்பாடு 
செய்யப்படுவதால் வீக்கநிலை கட்டுப்படுத் தப்படுகிறது . 


மைய வங்கியின் போக்குக்கு அல்லது ஆணைக்கு மாறாக 
வணிக வங்கிகள் செயல்பட்டுக் கடனை அளித்தால் தவறு செய்த 
அல்லது வரம்பு மீறிய வணிக வங்கிகளின் மீது மைய வங்கி 
நடவடிக்கை எடுக்கும் . இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுவதால் 
கடன் கட்டுப்படுத்தப்படும் . 


- 


ஆ 


முதலீடு தவிர ஏனைய முதலீடுகள் 

கூடுதலாக்கின் 
அரசுச் செலவுகளை மட்டும் 

குறைத்தால் வீக்கம் குறைக்கப் 
222 

மேல் நிலைப் பணவியல் 
வணிக வங்கிகள் நாட்டின் பொருளாதார சூழ்நிலைக்கேற்பச் 
செயல்படும்படி 

மைய வங்கி வேண்டிக் கொள்ளும் . வீக்க 
காலத்தில் கடனளவைக் கட்டுப்படுத்தும்படியும் வாட்ட காலத்தில் 
கடனளவைக் கூட்டும்படியும் வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி 
ஆலோசனை கூறலாம் . 

கடன் அளிக்கும் நோக்கத்தையோ , கடன் அளவையோ 
கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தக் கடன் 

பங்கீட்டு 

முறையை 
( rationing of credit ) மைய வங்கி பின்பற்றுகிறது . பொருளா 
தாரத்தில் எந்தெந்தத் துறைக்குக் கடன் கிடைக்க வேண்டுமோ 
அதற்கேற்றாற்போல் கடனை மைய வங்கி நெறிப்படுத்துகின்றது . 
மேலும் வணிக வங்கிகளின் சொத்துகளுக்கும் மூலதனத்திற்கும் 
இருக்க வேண்டிய தொடர்பை வரையறுக்கிறது . 
( 2 ) அரசிறைக் கைக்கோள் : 

வீக்கத்தைத் தடுப்பதற்காக அல்லது தணிப்பதற்காக ( அ ) 
அரசுச் செலவினங்கள் ( ஆ ) வரிகள் மற்றும் ( இ ) பொதுக் 
கடன்கள் ஆகியவை அடங்கிய அரசிறைக் கைக்கோள் பயன் 
படுத்தப்படுகிறது . மற்ற முறைகளை விட இந்த முறை மிகவும் 
சக்தி வாய்ந்த தெனக் கூறலாம் . 
( அ ) அரசுச் செலவினங்கள் ( Government Spending ) 

( வீக்க காலத்தில் அரசுச செலவினங்கள் குறைக்கப்பட 
வேண்டும் . அப்போது தான் மக்களின் வருமானம் குறையும் ; 
நுகர்வு சக்தியும் குறையும் . கண்மூடித்தனமான 
செலவுத் திட்டத்தினால் தான் , குறிப்பாக பற்றாக்குறை வரவு 
செலவுத் திட்டத்தினால் தான் வீக்க மேற்படுகிறது . அதைக் 
கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்டகாலத்திற்குச் 
செலவினங்கள் குறைக்கப்பட 

வேண்டும் . அவசியமான 
நிறுத்தப்பட்டும் திட்டம் அமைக்கப்பட வேண்டும் . செலவினங்கள் 
குறைக்கப்படும்போது , அவை நீண்ட காலத்தில் உற்பத்தியைப் 
பாதிக்காத அளவிற்குப் பார்த்துக்கொள்ள வேண்டும் . மந்த 
காலத்தில் செலவினங்களைக் 
கூடுதலாகும் ; வருமானம் உயரும் ; முதலீடு பெருகும் ; உற்பத்தி 
அதிகரிக்கும் . பின்னர் வாட்டம் தவிர்க்கப்படும் . 
( ஆ ) வரிகள் : 
படமாட்டாது . ( ம 

மக்களின் வாங்குந்திறன் உண்மையிலேயே 


. 


வரவு 


- 


பா 


- 


பண 


வாட்டம் 


223 


ஆள்சார் 


குறைக்கப்பட வேண்டும் . வாங்குந் திறன் குறைக்கப்பட 
வேண்டுமானால் வரிகள் இடப்பட வேண்டும் . ஒரு நாட்டின் 
வரவு- செலவுத் திட்டத்தின் கூடுதல் வரவு , வரி இடுவதைப் 
பொறுத்துத்தான் இருக்கிறது . வீக்க காலத்தில் வரி இடுவது 
குறைக்கப் படாமலும் , கூடுதலாகப் போடும் படியும் பார்த்துக் 
கொள்ள வேண்டும் . பொருளாதார சரிவு அல்லது மந்தம் 
ஏற்படும்படி வரி விதித்தல் தவிர்க்கப்பட வேண்டும் . மேலும் , 
எந்தெந்தத் தொழில்கள் அல்லது துறைகள் மட்டும் பாதிக்கப் 
பட வேண்டுமோ அவைகளுக்கு மட்டும் வரி இடப்பட வேண் 
டிய அளவில் அமைய வேண்டும் . வரிக் கொள்கையில் பேதங் 
காட்டப்பட வேண்டும் . எடுத்துக்காட்டாக , வீக்க காலத்தில் 
வருமான வரியை 

வருமானத்திற்கு ஏற்றாற்போல் 
கூடு தலாக்குவது நல்ல பலனைக் கொடுக்கும் . 
( இ ) பொதுக் கடன்கள் ( Public borrowings ) : 

மக்களின் பொதுக் கடன்கள் வாங்குந் திறனை அரசு குறைக் 
கிறது .) அவ்வாறு குறைக்க வில்லை யென்றால் நுகர்வுக்காகவோ, 
முதலீடு செய்வதற்காகவோ அப் பணம் செலவு செய்யப்படும் . 
வீக்கக் கட்டுப்பாட்டிற்கு மிகவும் உகந்த பொதுக் கடன் கட்டாய 
சேமிப்பு ஆகும் இதைப் !. பின் செலுத்தும் முறை ( deferred 
payments) எனவும் கூறலாம் . இந்த முறைப்படி நுகர்வோர் 
தங்கள் சம்பளத்தில் ஒரு பகுதியைச் சிறிது காலம் கழித்துப் 
பின்னர் பெறுகிறார்கள் . அந்தச் சம்பளத்தின் ஒரு பகுதிக்குச் 

குறிப்பிட்ட காலத்திற்குப் பின் மீட்கப்படும் 
சேமிப்புப் பிணையங்களை வாங்கு கிறார்கள் . இவ்வாறு செய்யப் 
படுவதால் நுகர்வோரின் வாங்கும் சக்தி குறைக்கப்படுகிறது ; 
தேவை குறைகிறது , விலை மட்டம் குறைகிறது . வீக்கம் கட்டுப் 
படுத்தப் படுகிறது . பண அளிப்பைக் குறைப்பதற்கு இம் முறைப் 
படி செலாவணி நோட்டுகளை திரும்பப் பெற்றும் வங்கியிலுள்ள 
வைப்புகளை அப்படியே நிறுத்தி வைத்தும் அவைகளுக்குப் பதில் 
நீண்டகாலக் 

கடன் 

பிணையங்களை அரசு அளிப்பதுமாகும் 
என்று ஹாட்ரே கூறுகிறார் . போர்க்காலங்களில் வேண்டுமானால் 
கட்டாய சேமிப்பு முறையை அரசு கட்டாயப்படுத்தலாம் . ஆனால் 
சாதாரண காலங்களில் மக்களாகவே சேமிக்க முன் வர 
வேண்டும் . எம் முறையில் சேமிப்பு மனப்பான்மை வளர்க்கப் 
பட்டாலும் , அந்தச் சேமிப்பு , வருமான வரி அளவைப் பொறுத்துத் 
தான் அமையும் . 


சமமாக 


பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தால் உந்தப்பட்ட பணப் 
பெருக்கத்தைத் தவிர்ப்பதற்கு அத்தொகைக்குச் சமமாகப் 


224 


மேல்நிலைப் பணவியல் 


கடன் 


பொது மக்களிடமிருந்து அரசுக்கடன் பெறுதல் வேண்டும் . 

வங்கித் துறையில்லாத மற்றவர்களிடமிருந்து 
பெற்றால் தான் வீக்கத்தைக் கட்டுப்படுத்த முடியும் . மேலும் 
வீக்கத்தைக் கட்டுப்படுத்த அரசுக் கடன்கள் நிருவகிக்கப்பட 
வேண்டும் . ( debt managemcnt ) பழைய கடன்கள் முதிர்வடையும் 
காலத்தில் திரும்பி அளித்தால் வீக்கம் நிலவும் போது பணப் 
புழக்கம் இன்னும் அதிகமாகி வீக்கம் மேலோங்கும் . அதைத் 
தடுக்க பழைய கடன்கள் முதிர்வடையும் போது தீர்வு செய்யப் 
படாமல் புதுப்பிக்கப்பட வேண்டும் . வரவு செலவுத் திட்டத்தில் 
கிடைக்கும் உபரித் தொகையைக் கொண்டு அரசு மைய வங்கி 
யிடம் பெற்றிருக்கும் கடனைத்திருப்பி அடைக்கலாம் . 


உள்நாட்டுப் பொருளாதார வீக்கத்தைத் தடுக்க நாட்டுச் 
செலாவணி மிகையாக மதிப்பிடப்பட வேண்டும் . ( Over Valuation 
of Currency ) . அதாவது வெளி நாட்டுச் செலாவணிக்கு 
உள் நாட்டுச் செலாவணி மாற்றப்படும்போது கூடுதல் செல 
வாகும் . 

இதன் விளைவாக , முதலில் , ஏற்றுமதி குறையும் . 
ஏற்றுமதி குறைந்தால் உள் நாட்டுப் பணவருமானம் குறையும் . 
இரண்டாவதாக . இறக்குமதி கூடுதலாகும் ; இதனால் இறக்கு 
மதிச் 

செலவு அதிகரிக்கும் . மூன்றாவதாக , அயல் நாட்டுப் 
பொருள்கள் விலை மலிவாகக் கிடைப்பதால் உள்நாட்டு உற்பத்திச் 
செலவு தானாகவே குறையும் ; விலை மட்டம் குறையும் . உள் 
காட்டுச் செலாவணி மிகை மதிப்பிடப்படுவதால் ஏற்படும் நன்மை , 
அயல் நாடுகள் தங்கள் செலாவணியின் மதிப்பை மாற்றாம 
லிருக்கும் வரைக்குத்தான் . அயல் நாடுகளும் தங்கள் செலா 
வணியை மிகை மதிப்புச் செய்தால் , உள்நாட்டுச் செலாவணியின் 
மிகை மதிப்பால் எவ்வித இலாபமுமிருக்காது . 


( 3 ) பணவாக்க மற்ற நடவடிக்கைள் 


பணவாக்கமற்ற நடவடிக்கைகளில் ( அ ) உற்பத்தியைச் சரிக் 
கட்டல் (ஆ ) கூலிக் கொள்கை மாற்றம் ( இ ) விலைக் கட்டுப்பாடும் , 
பங்கீடும் ( Price control and rationing ) ஆகியவை அடங்கும் . 


( அ ) உற்பத்தியைச் சரிக்கட்டல் ( Output adjustment ) : 
வீக்கம் ஏற்படுவதற்குக் காரணம் 

காரணம் தேவையும் அளிப்பும் 
சமநிலையில் இல்லாததேயாகும் . தேவைக்கேற்ப உற்பத்தியை 
மிகுதியாக்கினால் விலை மட்டம் குறைக்கப்பட்டு வீக்கம் கட்டுப் 
படுத்தப்படும் . உற்பத்தியை அதிகரிப்பது என்பது எளிதான 


வாட்டம் 


225 


செயல் அல்ல . நாம் முன்பே பார்த்தபடி நாட்டில் நிறைவுடை 
வேலைவாய்ப்பு நிலை அடையுமுன் கூடுதல் முதலீடு செய்தாலும் 
உற்பத்தி பெருகாது . செலவுதான் கூடும் . அதன் விளைவாக , 
பண வருமான மும் கூடும் . விலை உயரத் தொடங்கும் . இருந் 
தாலும் (ஒரு சில பொருள்கள் , பணிகளின் உற்பத்தியை , முழு 
வேலை வாய்ப்பு நிலை அடைந்ததற்குப் பின்பும் பெருக்கலாம் . 
வீக்கம் கூடுதலாகவுள்ள துறைகளிலிருந்து மிகையான 
பத்திக் காரணிகளை வீக்கம் குறைவாக உள்ள துறைகளுக்கு 
மாற்றுவதன் மூலம் குறிப்பிட்ட பொருள்களையும் பணிகளையும் 
உற்பத்தி செய்ய முடியும் . இவ்வாறு உற்பத்திக் காரணிகளை மறு 
மாற்றம் செய்வதால் உற்பத்திச் செலவு கூடுதலாகாமல் 
பார்த்துக் கொள்ள வேண்டும் 
( ஆ ) கூலிக் கொள்கை மாற்றம் : 

போர்க் காலங்களில் விலை மட்ட உயர்வைத் தடுப்பதற்காகப் 
பணக் கூலியை ( money wages ) அரசு கட்டுப்படுத்தும் . கூலி 
உயர்த்தப்படுதல் வீக்கத்திற்கு ஒரு காரணமென்று முன்பே 
பார்த்திருக்கிறோம் . விலை மட்டமும் கூலியும் ஒன்றையொன்று 
தொடர்ந்து கொண்டு சென்று வீக்கச் சுழல் வடிவை (Inflation 
spiral ) உண்டாக்கும் . போர் ஓய்வுக்குப் பின் சாதாரண காலங் 
களில் பண உயர்வுக் கோரிக்கையைத் தடுக்க முடியாது . அதுவும் 
தொழிலாளர் சங்கம் சக்தி வாய்ந் 

வாய்ந்ததாக 

இருந்தால் 
உயர்த்தப்படும் . எனவே , ( வீக்கத்தைத் தடுக்க வேண்டு 
மென்றால் கூலி , சம்பள உயர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும் . 
அதே போழ்து தொழில் முயல்வோருக்கு நிகர லாபம் அதிகரிக் 
காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் . இலாப மிகுதியினால் கூலி 
உயர்வை அனுமதிப்பதில் தவறில்லை . எப்படி இருந்தாலும் 
அரசுக்கும் , தொழிலாளர்களுக்கும் நல்லுறவு இருந்தால் தான் 
வீக்கத்தைக் கட்டுப்படுத்த முடியும் . 2 
( இ ) விலைக் கட்டுப்பாடும் பங்கீடும் : 

வீக்கத்தின் அறிகுறி விலை மட்ட உயர்வாகும் . ) இரண்டாவது 
உலகப் போர் காலத்தில் பல நாடுகள் விலை மட்டத்தைக் கட்டுப் 
படுத்தின . ஒரு 

சில 

நாடுகள் போர் ஓய்வுக்குப் பின்னும் 
தொடர்ந்து விலைக் கட்டுப்பாட்டுக் கொள்கையைக் 
பிடித்தன . ( விலை கட்டுப்படுத்தப்படுவதால் பொருள்களின் விலை ஒரு 
குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உயராது . இதனால் இலாப வேட்கை , 
ஓடும் வீக்கம் தடை செய்யப்படும் . விலை கட்டுமானப் போக்கை 
கீன்ஸ் விரும்பவில்லை . ஏனென்றால் வாங்குந் திறனுக்கும் உற்பத் 
திக்கும் சமநிலை கொண்டு வரப்படுவதில்லை எனக் கூறுகிறார் . ) 

15 


கூலி 


கடைப் 


226 


மேல்நிலைப் பணவியல் 


பானதாக 


விலைக் கட்டுமானப் போக்கால் தேவை மிகுதியாகும் ; கடை வீதி 
யெல்லாம் வரிசைகள் ( Queucs ) தென்படும் . நீதியற்ற வழங்கல் 
அளிக்கப்படும் . விலைக் கட்டுமான நடவடிக்கை, வீக்கத்திற்கு 
ஒரு அற்பமான , பழமையான முறை எனக் கீன்ஸ் கூறுகிறார் . 
விலைக் கட்டுப்பாட்டுக் கொள்கை கோட்பாடு அளவில் சிறப் 

இருந்தாலும் அதை நடைமுறைக்குக் கொண்டு 
வருவதில் அரசுக்கு மிகையான சிக்கல்கள் இருக்கும் . விலைக் 
கட்டுப்பாட்டு அதிகாரிகள் திறமையானவர்களாகவும் , நம்பிக்கை 
யுடையவர்களாகவும் இருந்து தங்கள் கடமைகளை 
வேண்டும் . இல்லையேல் கள்ளச்சந்தை உண்டாக வழியுண்டு . 
பொருளாதாரச் சீர்கேடு தலை தூக்கும் . விலை கட்டுப்படுத்தப் 
பட்டு நுகர்வோருக்குப் பங்கீடு முறையில் அளிப்பும் வழங்கப் 
பட்டால் பற்றாக்குறை பொருள்களின் அளிப்பு நெறிப்படுத்தப் 
படும் . மிகையான நுகர்வு தடுக்கப்பட்டுச் சேதமும் குறைக்கப் 
படும் ; மாற்றுப் பொருள்களுக்கும் தேவையைத் திருப்பி விட 
முடியும் . இதனால் வீக்கம் கட்டுப்படுத்தப்படும் . இந்தப் பங்கீட்டு 
முறை மூலம் நுகர்வோரின் தேவை வரையறுக்கப்படுவதால் 
நுகர்வோரின் சுதந்திரம் பறி போகிறது எனக் கீன்ஸ் குறை 
கூறுகிறார் . 


13. பணமும் வாணிபச் சுழலும் 


( MONEY AND THE TRADE CYCLE ) 


வாணிபச் சுழல் 


கின்றன . 


வாணிபத்தில் ஏற்படும் அலைவுகளே வாணிபச் சுழல் எனப் 
படும் . அச்சுழல் அலைவுகள் 19 மற்றும் 20 - ஆம் நூற்றாண்டு 
களின் முனைப்புக் கூறுகள் ( features ) 

என்றே 

கூறலாம் . 
1792 முதல் 1913 வரை வாணிபப் பூரிப்பு ( செழிப்பு ) ( boom ) 
ஏறத்தாழ எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்பட்டிருக்கிறது . 
இரண்டு பூரிப்புக்காலங்களுக்கிடையில் மந்தம் ( dipression ) 
நிலவியிருக்கின்றது . ஆனால் பூரிப்போ . மந்தமோ சில காலத் 
திற்கு நிலைத்திருந்ததில்லை . மாறி மாறி இடம் பெற்றிருக் 

இப்படி , ஒழுங்காகக் குறிப்பிட்ட இடைவெளிக் 
காலத்தில் இடம்பெற்ற அவைகள் , இருபதாம் நூற்றாண்டில் 
இரண்டு உலகப் போர்களின் விளைவாக ஒழுங்கற்றுச் சுழலத் 
தொடங்கின . 1913 - க்கு முன்னர் முழு வேலை மட்ட நிலையை 
எய்தாத பூரிப்புக் காலங்களைவிட இரண்டு உலகப் போர்க்காலங் 
களின் முழு வேலை மட்ட நிலை நிலவுதல் காணப்பட்டது . முதல் 
உலகப்போரை ( 1914-18 ) அடுத்து இங்கிலாந்தில் வேலையின்மை 
நிலை தொடங்கிற்று . வியாபார மந்தம் ஏற்பட்டது . ஆனால் 1920 
ஆண்டுகளில் ( 1920 - ல் ) உலகில் ஏனைய நாடுகள் குறிப்பாக , 
அமெரிக்க நாடுகள் பூரிப்புக் கட்டத்திலேயே இருந்தன . இங்கி 
லாந்தில் வியாபாரச் சரிவு ஏற்பட்ட தற்கு முக்கிய காரணம் 
வாட்டநிலைக் கொள்கை கடைபிடிக்கப்பட்டதாலும் அமெரிக்க 
டாலருக்குச் சமமாக ஸ்டெர்லிங் மதிப்பை உயர்த்திப் பொன் 
திட்டத்தை நிலை நிறுத்த முற்பட்டதாலுந்தான் . மந்த நிலை 
உலக முழுவதிலும் 1930 - ல் வியாபித்திருக்கும் போது இங்கி 
லாந்தின் பொருளாதார நிலை இன்னும் மோசமடைந்தது . 1935 - ல் 
நிலைமையில் சிறிது முன்னேற்றம் காணப்பட்டது . பூரிப்பு 
காலத்தின் இளந்தளிர் மட்டும் கண்ணுக்குப் புலப்பட்டது . 
ஆனால் அப்பூரிப்பும் வெகு விரைவில் சரிவு செய்யப்பட்டதால் 
- மறைந்து விட்டது . 


228 


மேல் நிலைப் பணவியல் 


ஆனால் 


நிலைமை 


1939 - ல் இரண்டாம் உலகப்போர் தொடங்கியவுடன் 
நாடு முழு வேலை 

அளவு 

நிலையை மீண்டும் அடைந்தது . 
போர் ஓய்வுக்குப் பின் மீண்டும் சரிவு ஏற்பட்டு மந்தம் நிலவத் 
தொடங்கியது . 

1945 - ல் 

மாறி முழு 
வேலை மட்ட நிலையை நாடு அடைந்தது . அவ்வாண் 

நாடு அடைந்தது . அவ்வாண்டிலிருந்து 
தொடர்ந்து முழு வேலை மட்ட நிலை நிலவி வருகின்றது . இருப் 
பினும் இடையிடையே புறக்கணிக்கத் தக்க அளவில் வேலை 
யில்லா நிலை ஏற்பட்டிருக்கின்றது . 

அமெரிக்க 

நாடுகளிலு ம் 
1945 - க்குப் பின்னர் தொடர்ந்து முழு வேலை மட்ட நிலை இருந்து 
வருகின்றது . இத்தாலிய 

நாட்டில் 1950 

ஆண்டுகளில் 
முழு வதும் வேலையில்லா 
வேலையில்லா நிலை தான் 

நிலை தான் இருந்து வந்திருக்கிறது . 
இப்படியாக , இருபதாம் நூற்றாண்டின் முதல் 50 ஆண்டுகளை 
எடுத்துக் கொண்டால் மந்த நிலை நெடுங்காலத்திற்கு இடம் 
பெற்றிருப்பது அறிய வரும் . 


உலகில் பொருளாதார வளர்ச்சியின் கடந்த கால வரலாற்றை 
ஒப்பிட்டு நோக்கினால் அவை சீராக அமையாமல் ஏற்ற இறக்கங் 
களுடன் அமைந்திருப்பது தெரிய வரும் . ஆனால் அவ்வேற்ற 
இறக்கங்களுக்கு ஒரு நியதி இருக்க வேண்டுமென்ற அவசிய 
மில்லை . இருந்தாலும் ஒரு வாணிபச் சுழலில் பல கட்டங்கள் 
( Phases ) உள்ளன . அவைகளை வெளிப்படுத்தும் அளவுக்கு ஒரு 
மாதிரி வாணிபச் சுழலை விளக்குவோம் : 


பூரிப்பு 


( upper turning point ) 
மேல் மாற்றுப் புண்ணி 
சரிவு 

மு.வே 
மந்தம் 
நீட்சி 

தேக்கம் 
கீழ்மாற்றப்புள்ளி ( ower turning point ) 
மேல்வீச்சு 

கீழ்வீச்சு 
( upsuring ) 

( Douanawin ) 

மாதிரி வாணிபச் சுழல் / 
மேலே குறிப்பிடப்பட்டுள்ள படத்தில் வாணிபச் சுழலின் 
பல கட்டங்கள் காணப்படுகின் 

றன . மு . வே . 

கோடு முழு 
வேலை மட்ட நிலையைக் குறிக்கிறது . இக்கோட்டிற்கு மேல் 
பொருளாதாரப் பூரிப்பும் , கீழே பொருளாதார மந்தமும் காணப் 
படுகின்றன . வாணிபச் சுழல் ஒரு தொடர் நிகழ்ச்சி யாதலால் 


படம் 


*** -** M ET - 

PART-- --- 14 " 


N - I 1-4.sf 


அது செல்லும் 

காண்கிறோம் . பொருளாதாரத் துறையில் 
பணமும் வாணிபச் சுழலும் 

229 
அஃது எங்கு தொடங்குகின்றதென்பதைச் சுட்டிக்காட்ட முடியாது . 
இருந்தாலும் , வாணிபச் சுழலின் கீழ் மாற்றப் புள்ளிலிருந்து 
தொடங்குவது வழக்கமாகும் . 
ஒரு மாதிரிச் சுழல் ( A model cycle ) 

வாணிபச் சுழல் என்றால் என்ன , அதன் தன்மைகள் எவ்வாறு 
இருக்கும் என்பனவற்றை முன்னர் சுருக்கமாகக் கண்டோம் . 
தற்போது நாம் ஒரு 

வாணிபச் சுழலை மாதிரியாக எடுத்துக் 
கொண்டு எவ்வாறு வாணிபச்சுழலின் ஒரு நிலை அடுத்தடுத்த 
நிலைகளுக்கு மாறிச் சென்று சுழற்சியை பூர்த்தியாக்குகிறது 
என்பதைக் 

காண்போம் . வாணிபச் சுழலில் எந்த நிலையும் 
அடுத்த நிலையை அடையாமல் நிலைத்திடுவதில்லை . வாணிபச் 
சுழலின் ஒரு நிலையில் நிலவும் பொருளாதாரச் சக்திகள் உந்து 
விசை பெற்று ( Gain momentum ) அந்தக் குறிப்பிட்ட நிலையை 
அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லுகின்றன . அந்த அடுத்த நிலை 
வட்டத்தில் அதற்கு அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லப்படு 
கிறது . இவ்வாறு ஒரு நிலை வெவ்வேறு நிலைகளுக்கு மாறி 
வட்டத்தை பூர்த்தி அடையச் செய்கின்றது . இதற்கான காரண 
விளக்கங்களை ஒரு மாதிரிச் சுழல் கொண்டு பார்க்கலாம் . 
கீழ்த்திருப்பு முனை ( The lower turing point ) 
நாம் வாணிபச் சுழலினைக் கீழ்த்திருப்பு முனையிலிருந்து ஆரம் 

போக்கை 

ஆராயலாம் . கீழ்த் திருப்பு 
முனை என்பது பொருளாதார மந்த நிலை மறைந்து மீட்சி 
நிலையின் ஆரம்பக் கட்டத்தைக் குறிப்பதாகும் . மந் நிலையில் 
பொருளாதார 

நடவடிக்கைகள் மிகவும் கீழ் நிலை யில் 
இருக்கின்றன . இதன் காரணமாகச் சமுதாயத்தின் வருமானம் 
மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ளது . நுகர்ச்சி நாட்டம் அதிக 
மாகக் குறைந்து நாட்டின் சக்தியுள்ள தேவை ( Efiective demand ) 
குறைவாக இருக்கிறது . இந்த நிலையில் இலாப வாய்ப்புகள் 
மிகவும் குறைவாக இருப்பதால் சமுதாயத்தின் மொத்த முதலீடு 
மிகத் தாழ்ந்த நிலைக்கு வந்து விடுகிறது . உற்பத்திக் காரணிகள் 
வேலையின்றி அவதியுறுகின்றன . சுருங்கக் கூறின் , சமுதாயம் 
ஒரு மோசமான 

பொருளாதார 

நிலையில் சிக்கி அல்லற் 
படுகிறது . சமுதாயத்தின் உற்பத்திச் சக்தி அதிகமாக இருப் 
பினும் அச் சக்திகள் பயன்படுத்தப்படாததால் குறைந்த உற்பத்தி 
நிலையைக் 

காணப் 
படும் ஆச்சரியங்களில் இதுவும் ஒன்றாகும் . ஆச்சரிய மென்றாலும் 
உண்மையும் ஆகும் . இந்த மோசமான நிலையிலிருந்து விடுபடும் 


பித்து 


230 


மேல்நிலைப் பணவியல் 


ஆரம்ப நிலையைத்தான் நாம் இங்கு கீழ்த்திருப்புமுனை என்கிறோம் . 
இது எதனால் ஏற்படுகிறது என்பதைக் காண வேண்டும் . 


மந்த நிலையிலிருந்து பொருளாதாரம் விடுபட்டு கீழ்த்திருப்பு 
முனை ஏற்படுவதற்கு பல காரணிகளின் சேர்க்கைக் காரணமாக 
அமைகின்றது . உற்பத்தி நிலையிலும் , பண நிலையிலும் பொரு 
ளாதாரம் ஒரு மீட்சி நிலையை அடையத் தயாராக இருப்பதை 
நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் . பயன்படுத்தப்படாத 
தொழில் உற்பத்திச் சக்திகள் , வேலையின்றியிருக்கும் உழைப்புச் 
சக்திகள் பெரிய அளவு முதலீட்டிற்கான வாய்ப்புக் கூறுகளைக் 
கொண்டுள்ளன . வங்கி அமைப்புகளில் தேக்க முற்றுக் கிடக்கும் 
பெரிய அளவு நீர்மைப் பணம் சமுதாயத்தில் கடன் அளிப்பைப் 
பெரும் நெகிழ்ச்சித் தன்மை உடையதாக மாறுகிறது . 


அடுத்து முதலீட்டுத் தேவையில் ஓர் மீட்சியை அனுமானம் 
செய்து கொள்வோம் . 

எந்திர 

சாதனங்கள் மாற்றப்பட்ட 
வேண்டிய அவசியத்தின் காரணமாக மொத்த முதலீட்டில் ஒரு 
அதிகரிப்பு ஏற்படலாம் . தேய்மானம் அடைந்த எந்திர சாத 
னங்கள் மாற்றப்படுவதைத் தள்ளிப் போட்டுக் கொண்டே செல்ல 
முடியாது ; இருக்கும் சாதனங்களின் அளவு குறைந்து கொண்டே 
செல்வதையும் அனுமதிக்க முடியாது ; பழுது அடைந்ததைச் சரி 
செய்யாமல் இருக்க முடியாது ; இவைகளின் 

காரணமாக 
முதலீட்டுப் பொருள்களுக்கான தேவை திரும்ப அதிகரிக்க 
ஆரம்பிக்கும் ; இதுபோல நுகர்வோர் உற்பத்திப் பொருட் 
களுக்கும் தேவை அதிகரிக்கும் . தேவை அதிகரிப்பின் காரண 
மாக விலைகள் உயரத் தொடங்கும் . புதிய புத்தமைப்புகளில் 
முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் வசீகரமாக இருக்கும் . 
பல பெரும் வணிகச் சுழல்களின் வரலாற்றை நோக்குமிடத்து 

தொழிற்சாலைகள் தோன்றியிருப்பதைக் 
காணலாம் . 


வ் 


வகையான பல 


கடன் 


மீட்சி எப்போதும் 

விரிவாக்கத்தோடு சம்பந்தப் 
படுத்திக் கூறப்படும் . நடப்பு சேமிப்பு , பணப் பதுக்கீடு மற்றும் 
புதிய பணவாக்கம் இவற்றிலிருந்து கடன் நிதி அளிக்கப்படு கிறது . 
கடன் நிதிக்கு நடப்பு சேமிப்பு ஒரு நல்ல தோற்றுவாயாக இருக்க 
முடியாது . ஏனெனில் சமுதாயத்தின் வருமானம் குறைவாகை 
யால் சேமிப்பு நாட்டம் மிகவும் குறைவாகவே இருக்கும் . ஆனால் 
மீட்சிசி காலத்தில் முன்பு பதுக்கப்பட்ட பணம் வெளியிடப்படும் ; 
தற்போது பத்திரங்கள் பொருட்கள் பணத்திற்குப் பதிலாகவே 
விரும்பப்படுகின்றன . பத்திரங்களின் (Securities ) விலை அதி 


பணமும் வாணிபச் சுழலும் 


231 


கரிக்கும் ; 

என வே வட்டி விகிதம் குறையத் தொடங்கும் . 
எனினும் வணிகச் சுழற்சியின் இந்த நிலையில் கடன் நிதியின் 
அளிப்பு முக்கியமாக கடனாக்கத்திலிருந்து தான் ( Credit - creation ) 
வருகிறது . மந்த காலத்தில் பணம் பதுக்கப்படுவது மட்டு 
மல்லாமல் கடனைத் தீர்ப்பதன் மூலம் அழிக்கவும் படுகிறது . 
கடனடைப்பின் 

வணிக வங்கி மற்றும் மத்திய 
வங்கிகளின் பண இருப்பின் அளவு மிகவும் அதிகமாக இருக்கும் . 
இதனால் மிகவும் குறைந்த வட்டி வீதத்தில் கடன் நிதியின் 
அளிப்பு மிகவும் நெகிழ்ச்சியுடையதாக இருக்கும் . 


காரணமாக 


பொருள் உற்பத்தித் துறையை எடுத்துக்கொண்டால் உற் 
பத்திச் சாதனங்களும் உழைப்பும் வேலையின்றிச் சோம்பிக் கிடக் 
கின்றன . பலதரப்பட்ட தொழில்களில் உழைப்பு வேலையின்றி 
இருக்கிறது . தற்போது உழைப்பின் அளிப்பு அதிக நெகிழ்ச்சி 
உடையதாக இருக்கிறது . ஊதியத்தில் அதிகரிப்பு இல்லாம 
லேயே பல தொழில்களில் உழைப்பாளர்களின் எண்ணிக்கை 
அதிகரிக்கலாம் . பல நிறுவனங்கள் தகு அளவு ( Optimum level ) 
உற்பத்திக்குக் குறைந்த நிலையிலேயே செயல்பட்டு வந்திருப்பதால் 
பயன்படுத் தப்படாத தொழில் சக்திகள் இருக்கின்றன . இந்த 
நிலையில் உற்பத்தி உயரும் போது முதன்மைச் செலவு பல பொருட் 
களின் மீது பரவலாக்கப்படுவதால் தனி ஒரு பொருளின் ஆக்கச் 
செலவு குறைந்து இலாபம் உயரத் தொடங்கு கிறது . 

குறைந்த வட்டி விகிதம் . குறைந்த ஊதியம் . குறைவான 
ஆக்கச் செலவு போன்ற அனைத்துக் காரணிகளும் முதலீட்டு 
வாய்ப்பினை அதிகரிக்கச் செய்கின்றன . எதிர்பார்க்கப்பட்ட 
இலாபம் வட்டி விகிதத்தைவிட அதிகமாக இருக்கும் நிலையில் 
முதலீடு அதிகரிக்கச் செய்கிறது . கீழ்த் திருப்பு முனையில் வட்டி 
விகிதம் லாப விகிதத்தைவிடக் குறைவாக இருக்கும் நிலையே 
இருக்கிறது . இதன் காரணமாக சுழற்சியின் அடுத்தகட்டமாகிய 
அதிக அளவு முதலீட்டுக் காலம் விரைந்து ஏற்படத் தொடங்கு 


கிறது . 


மேல் வீச்சு ( The upswing ) 

பதுக்கல் மற்றும் புதிதாக ஆக்கப்பட்ட பணத்தின் துணை 
கொண்டு முதலீடு பெருக்கப்படுவதால் நாட்டு வருமானம் உயரத் 
தொடங்குகிறது . நாட்டில் புதிய முதல் சொத்துகள் ஆக்கப் 
படுகின்றன . புதிய தொழிற்சாலைகள் , எந்திர சாதனங்கள் , சாலை 
அமைப்பு , இரயில் அமைப்பு , கட்டடங்கள் போன்றவை புதிதாகப் 
படைக்கப்படுகின்றன . இவ்வகையான முதலீட்டுப் பொருள்களை 


232 


மேல்நிலைப் பணவியல் 


உற்பத்தி செய்யும் தொழில்களில் நிறைய உழைப்பாளர்கள் 
வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர் . இவர்கள் தாங்கள் பெறும் 
வருமானத்தில் பெரும் பகுதியை நுகர்வுப் பொருட்களுக்குச் 
செலவிடுவர் . தொழிலாளர்களிடையே சேமிப்பு நாட்டம் 
பொதுவாகக் குறைவாக இருக்கும் . தொழிலாளர்களால் செல ) 
விடப்படும் வருமானம் மற்றவர்களுக்கு வருமான மாகி , மீண்டும் 
அவர்கள் செலவிடும்போது அது மற்றவர்களுக்கு வருமானப் 
மாகிறது . இது தொடர்ச்சியாகச் சென்று மொத்த வருமா 
னத்தை பல மடங்காக்குகிறது . இந்த விளைவைத்தான் பெருக்கி 
விளைவு ( Multiplier effect ) என்கிறோம் . 


முதலீடு பெருகி நாட்டு வருமானம் கூடுவதால் நாட்டின் 
மொத்த நுகர்ச்சி அதிகரிக்கிறது . இந்த 

அதிகப்படியான 
நுகர்ச்சியைப் பூர்த்தி செய்ய நுகர்ச்சிப் பொருளின் உற்பத்தியைக் 
கூட்ட வேண்டும் . வணிகச் சுழலின் மேல் நிலையை நெருங்க 
நெருங்க தொழில்கள் முழு அளவுத் திறனில் இயங்கிக் கொண் 
டிருக்கும் . எனவே அதிகமான நுகர்வுப் பொருள்களை உற்பத்தி 
செய்ய அவற்றின் சக்தி போதுவதில்லை . எனவே புதிய தொழிற் 
சாலைகள் , எந்திரக் கருவிகள் படைக்கப்பட வேண்டிய நிலை 
ஏற்படுகிறது . பொருட்களுக்கான தேவை பெருகுவதால் 
விலையும் உயரத் தொடங்குகிறது . இந்த விலை உயர்வு இலாப 
வாய்ப்பினை அதிகப்படுத்து கிறது . எனவே புதிய முதலீடுகள் 
அதிகரிக்கும் . இவ்வாறு நுகர்ச்சி 

இவ்வாறு நுகர்ச்சி அதிகரிப்பின் விளைவாக புதிய 
முதலீடுகள் பலமடங்கு அதிகரிப்பதை நாம் வேகப்படுத்தி விளைவு 
( Acceleration effect ) என்கிறோம் . 


பல 


முதலீடு பெருகி வருமானம் மடங்கு கூடுகிறது ; 
வருமானம் அதிகரிப்பால் நுகர்ச்சி அதிகரித்து முதலீடு விரிவடை 
கிறது . திரும்பவும் முதலீட்டு விரிவால் வருமானம் உயர்ந்து 
பிறகு நுகர்ச்சி அதிகரித்துப் பிறகு முதலீடு கூடுகிறது . இவ்வாறு 
பெருக்கி , வேகப்படுத்தி இவைகளின் கூட்டு விளைவால் சுழலின் 
மேல்வீச்சு அதிக சக்தியைப் பெற்றுப் பொருளாதாரத்தைச் 
சுழலின் உச்சகட்டமாகிய செழிப்பு நிலைக்கு ( Boom ) எடுத்துச் செல் 
கிறது . செழிப்பு நிலையில் உற்பத்திக் காரணிகள் முழு வேலை 
நிலையை அடைகின்றன . பொருளாதார நடவடிக்கைள் 
நிலையில் இருக்கின்றன . நாட்டின் வருமானம் உயர்ந்த எல்லையை 
எட்டுகிறது . 

இவ்வாறு மந்த நிலையில் இருந்த பொருளாதாரம் , படிப் 
படியாக முதலீடு உயரத் தொடங்கியதன் காரணமாக மீட்சிநிலை 
ஏற்பட்டு மீட்சி நிலையிலிருந்து பொருளாதார சக்திகள் ஒரு வேக 


pr 


ta 


நிலையில் அரசு கடன் ஆக்கத்தைக் கட்டுபடுத்தத் தொடங்கும் . 
பணமும் வாணிபச் சுழலும் 

233 
நிலையை அடைந்து பொருளாதார செழிப்பு அல்லது பூரிப்பு 
மட்டத்தை எய்துகிறது . 
சரிவும் மந்தமும் ( Recession and Depression ) 

செழிப்பின் உச்சக்கட்டத்தில் பொருளாதாரம் முழு வேலை 
நிலை எய்துகிறது . அப்போது உற்பத்தியாளர்கள் முதலீட்டை 
மேலும் மேலும் அதிகரிக்கின்றனர் . விலைகள் உயர்ந்து செல்வ 
தால் எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் ( prospective yields ) அதிக 
மாக இருக்கும் . முதலின் இறுதி நிலைத்திறன் அதிகமாக இருக்கும் . 
எனவே முதலீடு அதிகரிக்கிறது . ஆனால் முழு வேலை நிலையில் 
பண முதலீடு தான் அதிகரிக்குமேயொழிய உண்மை முதலீடு 
அதிகரிக்க முடியாது . மூலதனப் பொருள் உற்பத்தியில் அதிக 
முதலீடு ஏற்பட்டால் நுகர்வுப் பொருள் உற்பத்தியில் முதலீடு 
குறையும் ; அல்லது நுகர்வுப் பொருள் உற்பத்தியில் முதலீடு 
அதிகரித்தால் மூலதனப் பொருள் உற்பத்தியில் முதலீடு குறையும் . 
ஏனெனில் ஒரு தொழிலில் அதிகக் காரணிகளை , உதாரணமாக 
உழைப்பாளர்களை வேலையில் அமர்த்த வேண்டுமென்றால் பிற 
தொழில்களில் வேலையில் அமர்ந்திருக்கும் உழைப்பாளர்களைத் 
கொணர வேண்டும் . இவ்வாறு ஒரு தொழிலின் விரிவாக்கம் 
மற்றொரு தொழிலை பாதிக்கும் ; பொருளாதாரம் ஒரு சமன் கேடு 
நிலையை அடைகிறது . 

உற்பத்தியாளர்களுக்கிடையே இன்ப நோக்கு ( Optimism ) 
நிலவுகிறது . இதன் காரணமாக முதலீடு மிகவும் அதிகரிக்கும் . 
உண்மை முதலீடு அதிகரிக்க முடியாது . என வே அதிகரிப்பது 
பண முதலீடுதான் . முழு வேலை நிலையில் பண முதலீடு அதிகரிப் 
பதால் உற்பத்தியாளர்களிடையே உற்பத்திக் காரணிகளைப் 
பெறுவதில் கடும் போட்டி நிலவும் . இதனால் உற்பத்திக் காரணி 
களுக்குக் கொடுக்கப்படும் ஊதியம் அதிகரித்து ஆக்கச் செல 
வுகள் கூடும் . எனவே விலைகள் உயரத் தொடங்கு கின்றன. இந்த 


மத்திய வங்கி வட்டி விகிதத்தைக் கூட்டும் . இதைத் தொடர்ந்து 
மற்ற வணிக வங்கிகள் வட்டியை உயர்த்தும் . அரசு வெளிச்சந்தை 
நடவடிக்கை ( Open market operation ) மூலம் பண அளவைக் 
குறைக்க ஆரம்பிக்கும் . கடன் கட்டுப்பாடு உற்பத்தியாளர்களின் 
மனப் போக்கை மாற்ற ஆரம்பிக்கிறது . நுகர்வோர் நுகர்ச்சியைச் 
குறைக்க ஆரம்பிப்பர் ; பழைய கடன்கள் அடைக்கப்படுகின்றன . 
விலைகள் சரிய ஆரம்பிக்கின்றன . உற்பத்தியாளர்களின் மன நிலை 
இன்ப நோக்கிலிருந்து துன்ப நோக்கை அடைகிறது . 

கடன் 


234 


மேல்நிலைப் பணவியல் 


கட்டுப்பாடு , விலைகளின் சரிவு இலாப வாய்ப்பை நீக்குகின்றன . 
என, வே முதலீடு குறையத் தொடங்குகிறது . 


முதலீடு குறைவதால் நாட்டு 

வருமானம் குறைந்து 
நுகர்ச்சியும் குறைகிறது . இதனால் பெருக்கியும் வேகப்படுத்தியும் 
பின்நோக்கி செயல்படத் தொடங்குகின்றன . 

இந்த நிலையில் 
பொருளாதாரத்தின் சமநிலை கேடுறுகிறது . பொருளாதாரம் 
சரிவுத்தன்மை அடைகிறது . 


கின்றன . 


கார 


சரிவு நிலையில் பொருளாதாரம் மேலும் மோசமான 
தன்மையை அடைந்து மந்த நிலையை அடைகிறது . மொத்தத் 
தேவை குறைவதால் தொழில் நிறுவனங்கள் உற்பத்தியைக் 
குறைத்து முழுச் சக்திக்குக் குறைந்த நிலையில் செயல்படுகின்றன . 
குறைவான உற்பத்திக்குக் குறைவான காரணிகளே கோரப்படு 

எனவே உழைப்பு மற்ற காரணிகள் வேலை நீக்கம் 
பெறுகின்றன . வேலை நீக்கத்தால் 

ணிகளின் வருமானம் 
இழக்கப்படுகிறது . இதனால் பொருள்களுக்கான தேவை மேலும் 
குறைந்து தொழில் நிறுவனங்களின் உற்பத்தியை மேலும் 
குறைக்கும் ; உற்பத்திக் குறைப்புக் காரணிகளை வேலையிலிருந்து 
விரட்டும் . இந்த நிலையில் தொழில் நிறுவனங்கள் எந்திர 
சாதனங்களைப் பழுது பார்ப்பதோ , செயலிழந்த எந்திரங்கள் 
மாற்றப்படுவதோ இல்லை . புதிய எந்திரங்கள் வாங்குவதுபற்றிய 
பிரச்சினையே கிடையாது . இதனால் மூலதனப் பொருட்களை 
உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் உற்பத்தி அறவே நிறுத்தப் 
பட்டுச் செயலிழந்து விடுகின்றன . மூலதனப் பொருட்கள் உற்பத்தி 
செய்யும் நிறுவனங்களின் தொழிலாளர்கள் பாதிக்கப்படு கின்றனர் . 
வங்கியின் ரொக்க இருப்பு அதிகரித்து வட்டி விகிதம் குறைவாக 
இருப்பினும் இலாப விகிதம் அதைவிடக் குறைவாக இருக்கிறது . 
உற்பத்தியாளர்களின் மன நிலையும் துன்ப நோக்குடையதாக 
மாறி விடுகிறது . இதன் காரணமாக நாட்டின் மொத்த முதலீடு 
மிகவும் குறைந்த நிலையை அடைந்து பொருளாதார நடவடிக்கை 
களும் நாட்டு வருமானமும் மிகத் தாழ்ந்து விடுகின்றன . 
பொருளாதாரத்தில் வேலையின்மை அதிகமாகக் காணப்படுகிறது 
பொருளாதாரம் மந்த நிலையில் சிக்குண்டு அவதியுறுகிறது . 


இந்த மந்தநிலை பொருளாதாரத்தில் நிரந்தரமாக இருக்கப் 
போவதில்லை . மந்த நிலை மாறித் திரும்பவும் மீட்சி நிலை ஏற்படும் . 
மீட்சிநிலை வேகமடைந்து பொருளாதார பூரிப்பு நிலை ஏற்படும் . 
இவ்வாறு வணிகச் சுழற்சியில் ஒரு நிலைமாறி அடுத்த நிலையை 
அடைகிறது . சுழற்சி ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் . 


பணமும் வாணிபச் சுழலு 


235 


அரசின் 


முடிவு ( Conclusion )) 

வாணிகச் சுழற்சி பற்றிய இந்த ஆய்விலிருந்து நாம் பெறும் 
உண்மை என்னவெனில் முதலாளித்துவ அடிப்படையில் அமைந்த 

பொருளாதாரத்தில் இந்த வாணிகச் சுழற்சி தவிர்க்க 
இயலாத ஒன்றாகும் என்பதே . தொழில் சுதந்திரம் உள்ள சமுதா 
யத்தில் தனியார் துறை இலாபக் குறிக்கோளோடு இயங்கும் . 
இலாபம் உண்டெனில் முதலீடு அதிகரிக்கும் ; இலாபம் இல்லை 
யெனில் முதலீடு குறையும் அல்லது மறையும் சமுதாயத்தில் 
இவ்வாறு முதலீடு குறைவதும் கூடுவதும் நல்ல தல்ல . இந்த 
நிலைமாறி 

பொருளாதாரம் நிலை பட வேண்டுமாயின் 
கட்டுப்பாடு அவசியம் . மந்த நிலை மாறி மீட்சி ஏற்பட வேண்டின் 
முதலீட்டுத் துறையில் அரசின் குறுக்கீடு அவசியம் எனக் கீன்ஸ் 
கூறுகிறார் . அவர் தத்துவப்படி முதலாளித்துவ நாட்டில் அரசின் 
ஈடுபாடில்லாமல் முழு வேலை நிலையை அடைய முடியாது . அரசாங்கம் 
இலாபநோக்குடையதல்ல . எனவே மந்த காலத்தில் இலாபம் 
இல்லையெனினும் அரசு அதிக அளவு பொதுப்பணிகளில் முதலீடு 
- செய்யும் . அரசின் நோக்கம் தனி நலமல்ல , பொதுநலமாகும் . 
அரசின் முதலீட்டால் மொத்தத் தேவை உயர்ந்து பொருட்களின் 
விலை உயரும் . தனியார் முதலீடு செய்யாமலிருந்ததை ஈடு 
செய்யும் வகையில் பொது முதலீடு ஏற்படுகிறது . இதையே 
ஈடு செய்யும் பொதுச் செலவென்பர் ( Compensetary pnblic 
expenditure ) . பொது முதலீட்டால் விலைகள் உயரும் போது 
தனியார் முதலீட்டிற்கு இலாப வாய்ப்பு ஏற்படுகிறது . எனவே 
தனியார் முதலீடு சமுதாயத்திற்கு வருகிறது . இவ்வாறு மீட்சி 
நிலையில் அரசின் முதலீடும் தனியார் முதலீடும் சேர்ந்து நாட்டு 
வருமானத்தையும் வேலையையும் விரைவாக உயர்த்தும் . ஆனால் 
அரசாங்கம் படிப்படியாகத் தன்னுடைய முதலீட்டைக் குறைத்துக் 
கொள்ள வேண்டும் . இல்லையெனில் மொத்த முதலீடு தேவைக்கு 
மேல் அதிகரித்துச் சமுதாயத்தில் வீக்கத்தை ஏற்படுத்தி விடும் . 
இந்த நிலையில் அரசின் பொறுப்பு விரைந்து அதிகரிக்கும் , 
தனியார் 

முதலீட்டை நெறிப்படுத்துவதாகும் . இவ்வாறு 
முதலாளித்துவ நாட்டில் ஏற்படும் வணிகச் சுழற்சியைக் கட்டுப் 
படுத்துவதில் அரசு பெரும் பங்கு வகிக்கிறது . அரசு கட்டுப் 
பாடில்லாவிட்டால் சுழற்சி தொடர்ந்து ஏற்பட்டுப் பொருளாதா 
ரத்தைச் சீர்குலைத்து விடும் . 


| 


எதிர்பார்க்க முடிவதில்லை . இன்னும் 

14. பணவாக்கக் கைக்கோள் 

( Monetary Policy ) 
பண்டமாற்று முறையை அடுத்துப் பணம் கையாளப்பட்ட 
போது பணம் ஒரு மாற்றுச் சாதனமாகவும் மதிப்பளவாகவும் 
செயல்பட்டு நடு நிலையாகவே இருந்தது . எந்த நோக்கங்களு 

க் 
காகப் பணம் பயன்படுத்தப்பட்டதோ அந்நோக்கங்கள் மட்டும் 
நிறைவேற்றப்பட்டன . சேமிப்பும் , முதலீடும் சமமாக இருக்க 
முடிந்தன . 

ஏனென்றால் எந்த அளவிற்கு முதலீடு தேவைப் 
பட்டதோ அந்த அளவிற்குத் தான் சேமிப்பும் இருந்தது . உற்பத்தி 
அளவிற்குத் தகுந்தாற்போல்தான் தேவையும் ஏற்பட்டிருந்தது . 
சமுதாயத்தில் உற்பத்தியும் ( out - put ) , வாழ்க்கைத்தரமும் குறை 
வாக இருந்ததால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இல்லை . 

த அளவிற்குப் பொருளாதார அலைவு அற்ற பண்டைய சமுதா 
யத்தில் பணம் ஒரு நடுநிலைக் கருவியாகவே பயன்பட்டது . 

ஆனால் தற்காலத்திய ( சிக்கல்கள் நிறைந்த பொருளாதா 
ரத்தில் பணம் தனது பணிகளை மட்டும் செய்யாது வரம்பு மீறித் 
தேவையற்ற பணிகளிலும் ஈடுபடுகிறது . இன்றைய , பொருளா 
தாரத்தில் தேவையை எதிர்நோக்கி உற்பத்தி செய்யப்படுகிறது ; 
இதனால் பிழையான கணக்கு பல நேரங்களில் ஏற்பட்டு விடு 
கிறது . சிறப்புத் தேர்ச்சியும் ( Specialization ) , வேலைப் பகிர்வும் 
பெரும் அளவில் நடைபெறுகின்றன ; சேமிப்பும் முதலீடும் தனித் 
தனியாகப் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு தொகுப் 
பால் ( Group ) ஆளப்படுகிறது . இதனால் சமன்பாடு நிலவுதல் 
பாடுகளைப் பணம் செய்கின்றது . இதன் விளைவு , நாட்டு வருமானம் 
மாற்றம் அடைகிறது ; வேலை வாய்ப்பு அளவு வேறுபடுகிறது ; 
நுகர்ச்சிப் பொருளின் தேவையில் மாற்றம் ஏற்படுகிறது ; 
உற்பத்திப் பொருள்களின் அளவு , சேமிப்பு , முதலீடு ஆகியவை 
களிலும் மாற்றம் காணப்படுகிறது . இவ்வித மாற்றங்களோ , 
வேறுபாடுகளோ ஒரு முழு வேலை மட்ட நிலையை அடைந்த 
பொருளாதாரத்திற்கு உகந்ததல்ல . ஆனால் இவ் வகை மாற் 
றங்கள் பண உலகில் ஏற்படத் தான் செய்கின்றன ; தவிர்க்க 


ம 


மட்டத் , 

வெளியாக்கம் 
பொருளாதாரமும் 
பணவாக்கக் கைக்கோள் 

237 
முடிவதில்லை . பணம் எந்த நன்மைகளை அடையப் பயன் படுத்தப் 
பட்டதோ அவைகளை மட்டும் அடையாமல் , மேற் கூறியபடி 
தீமைகளையும் தேடித் தருகிறது . னால் அத் தீமைகளைக் 
களையத்தான் பணவாக்கக் கைக்கோள் பயன்படுத்தப்படுகிறது . 

பணவாக்கக் கைக்கோளின் முக்கிய நோக்கம் , விலைவாசி 
டிற்குத் தேவையான அளவு பணத்தை வெளியீடு செய்வதும் , 
காலத்திற்கேற்றாற்போல் பணத்தைப் பெருக்குவதும் சுருக்கு 
வதும் ஆகும் . மலும் சமுதாயத்தில் பயன்படும் பொருள்களின் 
உற்பத்தியைப் பெரும் அளவிற்குக் குறைந்த செலவில் கொண்டு 
வந்து சமமாகப் பகிர்வது தான் பணவாக்கக் 

ணவாக்கக் கொள்கையின் 
முடிவான நோக்கமாக இருக்க முடியும் என எல் . வி . சாண்டலர் 
( Lester V , chandler ) கூறுகிறார் . ஆனால் சமுதாயத்தில் எல்லா 
முடிவுகளையும் பணவாக்கக் கொள்கையினால் மட்டும் அடைய 
முடியாது ; அக் கொள்கை 

ஒரு கருவியாக மட்டும் பயன் 
படலாம் என்று கூறுகிறார் . பணவாக்கக் கொள்கையின் நோக் 
கங்களை இனி விரிவாகக் காண்போம் . 
பொருள் வடிவில் ஒரு பணத்தின் அலகு நிலைபேராக்கம் செய்யப்படுதல் 

ஒரு பொருளின் வடிவிலோ, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் 
களின் வடிவிலோ அமைந்த பணத்தின் அலகு நிலைபேறாக்கம் 
செய்யப்படுவதுதான் 

கொள்கையின் 

முதலாவதான 
நோக்கமாகும் . அப்பண்டங்கள் , பொதுவாக , பொன்னாக அல்லது 
வெள்ளியாக அல்லது இரண்டு உலோகங்களாக இருக்கலாம் : 
பொன் திட்டத்தில் பொன் நாணயத்தின் முகமதிப்பும் அதில் 
உள்ள பொன் உலோகத்தின் சந்தை விலையும் சமமாக இருக்கும் . 
இதே போல் வெள்ளித் திட்டத்தில் வெள்ளிப் பணத்தின் மதிப்பு 
சந்தை விலைக்கு ஏற்றாற்போல் நிலை பெற்றிருக்கும் . இரு உலோக 
முறையில் இரண்டு உலோகங்களின் மதிப்பிற்குச் சமமாக 
பணத்தின் அலகு மதிப்பிடப்பட்டிருக்கும் . இப்படியாகப் 
பணத்தின் மதிப்பு நிலையானதாக இருக்க வேண்டு மென்றால் பண 
வெளியாக்கம் மிகையாக இருக்கக் கூடாது . மிகையாக இருங் 
தால் மதிப்புத்தானாகவே விழ ஆரம்பித்துவிடும் . சம நிலை 
பொருளாதாரத்தில் காண முடியாது . இதே போல் பண வெளி 
யாக்கம் மிகவும் குறைக்கப்பட்டால் உலோக மதிப்பு உயரத் 
தொடங்கும் . இதனால் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் விளையும் 


பாக் 


47 


238 


மேல்நிலைப் பணவியல் 


பணத்தின் மதிப்பு நிலையான தாக மட்டும் இருந்தால் போது 
மான தல்ல . வாணிபம் -உள்நாடு மற்றும் வெளிநாடு -உந்தப்பட 
வேண்டும் . உள்நாட்டு வாணிபம் பெருகி , பன்னாட்டு வாணிபம் 
தடைபட்டால் பணமதிப்பு நிலைபேறாக்கத்தால் பலன் கிடையாது . 
இருவகை வாணிபமும் தடையில்லாமல் நடை பெறவேண்டும் . 
அதுதான் பணவாக்கக் கொள்கையின் நோக்கமாகவும் இருத்தல் 
வேண்டும் . இவ்வகை நோக்கம் பொன் திட்டம் , வெள்ளித் 
திட்டம் ஆகிய திட்டங்கள் ஆளப்பட்டபோது அடையப்பட்டது . 
பொன் திட்டத்தில் நாணய மாற்று வீதம் பன்னாட்டு அளவில் 
தானாகவே சரிசெய்யப்பட்டு வாணிபம் தடையின்றி நடைபெற்று 
வந்து இருக்கிறது . பன்னாட்டு அளவில் பொன் திட்டத்தினால் 
ஏற்படும் நன்மைகளைப்பற்றிப் பணத் திட்டங்கள் என்ற அத்தியா 
யத்தில் விரிவாகக் கண்டோம் . உள்நாட்டு அளவிலும் பொன் 
திட்டத்தினால் பணவீக்கம் , பணவாட்டம் போன்ற பணத்துறைக் 
கோளாறுகள் நீக்கப்படுகின் எனவும் கண்டிருக்கிறோம் . 
ஆனால் பணத்தின் அலகை நிலைபேறாக்கம் செய்தால் மட்டும் 
பணக் கொள்கையின் நோக்கம் நிறைவேறாது . வேறு 
நோக்கங்களும் நிறைவேற வேண்டும் , 


றன 


பல 


விலை பட்டமும் பலாக்கைக்கோளும் : 
பணவாக்கக் கைக்கோளின் நோக்கம் எதுவாக இரு 

ருந்தாலும் 
விலை மட்டத்தில் முக்கிய பங்கு கொள்வதுதான் அதன் சிறப்பாகக் 
கருதப்படுகிறது . மூன்று வகைகளில் அதன் பங்கு உணர்த்தப் 
படுகிறது . ( 1 ) விலை மட்டத்தை நிலைப்படுத்துதல் . ( 2 ) விலை 
வாசி படிப்படியாக உயர்வதை ஊக்குவித்தல் . ( 3 ) விலைமட்டத் 
தைக் குறைக்க முயற்சித்தல் . 


( 1 ) விலை மட்டத்தை நிலைப்படுத்துதல் : 

விலைவாசி மாறுவதால் உற்பத்தியிலும் வருமானத்திலும் 
மாற்றம் காணப்படுகிறது . உற்பத்திப் பெருக்கு , விலை மட்டம் , 
உயர்வால் உந்தப்படுகிறது , அதனால் வேலை வாய்ப்பும் பெருகு 
கிறது . விலைமட்டம் உயர்ந்தாலும் , குறைந்தாலும் வருமானம் 
பங்கீட்டில் ( Distribution of incomc ) விளைவு ( effects ) உண்டா 
கிறது . விலை உயர்வால் வணிகர்களும் தொழில் முனைவோர்களும் 
பயன் அடைவர் . ஆனால் ஒரு நிலையான சம்பளம் , கூலிவாங்கும் 
சமுதாயம் அதுபோன்று பயன் அடைய முடியாது . மாறாக விலை 
மட்டம் குறைந்தால் உற்பத்திப் பாதிக்கும் ; வாணிகர் மற்றும் 
பலர் கஷ்டத்தை அடைவர் ; ஆனால் ஒரே அளவான சம்பளம் 
வாங்குவோர் பயன் அடைவர் ; இதன் விளை வு , வருமானம் , 


ப 


பெ 

ல குடை 
பணவாக்கக் கைக்கோள் 

239 
சமுதாயத்திடையே பரவலாக , சமமாக இருக்காது . ஏற்றத் 
தாழ்வுகள் மிகையாகக் காணப்படும் . பொதுவாகக் கூறின் முழு 
வேலை மட்டம் எய்திய ஒரு நாட்டில் விலை மட்டத்தில் உயர்வோ , 
தாழ்வோ விரும்பத்தக்கதல்ல . எது நிலவினாலும் சமுதாயத் 
திற்குக் கேடே . 

விலைவாசி உயர்வினால் உற்பத்தி பெருகினாலும் ஒரு நிலையான 
விலை மட்டத்தினால் வாணிகர்களுக்கு நன்மைகள் இல்லாமலில்லை . 
பணத்தின் மதிப்பு நிலைப்படுத்தப்பட்டால் முன்னோக்கிய ஒப்பந் 
தங்களும் , பேரங்களும் நடைபெற முடியும் . 

ஏனென்றால் 
பணத்தின் மதிப்பு எதிர்காலத்தில் இப்படித்தான் இருக்குமென்ற 
நம்பிக்கை பிறந்துவிடுகிறது . பணம் ஒரு மாற்றுச் சாதனமாகவும் , 
மதிப்பளவையாகவும் இருக்கவேண்டும் என்ற நோக்கத்துடன் 
பயன்படுத்தப்பட்டதால் அது பொருளாதாரத்தில் நடுநிலையாக 
இருந்து உற்பத்தியையோ , வருமானம் பங்கீடு செய்வதையோ 
பாதிக்காமல் இருக்க வேண்டும் . 
( 2 ) விலைவாசி உயர்வுக் கோட்பாடு : 

வாய்ப்பளிப்பதை ஊக்குவிப்பதும் நாட்டின் 
பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையச் செய்வதும் பண வாக்கக் 
கொள்கையின் நோக்க மென்றால் அது படிப்படியான விலைவாசி 
உயர்வை ஆதரிக்க வேண்டும் . ஏனென்றால் விலை மட்ட உயர்வு 
உற்பத்தியைப் பெருக்கு கிறது . கீன்ஸின் கூற்றுப்படி நாடு முழு 
வேலை வாய்ப்பு நிலையை அடையுமுன் உற்பத்தி பெருகப் பெருக 
விலையும் உயர்ந்து கொண்டே போகும் . ஆனால் இவ்வுயர்வு ஒரு 
வளரும் நாட்டில் ஏற்படத்தான் செய்யும் . அதனால் பொருளா 
தாரத்திற்கு நன்மையே தவிர தீமையல்ல . ஆனால் முழு வேலை 
வாய்ப்பு நிலையை அடைந்தவுடன் உற்பத்தி குறைய ஆரம்பிப் 
பதால் தேவையைச் சமாளிக்க முடியாததால் பொருளாதாரத்தில் 
வீக்க நிலை ஏற்படுகிறது . உடனே விலை உயரத் தொடங்குகிறது . 
இந்த உயர்வு நாட்டிற்குகந்ததல்ல . இதன் விளைவு பணமதிப்பு 
வீழ்ச்சியடைகிறது . நாட்டின் கடன் சுமை வலுக்கிறது . 
( 8 ) விலைவாசி குறைதல் : 

விலை மட்டம் குறைவதால் ஏற்படும் ஆபத்து உற்பத்தி 
குறைவதாகும் . அதனால் வேலையில்லாப் பிரச்சினை தோன்றும் . 
முழு வேலை வாய்ப்பு நிலை எய்த முடியாதலால் வாணிபச் சரிவு 
ஏற்படும் . இது பொருளாதாரத்திற்கு மிகக் கொடியதாகும் . 


முழுவேலை 


1240 


களினால் உண்டாகும் 

மேல்நிலைப் பணவியல் 
கொள்கையைக் கையாளுகின்றனர் . விலைகுறைப்புச் செய்வதால் 
தீமை ஏற்பட்டாலும் அது செய்யப்படுகின்ற நோக்கம் வேறு . 
உதாரணமாக முதல் உலகப் போருக்கு முன் அமெரிக்க டாலர் 
இங்கிலாந்து ஸ்டெர்லிய நாணய மாற்று வீதம் எப்படி இருந்ததோ 
அதே வீதத்தை 1925 - ல் இங்கிலாந்து மீண்டும் பொன் 
திட்டத்திற்குத் திரும்பியபோது கடைப்பிடித்தது . உண்மை 
யிலேயே அந்த வீதத்தைக் கடைப்பிடித்திருக்கக் கூடாது . 
ஆனால் ஸ்டெர்லிங் அப்போது பன்னாட்டு அளவில் சிறப்புற்று 
விளங்கியதால் அதன் மதிப்பு வீழ்ச்சி அடையாது இருக்கும்படி 
பிரிட்டன் 1925 - ல் பொருளாதாரத்தில் வாட்டநிலைக் கொள்கை 
யைக் கடைப்பிடித்தது . அதன் விளைவாக , விலைவாசி குறைந்தது . 
அஃதே போழ்து வேலையில்லாப் பிரச்சினை பெருமளவிற்கு 
நிலவியது . 

வ்வாறு பணத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட 
கொள்கை நீண்ட நாட்களுக்கு பின்பற்றப்படவில்லை . 1931 - ல் 
பொன் திட்டம் பிரிட்டனால் கைவிடப்பட்டது . - அதற்குப் பின் 
வாட்ட நிலைக் கொள்கையைப் பின் பற்றுவது நாட்டிற்கு 
உகந்ததல்ல என அந்நாடு உணர்ந்தது . 

விலை ஏற்றம் , விலை இறக்கம் , விலை நிலை பேராக்கம் 
மூன்றிலும் விலை நிலைபேராக்கமே மேல் என மேலே குறிப்பிட்ட 
படி நன்கு புலனாகிறது . பணவாக்கக் கொள்கையில் விலை நிலைப் 
படுத்துதல் மூன்று வகையில் திறனாய்வு செய்யப்படுகிறது . 

. 
முதலில் கூறப்படுவது விலை நிலைப்படுத்துதல் என்ற கொள் 

ஒரு தெளிவு இல்லை என்பதாகும் . விலை நிலை பேறாக்கம் 
என்றால் எந்த விலை நிலை ? சில்லறை விலைகளா ( Ketail Prics ) ? 
மொத்த விற்பனை விலைகளா ? வாழ்க்கைச் செலவு விலையா ? 
கூலிகளா ? பிணையம் விலைகளா (Security prices ) ? கூட்டு 
( Compositc ) விலைக் குறியீடா ? இவைகளில் ஏதாவது ஒன்றை 
நிலைப்படுத்தும்படி கொள்கையைக் கடைப்பிடித்தால் 
விலைகள் கவனிப்பாரற்றுப் போகும் . 

அவைகளில் 

ஏற்ற 
இறக்கம் இருக்கும் . பொருளாதாரத்தில் குழப்பம் நிலவும் 
பிறகு பணவாக்கக் 

கொள்கையின் நோக்கமே தோற்கடிக்கப் 
படும் . இதற்காகத்தான் சில பொருளியல் வல்லுநர்கள் உற்பத்தி 
செய்யப்பட்ட முடிவுற்ற பொருள்களின் ( Finished goods ) சராசரி 
விலைகளை நிலைப்படுத்துதல் வேண்டுமென அறிவுறுத்து 
கின்றார்கள் 
ரண்டாவதாக , பணத்துறையற்ற ( Non monetary ) காரணங் 

எத் துறைக் கார 
ணங்களினால் ஏற்படும் விலை மாற்றத்திற்கும் உள்ள 


ஆகிய 


கையில் 


மற்ற 


--- 


வேறு 


ஆனால் 


படுத்தினால் போதுமானது ; பொருள்களின் விலைகளை நிலைப்படுத்த 

பது பணவாக்கக் 
மாறாதிரு 
பணவாக்கக் கைக்கோள் 

241 
பாடுகளை 

விலை நிலைபேறாக்கம் சுட்டிக் காட்டுவதில்லை எனத 
திறனாய்வு செய்யப்படுகிறது . 

பணவாக்கக் கொள்கையின் 
நோக்கம் , உற்பத்திக் காரணிகளின் விலைகளை மட்டும் நிலைப் 
வேண்டாம் , எனச் சில பொருளியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் . 
விலை நிலைப்படுத்துதலினால் விலை ஏற்றம் தடைபடுவதால் 
உற்பத்தியாளர்கள் மேன் மேலும் உற்பத்தி செய்ய முன் வர மாட் 
டார்கள் . இதே போல் உற்பத்தியில் புது முறைகள் கையாண்டு 
உற்பத்திச் செலவு குறைவதால் விலை இறக்கம் ஏற்பட வாய்ப் 
புண்டு . 

விலை 

நிலைப்படுத்தப்படுவதால் அவ்வித 
வாய்ப்பும் இழக்க நேரிடும் . நவீன உற்பத்தி செய் முறைகளைக் 
கண்டு பிடிக்க உற்சாகம் ஏற்படாது . இதனால் நுகர்வோர் 
பாதிக்கப்படுவர் . 

மூன்றாவதாகக் கூறப்படுவது நடைமுறைச் சிக்கல்கள் ஆகும் . 
கடன் கட்டுப்பாடு மற்றும் விலைவாசிக் கட்டுப்பாடு ஆகிய 
கொள்கையின் நோக்கங்களில் ஒன்றாக இருந்தாலும் , நடை 
முறையில் இயலுமா என்றால் சிறிது ஐயப்பாடு தான் ! வங்கி 
களின் மூலம் கடன் கட்டுப்பாட்டு 

முறைகளைக் 

கொண்டு 
விலை வாசி உயர்வை எந்த அளவிற்கு ஒடுக்க முடியுமோ 
அந்த அளவிற்கு அதே முறையைக் 

கொண்டு விலை 
வாசியை உயர்த்த முடியாது . மேலும் நிலையான விலை மட்டம் 
எது என்றும் நிர்ணயிக்க முடியாது ! போருக்குப் பின் 1922 
முதல் 1927 வரை விலை மட்டம் நிலைத்திருந்தது எனப் போர்க் 
காலத்தை ஒப்பிட்டு நோக்குங்கால் கூறலாம் . ஆனால் போருக்கு 
முன் எந்த விலை மட்டத்தை ஒப்பிட்டுக் கூறுவது ?? 
நடுநிலையான பணக் கொள்கை : ( Neutrality of money) 

பணத்தின் அளிப்பு , மற்றும் பணச் செலவு ஆகியவைகளை 
முழு வேலை வாய்ப்பு நிலை அடைந்த நாட்டில் நிலைப்படுத்துதல் 
நடுநிலைப் பணக் கொள்கை எனலாம் . நடுநிலைப் பணக்கொள்கை 
என்பதை மிகச் சுருங்கக் கூறின் , ணத்தின் அளவு மாறி 
னாலும் விலை மட்டம் 
யாம் . இக் கொள்கையை முதன் முதலில் கடைப் பிடித்தவர் 
விக்ஸ்டீஃடு ( Wicksteed ) என்ற பொருளியல் வல்லுநர் ஆவார் . 
அவரைப் பின்பற்றி ஆதரித்தோர் ஜெ . ஸி . 

கூப் மன்ஸ் 
( J. C. Koopmans ) பேராசிரியர் எஃப் , ஏ . ஹேயக் ( F. A. Hayck ) 
மற்றும் டி . எச் . இராபர்ட்ஸன் ( D. H. Robertson ) ஆவர் . 
நடுநிலைப் பணக் கருத்து தலையிடாக் கொள்கை யுடன் ஒட்டிய 

16 


மிகவும் 
242 

மேல்நிலைப் பணவியல் 
கருத்தாகும் என ஜி . என் . ஹாம் ( G. N. Halm ) குறிப்பிடுகிறார் . 
பொருளாதாரத்தைச் சம நிலையில் வைக்கப் பண்டங்களின் விலை 
வாசியைக் கட்டுப்படுத்தி அல்லலுறுவதை விட நடுநிலைப் பணக் 
கொள்கையைக் கடைப்பிடிப்பது தான் சாலச் சிறந்தது எனப் 
பொருளாளர்கள் கருதுகின்றனர் . பணமே உபயோகிக்காமல் . 
பண்ட மாற்று முறையைக் கொண்ட , ஒரு பொருளாதாரத்தில் 
எப்படிப் பேரங்கள் நடைபெறுமோ அவ்வாறு பண முறையைக் 
கொண்ட ஒரு 

பொருளாதாரத்தில் பேரங்கள் நடைபெற 
வேண்டுமென்பது தான் நடுநிலைக் கொள்கையாகும் . பணம் 
ஒரு மாற்றுச் சாதனமாகவும் , மதிப்பளவையாகவும் தான் பொரு 
ளாதாரத்தில் இயங்கவேண்டுமே தவிர நாட்டின் பொருளியல் 
நடவடிக்கைகளை ஆட்சி செய்யும் ஆதிக்க சக்தியாக இருக்கக் 
கூடாது . 

பல கேடுகளுக்கும் காரணம் பணம் தான் என்றிருப்ப 
தால் அது நடு நிலையாகச் செயல்பட வழி முறைகள் கையாளப் 
படவேண்டும் . அப்போது தான் பொருளாதாரத்தில் வீக்கமோ , 
வாட்டமோ ஏற்பட வாய்ப்பிருக்காது . பண்ட மாற்று முறைப் 
படியே பேரங்களை வாங்கல் , விற்றல் என இரண்டாகப் பிரித்து 
ஒவ்வொன்றும் தனித் தனியாக இயங்கும்படி பணம் 
செய்கிறது . புதிதாக மேலும் ஓரளவு பணம் படைக்கப்பட்டால் 
தேவை அதிகரிக்கிறது . அத் தேவைக்கு உகந்தாற்போல் 
அளிப்பு உடனடியாகக் கூடுதலாகாது . எனவே விலை மட்டம் 
மாறுகிறது . இதேபோல் புழக்கத்திலிருக்கும் பணத் தொகையில் 
ஓரளவு எடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டால் மக்களிடம் வாங்கும் 
சக்தி குறைகிறது . எனவே , தேவை குறையும் . ஆனால் அளிப்பு 
அதே நிலையில் தான் இருக்கும் . விலை மட்டம் மாறுபடும் . அதாவது 
குறையும் . ஆகவே தகு அளவிலிருந்து பணம் கூடுதலாகப் 
படைக்கப்பட்டாலோ , குறைக்கப்பட்டாலோ தேவையும் 
அளிப்பும் சமநிலையிலிருக்காது . நடுநிலைப் பணக் 

பணக் கொள்கை 

இன்றியமையாததாகும் . நடு 
நிலைக் கொள்கை கடைப்பிடிக்கப்படுவதென்பது இறுகக் கட்டிய 
கயிறு மேல் நடப்பதற்கு ஒப்பாகும் என 

என டி . எச் . இராபர்ட்ஸன் 
கூறுகிறார் . கயிறுமேல் நடக்கும் கழைக் கூத்தாடி சிறிதளவு 
சம நிலையை ( Balance ) இழந்தால் அவன் நிலை என்னவோ அதே 
நிலை தான் பணத் துறையினர் நடுநிலைக் கொள்கையைக் 
பிடிக்காவிட்டால் பொருளாதாரத்திற்கு 

ஏற்படும் . 

பணத்தின் 
அளவு மாறாமலேயே விலை மட்டம் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு . 
பேரங்கள் மக்கள் பெருக்கத்தினால் கூடுதலானால் விலை மட்டம் 
மாறும் . விலை மட்டத்தை நிலைப்படுத்த வேண்டுமானால் பணத்தின் 
அளவு மாற்றப்பட வேண்டும் . ஆனால் நடுநிலைக் கொள்கைப்படி 
பணத்தின் அளவு நிலையானதால் பொருளாதாரத்திலும் முன் 


வகை 


கடைப் 


ஏற்படும் . 


1 


பணவாக்கக் கைக்கோள் 


243 


னேற்றம் காண முடியாது . தொழில் நுட்ப முன்னேற்றத்தால் 
உற்பத்திப் பெருகினால் இருக்கக் கூடிய பணம் போதாததால் 
விலை மட்டம் குறைந்து நாட்டில் வாட்ட நிலை ஏற்படும் . வாட்ட 
நிலை நாட்டின் முன்னேற்றத்திற்குத் 
தடையாக இருக்கும் . 
ஆனால் நடுநிலைப் பணக் கொள்கையை ஆதரிப்போர் தொழில் 
நுட்ப முன்னேற்றத்தாலும் , உற்பத்திக் காரணிகளின் வளத் 
தாலும் உற்பத்திச் செலவு குறைந்து அதனால் விலை மட்டம் 
குறைவது நாட்டிற்கு ஆபத்தில்லை எனக் கூறுகின்றனர் . பொரு 
ளாதார வளர்ச்சிக்குத் தடையாக இருப்பதற்குப் பதில் தூண்டு 
கருவியாகவேயிருக்கும் . விலை குறைவதால் 

குறைவதால் மக்கள் 

நன்மை 
அடைவர் . என வே நடுநிலைப் பணக்கொள்கையால் எவ்வித 
ஆபத்தோ , இடர்ப்பாடோ இல்லை எனக் கூறப்படுகிறது . 


பெ 


மேற் சொல்லிய கருத்து நிறைவுப் போட்டியில் வெற்றி 
கரமாக நடைபெறும் . நிறைகுறைப் போட்டியோ பொருளாதா 
ரத்தில் சிக்கலோ இருந்தால் விலை மட்டம் உடனடியாகக் 
குறைந்து விடும் எனக் கூறுவது முடியாததாகும் . நடுநிலைப் 
பணக் கொள்கையை ஆதரிக்கும் ஹேயக் போன்ற பொருளாதார 
வல்லுநர்களின் கருத்துக்களைத் திறனாய்வு செய்து சுட்டிக் காட்டு 
கிறார் பேராசிரியர் 

ஹேன்சன் என்பவர் . 

அலகுப் 
பொருளின் உற்பத்திச் செலவு குறைவதால் விலைவாசி குறைய 
வேண்டுமென்ற கட்டாயமில்லை ; வாணிகர்களின் சங்கங்கள் , 
தாழில் கூட்டுத் தொகுப்பு ( Combinations ) முற்றுரிமை ஆகிய 
வைகளின் 

விலை மட்டத்தைக் குறைக்காமல் செய்ய 
முடியும் ; மைய வங்கியின் மூலம் தனித்தனியாகப் பொருள் 
களின் விலையைக் கட்டுப்படுத்த முடியாது ; மைய வங்கி வேண்டு 
மானால் பண அளிப்பு அளவை நிலையான தாகச் செய்ய முடியும் , 
இதன் விளைவாக , நாளடைவில் விலை மட்டம் குறையும் . ஆனால் 
எந்தப் பொருள் மலிவாக உற்பத்தி செய்யப்பட்டதோ அந்தப் 
பொருளின் விலை குறைய வேண்டுமென்ற கட்டாயமில்லை ; இப் 
பொருள்களின் விலையைக் குறைக்க வேண்டுமென்று நினைத் 
தால் மலிவாக உற்பத்தி செய்யப்படாத பொருள்களின் விலை 
குறைக்கப்பட 

வரும் . 

((Monetary Theory by 
G.N. Halm , p . 127 ) 


மூலம் 


வேண்டி 


உற்பத்திப் பெருக்கத்தாலும் ஒரு அலகுப் பொருளின் சராசரி 
விலை குறையும் . அதற்குக் காரணம் நடுநிலைக் கொள்கை தான் 
இதன் விளைவு வாட்ட நிலையை உண்டுபண்ணும் . இச் செயல் 
குறுங்காலத்தில் 

நன்றாக இருந்தாலும் நெடுங்காலத்தில் 


* 


பேறாக்கம் 2 
முழு வேலை மட்டம் என்றால் என்ன ? 
வன செய்தும் இருக்கும் நிலைக்கு முழு வேலை மட்டம் 
244 

மேல் நிலைப் பணவியல் 
தீமையையே பயக்கும் . உற்பத்தி குன்றிப் போகும் . அமெரிக் 
காவில் 1800 - ல் இந்த நிலை தான் இருந்தது . நடுநிலைக் கொள் 
கையைக் கடைப்பிடித்திருந்தால் இன்று அந்நாடு இந்த அளவிற்கு 
முன்னேறியிருக்குமா ? 

மேலும் மக்கள் பெருக்கத்திற்கேற்பப் பணத்தின் அளவும் 
பெருக வேண்டும் . அப்போதுதான் மக்களின் வாங்குந் திறன் 
முன்பு போல் இருக்க முடியும் . பணப் பதுக்கல் மந்த காலத்தில் 
அதிகரிப்பதாலும் , பணத்தின் சுழல்வேகம் தடைபடுவ தாலும் 
அவைகளை ஈடுகட்ட பணத்தின் அளிப்பு அளவை மிகுதியாக்க 
வேண்டாமா ? 

அதாவது பணக் 

கொள்கையின் தலையிடாக் 
கொள்கை கைவிடப்பட வேண்டியிருக்கும் ? சுருங்கக் கூறின் , 
வளர்ந்து வரும் நாடுகளில் நடுநிலைப் பணக் கொள்கை வளர்ச்சி 
யைத் தடை செய்யும் . வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு அக் 
கொள்கை மிகவும் பொருந்தும் . 
முழுவேலை மட்டம் எய்துதல் : 
இன்றைய உலகில் பல நாடுகளின் , குறிப்பாக 

குறிப்பாக வளரு 
நாடுகளின் பிரச்சினை முழு வேலை மட்ட 

நிலையை 

அடைவ - 
தாகும் . வளர்ந்த நாடுகளில் அடைந்த முழு வேலை 
அளவை 
நிலை நிறுத்திக் 

கொள்வது 

பிரச்சினையாகும் . இந் நோக் 
கத்தை 

அடைவது பெரும்பாலும் பணத்துறையினர்களைச் 
சார்ந்ததாகும் . 

அளவை 

அடைந்தாலே விலை 
மட்டமும் , 
படுகின்றன எனப் பொருளாகும் . எனவேதான் வளரும் நாடுகள் 
முழு வேலை மட்டத்தை அடைவதைப் பணவாக்கக் கொள்கையின் 
முக்கிய நோக்கமாகக் கொண்டிரு 

ண்டிருக்கின்றன , 
எந்தக் காலத்திலும் 

என 
பெயர் . தகுதியான வேலை தகுதியுடையவருக்குக் (விருப்புடன் 
முன்வந்தால் ) கிடைத்தல் வேண்டும் . ஆனால் நாட்டிலுள்ள 
அனை வருக்கும் வேலை கிடைக்க வேண்டு மென்ற நிபந்தனையில்லை . 
தகுதியுடையவர்களில் 3 முதல் 4 சதவீதம் வரை வேலை கிடைக்க 
வாய்ப்பில்லை என்றாலும் கூட முழு வேலை மட்டநிலை நிலவுகிறது 
எனலாம் . 

பொருளாதாரத்தில் தொழில் அமைப்பு முறைகள் 
மாறுவதால் ஏற்படக்கூடிய வேலையில்லாப் பிரச்சினை மூன்று 
அல்லது நான்கு திங்கள்கள் வரை நீடித்தாலும் முழு வேலை மட்டம் 
எய்தியாகி விட்டது எனக் கூறலாம் . போர்க் க 

காலத்தில் 


முழு வேலை 


+ 


* < ! + 4-< w : 


irro 


Weingle 





மருந்து தான் அனைத்து வேலயாகட்கும் பிரித்துக் கொடுக்கப்பட 
பணவாக்கக் கைக் கோள் 

245 
குழந்தைகள் , முதியோர் , ஓய்வு பெற்றோர் போன்றவர்கள் நீண்ட 
நேரங்களுக்கு வேலை செய்வர் . அதே நிலை போர் ஓய்விற்குப் 
பின்னும் நீடிக்கவில்லையென்றாலும் முழு வேலை வாய்ப்பு நிலை இல்லை 
என்று கூறமுடியாது . உழைப்போர் சமுதாயம் முழுவதும் வேலையில் 
அமர்த்தப்படுவர் அல்லது ஈடுபடுவர் எனவும் கூறமுடியாது . 
அதாவது வேலை பார்க்கத் தகுதியிருந்தும் விரும்பாததால் வேலை 
யின்றி வாளாவிருப்பர் பலர் . இத்தகைய நிலை இருந்தாலும் நாடு 
முழு வேலை மட்ட அளவை அடைந்திருக்கிறது எனக் கூறப்படு 
கிறது . இக்கருத்தைத் தொன்மைப் பொருளாதார அறிஞர்கள் 
கொண்டிருந்தனர் . விருப்புடன் வேலையில்லாதிருப்பதற்குக் 
( Voluntary Unemployment ) காரணமென்ன ? சம்பளம் , கூலி 
முதலியன போதாததாலா ? இக்கேள்விக்கு ஆம் என்று விடை 
யளித்தால் நாட்டில் முழு வேலை மட்டம் நிகழ்வதாகக் கூற முடி 
யாது எனத் தற்காலத்திய பொருளாதாரிகள் கீன்ஸ் போன்றோர் 
குறிப்பிடுகின்றனர் . நிறைவு அளிக்கக்கூடிய வகையில் நடப்பில் 
என்ன வீதம் சம்பளம் , கூலி நிகழ்கிறதோ அதே வீதத்தில் ( Rate ) 
கொடுக்கப்பட்டு , வேலை தேடிப் போவார் அனைவருக்கும் வேலை 
வாய்ப்பு அளிக்கக் கூடிய பொருளாதாரத்தில் முழு வேலை மட்டம் 
இருப்பதாகக் கூறலாம் என அவர்கள் திட்டவட்டமாகக் கூறு 
கின்றனர் . அமெரிக்காவில் மந்த காலத்தில் சுமார் 15 மில்லியன் 
வேலையர்களும் ( Workers ) , வாணிபச் சுழலின் பூரிப்பு காலத்தில் 
( 1937 ) 7.5 மில்லியன் வேலையர்களும் வேலையின்றி இருந்தனர் . 
இதே நிலைதான் இங்கிலாந்திலும் இருந்தது . வேலையின்றி இருந் 
தோர் அனைவரும் விருப்புடன் இருந்தனரா என்றால் , நிச்சயமாக 
இருந்திருக்க முடியாது என்றே கூறலாம் ! க்கோட்பாட்டு 
அடிப்படையில் தான் கீன்ஸ் போன்றோர் முழு வேலை மட்டத்திற்கு 
விளக்கம் தருகின்றனர் . கூடுதலான வேலை வாய்ப்பு அளிக்கப் 
பட்டால் சம்பளப் பட்டியலின் ( Wage bill ) தொகையும் அதிகமாக 
வேண்டும் . தொன்மைக் கோட்பாட்டில் , எவ்வளவுதான் கூடுதல் 
வேலை வாய்ப்பு ஏற்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட சம்பளத் தொகையி 
வேண்டும் . இதன் விளைவு மறைவு வேலையின்மையும் , பகிர்ந்த 
வேலையின்மையும் ( Disguising and distributing Unemployment ) 
காணப்படும் . இந்நிலையில் நாடு முழு வேலை மட்டம் அடைந் 
திருக்கிறது என எப்படிக் கூறுவது என்று இன்றைய பொருளியல் 
அறிஞர்கள் வினவுகின்றனர் . விருப்ப வேலையின்மையும் 
( Voluntary Uncmployment) தொழில் அமைவு மாற்ற வேலை 
யின்மையும் ( Frictional Unemployment) ஒரு நாட்டில் இருந்தாலும் 
அந்நாடு முழுவேலை மட்டத்தில் தான் இருக்கின்றது 

ற 
கருத்தை இரு சாராருமே ஏற்றுக் கொள்கின்றனர் . 


என் 
ஆனால் 


இயல்பான வடிவம் 
உருள்களின் பங்கீடு ( Distribution of resources ) . பொதுமக்கள் 
246 

மேல் நிலைப் பணவியல் 
இருவரின் கோட்பாடுகளிலும் எந்த அளவில் 

வேலையின்மை 
ஏற்பட்டிருக்கின்றது என்பதில் தான் கருத்து வேறுபாடு அமைந் 
திருக்கிறது . புதிய கோட்பாட்டின்படி மேற்கூறிய வேலையின்மை 
மொத்த மக்கள் தொகையிலிருந்து 3 முதல் 4 சதவீதம் வரை 
இருக்கலாம் ; ஆனால் தொன்மைக் கோட்பாட்டின்படி , எத்தனை 
சத வீதம் வேண்டுமானாலும் இருக்கலாம் . 

முழுவேலை மட்ட நிலையை அடைவதும் , அடைந்ததைச் 
காப்பதும் தான் பணக்கைக்கோளின் முக்கிய நோக்கமாகும் 
என முன்பே பார்த்தோம் . அந்நிலையை அடைவதோ, காப்பதோ 
சேமிப்பு மற்றும் முதலீடு என்ற இரண்டு காரணிகளிடமும் 
இருக்கிறது . முழுவேலை மட்டம் என்ற நிலையில் சேமிப்பிற்கும் 
முதலீட்டிற்குமிடையே சமன்பாட்டை நிலைநிறுத்துதலே முக்கிய 
நோக்கமாகும் . வாணிபச் சுழலின் பூரிப்பு , மந்தம் என்று இப்படி 
மாறி மாறித் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிலையானது 
ஏற்படுத்தும் விளைவுகளுள் ஒன்று , ஒவ்வொரு எட்டு ஆண்டு 
களிலும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் நாட்டின் பெரு 
வாரியான முதலீடு திணிக்கப்படுவதாலேயே யாகும் . இதனால் 
அமைப்புத் தொழில்கள் அவைகளின் மீது சுமத்தப்படும் உச்சமான 
பொறுப்பை ( Peak pressure ) நிறைவேற்றும் பொருட்டு அதிக 
அளவு தொழிலாளர்களையும் , மூலதனத்தையும் விரும்புகின்றனர் . 
“ முழு வேலை என்பது நாட்டிலுள்ள தொழிலாளர்கள் , மூல தனம் 
யாவும் மும்முரமாகப் பயன்படுத்தப்படும் நிலை என்று விளக்கப் 
பட்டு அந்த நிலையைத் திடப்படுத்த முயற்சி நடக்குமேயானால் 
அதன் விளைவாக , நாடு தான் ஒவ்வோர் ஆண்டிலும் விரும்பும் 
அளவிற்கு மேலாகப் பெரும் அளவு முதலீடு செய்வதை வாணிபச் 
சுழல் முழுவதும் நிறைவேற்றும் எனக் கிரௌதர் கூறுகிறார் . 
சுருங்கக் கூறின் , இத்தகைய முழுவேலை மட்டத்தை அடையும் 
முயற்சி , பொதுமக்களிடமிருந்து கட்டாய சேமிப்புகளை வருத்திச் 
செல்லும் நிலைக்குக் கொண்டு செல்லும் , இம்மாதிரியான நிலை , 
நிலைத்த தன்மையற்றும் வாட்டத்திற்கு ஒரு பீடிகை போன்று 
மிருக்கும் . தங்களது வருமானங்களைத் தங்கள் விருப்பம் போல் 
செலவழிக்க உரிமையுள்ள எந்த நாட்டிலும் , நாட்டுப் பொருளா 

, 
தனப் பொருட்களைச் செய்யும் தொழில்களுக்கும் , நுகர்வோர் 
பொருள்கள் உற்பத்தி செய்யும் தொழில்களுக்கும் , இவை இரண் 
டிற்குமிடையேயுள்ள தொழில்களுக்கும் அளிக்கப்படும் மூலப் 


வருமானத் தால் தீர்மானிக்கப்படு கிறது . அல்லது அனைவரும் 
வேலையில் அமர்த்தப்பட்டால் வரும் வருமானத்தால் தீர்மானிக்கப் 


பண வாக்கக் கைக்கோள் 


247 


படும் . இயல்பான வடிவம் இருக்கும் காலத்திலிருப்பதை விட , 
அமைப்புத் தொழில்களில் வேலை பார்ப்போர்களின் எண்ணிக்கை 
இக்காலங்களில் அதிகமாகவே இருக்கும் . எல்லா மக்களையும் 
வேலையில் அமர்த்த வேண்டுமென்றால் பொருளாதார வடிவத்தை 
மாற்றியமைப்பதாகும் . மக்களின் செலவு செய்யும் மனப் பான் 
மையை மாற்றிச் சிக்கனத்தைக் கடைப்பிடிக்கும்படி கட்டாயப் 
படுத்த வேண்டும் . கட்டுப்பாடு எதுவுமில்லாத பொருளாதாரத்தில் 
அமைப்புத் தொழில்களில் முழு வேலை மட்டம் என்பது ஒவ்வாத 
தாகும் . பூரிப்பு , மந்தம் ஆகிய இரண்டும் மாறி மாறி வந்து 
கொண்டிருப்பதால் ஏற்படும் 

ஆபத்துகளைத் 

தவிர்ப்பதுதான் 
நமது நோக்கமாக இருப்பின் , நாம் முழு வேலை மட்டம் என்பதை , 
எல்லா மக்களையும் அமைப்புத் தொழில்களில் 

முழுமையாக 
வேலையில் அமர்த்திக் கொள்ளுதல் என்னும் நிலைக்குச் சற்றுக் 
குறைவான நிலை என்றே குறிப்பிட வேண்டும் . இதையேதான் 
முன்புள்ள பத்தியில் கண்டோம் . " முழு வேலை மட்டம் என்பதைப் 
பண்டங்களுக்கும் , பணிகளுக்குமான பொதுவான தேவையும் 
( குறிப்பிட்ட பண்டங்கள் பணிகளுக்கான தேவையல்ல ) , 
பண்டங்கள் , பணிகள் ஆகியவைகளின் பொதுவான அளிப்பும் 
சமமாக இருக்கும் ஒரு நிலை என்று விளக்கலாம் . இக்கருத்தே 
கொள்ளப்பட்டு , பல ஆண்டுகளுக்குக் கடைப்பிடிக்கப்படுமானால் , 
அமைப்புத் தொழில்களில் உபரியாகவுள்ள உழைப்பும் , மூல 
தனமும் சிறிது சிறிதாக வேறு வேலையை நாடிச் செல்லும் . இது 
நடந்தால் முழு வேலை மட்டம் என்பதை அச் சொல்லுக்கேற்ற 
பொருளிலேயே உணர்த்தலாம் . " சேமிப்பிற்கும் , முதலீட்டிற்கும் 
முழு வேலை மட்டப் புள்ளியில் ( At the point of full employment ) 
சமன்பாடு உண்டு பண்ணுவதே பணக் கைக்கோளின் நோக்கம் 
எனக் கூறலாம் . 


முழுவேலை மட்டத்திற்கு அடிப்படையான வைகள் சிக்கனம் 
( Thriftiness ) அல்லது பொது மக்களின் சேமிப்பு நாட்டமும் 
( Propensity to save ) மூலதனப்படைப்பு அல்லது முதலீடுமாகும் . 
வாணிபச் சுழலைக் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் அரசு இவ் 
வடிப்படைக் கருப்பொருட்களைக் கட்டுப்படுத்த வேண்டும் . 
அரசு கைக் கோளினால் சிக்கனம் மாற்றியமைக்கப்படக் கூடும் . 
எடுத்துக் காட்டாக வருமானங்களை மறு பகிர்வு செய்வதால் 
இது இயலும் . செல்வர்களுக்கு அதிக வரி இடலாம் . ஏழைகளுக்குச் 
சலுகைகளும் , உதவியும் செய்யலாம் . இதன் விளைவாக , சிக்க 
னத்தைக் 

. 

காலங் 
களிலும் இத்தகைய கட்டுப்பாடுகளை அரசாங்கம் சுதந்திர நாடு 


எல்லாக் 


கூ 


பல 


நடை 


முழு வேலைமநிலவி 
, 
248 

மேல்நிலைப் பணவியல் 
களில் கொண்டு வர முடியாது . இதனால் முழு வேலை மட்ட கைக் 
கோள் செயல்படுவதற்கு முக்கிய வழி முதலீட்டளவே என்பதே 
யாகும் . பண முறைகள் அல்லாது 

வழிகளின் மூலம் 
அரசாங்கம் முதலீட்டளவை பாதிக்கக் கூடும் . பொது மக்களின் 
நெடுவாழ்வுப் பண்டங்களுக்காகத் தேவை குறையும் போது 
அரசே நேரடியாகத் தலையிட்டுத் தானே சொந்த மாக முதலீடு 
செய்யவும் முனையும் . அரசு , அமைப்புத் தொழில் திட்டங்களுக் 
கான உரிமம் வழங்கும் ( Licensing ) முறையினை ஏற்படுத்தலாம் . 
வரி விதிப்பு ஆயுதத்தையும் பயன்படுத்தலாம் . 

முழு வேலை மட்டத்தை ஒரு நாடு எய்தவில்லை - என்றால் 
அரசு தேவையான அளவு முயற்சி எடுத்துக்கொண்டு புதிய 
தொழிற் கூடங்கள் நிறுவ ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் . 
முறை சேமிப்புத் தொகையை விட நடைமுறை முதலீடு கூடுத 
லான அளவிற்கு இருத்தல் வேண்டும் . கடன் பணம் படைப்பத 
னாலும் அல்லது கூடுதலான வங்கி வைப்புகள் படைப்பத 
னாலும் அல்லது சுழல் வேகத்தை அதிகரிப்பதனாலும் முதலீட்டுத் 
தாகையை அதிகரிக்க முடியும் . முழு வேலை மட்ட நிலையை 
அடைந்த பின் சேமிப்பும் , முதலீடும் சமமாக இருத்தல் வேண்டும் . 
அப்படி இல்லையெனில் , சேமிப்பைவிட முதலீடு கூடுதலாக 
இருந்தால் நாட்டு மெய்யான வருமானம் அதிகரிக்காமல் பொரு 
ளாதாரத்தில் வீக்க நிலை ஏற்படும் ; மாறாக , முதலீட்டை விடச் 
சேமிப்பு கூடுதலானால் பொருளாதாரத்தில் 

வாட்ட 

நிலை 
ஏற்பட்டு வேலையில்லாப் பிரச்சினை தலை தூக்கும் . 
பொருளாதார முன்னேற்றம் : 

ஒரு நாடு முழு வேலை மட்டம் அடைந்தால் மட்டும் போதாது . 
மெய்யாகவே , அதன் விளைவாக , பொருளாதார முன்னேற்றமும் 
அடைந்திருக்க வேண்டும் . பொருளாதாரத்தில் நுகர்வுப் 
பொருள் உற்பத்தி மக்களின் தேவை . அளவுக்கு இருந்தால் 
நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் உள்ளது 

எனலாம் 
ஏற்றபடி இல்லை யெனில் பொருளாதார வளர்ச்சி இல்லை என்று கது 
கூறலாம் . இதே போல் , மக்களிடம் கூடுதலான அளவு பணம் 
புழங்கினாலும் வாழ்க்கைத்தரம் உயர்ந்திருக்கிறது எனச் சொல்ல 
முடியாது . உற்பத்தியின் அளவும் , தரமும் உயர்ந்திருந்தால் தான் 
லாக இருந்து அதற்கு நிகராகத் தேவையில்லையென்றாலும் பொரு 
ளாதாரத்தில் சமன்பாடு காண முடியாது ; தொழிற் கூடங்களில் 
எந்திரத் தொகுப்பு இயக்கமின்றி உறங்கும் ; வேலையின்மை 


| 


பணவாக்கக் கைக்கோள் 


249 


நிலவத் துவங்கும் . இதற்கு மாறாக தேவை , அளிப்பை விடச் 
கூடுதலானால் விலை மட்டம் உயரும் ; 

வீக்க நிலை ஏற்படும் . 
என வே பொருளாதாரத்தில் ஒரு நாடு முன்னேற்றமடைந்திருக் 
கிறது என்றால் அந்நாடு முழு வேலை மட்டம் அடைந்து தேவைக்கு 
ஏற்ப அளிப்பைப் பெற்றிருக்கிறது எனப் பொருள் 


செய்து 


எந்த நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேற்றமடையாமல் 
இருக்கிறதோ , அதற்குரிய காரணங்களை 

ஆய்வு 
முன்னேற்றுவதற்கு...- வேண்டிய வழி முறைகளைக் கையாளுவதே 
பண வாக்கக் கைக் கோளின் நோக்கமாக இருக்க வேண்டும் . 
இந்தியா, ஸ்ரீ லங்கா போன்ற வளர்ச்சி குன்றிய நாடுகளில் பொரு 
ளாதார முன்னேற்றம் காணுவது நீண்ட காலப் பிரச்சினையாக 
இருந்து வருகிறது . இவ்வகை நாடுகளில் மிகுதியான இயற்கை 
வளங்களிருந்தும் மூல தனம் , தொழில் நுட்ப சக்தி போன்றவை 
பற்றாக் குறையினால் உற்பத்தி பெருகுவதற்கு வாய்ப்பில்லை . 
வேலையின்மை , குறை வேலை இன்மை போன்ற பிரச்சினைகள் மிக 
அதிகமாகக் காணப்படுகின்றன . க் 

குறைகளைப் 

போக்கி 
உற்பத்தியைப் பெருக்குவது 

தான் 

பிரச்சினையாக 


முக்கிய 


உள்ளது . 


நாடு பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு ஏதுவாகப் 
பணத்துறையினர் கீழ்க்காணும் முயற்சிகளை மேற் கொள்ள 
வேண்டும் . 


( 1 ) உள் நாட்டுச் சந்தை விரிவாக்கப்படு தல் , சிறப்புத் 
தேர்ச்சி விடாமல் ஆளப்படுதல் , பரிவர்த்தனை நடத்துதல் 
போன்றவை திறம்பட நிருவகிக்கப்படவேண்டும் . இவைகளுக் 
கான இடையீட்டுக் கருவியான செலாவணி முறையும் முறைப் 
படி கையாளப்பட வேண்டும் . 


( 2 ) பொருளாதார வளர்ச்சிக்குத் தேவையானதும் , 
நெகிழ்வுத் தன்மை கொண்டதுமான அளவுக்குப் பண அளிப்பு 
பணத்துறையினரால் வெளியிடப்பட வேண்டும் . உலோக 
நாணயங்களுக்குப் பதில் தாள் பணங்களும் , தாள் பணங்களுக்குப் 
பதில் காசோலைகளும் , ஏனைய கடன் கருவிகளும் காலப் போக்கில் 
இடம் பெற வேண்டும் . 

இவைகள் அனைத்தும் 
அளவில் தான் புழக்கத்திலிருக்க வேண்டும் . இல்லையெனில் 
பொருதாரச் சீர்கேடுகள் விளையும் . 


ஆனால் 


( 3 ) பொருளாதார 

வளர்ச்சி முதிர்வு அடையும் போ 
பணவாக்க அமைப்பின் 

முக்கியத்துவம் குறைகின் றது 


250 


மேல்நிலைப் பணவியல் 


பொருளாதார முன்னேற்றத்தின் பிற்பகுதியில் நாட்டின் நிதித் 
துறையின் ஓர் உறுப்பாகவே பணவியல் துறை ஒன்றிவிடுகிறது . 
இடைப்பட்ட காலத்தில் நாட்டின் வங்கித் துறையும் , நிதித் 
துறையும் வளர்ச்சியுறுவதற்குப் பணவியல் துறை உறுதுணையாக 
இருக்க வேண்டும் . 


( 4 ) வளரும் 

நாடுகளில் நிதித்துறை நிறுவனங்களும் , 
வங்கித் துறையும் தேவையான அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக் 
காது . நகர்ப் புறங்களில் போதுமான வசதிகள் இருப்பதால் 
ஊரகப் பகுதிகளில் தேவையான கவனம் செலுத்தப்படவேண்டும் . 
ஊரகங்களில் சேமிப்பு திரட்டப்பட்டு உற்பத்தித் துறையில் ஈடு 
படுத்தும் முயற்சியில் நிதித் துறை நிறுவனங்கள் ஈடுபடவேண்டும் . 
வேளாண்மையினர் , சிறு தொழில் அதிபர்கள் , சிறு வணிகர் 
களுக்குத் தேவையான கடன் வசதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் . 
அதற்கேற்ப வணிக வங்கிகள் பணியாற்றும் அளவுக்கு மைய 
வங்கிகள் ஆணையிட்டு வகை செய்ய வேண்டும் . அப்படி மைய 
வங்கிகள் முயற்சி எடுத்துக் கொண்டால் பொருளாதார முன் 
னேற்ற மடைய ஏதுவாகும் . 

( 5 ) வளர்ச்சியுற்றுவரும் நாடுகளில் ( அயல் நாட்டுச் ) 
செலுத்து நிலைச் சீர்கேடுகளைத் தவிர்க்கும் வகையில் பணவாக்கக் 
கைக்கோள் செயலாற்ற வேண்டும் . இறக்குமதி , ஏற்றுமதியை 
விட உயர் விகிதத்தில் செல்வதால் செலுத்து நிலை சமன்பாடு 
அற்று இருக்கும் . செலுத்து நிலையில் உண்டாகும் சீர்கேட்டைத் 
தவிர்க்கும் நிலையில் பணத்துறையினர் அயல்நாட்டுச் செலா 
வணியில் நேரடி நடவடிக்கைகளையும் , வங்கி வட்டி வீதக் கைக் 
கோள் போன்ற பழைய கடன் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளையும் 
மேற் கொள்ள வேண்டும் . இவைகள் மேற் கொள்ளப்படா 
விட்டால் 

பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் 
யாவும் வீணாகி விடும் . எனவே , மேற் கூறியவைகளிலிருந்து 
அறிவதென்ன வென்றால் வளரும் நாடுகளுக்குப் பொருளாதார 
வளர்ச்சிக்கான சாதனமாகப் பல முறைகளில் முக்கியமான 
முறை பணவியல் கைக் கோள் மேற் கொள்ளப்பட வேண்டும் . 


V ) 


நாணயமாற்று வீதம் நிலைப்படுத்தப்படுதல் : 

( STABILISATION OF EXCHANGE RATE ) 
ஒரு நாட்டின் செலாவணியின் புறமதிப்பை ( External Value ) 
மாற்றம் இல்லாது நிலைப்படுத்துதல் பணவாக்கக் கைக்கோளின் 
மற்றுமொரு முக்கிய நோக்கமாகும் . இதன் பொருள் நாட்டின் 
பொன் இருப்பை ( Gold reserve ) குறையாமல் பாதுகாப்பதும் , 


சென்று 


சமன் 


சார்ந்திருக்கும் . 
குறிப்பாக , எந்தெவைகள் 
தங்கள் நாட்டுச் செலாவணியின் 
பணவாக்கக் கைக்கோள் 

251 
முடிந்தால் அதிகரிக்கச் செய்வதென்பதுமாகும் . பொன்திட்டம் , 
பொற்கட்டித் திட்டம் , பொன் மாற்றுத்திட்டம் ஆகியவை கடைப் 
பிடிக்கப்பட்டபோது 

எவ்வாறு 

உள்நாட்டுப் பேரங்களும் , 
பன்னாட்டுப் பேரங்களும் நடைபெற்றன எனப் பணத்திட்டங்கள் 
என்ற 

அத்தியாயத்தில் கண்டோம் . 1945 - முதல் மீண்டும் , 
பன்னாட்டு வாணிபத்திற்கு , பொன் உபயோகப்படுத்தப்படுவதால் 
செலுத்து நிலையில் இறுதிச் சரிப்படுத்துதல்கள் ( Adjustments ) 
அதன் மூலமாகவே செய்யப்படுகின்றன . எனவே , பொன் இருப்பு 
குறையாமல் பாதுகாக்கப்பட வேண்டியது இன்றியமையாததாகும் . 
இருப்பு குறைந்தால் செலுத்துநிலையில் கோளாறுகள் ஏற்படத் 
தொடங்கும் . பொன் வெளியே 

கொண்டிருந்தால் 
அதைத் தடுத்து நிறுத்த பணவாக்கத் துறையினர் ஆவன செய்ய 
வேண்டும் . பொருள்களின் ஏற்றுமதியைக் கூட்டியும் , இறக்கு 
மதியைக் குறைத்தும் வந்தால் செலுத்து நிலையிலுள்ள 
பாட்டின்மை நீங்கி விடும் . அதாவது , பொன் உள்வரும் ; வெளிச் 
செல்வது தடை செய்யப்படும் . இதேபோல் மூல தனம் வெளிச் 
செல்வதையும் தடை செய்யவேண்டும் . மேலும் ஏற்றுமதிப் 
பொருட்களின் அளவைக் குறைக்காமல் , விலையை உயர்த்தினாலும் 
சமநிலைக்கேடு ( Disequilibrium ) சரி செய்யப்படும் . 
பொன் 

வருவதோ, ஏற்றுமதியை அதிகரிப்பதோ 
நாட்டின் செலாவணியின் உள் மதிப்பு மற்றும் புறமதிப்பைப் 
பொறுத்திருக்கிறது . நாட்டுச் செலாவணியின் புற மதிப்பு 
கூடவோ , குறைந்தோ இல்லாமல் நடுநிலையில் இருக்கவேண்டும் . 
அதாவது , நாணயமாற்று 

மாற்று வீதம் நிலைப்படுத்தப்படவேண்டும் . 
நாணயமாற்று மதிப்பளவையிலிருந்துதான் உள்நாட்டு மதிப்பும் 
நிர்ணயம் செய்யப்படவேண்டும் எனப் பரவலாகப் பொருளாளர்கள் 
கருதுகின்றனர் . தடையிலா நாணயமாற்று வீதம் செயல்படும் 
பணத்துறையினரின் கட்டுப்பாட்டுச் செயல் முறைகளினால் 
இரண்டையும் தனித்தனியாக நிலைப்படுத்த முடியும் . பின்வரும் 
காரணங்களினால் நாணய மாற்று வீதம் மாறாமல் நிலைப்படுத்தப்பட 
வேண்டும் எனக் கூறலாம் . 

( 1 ) செலாவணி மாற்று வீதம் நிலைபேறாக்கம் செய்யப் 
பட்டால் பன்னாட்டு வாணிகம் இலகுவாக நடைபெற ஏதுவாகும் . 

எந்தெந்த நாடுகள் பன்னாட்டு வாணிபத்தை நம்பி 


உள் 


போது 


புற மதிப்பை நிலைப்படுத்துதல் வேண்டும் 


ஊக 


நாட்டிலும் 
252 

மேல்நிலைப் பணவியல் 
( 2 ) நாணயமாற்று வீதத்தில் அடிக்கடி மாற்றம் ஏற்பட் 
டால் மக்களிடையே நம்பிக்கை இழக்கக்கூடும் . இதன் விளைவு 
மூலதனம் நாட்டை விட்டுச் வெளிச் செல்லத் தொடங்கும் . 
எடுத்துக் காட்டாக , வங்காள நாட்டு தக்கா வின் ( Tala ) 
புறமதிப்பில் ஒரு நிலை இல்லை என்றால் அந்நாட்டு மக்கள் தங்கள் 
கைவசமுள்ள தக்கா இருப்பையும் , குறுங்கால மூல தனத்தையும் 
வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லத் தொடங்குவர் . செலாவணி 
மாற்று மதிப்பு இறக்கத்தால் ஏற்படக்கூடிய நட்டத்தைத் தவிர்ப் 
பதற்காக இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுவர் . ஆகவே , ஒரு 
நாடு 

தனது நாணயத்தின் புறமதிப்பை நிலைப்படுத்துதல் 
வேண்டும் . 

( 3 ) அயல் நாட்டுச் செலாவணி மாற்று வீதத்தில் அடிக்கடி 
மாற்றம் ஏற்பட்டால் விரும்பத் தகாத விளைவுகள் 

ஏற்படும் . 
நாணயமாற்றுச் சந்தையில் ( Foreign exchange market ) 
வாணிகம் ஊக்குவிக்கப்படும் . பன்னாட்டுக் கடன் அளிப்பு மற்றும் 
முதலீடு செய்தல் தடைபடுவதுடன் பாதிக்கவும் கூடும் . 

( 4 ) நாணயமாற்று வீதத்தில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட் 
டால் கூட அது மக்களது கவனத்தைப் பெருமளவுக்கு ஈர்க்கும் , 
ஆனால் இதேநிலை உள்நாட்டு விலை மட்டத்திற்கு ஏற்பட்டால் அது 
புறக்கணிக்கப்படு கிறது . 
பொருளாதார நலனையும் , சமூக 

சமூக நலனையும் முன்னிட்டு 
நாணயமாற்று வீதம் மாறுபடாமல் இருக்கச் செய்வது பணத் 
துறையினரின் முக்கிய பணியாகும் . இருந்தாலும் 

மாற்று 
வீதத்தை நிலைப்படுத்துதல் பணவாக்கக் கைக்கோளின் நோக்க 
மாகக் கொண்டிருப்பதை ஒரு சில பொருளியல் வல்லுநர்கள் 
கண்டிக்கின்றனர் . ஏனென்றால் புறமதிப்பை நிலைப்படுத் தும் 
போது உள்நாட்டு மதிப்பு விட்டுக் கொடுக்கப்படுகின்றது . இதனால் 
உள் நாட்டு மக்கள் பெரும் இன்னலுக்கு இலக்காகின்றனர் . ஒரு 
நாட்டின் நாணயமாற்று வீதம் நிலைபேறாக்கம் செய்யப்படுதல் 
மற்ற நாடுகளைப் பொறுத்திருக்கின்றது . இன்னும் வெளிப் 
படையாக் கூறின் அவைகளின் தயவில் அந்நாடு வாழலே 
யிருக்கும் . ஏதாவது ஒரு நாட்டில் வீக்கமோ , வாட்டமோ 
நிலவுவதன் காரணமாக , செலுத்து நிலையைச் சரி செய்வதற்காக , 
பணத் துறையினர் கைக்கோளை உபயோகித்தால் 

அதன் 

இதனால் உள் 
நாட்டின் பொருளாதார நிலையில் பெரிதும் குழப்பம் ஏற்படும் . 
எனவே கண்டிப்பாகக் கூறினால் , எந்தெந்த நாடுகள்- ஜப்பான் , 


வேண்டி 


பண்வாக்கக் கைககோள் 


253 


டென்மார்க் , இங்கிலாந்து , ஜெர்மனி போன்றவை- பன்னாட்டு 
வாணிபத்தை முழுவதும் நம்பியிருக்கின் றனவோ 

அவைகள் 
மட்டும் நாணயமாற்று வீதத்தை நிலைபேறாக்கம் செய்தால் 
போதுமான தாகும் . ஏனைய நாடுகள் நாணய மாற்று வீதத்தை 
நிலைப்படுத்துதல் பற்றி முயற்சி எடுக்க வேண்டியதில்லை 
எனலாம் . 


மாற்றுக் கைக்கோளான அரசிறைக் கைக்கோள் : ( The principal 
Alternative - Fiscal Policy ) 


கோட்பாடு : பணவாக்கக் கைக்கோளின் குறைபாடுகளைக் களைய 
தலையான மாற்றுக் கைக்கோள் - அரசிறைக் கைக்கோள் பயன் 
படுத்தப்படுகிறது . அரசிறைக் கைக்கோளின் முக்கியத்துவம் 
என்ன வென்றால் வருமானங்களிலும் , நாட்டு மொத்த உற்பத்திச் 
செலவுகளிலும் ( Gross National product cxpenditures ) அது 
நேரடியாகத் தலையிட்டுப் பொருளாதார சமன்கேடுகளைச் சரி 
செய்கிறது . நாட்டு மொத்த உற்பத்திச் ( நா . மொ.உ.) செலவினம் 
( Spending ) மிகவும் குறைவாக இருந்து அதனால் வேலையின் 
மையும் , உற்பத்திக் காரணிகள் பயன்படுத்தப்படாமலும் 
தால் , அரசு உடனடியாகத் தலையிட்டு அச் செலவுகளைக் கூடுத 
லாகச் செய்ய முன் வரும் . தனியாரின் செலவு செய்யக்கூடிய 
வருமானங்கள் , மற்றும் செலவுகளை அதிகரிப்பதற்காகவும் 
நா.மொ.உ - ஐ நேரடியாக அதிகரிப்பதற்காகவும் , உற்பத்தி 
செய்யப்பட்ட நுகர்வுப் பொருட்களை அரசே வாங்குவது மேன் 
மேலும் உந்தப்படும் . வரி வீதங்கள் குறைக்கப்படும் . மாற்றுச் 
செலுத்துதல்கள் ( Transfer payments ) அதிகரிக்கப்படும் . இப்படிச் 
செய்வதால் மக்களின் செலவு செய்யும் சக்தி உயரும் . மாறாக 
நா.மொ.உ செலவினம் அதிகரித்து அதன் விளைவாகப் பொருளா 
தாரத்தில் வீக்க நிலை ஏற்பட்டால் , அரசு மாறான நடவடிக்கைகளை 
எடுக்கும் . வரிகள் உயர்த்தப்பட்டு , அரசுச் செலவுகள் குறைக் 
கப்பட்டால் தனியார் வருமானம் குறையும் , செலவு கூடும் . 
பின் வீக்க நிலை தணிக்கப்படும் . 


எனக் 


அரசிறைக் கைக்கோளின் சக்தி மிகவும் வலிமை வாய்ந்தது 

கூறுவதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை . இரண்டாம் 
உலகப்போர் 

காலத்திய அனுபவம் ஓர் , நல்ல எடுத்துக்காட் 
டாகும் . நா . மொ . உ . செலவுகளை அரசு அதிகரித்த போது , 
எப்படி உற்பத்தி பெருகி , 

வேலையின்மை அமெரிக்காவில் 
குறைந்தது என அறியலாம் . 1937-38 மற்றும் 1953-54 


254 


மேல்நிலைப் பணவியல் 


ஆகிய சரிவு காலங்களில் அமெரிக்க நாட்டுச் செலவு குறைக்கப் 
பட்டபோது பெருமளவுக்கு நா.மொ. உ . 

நா . மொ . உ . குறைந்திருக்கிறது . 
ஆனால் நா . மொ . உ . செலவுகளில் அரசிறைக் கைக்கோள் 
ஈடுபடுத்தப்பட்டால் மட்டும் பண வாக்கக் கொள்கையின் 
நோக்கம் நிறைவேறும் என்று கூற முடியாது . வீக்கத்தைக் 
குறைத்தல் , வேலையின்மையை அகற்றல் போன்ற பொருளாதார 
சமன் கேடுகளைச் சரி கட்ட பணவாக்கம் மற்றும் அரசிறைக் 
கைக்கோள்கள் இணைந்து செயல்பட்டால் நல்ல வெற்றி கிடைக்கு 
மென்று கூறப்படு கிறது . அப்படியென்றால் , அரசிறைக் கைக் 
கோளின் 

குறைபாடுகளும் , பிரச்சினைகளும் , என்ன வென் 
காண வேண்டியிருக்கிறது . பிரச்சினைகள் அனைத்தும் கோட்பாடு 
அளவில் இல்லை என்றும் நடைமுறையில் தான் ஏற்படுகின்றன 
எனக் கூறப்படுகிறது . 


று 


குறைபாடுகள் : 

( 1 ) பற்றாக்குறை செலவிடுவதை ( Deficit spending ) ஒரு 
நெறியற்ற செயல் என , அரசு பரவலாகக் குறை கூறப்படுகிறது . 
அதற்கு முக்கிய காரணம் அச் செயல் பொருளாதாரத்தில் வீக்க 
நிலையை உண்டு பண்ணுகிறது என்பது தான் . ஆனால் ஒரு 
நாட்டில் பற்றாக்குறையை நிறைவு செய்யக் கூடுதலாகச் செலவு 
செய்வதால் ஏற்படும் விளைவை அறிந்த பின் தான் அரசுச் செயலை 
மதிப்பீடு செய்ய வேண்டுமே தவிர , முன்னரே குறை கூறுவது 
உகந்ததல்ல எனச் சுட்டிக் காட்டப்படுகிறது . நாட்டுக்கு நாடு 
விளைவு மாறுபடலாம் . எந்த நாட்டில் வளமுள்ள உற்பத்திக் 
காரணிகள் வாளாவிருக்கின்றனவோ அவைகளை ( அதிக மூலதன 
உதவி கொண்டு ) நல்ல முறையில் பயன்படுத்தினால் உற்பத்தி 
பெருகுமே தவிர , அதிக பணத்தின் அளிப்பால் விலை மட்டம 
உயராது . வீக்க நிலை ஏற்படாது . எடுத்துக்காட்டாக , 1931 முதல் 
1940 வரை அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் பற்றாக்குறை 
வரவு செலவுத் திட்டம் தயாரிக்கப்பட்டது . இருப்பினும் விலை 
மட்டம் ஆண்டு தொடக்கத்திலிருந்ததை விட ஆண்டு முடிவில் 
குறைவாகவே இருந்தது . 

( 2 ) பற்றாக்குறைச் செலவால் மற்றும் ஒரு குறை வேண்டு 
மானால் கூறலாம் . அதாவது 

" . 

தேவையற்ற செலவுகளுக்கு 
அது ஒரு வாகன மாக அமைகிறது 

(( 3 ) நாட்டுக் கடன் கூடுதலாவது பற்றி எதிர்ப்பு தெரி 
விக்கப்படுகிறது . நா . மொ . உ . செலவுகள் அதிகமாகின் 

றன 
என் றால் சில 

சில பேர்களின் கடன் சுமை அதிகமாகிறது என்று 
பொருள் . 


பணவாக்கக் கைக்கோள் 


255 


தான் 


பிரச்சினைகள் : 

அரசிறைக் கைக்கோள் என்பது வரி விதிப்பு மற்றும் தனித் 
தனி செலவினத் திட்டங்கள் ஆகிய பல்வேறு கைக் கோள்களைக் 
கொண்டு உள்ளது . அந்தந்த கைக்கோள்களைச் சரிவர ஒழுங் 
காகப் பயன்படுத்த வேண்டியது அரசின் கடமையாகும் . அப் 
போது 

அரசிறைக் கைக்கோளினால் பொருளாதாரம் 
நன்மையடையும் . திட்டங்கள் வரையும் போது அரசு அலுவலர்கள் 
பேதங்காட்டாமல் கண் மூடித்தனமாக முடிவு எடுப்பதில்லை என் 
றாலும் , வரிவிதிப்பு மாற்றங்களோ , செலவினத் திட்டங்களோ சக்தி 
வாய்ந்த அரசியல் தலைவர்களின் சம்மதம் பெறாமல் வெளியிடப் 
போவதில்லை . அவ்வாறு சுயநல நோக்குடன் வெளியிடப்பட்ட எந்த 
விதத்திட்டங்களும் உண்மையான பணவாக்கக் 

கொள்கைக்கு 
மாறாகவே இருக்கும் . அதாவது , அரசிறைக் கைக்கோள் கோட் 
பாடு அளவில் பொருளாதாரத்திற்கு நன்மை தேடித் தந்தாலும் , 
நடைமுறையில் அரசியல் தலையீட்டால் அக் கைக்கோளின் முழுப் 
பயனில்லாமலேயே போய் விடுகிறது . 


அரசிறைக் கைக்கோளின் திட்டம் நன்கு வரையப்பட்டாலும் 
அது தேவையான போது குறிப்பிட்ட காலத்தில் உபயோகப் 
படுத்தப்படுவதில்லை . வரவு செலவுத் 

திட்டம் 

வரைதல் , 
ஒதுக்கீடு செய்தல் மற்றும் செலவுகள் ஆகியவைகள் மாறி மாறி 
நடைபெற்றாலும் , திட்டம் வகுப்பதற்கும் , செயல் முறை யாற்று 
வதற்கும் குறைந்தது 2 அல்லது 3 ஆண்டுகளாவது ஆகின் றன . 
குறிப்பிட்ட தேவையான காலத்தில் வரி விதிக்காததினாலும் , 
தேவையான போது செலவினத் தொகைகளை மாற்றாததினாலும் 
ஏற்படும் பிரச்சினைகளால் அரசிறைக் கைக்கோளினால் தீமையே 
விளையும் , எனக் கூறப்படுகிறது . சரியானபடி கைக்கோளைப் 
பயன்படுத் தாவிடில் வீக்க நிலை தடுக்கப்படுவதற்குப் பதில் 
வீக்கமே மேலும் ஊக்குவிக்கப்படலாம் . 


அரசிறைக் 

கைக்கோளின் முக்கிய பங்கு ( Proper role ) 
இவ்வாறாக இருக்கலாம் : தன்னிச்சையான பெரும்பாலான 
நிலைப்பாட்டுத் தன்மைகளைச் செய்தலும் , அதி தீவிரப் பொரு 
ளாதார மந்தம் , வீக்கத்திற்காக மட்டும் சட்டமன்ற மாறுதல் 
களைச் செய்தலும் மிகுதியான நேரத்தினை , நிதிக்கோட்பாடு ஒரு 
மிக்க நிலையில்லாத் தன்மையின் போக்கில் மாறுவதைத் தவிர்ப் 
பதில் செலவிடுவதின் - வழி கவனம் செலுத்துதலும் ஆகும் . 
( The proper role for fiscal policy may be something like 
this : 

* make the most of the automatic stabilizers , reserve 


256 


மேல் நிலைப் பணவியல் 


deliberate legislative changes for clear - cut situations of serious 
depression or inflation , and concentrate the rest of the time on 
trying to avoid turning fiscal policy into a substantial engine of 
instability in its own right ) . 


1 


வலுவாகச் 


பணவாக்கக் கைக்கோளும் , அரசிறைக் கைக்கோளும் : 

பணவாக்கக் கைக்கோளும் அரசிறைக் கைக்கோளும் ஒன்றுக் 
கொன்று துணையானவை . ஒன்று வலுவற்று இருக்கும் போது 
மற்றொன்று 

செயல்படும் . நெகிழ்வுத் தன்மை 
கொண்ட பண வாக்கக் கைக்கோள் உரிய காலத்தில் காலத்தை 
வீணாக்காமல் செயலாற்ற வேண்டியதைச் செயல்படுத்துகிறது . 
பொருளாதாரச் சமன் கேட்டைச் சரிப்படுத்தி நிலை பேறாக்கம் 
செய்வதையே நோக்கமாகக் கொண்ட அக் கைக்கோள் அரசியல் 
தலையீட்டிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளிப்பதில்லை ; வாய்ப்பும் 
கொடுப்பதுமில்லை . மாறாக , வருமானங்களில் அது நேரடியாகத் 
தலையிட்டுச் செயல்படுவதில்லை ; செலவு ஓட்டத்திலும் அதனுடைய 
ஆதிக்க சக்தி நிச்சயமற்றதாகும் . ஆனால் பணவாக்கக் கைக் 
கோளினால் சரிக்கட்ட 

முடியாத 

சமனற்ற பொருளாதார 
நிலைமைகளை , அரசிறைக் கைக்கோளினால் செய்ய முடிகிறது ; 
வரவு மற்றும் செலவுகளை மாற்றச் செய்வதன் மூலம் வருமானங் 

நேரடியாகத் தலையிட்டு நோக்கத்தை நிறைவேற்ற 
முடிகிறது . அரசிறைக் கைக்கோளினால் நன்மைகள் பல இருப் 
பினும் , அதனிடம் நெகிழ்வுத் தன்மை இல்லை எனத் திறனாய்வு 
செய்யப்படுகிறது . பற்பல நோக்கங்களை நிறைவேற்ற விருப்ப 
தால் நல்ல முடிவு காணுவது அரிதாகிறது . அரசிறைக் கைக் 
கோள் வழி முறையை மாற்றியமைப்பதன் மூலம் குறைபாடு 
களைக் களைந்தெறியலாம் . நா . மொ . உ . யில் பெரிய அளவுக்கு 
இடப்பெயர்ச்சி ( Movements ) இருந்தால் அதைத் தடுப்பதற்கு 
இரண்டு வகைக் கைக்கோளும் பயன்படுத்தப்பட வேண்டும் . 
கடுமையான வரவு செலவுத் திட்டமும் ( Tight budget ,) மலிவான 
கடன் கொள்கையும் சேர்ந்து ஒரே காலத்தில் நிலவினால் முதலீடு 
பெருமளவிற்குச் செய்யப்படும் ; உற்பத்தியின் திறன் மேன் 
மேலும் வளர்ச்சி அடையும் . மேலும் பொருளாதாரத்தின் வீக்கத் 
தைத் தடை செய்ய , பணக்கொள்கை , வட்டி வீதத்தை உயர்த்தி 
யும் , பண அளிப்பை இறுக்கியும் ( Tight money ) செயல்படுகிறது . 
ஆனால் அரசுக் கொள்கையின்படி வரி மட்டத்தை உயர்த்திய 
பொதுச் செலவைக் குறைத்தோ அல்லது உபரி வரவு- செலவுத் 


களில் 


1. Paul B. Trescott , Mononey , Banking And Economic Welfare , 
Second Edition , Page 550 . 


பணவாக்கக் கைக்கோள் 


257 


திட்டத்தை 

வரைந்தோ வீக்கம் கட்டுப்படுத் தப்படுகிறது . 
இரண்டு கைக்கோள்களுமே அரசினால் பயன்படுத் தப்பட்டாலும் 
பணவாக்கக் கைக்கோள் மைய வங்கி மூலமாகவோ , அரசிறைக் 
கைக்கோள் கருவூலம் மூலமாகவோ , நிதித் துறை மூலமாகவோ 
ஆளப்படுகிறது . எனவே அவை இரண்டும் ஒன்றுக் கொன்று 
ணை 


யானவை . 


இரண்டாம் போர்க்காலத்தில் பணக் கொள்கையின் முக்கி 
யத்துவம் குறைந்ததாலும் , போர் ஓய்விற்குப் பின் எல்லா நாடு 
களிலும் பரவலாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு 
வருகிறது . பணக் கொள்கையின் கருவிகளாகப் பயன்படுபவை 
( முக்கியமான வை ) இரண்டு : ( 1 ) வங்கி வீதம் ( 2 ) வெளிச் 
சந்தை நடவடிக்கைகள் . இவைகளைப்பற்றி வீக்கமும் வாட்டமும் 
என்ற அத்தியாயத்தில் விரிவாகக் கொடுக்கப்பட்டுள்ளது . இவை 
இரண்டையும் தவிர மூன்றாவது கருவியான , கருவூல ஆணை 
யிடல் - ( Treasury directive ) உபயோகிக்கப்படுகிறது . இதன்படி 
நாட்டில் பொருளாதார சமன்கேடு இருக்கையில் மைய வங்கி 
பணக் கைக்கோளை உபயோகிக்கத் தவறினாலோ , தயங்கினா 

லோ 
கருவூலமே நேரடி நடவடிக்கைகளில் இறங்கிவிடுகிறது . அதற்கு 
அரசிடமிருந்து அவ் வப்போது அனுமதி வாங்க வேண்டுமென்ற 
அவசியமில்லை . பொருளாதார முன்னேற்றத்திற்காக 

எந்தவித 
நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக் கருவூலத்திற்கு அதிகார 
முள்ள இக் கொள்கை இங்கிலாந்தில் சமீப காலமாகக் கடைப் 
பிடிக்கப்படுகிறது . 


15. இந்தியச் செலாவணியின் வரலாறு 

( History of Indian Currency ) 


இந்தியச் செலாவணியின் வரலாறு மிகவும் குளறுபடி 
யானது . அதைப்பற்றி மிகக் குறுகிய காலத்தில் அறிவதென்பது 
யலாததாகும் எனக் குறிப்பிட்ட கீன்ஸ் மேலும் கூறுகிறார் . 
" 1899 - லிருந்து இந்திய நாணயச் செலாவணியின் வளர்ச்சி 
அமைதியான தென்றாலும் வெகு வேகமானதாகும் ... செலாவணி 
முறை போன்று ஒன்று வளர்ச்சியுறச் செய்ய வேண்டும் என 
எண்ணப்பட்டு வந்தாலும் , அரசு அல்லது ஃபௌலர் குழுவின் 
( 1899 ) பரிந்துரை இல்லாமலும் , செலாவணி முறை வளர்ச்சி 
யைப்பற்றி எண்ணிப்பார்க்காதவர்கள் அல்லது 1893 - ல் நாணய 
அச்சகங்களை எல்லாம் மூடிவிட வேண்டும் என்று கூறியவர்கள் 
ஆகியோர்களாலேயே அச் செலாவணி முறை வளர்ந்திருக்கிறது . 
இப்போதுள்ள செலாவணி முறை எந்தக் குறிப்பிட்ட நாளில் 
( Date ) கடைப்பிடிக்கப்பட்டது எனக் குறிப்பிடுவது இயலாத 


தாகும் . 1 


அக்பர் ஆட்சி காலத்திலிருந்தே வட இந்தியச் செலாவணி 
பொன் மோகர்களையும் ( Gold mohur ) ஒரு பொன் மோகர் நாண 
யத்தின் மதிப்பு ரூ .15 / - ஆக இருந்தது ) வெள்ளி ரூபாய் 
களையும் கொண்டிருந்தது . ஒவ்வொன்றின் எடையும் 175 குன்றி 
மணியாகும் ( Grains ) தென்னிந்தியா முழுவதும் மொகலாயர்கள் 
ஆட்சியின் கீழ் இல்லா விட்டாலும் , அங்குப் பொன் தான் தலை 
யான செலாவணியாக இருந்தது . இந்துக்கள் ஆட்சியில் பொன் 
னுக்கு மதிப்புக் கொடுக்கப்பட்டது . முகம்மதியர்கள் வெள்ளி 
நாணய முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் . மொகலாயர்கள் 
ஆட்சி வீழ்ச்சியுற்றவுடன் நாடு பல துண்டுகளாக மாறி 
ஒவ்வொரு மாநிலமும் தன்னிச்சையான செலாவணி முறையைக் 
கொண்டிருந்தது . செலாவணியின் எடை , தூய்மை மாநிலத் 
திற்கு மாநிலம் மாறுபட்டது . கிழக்கிந்திய நிறுமம் (East India 
company ) தோன்றிய போது பலவகை எடைகளைக் கொண்ட 
பல வேறு பொன் , வெள்ளி நாணயங்கள் மொத்தம் 994 புழக் 
கத்திலிருந்ததாகச் சொல்லப்படுகிறது . 

1. J. M. Keynes , Indian Currency and Finance , 1913 . 
2. H.D. Macleod , Indian Currency , P.13 . 


சம்மா 


இந்தியச் செலாவணியின் வரலாறு 

259 
பலதரப்பட்ட நாணயங்கள் புழக்கத்திலிருந்ததால் வாணிப 
நடவடிக்கைகள் தடைப்படுவதை உணர்ந்த கிழக்கிந்திய நிறுமம் 
செலாவணிமுறையை ஒழுங்குபடுத்த எண்ணியது . அந்நிறுமம் 
தொடங்கி வைத்த செலாவணி ஒழுங்காற்று முறை இன்று 
வரை எப்படி இருக்கின்றது எனப் பார்ப்போம் . 
வெள்ளித்திட்டம் ( 1835-92 ) 
ஓரே மதிப்பளவுள்ள ருபாய் ( Uniform rupee) 

இந்தியாவில் வடிவொத்த ஒரே தரமான செலாவணியை 
அறிமுகப்படுத்தக் கிழக்கிந்திய நிறுமம் ஒப்புறுதி அளித்தது . 
1835 - ல் தான் அச்செலாவணியின் வரலாற்றுப் பிரிவு ( Era ) 
தொடங்கியது . 1835 - வது ஆண்டு 17 - வது சட்டப்படி 11/2 அளவு 
தூய்மை கொண்ட 180 குன்றிமணி எடையுள்ள வெள்ளி நாணயம் 
பிரிட்டிஷ் இந்தியாவின் சட்டப் பணமாக ( Legal tender ) ஆக்கப் 
பட்டது . இப் பணம் இந்தியாவின் சில பகுதிகளில் பம்பாய் 
மற்றும் சென்னையில் மட்டும் தான் புழக்கத்திலிருந்தது . இவ் 
வெள்ளி நாணயத்தைத் தடையின்றி அச்சிட அனுமதியிருந்தது . 
இப்படியாக இந்தியா ஒரு தனி உலோகத் திட்டத்தைக் கொண்ட 
இருந்தது . நிறுமத்தின் இயக்குநர்கள் 

வெள்ளித் 
ட்டத்தை ஆதரித்தாலும் பொற்காசுகள் புழக்கத்திலிருப்பதை 
ஆட்சேபிக்கவில்லை . 1835 - ம் ஆண்டு சட்டம் , பொன் நாண 
யங்களை , வெள்ளி நாணயங்களின் எடை , தூய்மையின் அள 
வுக்கே , அச்சிட்டுக் கொள்ள வகை செய்தது . அவ் வகைப் 
பொற் காசுகளுக்கு மோகராக்கள் என்றும் , ஒவ்வொரு மோக 
ராவும் ரூ .15 - க்குச்சமம் எனவும் அறிவிக்கப்பட்டது . ரூ . 5 , 10 , 
30 மதிப்புள்ள பொற்காசுகளும் அச்சிடப்பட்டுப் புழக்கத்தி 
லிருந்தன . பொற்காசுகள் சட்டப் 

பணமாகாது 

என்றும் , 
வரி செலுத்துதல் , பொது மக்களிடமிருந்து நிலுவை 
வசூலித்தல் போன்றவைகளுக்கு மட்டும் பொன் மோகராக்களைக் 
கருவூலங்கள் பெற்றுக் கொள்ளும் என்றும் பிரகடனம் செய்யப் 


- 


தாக 


ஆனால் வரி 


பட்டது . 


பொன் , வெள்ளி நாணயங்கள் மட்டுமின்றிச் செலாவணித் 
தாள்களும் , வங்காள , பம்பாய் மற்றும் சென்னை ஆகிய தலைமை 
வங்கிகளில் அச்சிடப்பட்டு , புழக்கத்திலிருந்தன . இவைகளும் 
சட்ட பணமல்ல . அம்மூன்று தலைநகரங்களில் மட்டும் புழக்கத்தி 
லிருக்க முடியும் , வேறு இடங்களில் செல்லுபடியாகாது . 
தாள் செலாவணிச் சட்டம் , 1861 ( Paper currency Act ) 

ஆஸ்திரேலியா , அமெரிக்க நாடுகளில் பொற் சுரங்கங்கள் 
கண்டு பிடிக்கப்பட்டதன் விளைவாக , வெள்ளியை ஒப்பிடும் போது , 


260 


மேல்நிலைப் பணவியல் 


பொன்னின் விலை சரிந்தது . 1853 - ம் ஆண்டு ஜனவரி 1 - ஆம் 
நாள் அரசு ஒரு பொன் மோகராவுக்கு ரூ .15 என்று ஏற்றுக் 
கொள்ளும் 

முன்னைய உத்தரவை இரத்து செய்து விட்டது . 
பொற் செலாவணியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் எனப் 
பல கோரிக்கைகள் வாணிகச் சங்கங்களிலிருந்து வந்தாலும் , 
அப்போதிருந்த நிதியாக்க உறுப்பினர் * மறுத்து விட்டார் . 
வெள்ளித் திட்டம் தான் இருக்க வேண்டும் எனவும் , செலாவணி 
முறையில் ஏதேனும் குறையிருப்பின் அது சரி செய்யப்படும் 
எனவும் உறுதியளித்தார் . 1860 ல் தாள் செலாவணி மசோ 
தாவை ( Paper currency bill ) அவர் தயாரித்ததன் விளைவாக 
1861 ல் அச்சட்டம் பிறந்தது . இச் சட்டப்படி , தாள் செலா 
வணியை அச்சடித்து வெளியிடும் உரிமை அரசிடமே இருந்தது . 
தாள் செலாவணி வெளியிடும் அளவில் மிகக் குறைந்த அளவுக்குத் 
தான் அரசுப் பிணயங்கள் இருக்க வேண்டும் . 
எஞ்சிய எல்லாத் தொகைக்கும் வெள்ளிக் 

காசுகளும் , 
வெள்ளிக் கட்டிகளும் அரசிடம் காப்பாக இருக்க வேண்டும் . 
அரசுப் பிணையங்கள் பெருமளவு ரூ . 4 கோடி வரைக்கும்தான் 
இருக்கலாம் . மொத்த வெளியீட்டில் 25 சதவீதம் வரைக்கும் 
பொற் காசுகளும் பொற் கட்டிகளும் காப்பாக வைத்துக் கொள் 
ளவும் சட்டம் இடம் கொடுத்தது . இதன் முக்கிய நோக்கம் 
என்ன வென்றால் பொற் செலவாணியை மீண்டும் புழக்கத்திற்குக் 
கொண்டு வரலாமென்பது திரு . லெ 

லெயிங் என்ற நிதியாக்க 
உறுப்பினரின் எண்ணமாகும் . 
1850 - க்குப் பிறகு 

வெள்ளியின் உற்பத்தி குறையத் 
தொடங்கியது . அதன் மதிப்பு மேன் மேலும் அதிகரித்தது . 
மக்களும் வெள்ளி 

நாணயங்களை உருக்கி ஆபரணங்களாகச் 
செய்யத் தொடங்கி விட்டனர் . இதனால் வெள்ளி நாணயங்கள் 
செலாவணிக்குப் போதவில்லை , பம்பாய் வணிகச் சங்கம் 
உள்பட மக்களால் , பொன் நாணத்தைத் திரும்பவும் புழக்கத்தில் 
விடுவதற்கு அரசிடம் கோரிக்கை எழுப்பப்பட்டது . இச்சமயத்தில் 
அமெரிக்காவில் பருத்திப் பஞ்சம் ஏற்பட்டதால் இந்தியாவி 
லிருந்து பெரும் பகுதி பருத்தி ஏற்றுமதி செய்யப்பட்டு அதற்குப் 
பதிலாகப் பொன்னாக இறக்குமதி செய்யப்பட்டது . பொன் நாணய 
முறையை மீண்டும் கொண்டு வருவதற்கு இதுவும் ஒரு வகையில் 
உதவி செய்தது. நிலைமையை நன்குணர்ந்த அப்போதிருந்த 
நிதியாக்க உறுப்பினர் இங்கிலாந்து , ஆஸ்திரேலியா , அல்லது 


* Financial member at that time was Mr. James Wilson , Later , 
he was succeeded by Mr. Laing. 


தாள் 


1874 - லிருந்து 

261 
இந்தியச் செலாவணியின் வரலாறு 
இந்தியா ஆகிய நாடுகளில் அச்சிடப்பட்ட ஒரு சவரன் ( Soverign ) 
அரைச் சவரன் பொன் நாணயங்களும் சட்டப் பணமாக இருப்ப 
தற்குப் பரிந்துரை செய்தார் . வெள்ளிப் பணமும் கூடவே புழக் 
கத்திலிருக்கும் . இந்திய அரசு கீழ் கண்டபடி பொற்காசுகள் 
புழக்கத்திலிருப்பதற்கு அனுமதி வழங்கியது . 

( i ) 1841 முதல் 1852 முடிய எந்த முறை வழக்கத்தி 
லிருந்ததோ அப்படியே பொது மக்களின் நிலுவைகளை ( Public 
dues ) கருவூலங்கள் பொற்காசுகளாகப் பெற்றுக் கொள்ளலாம் . 

( ii ) காகிதச் செலாவணிச் சட்டம் , 1861 , பிரிவு 9 - ன் படி 
பொற்காசாகவோ , பொற்கட்டியாகவோ , மாற்றும் அளவுக்குத் 

பணங்கள் அச்சிட்டு வெளியிடலாம் ; 1864 - நவம்பர் 
திங்கள் மேற்குறிப்பிட்ட ஒரு சவரனுக்கு ரூ . 10 / = என்றும் 
அரை சவரனுக்கு ரூ . 5 / = என்றும் இந்திய அரசு விகிதப்பாடு 
வகுத்தது . 
மேன்ஸ் ஃபீல்டு குழு ( Mansfieled commission ) 
E 1866 - ல் கல்கத்தா வணிகச் சங்கம் , பொன் நாணயத்தை 
மட்டும் கடைப்பிடிப்பதற்கு இந்திய அரசை வலியுறுத்தி , செலா 
முறை முழுவதையும் 

நன்கு 

ஆய்வு செய்யும்படி 
கோரிக்கை விடுத்தது . அதன்படியே திரு மேன்ஸஃபீலடு என் 
பவர் தலைமையில், ஒரு குழுவை இந்திய அரசு நியமித்தது . அக் 
குழுவின் பரிந்துரைகள் கீழ் வருமாறு : 

( 1 ) தாள் செலாவணிச் சட்டத்தில் மேலாண்மை தொடர் 
புடைய சில சரத்துக்கள் மாற்றி அமைக்கப்படுதல் வேண்டும் . 

( 2 ) நாடு முழுவதும் ஒரே வகையான செலாவணித் தாள் 
( Universal note ) புழக்கத்தில் இருக்க வேண்டும் . 

( 3 ) பொற் செலவாணிக்கு நாடு முழுவதும் ஆதரவு இருப்ப 
தால் ரூ .15 , 10 , 5 ஆகிய தாள் பணத்திற்குப் பதிலாக அதே 
அளவுள்ள பொற்காசுகள் வெளியிடப்படுதல் வேண்டும் . 

( 4 ) செலாவணிமுறை பொன் , வெள்ளி மற்றும் தாள் - 
பணம் ஆகியவைகளைக் கொண்டிருத்தல் வேண்டும் . 

அப்பரிந்துரைகள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட 
--வில்லை . அதற்குக் காரணம் ஆட்சித் தலைவர் தான் . ( Governer 
General ) . 
Goisiraf BLLS GUT of 98 : (Decline of Silver Standard ) 

பொன் 
விலையினின்றும் வெள்ளியின் விலை சரியத் தொடங்கியது . 


வணி 


சாகாது 


பன் 


* 


Sai | :::"* * 4 


அபய , சreuA 


ஆனால் 


262 


மேல் நிலைப் பணவியல் 


முடியவில்லை . 


இதற்கு முக்கிய காரணம் 

வெள்ளி உற்பத்தி 

பெரு 
மளவுக்கு அதிகரித்ததுதான் . ஜெர்மனி 

1873 - லும் , 
சுவீடன் , நார்வே மற்றும் டென் மார்கில் 1874 - லும் வெள்ளித் 
திட்டத்தைக் கைவிட்டனர் . நாணய அச்சகங்கள் மூடப்பட்டதால் , 
விருப்பப்படி நாணயங்களை அச்சிட 

வெளிச் 
சந்தையில் மிகையான அளவு 

வெள்ளி விற்பனைக்கு வரத் 
தொடங்கியது . ஐரோப்பா , மற்றும் அமெரிக்க நாடுகளில் 
பொன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது . 

எனவே , பொன் 
னுக்குத் தேவை மிகுதியாயிற்று . ஆனால் போதிய அளவு அளிப்பு 
இல்லை . வெள்ளியின் மதிப்பு பல நாடுகளில் சரிந்ததால் இந்திய 
ரூபாயின் மதிப்பும் விழத் தொடங்கியது . இதனால் உள் நாட்டுப் 
பொறுப்புக்கள் ( Home charges ) அதிகரிக்கலாயின . அமெரிக் 
காவும் இரு உலோகத்திட்ட முறையை நிலை நிறுத்துவதற்காக 
பன்னாட்டு மாநாடுகளைப் பல தடவை நடத்தியது . அதில் இந்தி 
யாவும் பங்கு கொண்டது . ஆனால் பலன் கிடைக்கவில்லை . 
அதாவது , வெள்ளித் திட்டத்தை நிலை நிறுத்த முடியவில்லை . 
படிப்படியாக அமெரிக்காவும் வெள்ளியைப் பிற நாடுகளில் 
ஏற்றுமதி செய்ய மறுத்தது . இதனால் பாதிக்கப்பட்டது முதன் 
முதலில் இந்தியாதான் . இதனால் 1874 - ஆம் ஆண்டு முதல் 
இந்தியர்களிடையே வெள்ளித்திட்டம் கைவிடப்படுதல் வேண்டும் . 
என்ற கோரிக்கை வலுவடைந்தது . ஆகவே வெள்ளித்திட்டத்தைக் 
கைவிடுதல் , பொன் திட்டத்தை மேற் கொள்ளுதல் போன்ற 
செலாவணி முறைப் பிரச்சனைகளை ஆய்வு செய்து ஆலோசனைகளை 
அளிப்பதற்காக 1892 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 
கோமகன் ஹெர்கல் ( Lord Herchell ) என்பவர் தலைமையில் 
அரசுச் செயலர் நியமித்தார் . அக் குழு தனது அறிக்கையை 
1893 - ல் வெளிப்பட்டது . 


அவ்வறிக்கையின் பரிந்துரைகளாவன : 

( 1 ) இந்திய அரசின் முடிவுப்படியே , பொது மக்கள் கட்டுப் 
பாடில்லாமல் வெள்ளிக் காசுகளை அச்சகங்களில் அச்சிட்டுக் 
கொள்வது நிறுத்தப்பட வேண்டும் . 

( 2 ) ஒரு ரூபாய்க்கு ஒரு ஷல்லிங் நான்கு பென் ( 1s . 4 d ) 
என்ற வீதத்தில் அரசு மக்களிடமிருந்து பொன்னைப் பெற்றுக் 
கொண்டு ரூபாய் நாணயத்தை அச்சிட்டு அளிக்கலாம் . 
( 3 ) பொது மக்களிடமிருந்து கடன் பாக்கிகளை 

ரூ 
( 1 = 1s.4d . ) என்ற வீதத்தில் பொன்னாக கருவூலங்கள் பெற்றுக் 
கொள்ளலாம் . 


இந்தியச் செலாவணியின் வரலாறு 


263 


( 4 ) வெள்ளிச் செலாவணியைச் செல்லாப்படுத்துகை 
செய்தலோ ( Demonetization ) பொன் திட்டத்தை மட்டும் 
அறிமுகப்படுத்துதலோ தேவையில்லை . 

அதற்குப் பதில் 
நொண்டித் திட்டம் ( Limping standard ) மேற் கொள்ளப்பட 
வேண்டும் . 
( 5 ) ரூபாய் செலாவணியே 

தொடர்ந்து 

வரையறுக்கப் 
படாத சட்டப் பணமாக , ( Unlimited legal tender ) இருத்தல் 
வேண்டும் . 

அக் குழு பரிந்துரைப்பதின் முக்கிய நோக்கம் இடப்பெயர்வு 
காலத்திற்காகவும் ( Transitional period ) முடிவில் எப்படியும் 
பொன் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முதல்படியாக 
இருக்க வேண்டுமென்பது தான் . 

மேற் கூறிய பரிந்துரைகளை அரசு ஏற்றுக் கொண்டு 
1893 - ல் சட்டம் ஒன்றை இயற்றியது . அதன்படி 1870 - ஆம் 
ஆண்டைய இந்திய நாணய மாக்குச் சட்டமும் ( Indian coinage 
Act ) 1882 ஆம் ஆண்டைய இந்தியத்தாள் செலாவணிச் 
சட்டமும் திருத்தம் செய்யப்பட்டன . பொன் மற்றும் வெள்ளி 
நாணயங்களை எந்தவிதத் தடையுமில்லாமல் பொது மக்கள் 
அச்சடித்துக் கொள்ளலாம் . நாணய அச்சகங்களை மூடி விடுவ 
தற்குத் திருத்தப்பட்ட அச் சட்டம் வகை செய்தது . இருப்பினும் 
வெள்ளி நாணயங்களை அச்சடித்துக் கொள்ளும் உரிமையை 
அரசே வைத்துக் கொண்டது . சட்டத்தைத் திருத்திய அதே 
நாளில் ( ஜூன் 26 , 1893 ) . அரசு மூன்று வித அறிக்கைகளை 
( Notifications ) யும் வெளியிட்டது . அவை பின் வருமாறு : 

( 1 ) ஒரு ரூபாய்க்கு 7-53344 குன்றிமணிகள் எடையுள்ள 
தூய பொன் ( அதாவது ரூ . 1 = 15. 4d . ) என்ற வீதத்தில் 
நாணய அச்சகங்கள் பொன்னை ஏற்றுக்கொள்ளும் . 

( 2 ) அரசுக்குத் தொகை செலுத்தும் பொதுமக்கள் 1 சவரன் 
= ரூ . 15 என்ற வீதத்திலும் , அரை சவரனுக்கு ரூ .71 என்ற 
வீதத்திலும் செலுத்தலாம் . 
( 3 ) பொன் மாற்றத்திற்கான தாள் 

பணம் 
தணிக்கையாளருக்கு ( Currency notes would be issued to the 
Comptrollet -General in exchange for gold ) அளிக்கப்படல் 
வேண்டும் . 

இவ்வறிக்கைகளினால் குறிப்பிடத் தக்கது என்னவெனில் 
அரசு ஒருவழிப் பாதையைக் கடைப்பிடித்ததுதான் . அதாவது , 
பொன்னைப் பெற்றுக் கொண்டு ரூபாயோ தாள் பணமோதான் 


பொதுத் 


, 


264 


மேல்நிலைப் பணவியல் 


அரசு கொடுக்குமே தவிர , ரூபாயோ , தாள்பணமோ பெற்று க் 
கொண்டு பொன்னை அளிக்காது . இதன் விளைவு என்ன வென்றால் , 
ரூபாய் ஒரு அடையாளப் பணமாக ( Token coin ) விளங்கியது 


தான் . 


- 


பொன் திட்டத்தை மேற்கொள்வதற்கு முன்னோடியாக அவ் 
வறிக்கைகளும் , சீர்திருத்தங்களும் ரூபாயின் பொன் மதிப்பு 
மேலும் வீழ்ச்சியடைவதைத் தவிர்க்கவும் ,, மக்களிடையில் 
பொன்னை நன்கு அறிமுகப்படுத்தவும் , ரூபாய்க்கும் , ஸ்டெர்லிங் 
குக்கும் , இடையில் நாணய மாற்று விகிதத்தை நிலைப்படுத்த 
வுமே மேற்கொள்ளப்பட்டன . இதன் விளைவாக ஒரு அணா 
என்பது , ஒரு பென்னிக்குச் சமமாக இருந்தது . 


மன்ற 


- 


ஃ பௌலர் குழு ( Fowler Committee ) 1898 : V 
1893 - லிருந்தே 

செலாவணி நிலைமை , 

இடப்பெயர்வு 
காலத்தைக் கொண்டிருக்கிற தென்றும் , அதற்குச் சில முடிவான 
நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் முன்பே அறிந்தோம் . 
சில ஆண்டுகளாகவே ரூபாய் நாணயங்களை அச்சிட்டு வெளியிட 
எந்த முயற்சியும் ஏற்படாததால் வாணிபப் புழக்கத்திற்கு நடை 
முறையில் இருந்த ரூபாய் போதவில்லை . நாணய அச்சகங்கள் 
மூடப்பட்டதன் விளைவாகவும் ,, 

மாற்றுச் சீட்டுக்கள் 
( Council Bills ) விற்பனைத் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட 
தாலும் , பணச்சந்தையே பண வறட்சியினால் கடும் பசிக்குள் 
ளாகியது . எனவே , வணிகர்களும் , பொதுமக்களும் அரசிடம் 
கோரிக்கை விடத் தொடங்கினர் . இதற்கிடையில் 1894 - ல் 
ரூபாய் , ஸ்டெர்லிங் வீதம் ரூ . 1sh.1 இருந்தது . 1898 - ல் 
ரூபாயின் மதிப்பு உயர்ந்து வீதம் ரூ . 1 = 1 sh . 4 d . ஆக 
மாறியது . இதிலிருந்து அறிவதென்ன வென்றால் இந்தியாவிலும் 
பொன் திட்டத்தைக் கையாளலாம் என்பதாகும் . இச்சூழ்நிலையில் 
தான் திருமிகு . ஹென்றி ஃபௌலர் என்பவர் தலைமையில் ஒரு 
குழு நியமிக்கப்பட்டது . இக்குழுவின் பரிந்துரைகள் கீழ்வருமாறு : 
( 1 ) பொன் 

நாணயங்கள் வரையற்ற சட்டப்பணமாக 
இருத்தல் வேண்டும் . அத்துடன் வெள்ளி ரூபாயும் , 

சட்டப் 
பணமாகப் புழக்கத்தில் இருத்தல் வேண்டும் . 

( 2 ) சவரன்களையும் , அரைச் சவரன்களையும் அச்சிடுவதற்கு 
ஒரு பொன் நாணய அச்சகத்தை அரசு தொடங்க வேண்டும் , 
பொது மக்களின் தேவையில் ஒரு குறிப்பிட்ட வீதம் பொன் 
நாணயங்கள் சேரும் வரை வெள்ளி நாணயங்கள் அச்சிடப்படும் . 
அச்சகங்கள் மூடியே இருத்தல் வேண்டும் . 


இந்தியச் செலாவணியின் வரலாறு 

265 
( 3 ) ரூபாய் , ஸ்டெர்லிங் மாற்றுவீதம் 

மாற்றுவீதம் ஒரு ரூபாய்க்கு 
1s . 4 d , என்று இருத்தல் வேண்டும் , 

( 4 ) பொன்னுக்குப்பதில் ரூபாயாகக் கொடுப்பதும் , ஆனால் 
ரூபாய்க்குப் பதில் பொன்னாகக் கொடுக்காமலிருப்பதும் , 
தொடர்ந்து நடைமுறையில் இருத்தல் வேண்டும் . பொன்னின் 
திடீர் தேவையைச் சமாளிக்க வேண்டுமென்றால் பின்னது கூறிய 
நிபந்தனை கடைப்பிடிக்கத்தான் வேண்டும் . 

( 5 ) இந்தியாவின் அயல் நாட்டு வாணிபம் பாதகநிலையை 
அடையும்போது , ஏற்றுமதிக் காரணங்களுக்குப் போதிய அளவில் 
பொன் கிடைக்குமாறு அரசு கவனித்துக் கொள்ளுதல் வேண்டும் . 

( 6 ) ரூபாய் நாணயங்களைச் சவரன்களாக மாற்றுவதற் 
காகவும் , வெள்ளி நாணயங்களை அரசு அச்சிட்டு வெளியிடுவதால் 
ஏதேனும் ஏற்படும் இலாபத்தை வரவு செய்வதற்காகவும் , ஒரு 
காப்பு நிதி , அதாவது " பொற்காப்புநிதி " ஏற்படுத்துதல் வேண்டும் . 
இந்நிதிக்கும் , காகிதச் செலாவணி நிதி மற்றும் சாதாரண 
கருவூல இருப்புகளுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது . 

மேற்குறிப்பிட்ட பரிந்துரைகள் இந்திய அரசால் ஏற்றுக் 
கொள்ளப்பட்டுச் சட்டமும் ஆக்கப்பட்டது . ஆனால் முழுப் பயன் 
கிடைக்கச் செய்ய முடியவில்லை . ஒரு தனி பொன் 
அச்சகம் நிறுவுவதற்கு பிரிட்டிஷ் கருவூலம் சம்மதம் கொடுக்க 
வில்லை . இதைத்தவிர ஏனைய பரிந்துரைகள் கிட்டத்தட்ட 
நிறைவேற்றப்பட்டன . நாணயமாற்று வீதத்திலும் , ரூபாயின் 
மதிப்பு விழக்கூடும் என எதிர்நோக்கிப் பழைய வீதத்தையாவது , 
நிலை நிறுத்த இந்திய அரசு பெரிதும் போராடியது . 
விளைவாகப் பொன் மாற்றுத்திட்டம் ( Gold - Exchange standard ) 
இந்தியாவில் கடைப்பிடிக்கப்பட்டது . 


நாணய 


அதன் 


பொன் மாற்றுத் திட்டம் : 

இந்தியாவில் இப்பொன்மாற்றுத்திட்டம் 1900- முதல் 
1917 வரை இருந்ததெனக் கூறலாம் . இத்திட்டப்படி நாட்டுச் 
செலாவணியின் புறமதிப்பு , பொற்காசு அல்லது பொற்கட்டித் 
திட்டத்தையுடைய அந்தந்த 

நாடுகளின் 

செலாவணியுடன் 
ஒப்பிட்டுக் கூறப்படுகிறது . நாட்டில் தாள் பணங்களுடன் 
நாணயங்களும் செலாவணியாக இருக்கும் ; ஒரு குறிப்பிட்ட 
நாணயமாற்று வீதத்தில் உள்நாட்டுச் செலாவணிக்கு , அயூல் 
நாடுகளில் மாற்றக் கூடிய அந்நியச் செலாவணியை ( Foreign 
Exchanges விற்கவோ , வாங்கவோ பணத்துறை 

அதிகாரிகள் 
உடன்படிக்கை செய்து கொள்வர் . 


துணை 


ஆனால் 


வகள் ற்கப்பட்டன . இவ் வகைச் சீட்டுக்கள் ரூ . 
266 

மேல்நிலைப் பணவியல் 
பொற்காசு ( அல் ) பொற்கட்டித்திட்டத்தையுடைய நாட்டில் 
பணத்துறை அதிகாரிகளிடம் அளவுகடந்து பொன்னாகவோ , 
பொற்கட்டியாகவோ இருப்பு இருக்கும் . ஆனால் பொன் மாற்றுத் 
திட்டத்தில் அயல்நாட்டுச் செலுத்துபவைகளுக்காக அயல் நாடு 
களில் மாற்றக்கூடிய அந்நியச் செலாவணிதான் (உள்நாட்டு ) 
பணத் துறை அதிகாரிகளிடம் இருக்கும் . உள்நாட்டில் வெள்ளி 
ரூபாய் நாணயங்களும் , காகிதச் செலாவணியும் புழக்கத்தி 
லிருக்கும் பொன் நாணயங்கள் புழக்கத்திலில்லாவிட்டாலும் ரூபாய் 
நாணயங்களை ஸ்டெர்லிங்குகளாக 1s . 4d என்ற வீதத்தில் 
மாற்றிக் கொள்ளலாம் . 

ஸ்டெர்லிங்குகள் 

தடை 
யில்லாமல் பொன்னாக மாற்றப்படலாம் . இதன் பயனாக ரூபாய் 
நாணயங்கள் நேரடியாகப் பொன்னாக மாற்றப்பட முடியாது . 
எனினும் , ஸ்டெர்லிங் மூலமாக மறைமுகமாக மாற்றப்படலாம் . 
பொன் திட்ட காப்பையும் ( Gold standard reserve ) காகிதச் 
செலாவணிக் காப்பையும் ( Paper currency reserve ) இலண்டனில் 
இந்திய அரசு நிருவாகித்தது . இந்தியாவிலும் ஒரு 

கிளை 
ஒவ்வொன்றுக்கும் நிறுவப்பட்டது . 

பொன் மாற்றுத் திட்டத்தின் அடிப்படை இயல்பே ( Feature ) 
ஸ்டெர்லிங்ஸ் - ரூபாய் மாற்று வீதத்தை ( ரூ . = 1 s . 4 d ) நிலைப் 
படுத் தலாகும் . முதலாவதாக ரூபாய்க்கு 1.S. 4d. 
வீதம் மன்ற மாற்றுச் சீட்டுக்களை விற்பதன் மூலம் நாணய 
மாற்று வீத உயர்வு தடுத்து நிறுத்தப்பட்டது . 

இலண்டன் வணிகர்கள் , இந்திய வியாபாரிகளுக்குச் 
செலுத்த வேண்டியதற்காக இந்திய அரசுச் செயலாளரிடம் 
இருந்து மன்ற மாற்றுச் சீட்டுக்களை வாங்கி அனுப்பி விடுவர் . 
இந்திய வணிகர்கள் அச்சீட்டுகளைக் கருவூலத்திற்கு எடுத்துச் 
சென்று ரூபாய்களைப் பெறுவர் . தான் பெற்ற ஸ்டெர்லிங்குகளில் 
இந்திய அரசுச் செயலர் தனது துறைச் செலவுகளுக்கு எடுத்துக் 
கொண்டது போக எஞ்சியதைப் பொன் திட்டக் காப்பிலும் அல்லது 
காகிதச் செலாவணிக் காப்பிலும் , வரவு வைத்து விடுவர் . மன் 
சீட்டுக்கள் மிகையான அளவு விற்க விற்க ஸ்டெர்லிங் - ரூபாய் 
மாற்று வீதம் ரூ . 1 = 1s. 41 d . க்கு மேல் உயராது . 

இரண்டாவதாக , ஸ்டெர்லிங் மாற்று வீதம் 15. 4 d . க்குக் 
குறையாமலிருக்க மறுதலை மன்ற மாற்றுச் சீட்டுக்கள் 
( Reverse council drafts ) அதாவது 

ஸ்டெர்லிங்ஸ் சீட்டுக்கள் 
இந்தியாவில் 
1 S. 3 d என்ற வீதத்தில் இந்திய அரசால் விற்கப்பட்டன . 

இலண்டனில் மாற்றக் கூடியவை . அங்குள்ள காப் 
பிருப்பிலிருந்து ஸ்டெர்லிங் எடுத்துக் கொடுக்கப்படும் . 


றச் 


இந்தியச் செலாவணியின் வரலாறு 


267 


உலக 


அரசால் அமைக்கப்பட்ட சாம்பர்லின் குழுவும் ( Chamberlain 
committee ) அக் குழுவில் ஒருவரான கீன்ஸ் போன்றோராலும் 
சிறப்பித்துக் கூறப்பட்டுள்ளன . இப் பொன்மாற்றுத்திட்டம் 
நாடுகள் மன்ற பொருளாதார 

மாநாடும் ( Economic 
conference of the leage of nation ) வரவேற்றது . இத்திட்டத்தில் 
நன்மைகள் பல இருந்தாலும் சாதாரண மக்களால் புரிந்து 
கொள்ளுவதற்கு இயலாததாகும் . இந்திய அரசு 
களால் தேவையான சந்தை மாற்றும் 

வாணிப 

நடவடிக்கை 
களின் புள்ளி விவரங்கள் எளிதில் அடைய முடியவில்லை . எனவே , 
இத்திட்டத்தை ஒரு முழு அளவு பொன்திட்டமாகக் கருத 
வில்லை . 


அலுவலர் 


பொன் மாற்றுத் திட்டம் முறிவடைதல் ! ) 

முதல் உலகப்போரின் விளைவு தான் இந்திய பொன் மாற்றுத் 
திட்ட முறிவுக்குக் காரணம் ஆகும் . போர் காலத்தில் செலுத்து 
நிலை , நாட்டுக்குச் சாதகமாக விளங்கியதால் , அதிக அளவில் 
ரூபாய் 

வெளியிடுவது அவசியமாயிற்று . அதே நேரத்தில் 
வெள்ளிக்கான தேவை அதிகரித்ததால் இந்திய ரூபாயின் 
முக மதிப்யை விட உள் மதிப்பு உயர்ந்தது . மக்கள் வெள்ளி 
ரூபாய்களை உருக்கி உலோகமாக விற்கத் தொடங்கினர் . 


உயர்ந்தது . 


-தா 


ரூபாய்களுக்கும் , ஸ்டெர்லிங்குகளுக்கும் 

உள்ள மாற்று 
வீதம் ரூ . = 1 s . 4 d . ஆக இருந்தது . 

இருந்தது . 1917 - ம் ஆண்டில் 
அவ் வீதம் 1. = 1 s . 5 d . 

அதாவது , 
வெள்ளியின் விலை தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருந்தது . 
இதனால் நாணய மாற்று வீதமும் மாறிக்கொண்டே இருந்தது . 
1920 - ல் ரூ . 1 = 2s . 100. ஆக நிர்ணயிக்கப்பட்டது . பொன் 
மாற்றுத் திட்டம் தொடர்ந்து நீடிக்க முடியாததால் முறி 
வடைந்தது . 


பாபங்டன் ஸ்மித் குழு ( Babingtan smith committee) 


* 


போரினால் நாணய மாற்றம் மற்றும் , செலாவணி முறைக்கு 
ஏற்பட்ட விளைவுகளை ஆய்வு செய்வதற்காகவும் , நிலையான 
பொன் மாற்றுத் திட்டத்தைக் கடைப்பிடிப்பதற்கான வழிகளை 
வகுக்கவும் , 

1919- ம் ஆண்டு மே திங்கள் திருமிகு . ஹென்றி 
படன் ஸ்மித் என்பவரின் தலைமையில் அரசுச் செயலாளர் 
குழு ஒன்றை அமைத்தார் . இக் குழுப்பணியை மிகச் சுருக்க 
மாகச் சொல்லப் 

போனால் , போர்க்காலத்தில் வெள்ளி விலை 
யேற்றத்தால் முறிவடைந்த பொன் மாற்றுத் திட்டத்தை 


E 


M 


Fwer - 


----- 


1 


எடை 


குழுவின் 


போது 
ஒரு சவரன் விலை 

புழக்கத்திலிருந்து அடை 10 - க்குக் 
268 

மேல்நிலைப் பணவியல் 
மீண்டும் நடைமுறைக்குக் கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை 
வகுப்பதுதான் அக் குழுவின் பரிந்துரைகள் கீழ் வருமாறு : 

( 1 ) இரண்டு ஷில்லிங் பொன்னுக்கு ரூபாயின் மதிப் 
நிலைப்படுத்துதல் வேண்டும் . 11.30016 குன்றிமணி 
யுள்ள தூய பொன்னுக்கு ஒரு ரூபாய் என்ற மாற்றுவீதம் நிலைப் 
படுத்தப்பட வேண்டும் . 

( 2 ) நாணய மாற்று வீதம் மோசமாக உள்ள போது , மறுதலை 
மன்றச் சீட்டுக்களை அரசுச் செயலரின் அனுமதியில்லாமலே 
விற்பதற்கு இந்திய அரசுக்கு அதிகாரமளிக்கப்பட வேண்டும் . 
குழு நியமிக்கப்படும் போது மாற்று வீதம் ரூ . 1 = 13. 8d . ஆக 
இருந்தது . 1919 - டிசம்பரில் 2 $ . 4 d . ஆக உயர்ந்தது . இந் 
நிலையில் சாம்பர்லின் 

அறிக்கைப்படியே 

பொற் 
காசுகள் புழக்கத்திலிருப்பதை ஊக்குவிப்பது உகந்ததல்ல . 

( 3 ) வெள்ளி பற்றாக் குறையாக இருப்பதால் , சவரனுக்குப் 
பதில் வெள்ளி ரூபாய்களை அளிப்பது நிறுத்தப்படவேண்டும் . 

( 4 ) வணிக மாற்றுச் சீட்டுக்களை அடிப்படையாகக் 
கொண்டு தான் பண வெளியிடுதலில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக் 
கூடுதலாக மேலும் ரூ .5 கோடிக்கு பரீட்சார்த்தமாகத் தாள் 
பணம் வெளியிட வேண்டும் . 90 நாட்களில் முதிர்வடையக் 
கூடிய ( Maturity ) நல்லெண்ணத்தில் வரையப்பட்ட ( bonafide 
bills ) வாணிக மாற்றுச் சீட்டுக்களை மேலெழுதி ( Endorsement ) 
அவைகளைத் தலைமை வங்கிகள் ( Presidency bank ) துணைப் பிணைய 
மாகக் ( Colleteral security ) கொடுத்ததால் அந்த ரூ.5 கோடியும் 
கடனாக அவவங்கிகளுக்கு அளிக்கப்படுதல் வேண்டும் . 

ஒரு ரூபாய்க்கு 2 ஷில்லிங் பொன் என்ற வீதத்தை ஏற்றுக் 
கொண்டு அரசுச் செயலர் அதை 
சில விளைவுகள் ஏற்படத் தொடங்கின . மக்களுக்குப் பணத் துறை 
அதிகாரிகள் மேல் அவ்வளவு நம்பிக்கை இல்லாததால் இங்கிலாந் 
திற்கு மிகையான அளவுக்குச செலுத்தத் தொடங்கினர் . இதனால் 
மறுதலை மாற்றுச் சீட்டுக்களை அதிக அளவுக்கு அரசு கொடுக்க 
வேண்டியிருந்தது . நாணயமாற்று வீதம் 2 s . 329 d . ஸ்டெர் 
லிங்கிலிருந்து 2 s ... 1023 d . ஸ்டெர்லிங் வரை ( 2 s . பொன் ) 
மாறுபட்டது . 
கொண்டு வா எடுத்த முயற்சி படுதோல்வி அடைந்தது . நான் 
யங்கள் 

மறைந்தன . 

இரண்டு ஷில்லிங் 
1. R.B.I. Bombay , History of Reserve Bank of India 

1970 PP : 52--53 . 


ரூ 


- 


. 


- 


வந்தது . 


- 


அக் குழுவின் 
இந்தியச் செலாவணியின் வரலாறு 

269 
பொன்னிலிருந்து இரண்டு ஷில்லிங் சவரன் என்ற மாற்று 
வீதத்தை 1920 ஜூன் 20 லிருந்து கொண்டு வரலாமென்ற 
முயற்சியும் , 1920 

செப்டம்பர் திங்களில் கைவிடப்பட்டது . 
இதன் விளைவாக , ஸ்டெர்லிங்குக்கான மக்களின் தேவை அதி 
கரிக்கத் தொடங்கியது . ஒரு வாரத்திற்கு £ 1 மில்லியின் என்று 
வரையறை இருந்தாலும் மக்களின் கோரிக்கை £ 100 மில்லி 
யனுக்கு எட்டியது . 1920 செப்டம்பர் 28 முடிய மறுதலை 
மன்றச் சீட்டுக்கள் £ 55.4 மில்லியனுக்கு விற்பனையாகியுள்ளது 
இப்படியாகச் செலாவணி குறைந்ததால் நாணயமாற்று வீதம் 
குறைந்து கொண்டே போவதைத் 

தடுக்க 

முடியவில்லை . 
1921 - ல் ஒரு ரூபாய் ஒரு ஷில்லிங் பொன் அல்லது , 1 $ . 3 d . 
ஸ்டெர்லிங் என்ற அளவுக்குக் கீழே மாற்றுவீதம் 
ஆனால் 1924 - அக்டோபரில் ரூ .1 1 s . 4 d . பொன் ( = 15. 6d . 
ஸ்டெர்லிங்ஸ் ) என்ற வீதத்திற்கு எட்டியது . 
ஒயில்டன் யங் கும் ( Hilton young Commission ) - )) 

1921 முதல் 1925 முடிய அரசு (இந்தியா ) பின்பற்றிய 
செலாவணிக் கொள்கை அவ்வளாகச் சரியில்லாதது நன்கு 

ம் 

இந்திய நாணய மாற்றம் மற்றும் செலாவணிக் 
கொள்கையும் , அதன் நடைமுறையும் பற்றி ஆய்வு செய்யவும் , 
இந்திய நலளை முன்னிட்டு ஏதேனும் அக் கொள்கையில் சீர் 
திருத்தங்கள் தேவையா என அறிக்கை வெளியிடவும் , எட்வர்ட் 
ஹில்டன் யங் என்பவர் தலைமையில் இந்தியச் செலாவணி மற்றும் 
நிதிபற்றிய அரசுக் குழு ( Royal Commission on Indian Currency 
and finance ) ஒன்று 1925 - ம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் அரசால் 
நியமிக்கப்பட்டது . ஆழ்ந்த ஆய்வுக்குப் பின் குழு தனது அறிக் 

1926 ஜூலை திங்கள் வெளியிட்டது . அதன் பரிந் 
தெளிவானதும் , கருத்துமிக்கதும் 

என் றால் 
யாகாது . 

முறை 
யைப் பற்றிக் குறிப்பிடுகையில் அது ஒரு எளிமையான ( Simplc ) 
முறை என்று விளக்கப்படுகின்றது . செலாவணிக் கொள்கை 
மற்றும் கடன் கட்டுப்பாடு ஆகியவைகளை நிருவகிக்க 
முறையில் ஆபத்து உண்டாக்கக் கூடிய அளவுக்குப் பொறுப்புகள் 
பிரித்துத் தரப்படுகின்றன .... 

செலாவணி முறை ( இந்தியா ) நெகிழ்ச்சியற்ற தன்மையைக் 
கொண்டதாக இருக்கின்றது என்று அக் குழு கூறுகின்றது . 
செலாவணி தானாகவே அதிகரிப்பதோ, குறைவதோ இல்லாதபடி 


விளங்கு 


கையை 


துரைகள் 


மிகை 


பழைய 


70 


மேல்நிலைப் பணவியல் 


பல 


தான் 


( 


செலாவணி முறை அமைந்திருக்கின்றது . அந்த ஏற்ற இறக் 
கங்கள் பணத்துறை அதிகாரிகளின் விருப்பப்படிதான் நடை 
பெறுகின்றன . 
உலகில் வாணிபச் 
வாணிபச் சிறப்புக் கொண்ட 

நாடுகளில் 
ஒன்றான இந்திய நாட்டில் தான் , பொதுவாக , செலாவணி முறை 
யிலும் , குறிப்பாகத் தாள்பண வெளியிடுவதிலும் அரசு நேரடி 
யாகத் தலையிட்டுக் கட்டுப்பாடுகளை வகுக்கின்றது . நாட்டில் 
வங்கிக் காப்பும் , செலாவணிக் காப்பும் தனித் தனியாக 
நிருவகிக்கப்படுகின்றன . 

இதனால் 

சிக்கனமாகவும் , 
திறம்படவும் நிலைபேறாக்கம் செய்யப்படும் சக்தி குறைகின்றது . 

செலாவணிக் கொள்கையில் பல்வேறு மாற்றங்களை பரிசீலனை 
செய்த பின் அக் குழு முடிவு செய்ததாவது : இந்திய மக்களி 
டையே நம்பிக்கை வளர்க்க வேண்டுமென்றால் செலாவணி முறை 
பொன் னுடன் இணைக்கப்பட வேண்டும் . அதாவது , மெய்யான 
பொன் திட்டத்தைக் கொணர வேண்டும் . குழுவின் கூற்றுப்படி 
பொன் திட்டம் என்பது பழமையான பொன் திட்டத்தைக் குறிக் 
காது என்றும் , பொற்கட்டித் திட்டத்தைத்தாள் குறிக்கும் என 
அறிய வேண்டும் . இத் திட்டப்படி , பொற்காசுகள் புழக்கத்தி 
லிருக்காது . 

பொன்- ரூபாய் நாணய மாற்றுச் சம 
நிலையில் பணத்துறை அதிகாரிகள் அளவற்ற தொகைக்குப் 
பொன்னை வாங்கவும் , விற்கவும் செய்வர் . சவரன் , 
சவரன் சட்டப்பணமாக இருந்தவை இனிமேல் கைவிடப்பட 
வேண்டும் எனவும் அக்குழுவால் வலியுறுத்தப்பட்டது. 

புழக்கத்தில் பொன் இருக்கக் கூடாது என பரிந்துரைத்ததின் 
காரணங்கள் பலவாகும் . 

( 1 ) இருப்பாக வைக்கப்பட்டுள்ள பொன்னைப் புழக்கத்திற்குக் 
கொண்டு வந்தால் , பொன் இருப்புக் குறைவதால் 
ஆக்கமும் குறையும் ; ஏனென்றால் , கடனாக்கம் பொன்னின் காப் 
பிருப்பைப் பொறுத்து அமையும் . இதனால் செலாவணியின் 
நெகிழ்ச்சி குறையும் . 

( 2 ) இந்தியாவில் பொன்னுக்குக் கூடுதல் தேவையினால் 
பொன்னை வாங்கும் நாடுகளிடையே போட்டி மிகுவதால் பொருள் 
களின் பொன் விலை சரிகின்றது . கடன் அளிப்புக் குறைக்கப் 
படும் . 

(( 3 ) செலாவணிக்கு எவ்வளவு பொன் தேவை என்று 
கணக்கிடுதல் இயலாததாகும் . பொன் புழக்கத்திற்கு வந்தால் 
தாள் பணத்தைக் கையாளுபவர்கள் கூட பொன்னை உபயோகிக்க 


ஆனால் 


அரைச் 


கடன் 


சந்தை 


மூலம் 


மார்ச் 31 ல் ( குழுவின் அறிக்கைக்கு முன் ) பொன் 
இந்தியச் செலாவணியின் வரலாறு 

271 
விரும்புவர் . இதனால் தேவை எவ்வளவு என நிர்ணயிப்பது மிகக் 
கடின மான செயலாகும் : இதே போல் வெள்ளியின் விலை குறை 
வதால் வெள்ளியை மதிப்பிருப்பாக ( Store of Value ) வைத் 
திருப்போர் அதன் மேல் நம்பிக்கையை இழந்து பொன்னாக 
வைத்திருக்க விரும்புவர் . 

பொன் திட்டத்தில் செலாவணியின் முக மதிப்பிற்குத் தான் 
பொன் வாங்கவும் , விற்கவும் செய்ய வேண்டும் . ஆனால் இந்தி 
யாவிலும் அதே விதியைக் கடைப்பிடிக்க முடியுமா வென்றால் 
அது கேள்விக் குறியாகத்தான் இருக்கும் ? ஏனென்றால் செலா 
வணிக்கு மட்டும் பொன் தேவைப்படாமல் சமூக வாழ்க்கை 
நோக்கத்திற்காகவும் அது தேவைப்படுகின்றது . இத்தேவைகள் 
அனைத்தும் ஒழுங்கான பொற் கட்டிச் 
நிறைவேற்றப்படுகிறது . என வே , 

பணத்துறை 

அதிகாரிகள் 
போன் விற்கப்படும் போதே , செலாவணி நோக்கம் , செலாவணி 
யற்ற 

நோக்கம் எனப் பாகுபடுத்தி நிபந்தனைகள் விடுக்க 
வேண்டும் என அக்குழு பரிந்துரையுடன் உயர் பொன் நிலைக்குக் 
கீழாக ( Below the upper gold point ) எப்போது லண்டனில் 
தந்தி வழி மாற்ற வீதம் ( Telegraphic transfer rate ) இருக்கிறதோ , 
அப்போது ரூபாய் சமநிலை ( parity ) விலை ஒரு தோலாவுக்கு ரூ . 
21-3-10 க்கு ரூ . 

1 அணா = பைசா ) அதிக 
விலையில் தான் பொன் விற்பனை விலை நிர்ணயிக்கப்பட 
வேண்டும் எனவும் பரிந்துரைத்தது . 

இப்படிச் செய்யவில்லை 
என்றால் பணத்துறை அதிகாரிகளின் பொற்சந்தை விலைதான் 
இந்தியாவிலேயே மலிவானதாக இருக்கும் மேலும் பொன் 

பாய் சமநிலை விலைக்கு மேலாக விற்பதால் பொன்னை லண்டனி 
லிருந்து இறக்குமதி செய்யாமலேயே பொன் இருப்புக் குறை 
யாமல் வைத்துக் கொள்ள முடியும் . 

காகிதச் செலாவணிக் காப்பையும் , பொன் திட்டக் காப் 
பையும் , ஒன் றிணைப்பு ( Amalgamation ) செய்ய வேண்டுமென் 
மற்றுமொரு பரிந்துரையைக் குழு முன் வைத்தது . ஒன்றாகச் 
சேர்க்கப்பட்ட இருப்புச் சட்டப்படி அமைக்கப்பட வேண்டும் 
என்றும் , குறைந்தது 40 சத வீதம் மாவது பொன்னும் பொற் 
பிணையல்களும் இருப்பு வைக்கப்ட வேண்டும் என்றும் 
யுறுத்தப்பட்டது படிப்படியாக வெள்ளி இருப்பு குறைக்கப்பட 
வேண்டும் . புதிதாக வெளியிடப்படும் . காகிதச் செலாவணி 
களுக்கு வெள்ளி ரூபாய் மாற்றப்படும் உரிமை இரத்து 
செய்யப்பட வேண்டும் . 

1926 
திட்டக் காப்பின் இருப்பு எவ்வளவு என்றும் காகிதச் செலாவணி 


1 = 16 அணா 


மான 


ற 


வலி 


272 


மேல் நிலைப் பணவியல் 


காப்பு எவ்வளவு என்றும் , பற்பல ஆண்டுகளில் ( 1935 வரை ) 
அவைகளின் இருப்பு தனித்தனியாக என்ன வென்றும் , ஒன்றாக 
இணைத்த பின் இருப்பு என்ன வென்றும் கீழ்கண்ட அட்டவணை 
களில் காண்போம் . 


பாடி 


* 1926 மார்ச் 31 - ல் 


. 


40 மில்லியன் 


: 


: 


பொன் திட்ட காப்பு 
காகிதச் செலாவணி காப்பு 
பொற்காசும் பொற் கட்டியும் 
பொற்காசும் வெள்ளிக் கட்டியும் : 
ஸ்டெர்லிங் பிணையங்கள் 
ருபாய் குழல் மாற்றுச் சீட்டுக்கள் : 
ரூபாய் பிணையங்கள் 


ரூ .193 கோடி 
ரூ .622.32 கோடி 
ரூ .84.91 கோடி 
ரூ . 29-00 கோடி 
ரூ . 47-11 கோடி 
ரூ . 10.00 கோடி 


** ( அ ) காகிதச் செலாவணிக் காப்பு ( ரூ.கோடியில் . ) 


மார்ச் 31 - ல் 


1870 


1900 


1920 


1930 


1932 


1935 


1 ) இந்தியாவில் 
பொற்காசும் , 
பொற்கட்டியும் 


0.03 | 13.50 144.36 


32.27 


5.2641.55 


வெள்ளிக்காசு 


5.35 / 5.24 32.22 108.11 


101.961 72.25 


வெள்ளிக்கட்டி 


1.48 


6.63 


2.85 


9.23 | 13.12 


ரூபாய் 


3.60 10.00 10.00 


33.85 


57.94 


35.90 


9.53 


பிணையங்கள் 
கருவூல மாற்றுச் 
சீட்டுக்கள் 
உள் நாட்டு 
மாற்றுச் 
சீட்டுக்கள் 


3.75 


... 


ஆகக்கூடுதல் 

Ibid ... P 55 
Ibid ... P852 


10.47 | 28.74 | 103.80 / 177.08 | 178.14 | 167.82 

( தொடர்ச்சி அ . பக்கம் ) 


இந்தியச் செலாவணியின் வரலாறு 


273 


( 2 ) இங்கிலாந்தில் 


| 3.45 


- 


- 


பொற் கட்டி 


-- 


வெள்ளிக் 
கட்டி 
ஸ்டெர்லிங் 
பிணையங்கள் 


| 67.27 


0.15 


18.28 


- 


70.72 10.15 


18,28 


கூடுதல் 
மொத்தக் 
காப்பு 
இருப்புகள் 
( 1 + 2 ) = 
மொத்தத் 


10.47 


28.74 | 174.52 


177.23 178.14 | 186.10 


தாள் 
பண வெளி 


யிட்டவை . 


( ஆ ) பொன் திட்டக்காப்பு 


( ஸ்டெர்லிங் : ஆயிரம் ) 


மார்ச்சு 31 - ல் 


| 19 


19.30 


1932 


1935 


சீட்டுகள் 


( 1,486 ] 2,938 9,105 4,220 [ 11,630 


கடன்கள் 
( Loans ) 


3,454 15,946 126,792 28,7396,475 26 , 216 


1. இங்கிலாந்தில் 1902 1909 1919 
கருவூல மாற்றுச் 

|1,486 12,938 |11,630 
3,454 15,946 126,792 

- | - | 
- 470 
1470 15,016 

| 

| | 
13,454 17,884 135,74 

1884 135,745140.000|12,847/40,000 
| 


12.152 12.152 |2,152 


பொன் 


ரொக்கம் 


4 


2 


ஆகக் 


கூடுதல் 


18 


274 


மேல் நிலைப் பணவியல் 


2. இந்தியாவில் 


பொன் 


27,153 


--- 


ரூபாய் 
நாணயம் 


10,587 


| 


பிற 
( Others ) 


--- 


--- 


-- 


-- 


27,153 


கூடுதல் 
மொத்த 
காப்பிருப்பு 
1 + 2 


- | 10,587 | 

18471 35,745 40,000 140,000/40,000 


3454 


( இ ) ஒன்றிணைக்கப்பட்ட காகிதச் செலாவணி மற்றும் 
பொன் திட்டக் காப்புகள் 

( ரூ . கோடியில் ) 


மார்ச்சு 31 - ல் 


1931 


1932 


1935 


37.05 


44.33 


44.42 


பொன் 
ஸ்டெர்லிங் 
பிணையங்கள் 
வெள்ளி 
நாணயம் 


42.13 


14.26 


68.74 


117.86 


101.96 


77.25 


வெள்ளிக்கட்டி 

6.94 9.23 

13.12 
ரூபாய் 
பிணையங்கள் 10.19 

61.69 

35.90 
மொத்தம் 214.17 231.47 

239,43 
இதில் காகிதச் 
செலாவணிக் 
காப்பு 

மொத்ததாள் 
பணம் 
வெளியிட்டவை . 

160.84 178.14 

186.10 
பொன் திட்டக் 
காப்பு .... 53.33 

53.33 

53 33 
ரூ . 3.75 கோடி மதிப்புடைய உள் நாட்டு மாற்றுச்சீட்டுகளும் 

சேர்க்கப்பட்டுள்ளன . 


இந்தியச் செலாவணியின் வரலாறு 


275 


கடன் 


ஒரு ரூபாய் தாள் பணம் மீண்டும் நடைமுறைக்குக் கொண்டு 
வரப்பட வேண்டும் என மற்றொரு பரிந்துரையும் குழு வலியுறுத் 
தியது . அத்தாள் பணம் சட்டப்பணமாக இருந்தாலும் வெள்ளி 
ரூபாயாக அது மாற்றப்பட முடியாது எனவும் அறிக்கை குறிப் 
பிட்டது . மேலும் , பொன் - ரூபாய் சமநிலை விலை 1.s. 6d.- ஆகவே 
இருக்கவேண்டும் எனவும் அச்சமநிலை வீதத்திற்கு ஏற்றவாறு 
தான் விலைவாசிகள் இந்தியாவிலும் உலகெங்கிலும் சரி செய்யப் 
பட வேண்டுமெனவும் குழு பரிந்துரை செய்தது . 

பரிந்துரைகளில் மிக முக்கியமானதும் குறிப்பிடத்தக்கது 
மான ஒன்று * மைய வங்கி ( Central Bank ) ஒன்றை இந்திய 
நாட்டில் ஏற்படுத்த வேண்டுமென்பதாகும் . 1925 - க்கு 
முன்னர் இந்தியாவில் பணத்துறை இரு வேறு துறைகளால் 
நிருவகிக்கப்பட்டு வந்தது . செலாவணி முறை அரசுச் செலா 
வணிக் கட்டுப்பாடு அதிகாரியாலு 

ம் 

கட்டுப்பாடு 
முறை இந்திய இம்பீரியல் வங்கியாலும் ( Imperial bank of 
India ) நிருவகிக்கப்பட்டன . நாட்டில் பணவாக்க முறையில் 
குழப்பங்கள் நிலவுவதற்குக் காரணம் அவைகள் இரண்டும் 
தனித்தனி நிருவாகத்தின் கீழ் இருப்பது தான் எனக் குழு கூறி 
யிருப்பதாக முன்பே கண்டோம் . 

அந்த இரண்டு பணிகளு ம் 
ஒரு நிருவாகத்தின் கீழ் இருந்தால்தான் ஒருங்கிணைப்பு எதிர் 
பார்க்கப்பட்டு நாட்டில் பணவாக்க முறையில் நல்லது காண 
முடியும் என விவரித்து மைய வங்கி ஏற்படுத்த வேண்டும் எனக் 
குழு பரிந்துரைத்தது . மைய வங்கி பங்குநர்களைக் ( Share holders ) 
கொண்டு தொடங்க வேண்டுமென்றும் , சட்டமன்றங்களின் எந்த 
விதக் கட்டுப்பாடின்றித் தனித்து இயங்கவேண்டும் எனவும் குழு 
கருதியது . 

இப் பரிந்துரையை ஏற்ற அரசு 1920 - ல் இம்பீரியல் வங்கிச் 
சட்டத்திற்கு ஒரு திருத்தப்பட்ட மசோதாவைக் கொணர்ந்தது . 
ஆனால் இம்மசோதாக்களுக்குக் கடும் எதிர்ப்பு இருந்தமையால் , 
அரசு அவற்றைத் திரும்பப் பெற்றுக் கொண்டது . மைய வங்கி 
பற்றிய பரிந் 

துரையை அரசு 1927 - ல் செயல்படுத்த முடியவில்லை . 
மேலும் , வணிகர்களில் மிகவும் முக்கியமான பண்புள்ள வரான 
திருமிகு புருஷோத்தமதாசு தக்கூர் தாஸ் ( Sri Purushotamdas , 
"Thakurdas , a respectable person from business community ) 
உள்பட பலர் இம்பீரியல் வங்கியையே மைய வங்கியாக மாற்றி 
விட வேண்டும் எனக் கூறினர் . 
கைவிடப்பட்ட மைய வங்கி 

தோற்றுவிப்புப் பிரச்சினை 
மீண்டும் 1933 - ல் புத்துயிர் பெற்றது . இந்திய 
லமைப்புச் சீர்திருத்தங்கள் (Indian constitutional Keforms ) 


அரசிய 


தோலா எடையுள்ள தூய பொன்னை ரூ.21-3-10க்கு வாங்கு 
276 

மேல்நிலைப் பணவியல் 
வெள்ளை அறிக்கையின்படி , ( White paper ) மைய அரசுப் பொறுப் 
புகள் பிரிட்டனிடமிருந்து இந்தியாவுக்கு மாற்றவேண்டுமென்ற 
திட்டமிருந்தால் இந்தியாவில் மைய வங்கியான ரிசர்வ் வங்கி 1 
ஏற்படுத்த வேண்டுமென்ற நிபந்தனை இடப்பட்டது . 

இந்த 
நிபந்தனை தான் இந்திய ரிசர்வ் வங்கி தோன்றியதற்குக் காரண 
மாகும் . அதன்படியே 1933 - ம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 
8 - ம் நாள் இந்திய சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப் 
பட்டது . 

ஆட்சித் தலைவரும் ( Governal General ) மார்ச் 6 , 
1934 - ல் ஒப்புதல் அளித்தார் . பின் ஏப்ரல் 1 , 1935 - ல் இந்திய 
ரிசர்வ் வங்கி சட்டப்படி தோற்றுவிக்கப்பட்டது . 

குழுவின் பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொண்டு 1927 
சன வரியில் அப் பரிந்துரைகள் அடங்கிய மூன்று மசோதாக்களைத் 
தயாரித்து வெளியிட்டது . அவையாவன : ( 1 ) பொன் திட்டம் 
மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி மசோதா ( Gold standard and 
Reserve Bank of India Bill ) , ( 2 ) இந்திய நாணயமாக்குச் சட்டம் , 
1906 (Indian Coinage Act ) மற்றும் இந்திய காகிதச் செலா 
வணிச் சட்டம் , 1923 ( Indian Paper Currency Act ) ஆகியவை 
திருத்தப்பட வேண்டிய மசோதா , மற்றும் ( 3 ) இந்திய இம்பீரியல் 
வங்கிச் சட்டம் , 1920 ( Imperial Bank of India ) திருத்தப்பட 
வேண்டிய மசோதா . 

முதல் மசோதாவும் , மூன்றாவது மசோதாவும் இந்த அத்தி 
யாயத்திற்கு - இந்தியச் செலாவணியின் வரலாறு- அவசியமில்லை 
யாதலால் நாம் இரண்டாவது மசோதாவைப்பற்றிச் சற்று விரி 
வாகக் காண்போம் . 

செலாவணி மசோதா 1927 , மார்ச்சில் 
நிறைவேற்றப்பட்டு ஏப்ரலில் நடைமுறையாக்கப்பட்டது . அச் 
சட்டப்படி ரூபாயின் மாற்று வீதம் 1s . 6d- ல் நிர்ணயம் செய்யப் 
பட்டது . அதாவது ஒரு ரூபாய்க்கு 8.47512 குன்றிமணி எடை 
யுள்ள தூய பொன் என்று வரையறுக்கப்ட்டது . சவரன்களும் , 
அரைச் சவரன்களும் , மதிப்பிழக்கச் செய்யப்பட்டன . (Demone - 
tised ) ஆனால் அவைகள் பொற்கட்டியாக செலாவணி அலுவ 
லகங்களிலும் , கருவூலங்களிலும் பெற்றுக் கொள்ளப்படும் . ஒரு. 
.. 


வதும் . விற்பதும் அரசின் கடமையாகும் என முதன் முறையாக 
அது சட்டமாக்கப்பட்டது . ஆனால் விற்பனையின் போது பொன் 
னாகவோ, ஸ்டெர்லிங்காகவோ அரசு விருப்பப்படி அளிக்கலாம் . 
இப்படியாகச் செலாவணிச் சட்டம் 1927 ன் படி பொற்கட்டித் 
திட்டத்துடன் ஸ்டெர்லிங் மாற்றுத் திட்டமும் ( Gold bullion cum 
sterling exchange standard ) இருந்ததெனக் கூறலாம் . 


அப்படி 
0 
பட்ட பின்னும் வாதம் நீடிக்கலாயிற்று . 
இந்தியச் செலாவணியின் வரலாறு 

277 
சட்ட மன்றத்தில் 1s . 6 d . மாற்று வீதத்திற்குக் கடும் 
எதிர்ப்பு இருந்த போதிலும் , அதுவே நிலையாக்கப்பட்டது . நிதி 
உறுப்பினரான திருமிகு பேஸில் பிலாக்கட் ( Sir Basil Blackett ) 
என்பவர் 1 ஷில்லிங் 6 பென்சு தான் மாற்று வீதமாக இருக்க 
வேண்டு மென்று வாதாடினார் . நிகழ்வு நிலைப்படிப் ( defacto ) பார்த் 
தால் , அந்த மாற்று வீதமே கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே 
இருந்து வந்திருக்கிறதென்றும் , செலாவணியில் நிலைபேறாக்கம் 
காண முடிகிறதென்றும் , மக்களிடையே நம்பிக்கை 

வளர்ந் 
திருக்கிறதென்றும் , வேளாண்மையினருக்கு ( Agriculturist ) 
அவரது உற்பத்திப் பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கிறது 
என்றும் அவர் எடுத்துரைத்தார் . 

ஆனால் புருஷோத்தமதாசு அந்த மாற்று வீதத்திற்குத் 
தனது எதிர்ப்புகளைத் தெரிவித்து 1 ஷில்லிங் 4 பென்சுதான் 
இருக்க வேண்டுமென அடித்துக் கூறியிருக்கிறார் . செலுத்து 
நிலை இந்தியாவிற்கு 

சாதகமாக இருக்கிறதோ 
அப்போதே நாணயமாற்று வீதத்தைக் கட்டுப்படுத்தவில்லை 
என்றால் அது நிச்சயம் அதிகரிக்கத்தான் செய்யும் 
அவர் பரிந்துரைத்திருக்கிறார் . மேலும் அவர் கூறுவதாவது : 
1. 1 ஷில்லிங் 4 பென்சில் தான் நிலைப்படுத்த வேண்டும் 
நாங்கள் ஏன் கேட்டுக் கொள்கிறோம் என்றால் அது சட்டப் 
புத்தகத்தில் ( Statotary Book ) 1914 வரைக்கும் இருந்திருக் 
கிறது . இந்திய நாடு ஒன்றில் தான் மிகக் குறைந்த அளவுக்கு 
மாற்று வீதம் நிலை தடுமாறி இருக்கிறது . அதுவும் 1 s . 4 d . 
பொன் மாற்று வீதம் கடந்த மூன்று ஆண்டு காலமாகத் தான் 
மாறுபட்டிருக்கிறது . அப்போது கூட 1S . 5d. ஆகத் தான் 
மாறி இருக்கிறதே தவிர 1s . 6 d . ஆக மாறவில்லை ... 1 s 4 d . 
தான் கடந்த 12 ஆண்டுகளாக நிலவியிருக்கின்றது 

என்ன தான் தக்கூர் தாசு வாதாடினாலும் அவரால் வாதாட்டப் 
போரில் வெல்ல முடியவில்லை . செலாவணிச் சட்டம் 1927 ன் 
படி சட்டப்புத்தகத்தில் 1 S. 6 d . தான் மாற்று வீதமாகக் 
பிரச்சினை முடிவுறவில்லை . இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப் 


எப்போது 


என 


என 


" 


செலாவணி மாற்றுத் திட்டம் (1921-35 ) 
( Towards an Exchange Standard ) 

1930 வரைக்கும் 1 ஷில்லிங் 6 பென்சு மாற்று வீதத்தில் 
செலாவணி முறை எவ்வித இடர்ப்பாடும் இல்லாமல் நடை 
முறையில் கையாளப்பட்டது 1930 ல் உலகப் பொருளாதார 


. 


278 


மேல்நிலைப் பணவியல் 


இதனால் 


மந்தத்தில் இந்தியாவும் சிக்க வேண்டியிருந்தது . வேளாண்மைப் 
பொருள்களின் விலை சரியத் தொடங்கியது . இதன் விளைவாக 
அந்நியச் செலாவணி மிகவும் பாதிக்கப்பட்டது . அரசியல் குழப் 
பமும் நாட்டில் சத்தியாக்கிரக இயக்கத்தால் நிலவியது . அரசியல் 
தூண்டுதலின் விளைவாக ரூபாய் நாணயமாற்று வீதம் குறைக்கப் 
பட வேண்டியிருந்தது .. 

ஒரு சில திங்கள்களுக்குள் 
அதிகமான அளவுக்கு ஸ்டெர்லிங்குகளை இந்திய அரசு விற்க 
வேண்டியிருந்தது . 

இதற்கிடையில் பொருளாதார நிலை இங்கிலாந்து போன்ற 
மேலை நாடுகளில் மிகவும் மோசமடைந்தது . கடன்கள் அதிக 
அளவுக்குப் பல நாடுகளில் கொடுத்துவிட்டு இங்கிலாந்து தவிக்க 
லாயிற்று . கடன் பெருக்கத்தைக் கட்டுப்படுத்துவதற்காக இங்கி 
லாந்து வங்கி வங்கி வீதத்தை 21 சத வீதத்திலிருந்து 41 சதவீத 
மாக 1931 சூலையில் உயர்த்தியது . அவசர வரவு செலவுத்திட் 
டத்தை உருவாக்கி வரிப்பளுவை அதிகப்படுத்தியது . கடைசியில் 
1931 செப்டம்பர் 21 - ல் 

21 - ல் இங்கிலாந்து பொன் திட்டத்தைக் 
கைவிடும் படியாகிவிட்டது . மேலும் வங்கி வீதம் 6 சத வீதமாக 
உயர்த்தப்பட்டு நாணயமாற்றுக் கட்டுப்பாடுகளையும் ( Exchange - 
controls ) கொண்டு வந்தது . 

ரூபாய் மதிப்பைக் குறைந்த நாணயமாற்று வீத நிலையில் 
வைப்பதற்காக 1931 ஆகஸ்டிலிருந்து செப்டம்பர் 19 - முடிய 
£ 11 மில்லியன் ஸ்டெர்லிங்குகளை இந்திய அரசு விற்க வேண்டி 
யிருந்தது . பொன் திட்டத்தை இங்கிலாந்து நாடு கைவிட்டதைத் 
தொடர்ந்து ஆட்சித் தலைவர் , செலாவணிச்சட்டம் 1927 - ன்படி 
பொன் அல்லது ஸ்டெர்லிங்குகளை விற்பனை செய்வதை நிறுத்தும் 
படி உடனடி ஆணை ஒன்றைச் செப்டம்பர் 21 - லேயே பிறப்பித்தார் . 
செப்டம்பர் 24 - ல் ரூபாயை ஒரு ஷில்லிங் ஆறு பென்சு ஸ்டெர் 
லிங்குடன் இணைக்கும்படி மற்றுமொரு ஆணை யைப் பிறப்பித்தார் . 
ஆனால் அவ்விரண்டு ஆணை களுமே சட்டநீக்கம் ( Repeal ) செய்யப் 
பட்டு மீண்டும் செலாவணிச்சட்டம் 1927 - க்குப் புத்துயிர் 
அளிக்கப்பட்டது . இருந்தாலும் , பொன்னோ, ஸ்டெர்லிங்கோ 
அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்குத்தான் விற்கப்பட்டது . அவ் 
வங்கிகளும் , உண்மையான வணிகத் தேவைகளை நிறைவு செய் 
வதற்காகவும் , செப்டம்பர் 21 , 1931 - க்கு முன்னர் . முடிந்த 
ஒப்பந்த வினை ( Contracts ) களின் தேவை மற்றும் நியாயமான 
சொந்த அல்லது வீட்டுத் தேவை ஆகியவைகளை நிறைவு செய் 
வதற்காகவும் , அரசால் விற்கப்பட்ட பொன்னை அல்லது ஸ்டெர் 
லிங்கைப் பயன்படுத்த வேண்டும் .. எந்தக் காரணத்தைக் 
கொண்டும் நாணயங்கனை அல்லது உலோகக் கட்டிகளை இறக்குமதி 


இந்தியச் செலாவணியின் வரலாறு 


279 


செய்வதற்காகவோ , மிகை விற்பனையால் அந்நியச் செலாவணி 
நாணயமாற்று நிலையைச் சரி செய்வதற்காகவோ ( For liquidation 
of oursold exchange position ) பயன்படுத்தக்கூடாது . எல்லாப் 
பேரங்களும் இந்திய இம்பீரியல் வங்கி மூலமே நடைபெற 
வேண்டும் . 


ரூபாயின் 


பொன் திட்டத்தினின்றும் விலகியதால் ஸ்டெர்லிங்கின் 
பொன் மதிப்பும் இறங்கியது . ரூபாய் ஸ்டெர்லிங் மதிப்பு வீதம் 
மாறாமலிருந்ததால் 

பொன்மதிப்பும் வீழ்ந்தது . 
அதாவது , பொன்னின் விலை ரூபாய் அளவில் அதிகரித்தது . 
பம்பாயில் 1931 ஆகஸ்டில் ஒரு தோலா பொன்னின் விலை 
ரூ . 21-4-0 ஆக இருந்தது. டிசம்பரில் ரூ.30-12-0 ஆக 
உயர்ந்தது . 1935 ஏப்ரலில் மேலும் உயர்ந்து ரூ . 36-12-0 - க்கு 
வந்தது . இருந்த போதிலும் , மேலை நாடுகளை ஒப்பிட்டுப் பார்க்கும் 
போது இந்தியாவில் பொன் விலை மலிவான தாகும் . இதனால் 
பொன்னை வெளிநாடுகளுக்கு எடுத்துச் சென்று விற்பதால் 
மிகுதியான இலாபம் கிடைத்தது . 1931-32 - ல் 7.7 மில்லியன் 
அவுன்சுகள் ரூ . 57.98 கோடி மதிப்புடைய பொன் ஏற்றுமதியாகி 
யிருக்கிறது . 1941 மார்ச்சு முடிய 43 மில்லியன் அவுன்சுகள் 
ரூ . 375 கோடி மதிப்புள்ள பொன் உள் நாட்டை விட்டுப் பிற 
நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது . ஒரு தோலா 
சராசரி விலை ரூ . 32-12-4 ஆகும் . 


எந்த நோக்கத்துடன் - இலாபம் அடைதல் , ரூபாயின் 
மதிப்பு இறங்குகிறது என்ற அச்சம் - பொன் ஏற்றுமதி செய்யப் 
பட்டாலும் பொன் வெளிச் செல்வதைத் தடுப்பது , அரசே 
பொன்னை வாங்குவது போன்ற செயல்களினின்றும் அரசு தவறி 
விட்டது என வன்மையாகப் பொதுமக்களால் கண்டிக்கப்பட்டது . 


இரண்டாம் உலகப் போர் : 


இரண்டாவது உலகப் போர் தொடங்கிய ( செப்டம்பர் 1939 ) 
ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே வெள்ளி ரூபாய் நாணயங்கள் 
புழக்கத்தில் இருந்து மறையத் தொடங்கின. சூன் 15 - லிருந்து 
ஆகஸ்ட் 1940 முடிய இரண்டு மூன்று திங்களுக்குள் ரூ . 21.93 
கோடி மதிப்புள்ள தாள் பணம் இந்திய ரிசர்வ் வங்கிக்குச் சென் 
றிருக்கின்றது எனக் கூறப்படுகின்றது . 1940 சூன் 21 - ல் ரிசர்வ் 
வங்கியின் ( பண வெளியீட்டுத் துறையில் ( Issue Department ) 
ரூபாய் நாணயங்கள் -- ரூ.57.87 கோடிக்கு இருந்திருக்கின்றன . 
ஆனால் அதே ஆண்டு செப்டம்பர் 1 - ல் அந்தத் தொகை குறைந்து 

-- 


வெளியிட்டாலும் 

1944 
- 
ல் 
280 

மேல்நிலைப் பணவியல் 
ரூ . 35.10 கோடிக்கு வந்திருக்கிறது . இவ்வாறு அதிக அள 
வுக்குத் தாள் பணம் வெள்ளிக் காசுகளாக ( மக்களால் ) மாற்றப் 
படுவதைத் தடை செய்வதற்காக 1940 சூன் 25 - ல் 
அறிக்கையை வெளியிட்டது . 

அவ்வறிக்கையின் படி எவரும் 
அவரவர் சாதாரண தேவைக்கு மேல் ரூபாய் நாணயங்களை வைத் 
திருக்கக்கூடாது . அப்படி வைத்திருந்தால் சட்டப்படி குற்ற 
மாகும் . இவ்வறிக்கையின் விளைவாகப் பெரும்பாலான அளவுக்குத் 
தாள் பணம் மாற்றப்படுவது நின்றது . இருந்தாலும் சில்லறை 
நாணயங்களின் ( Small coins ) தேவை அதிகமாவது நிற்கவில்லை . 
இதைக் கட்டுப்படுத்துவதற்காகப் பம்பாயிலும் , கல்கத்தாவிலும் , 
சில்லறை நாணயங்கள் அச்சிட்டு வெளியிடுவது வரையறை 
செய்யப்பட்டது . அளவுக்கு மீறி எழுந்த தேவையைச் சமாளிக்க 
ஆங்காங்கே சில்லறை நாணயக் கிடங்குகள் திறக்கப்பட்டன . 
1940 - சூலையில் மீண்டும் ஒரு ரூபாய் தாள்பணம் வெளியாக்கம் 
செய்யப்பட்டது . 
நடைமுறைக்குக் கொண்டுவரப்படவில்லை ) . 1943 - பிப்ரவரியில் 
இரண்டு ரூபாய் தாள்பணமும் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப் 
பட்டது . 

இவைகளின் வெளியீட்டால் நாணயத் தட்டுப்பாடு 
பெருமளவுக்கு நீங்கியது . 

நாணய முடக்கத்தை மேலும் குறைப்பதற்காக ஒரு ரூபாய் 
அரை ரூபாய் வெள்ளி நாணயங்களின் தூய்மை ( Fineness) 
11 - லிருந்து ஆகக் குறைக்கப்பட்டது . மேலும் பழைய நாண 
யங்கள் புழக்கத்தினின்றும் அகற்றப்பட்டன . இவைகள் 1940 - ல் 
சட்ட பூர்வமாகச் செயலாக்கப்பட்டன . 1941 ஏப்ரலிலிருந்து 
1 விக்டோரியா 

ஒரு ரூபாய் , அரை ரூபாய் நாணயங்கள் புழக் 
கத்திலிருக்கக்கூடாது என 1940 அக்டோபர் 10 - ல் அரசு ஆணை 
பிறப்பித்தது . இதேபோல் மன்னர் ஏழாம் எட்வர்டு ( King 
Edward VII ) ஒரு ரூபாய் , அரை ரூபாய் நாணயங்களும் , 5 ஆம் 
ஜியார்ஜ் , 6 ஆம் ஜியார்ஜ் ஒரு ரூபாய் , அரை ரூபாய் நாணயங் 
களும் 
செல்லுபடியாகாவெனவும் இரண்டு 

ஆணைகள் 

பிறப்பிக்கப் 
பட்டன . 

வெள்ளி நாணயங்களுக்குப் பதிலாக நிக்கல் --- பித்தளை 
கலந்த நாணயங்கள் -- ஒரு அணா, இரண்டு 

பம்பாய் 
அச்சகங்களில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன 
குறைந்த எடையுள்ள ஒரு பைசா செப்புக்காசுகள் , அதிக எடை 
யுள்ள அதே காசுக்கும் பதிலாக 1943 - பிப்ரவரியில் அச்சிடப் 
பட்டு வெளியாக்கம் செய்யப்பட்டன . 


- 


* 


அணா 


15 IT GOUT 


2 , M , C. Vaish , Monetary theory ( 1968 ) P. 581 . 


- 


6 Sa 

செய்வதால் அதற்கு மேலாண்மையிட்ட திட்டம் 
இந்திய செலாவணியின் வரலாறு 

281 
போரினால் சிறுநாணயங்களின் பற்றாக்குறை அளவு கூர்ந்து 
காணப்பட்டது . ஒரு நாணயத்தைப் புழக்கத்திலிருந்து எடுத்து 
விட்டு வேறு நாணயம் வெளியிடப்பட்டதால் அவ்வப்போது மக்கள் 
நாணயப் பற்றாக்குறையால் அவதியுற்றனர் . போருக்குப் பின் 
புது நாணயங்கள் வெளியிடப்பட்டதால் நிலைமை நாளடைவில் 
மாமூலாகியது . 
பன்னட்டுப் பண நிதியும் இந்தியச் செலாவணியும் 
( International monetary fund and Indian currency ) 
இங்கிலாந்து பொன் திட்டத்தைக் கை விட்ட 

காலத்தி 
லிருந்து பன்னாட்டுப் பண நிதியில் இந்தியா உறுப்பின ராகும் 
வரை ( 1-3-1947 ) ஸ்டெர்லிங் மாற்றுத்திட்டம் இந்தியாவில் 
பின்பற்றப்பட்டது . பன்னாட்டுப் பண நிதியில் உறுப்பு நாடா 
னதும் இந்திய பணத்திட்டத்தில் பெரும் மாறுதல் உண்டாகியது . 
நிதி அமைப்புச் சட்டப்படி தங்கள் செலாவணியின் மதிப்பை 
ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள பொன்னின் மூலமாகவோ , அமெ 
ரிக்க டாலரின் மூலமாகவோ உணர்த்தலாம் . அதன்படி ஒரு 
ரூபாயின் மதிப்பு 0.268601 குன்றிமணி தூய பொன்னுக்கோ 
30.23 சென்ட் ( டாலரின் பிரிவு )களுக்கோ சமம் என 1947 - ல் 
நிர்ணயிக்கப்பட்டது . 

முன்னமே 

ரிசர்வ் வங்கி ஸ்டெர்லிங்கு 
களைத் தான் வாங்கவும் , விற்கவும் , செய்யவேண்டும் . ஆனால் 
1947 - க்குப் பிறகு பன்னாட்டுச் செலாவணிகளையும் 

அவ் 
வப்போது நிகழும் நாணய மாற்று வீதத்தில் வாங்கவும் விற்கவும் 
இந்திய ரிசர்வ வங்கிக்கு இந்திய அரசால் உரிமை வழங்கப் 
பட்டது. எனவே , ஸ்டெர்லிங்கிற்கும் ரூபாய்க்கும் இடையே 
யுள்ள இணைப்பு 1947 - ல் துண்டிக்கப்பட்டது . இந்திய ரூபாய் 
சுதந்திரமாக எல்லா நாடுகளின் 

செலாவணியுடனும் நேரடி 
தொடர்பு கொள்ளலாம் . ஆகவே தற்பொழுது வழக்கத்திலுள்ள 
திட்டத்தை மேலாண்மையிட்ட அந்நியச் செலாவணித் திட்டம் 
(Managed foreign exchange standard ) 94606US பன்னாட்டுப் 
பொன் - டாலர் மாற்றுத் திட்டம் ( International gold - dollar 
exchange standard ) எனக் குறிப்பிடலாம் . இந்திய ரூபாய்க்கும் , 
மற்ற நாட்டுச் செலாவணிக்கும் இடையேயுன்ள நாணய மாற்று 
வீதத்தைப் பாதுகாத்துப் பொறுப்புடன் இந்திய ரிசர்வ் வங்கி , 


எனப் 


பெயரிடப்பட்டுள்ளது . நாணயமாற்று வீதம் மாற்றப் 
படுவதாக இருந்தால் 

இருந்தால் நிதி யின் ஒப்புதலின் பேரில் அரசே 
மாற்றுதல் செய்ய வேண்டும் . 


282 


மேல்நிலைப் பணவியல் 


. 


பட்டது 


. 


தாள் 


தாள் பண வெளியீடு : 

தாள் பண வெளியீட்டு வரலாறு பற்றியும் , காகிதச் செலா 
வணிச் சட்டம் 1861 பற்றியும் இவ்வத்தியாயத் தொடக்கத்தில் 
விரிவாகக் கண்டோம் . 1934 - ம் 

ஆண்டின் இந்திய ரிசர்வ் 
வங்கியின் சட்டத்தின் 22 ( 1 ) ஆம் பிரிவுப் படி பண வெளியீட்டு 
முற்றுரிமை இந்திய ரிசர்வ் வங்கிக்கே வழங்கப்பட்டிருக்கிறது 
அவ் வங்கியின் வெளியீட்டுத் துறை ( Issue department ) பண 
வெளியீட்டைக் கவனிக்கின்றது . ஒரு ரூபாய் தாள் பணத்தைத் 
தவிர ( ஒரு ரூபாய் நாணயத்திற்குப் பதிலாக அரசே தாள் 
பணத்தை வெளியிடுகின்றது . ) ஏனைய தாள் பணம் எல்லா 
வற்றையும் ( ரூ .1000 , ரூ . 5000 , ரூ . 10,000 உள்பட ) ரிசர்வ் 
வங்கியே வெளியிடுகின்றது . தக்க சொத்துக்களின் அடிப் 
படையில் பண வெளியீட்டுத்துறை பணத்தை வெளியீடு செய் 
கிறது . பணத்தைப் பொது மக்களுக்குக் கொடுத்துத் திரும்பப் 
பெறும் பணியை வங்கியின் வங்கித்துறை ( Banking department ) 
மேற் கொண்டுள்ளது . 
1934 - ம் ஆண்டுச் 

சட்டப்படி பண வெளியீட்டில் வீத 
அளவுக் காப்பு முறை ( Proportional reserve system ) பின்பற்றப் 

இதன்படி மொத்தம் வெளியிடப்பட்டுள்ள 
பணத்தில் 40 சதவீதம் பொற்காசு களாகவும் , பொற்கட்டி 
களாகவும் , ஸ்டெர்லிங் பிணையங்களாகவும் , இருப்பு வைத்திருக்க 
வேண்டும் . இவற்றில் 40 கோடி ரூபாய்குக் குறையா மல் பொற் 
காசுகளும் , பொற் கட்டிகளும் இருக்க வேண்டும் . எஞ்சிய 60 சத 
வீதம் இந்திய அரசுக் கடன் பிணையங்களாகவும் ( Government 
of India securetics ) , ரூபாய் நாணயங்களாகவும் 90 நாட்களில் 
முதிர்வடையக் 

கூடிய 

வாணிப மாற்றுச் சீட்டுகளாகவும் 
கடனுறிதிச் சீட்டுகளாகவும் ( Promissory notcs ) இருக்கலாம் . 
இவற்றில் ரூபாய் பிணையங்களின் மதிப்பு ரூ . 50 கோடி அல்லது 
மொத்தத்தில் நான்கில் ஒரு பகுதிக்குக் கூடாமல் இருக்க 
வேண்டும் . 

முன்பிருந்த காகிதச் செலாவணி வெளியீட்டுத் திட்டத்தைக் 
காட்டிலும் 

டிலும் இப்புதிய திட்டம் சிறந்ததாகக் கருதப்பட்டது . 
ஏனென்றால் இத்திட்டத்தின் மூலம் செலாவணிக் காப்புகள் 
அனைத்தும் ஒன்று படுத்தப்பட்டன . மேலும் மாற்றுச் சீட்டுகள் , 
கடன் 

உறுதிச் சீட்டுகள் ஆகியவற்றைக் காப்பாகக் கொள்ள 
லாம் எனும் விதி காகிதச் செலாவணி வெளியீட்டை 
ஓரளவுக்கு நெகிழ்ச்சி மிக்கதாக மாற்றியது . வேளாண்மை 
நாடான இந்தியாவிற்கு இவ்விதியால் பெரும் பயன் விளைந்தது . 
1935 - க்கு முன்னர் அறுவடைக் காலங்களில் இந்தியப் பணச் 


குறிப்பிட்ட அளவு பொன்னும் அயல் நாட்டுப் பிணையங்களும் 
in India 1 , 
இந்திய செலாவணியின் வரலாறு 

283 
சந்தையில் இக்கட்டுகள் ஏற்படுவது வழக்கம் , 1935 - க்குப் 
பின்னர் அத்தகைய இக்கட்டுகள் தாள் பண வெளியீட்டின் மூலம் 
தவிர்க்கப்பட்டன . 

ஐந்தாண்டுத் திட்டங்களுக்கு அரசுக்கு மிகுதியாகப் பணம் 
தேவைப்பட்டதால் பண வெளியீட்டில் நெகிழ்வுத் தன்மையைக் 
கொண்டு வர 1956 - ம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கிச் சட்டத் 
தைத் திருத்தினர் . இதன்படி குறும அளவுக் காப்பு முறை 
( Minimum reserve system ) நடைமுறைக்குக் கொண்டுவரப் 
பட்டது . இதன்படி ரூ . 400 கோடிக்கு அயல் நாட்டுப் பிணையங் 
களும் , ரூ . 115 

கோடிக்குப் பொன்னும் ஆகக் கூடுதல் 
ரூ . 515 - கோடிக்குக் காப்பீடு இருக்க வேண்டும் . பன்னாட்டுப் 
பண நிதியிடம் ஒப்புக்கொண்டபடி ஒரு தோலா பொன்னின் 
மதிப்பு ரூ . 62.50 ஆயிற்று ( முன்ன மே ரூ . 21.24 ) . 

பின்னர் , அந்நியச் செலாவணியில் பற்றாக்குறை ஏற்பட்டது . 
இதனால் 1957 - ம் ஆண்டில் மீண்டும் இந்திய ரிசர்வ் வங்கிச் 
சட்டம் திருத்தப்பட்டுக் காப்புத் தொகையை ரூபாய் 200 கோடி 
யாகக் குறைத் தனர் . இதில் ரூ . 115 கோடிக்குக் குறையாமல் 
பொற்காசுகளும் , பொற்கட்டிகளும் இருத்தல் வேண்டும் . 
எஞ்சிய 

ரூ . 85 கோடிக்கு அயல் நாட்டுப் பிணையங்களாக 
இருத்தல் வேண்டும் . காப்புத் தொகையாகிய ரூபாய் 200 
கோடிக்குமே பொன்னாகவும் இருக்கலாம் . 
இருக்குமாயின் தாள் பண வெளியீட்டிற்கு உச்சவரம்பு ஏதும் 

ல்லை . ரிசர்வ் வங்கிகளின் மொத்தச் சொத்துகளும் , வெளி 
யீடப்பட்டுள்ள தாள் பணத்தின் மொத்த அளவும் சமமாக 
இருத்தல் வேண்டும் . 
பதின்மான முறை ( Decimal System ) * 

பதின் மான முறையினால் உண்டாகும் நன்மையைக் கருதி 
அம்முறைப்படியே நாணயங்களை அச்சிட்டு வெளியாக்கம் செய்யப் 
பட வேண்டுமென்று பல ஆண்டுகளாகவே வல்லுநர்கள வற் 
புறுத்தி வந்தனர் . அம்முறையை நடைமுறைக்குக் கொண்டுவர 
வேண்டுமென முதல் முறையாக 1867 - ல் முயற்சி தொடங்கியது . 
ஆனால் அம்முயற்சி பல காரணங்களால் திருவினையாகவில்லை . 
ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக பதின்மான முறை பல படித்த 
மேதைகளையும் , பயிலகங்களையும் கவர்ந்தது . பண்டித ஜவஹர் 
லால் நேரு மற்றும் பேராசிரியர் அப்ஸல் ஹுசைன்- தலைவர் , 
3. The contents are extracted from the book- let ( Decimal Coinage 

( ) , 
of India .. 


284 


மேல்நிலைப் பணவியல் 


இணை 


இந்திய அறிவியல் காங்கிரஸ் பேரவை - ஆகியோரின் 
அறிக்கை ( Joint Statement ) மூலம் இந்திய அறிவியல் காங்கிரஸ் 
பேரவை ( Indian science Congress Association ) அம் முறையை 
நடைமுறைக்குக் கொண்டு வருவதைப்பற்றி 1946 - ல் ஒரு 
ஆய்வு செய்து அதன் கருத்தைக் கீழ்க்கண்டவாறு வெளியிட்டது . 
11 செலாவணி 

முறை , எடை மற்றும் அளவைகள் ( Currency 
weights and measures ) பதின் மான முறைப்படுத்தப் படுவதைப் 
பல ஆண்டுகளாக இந்திய அறிவியல் காங்கிரஸ் பேரவை ஆதரித் 
திருக்கிறது . இந்தியா முழுமைக்கும் பதின்மான முறையைக் 
கொண்டுவர வேண்டுமென்று , 1946 சன வரியில் பெங்களூரில் 
நடந்த அறிவியல் காங்கிரஸ் கூட்டத்தில் பொதுக்குழு உறுப் 
பினர்கள் ஒருமனதாகத் தீர்மானம் நிறைவேற்றினர் . சட்ட மன்றத் 
தில் (Legislative Council ) இந்தியச் செலாவணியைப் பதின் மான 
மாக்கப்படுவதுபற்றி மசோதா நிறைவேற்றப்பட்டதை இவ்வறி 
வியல் காங்கிரஸ் நிறைவுடன் வரவேற்கிறது . இருந்தாலும் 
அரசியலில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களால் இதற்கான 
மசோதா சட்டமாக உருவெடுக்கவில்லை . 

1949 - ல் எடை மற்றும் அளவை பற்றிய தனிக்குழுவின் 
(( Special committee on weights and measures ) 2016 60 6096 
பதின் மான முறைபற்றிக் கீழ்க்கண்டவை காணப்பட்டன . எடை 
மற்றும் அளவைக்குப் பதின் மான முறையைக் கொண்டு வருவ 
தற்கு முன்னமே செலாவணியில் அம்முறையைக் கடைப்பிடிப்பது 
நன்மையாக இருக்குமெனக் குழு கருதுகிறது ; ஆகவே செலாவணி 
முறை பதின் மானமாக்கப்பட வேண்டுமென்று குழு பரிந்துரைக் 

புதிய காசுகளின் எடையும் , பரும அளவும் பதின் 
முறைப்படி உள்ள 

மற்றும் 

அளவையோடு 
இணைத்துக் கூறப்பட வேண்டும் ; அப்போது தான் புதிதாக 
வெளியிடக்கூடிய 

அலகுகளைப்பற்றி மக்களிடையே 
அறிமுகப்படுத்தி விளங்க வைக்க முடியுமென்று மேலும் குழு 
பரிந்துரைக்கிறது . " 

இப்படியாகப் பதின்மான முறைக்கு மேன்மேலும் ஆதரவு 
பெருகிக் கொண்டே சென்றது . அவைகளுக்கிணங்க 1955 - ல் 
இந்திய அரசு பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா தயாரித்தளித்தது . 
அம்மசோதா செப்டம்பர் 1955 - ல் சட்டமாக - இந்திய நாணய 
மாக்குச் சட்டம் (திருத்தப்பட்ட ) Indian Coinage ( Amendment ) 
act 1955 இயற்றப்பட்டது . இச்சட்டம் 1957 ஏப்ரல் 1 - ம் 
நாளிலிருந்து , செலாவணி பதின்மான முறைப்படி கையாளப்பட 
வகை செய்தது . 

இப்புதிய முறையில் ரூபாயின் உள்மதிப்போ , அதன் பெயரோ 
மாற்றம் செய்யப்படவில்லை . இதே போல் அரை ரூபாய் , கால் 


கிறது . 


மான 


எடை 


நாணய 


களவு 

பன 
அட்டவணை மூலம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 1939 - லிருந்து 
இந்தியச் செலாவணியின் வரலாறு 

285 
ரூபாய் என்ற நாணயப் பிரிவும் மாற்றப்படவில்லை . ஒரு ரூபாய்க்கு 
64 பைசா ( Pie) எனப் பிரிக்கப்பட்டிருந்தவை 100 பிரிவுகளாகப் 
பிரிக்கப்பட்டன . இப்புதிய முறையில் புழக்கத்திலிருப்பவை 
களுக்குக் காசுகள் ( Paise ) எனப் பெயர் . காசுகள் 1 , 2 , 3 , 5 , 
10 , 20 , 25 மற்றும் 50 என்ற பிரிவுகளில் அச்சிடப்பட்டுச் 
சில்லறை நாணயங்களாகப் பயன்படுத்தப்படுகின்றன . 
பிற நாடுகளில் பதின்மான முறை : 

140 நாடுகளில் 105 நாடுகள் தங்கள் செலாவணி முறை 
யைப் பதின் மானப்படி ஆட்சி செய்வதை இந்திய 

நாடும் 
அறிமுகப்படுத்துவதின் மூலம் , இந்தியச் செலாவணி முறையில் 
ஓர் சீர்திருத்தத்தைக் கொண்டு வந்திருக்கிறது எனக் கூற 
லாம் . பிரிட்டன் பல்பொருள் விளக்க நூலின்படி , ( Encyclopaedia 
britannica ) அமெரிக்க நாடுகள் தான் முதன் முதலில் பதின்மான 
முறைக்கு ( 1786-1792 ) வழி வகுத்தன என அறியப்படுகிறது . 
பிரான்சு நாடு ( 1799 மற்றும் 1803 - ல் ) பின்னர் பின்பற்றியது . 
அதைத் தொடர்ந்து ஜெர்மனி 1873 - லும் ஸ்காண்டி நேவியன் 
நாடுகள் ( Scondinavion states ) 

1875 - லும் 

ஆஸ்த்திரியா 
1870 - லும் ருஷ்யா 1839 மற்றும் 

1897 - லும் 
இலத்தீன் அமெரிக்க நாடுகளும் , ஜப்பானும் 1871 - லும் பதின் 
மான முறையின் நன்மைகள் எல்லோராலும் உணரப்பட்டாலும் 
ஐக்கிய அரசு ( United Kingdom ) மட்டும் இன்னும் அம்முறையைப் 
பின்பற்றவில்லை . அதற்குக் காரணம் முன்னமேயே தானியங்கி 
கணக்கீட்டு இயந்திரங்கள் பரவலாக உபயோகப்படுத்தப்பட்டது 
தான் . புதிய முறையைப் புகுத்தினால் அவ்வெந்திரங்கள் 
எல்லாம் வீணாகிவிடும் என் 

ற நடைமுறைக் காரணத்தினால் 
தான் பதின் மான முறை செலாவணியில் ஆளப்படவில்லை . 
செலாவணி வெளியீடு ( Currency Issue ) 

இரண்டாம் உலகப் போர்க்காலத்திலும் , நாடு பிரிவினையின் 
போதும் , ஐந்தாண்டுத் திட்டக் காலங்களிலும் , 1970 - லும் 
செலாவணி வெளியீடு 

விரிவாக 


ஹங்கேரி 


31 


1970 முடிய 

ண்டுகளில் செலாவணி வெளியீடு 
177 மடங்கு பெருகியுள்ளது . அதாவது ரூ . 250 கோடியிலிருந்து 
ரூ . 4248 கோடிக்கு அதிகரித்துள்ளது . 1974 டிசம்பரில் 

6 , 135 கோடியாக அதிகரித்துள்ளது . இதே போல் , செலா 
வணிப்பணமும் , வைப்புப் பணமும் ( = பண அளிப்பு ( Money 
supply ) ) சேர்ந்து மக்கள் கையில் 1960-61 - ல் ரூ .2869 கோடி 
யாக இருந்தது . 1970-71 - ல் ரூ . 

1970-71- ல் ரூ .7140 கோடிக்கு உயர்ந்து 
1973-74- ல் ரூ 10,833 கோடியை எட்டியுள்ளது 

1974 
டிசம்பரில் ரூ .11,063 கோடியாக இருந்தது . 


286 


மக்களிடம்பணஅளிப்பு(MONEYSUPPLYWITHTHEPUBLIC) 

(ரூபாய்இலட்சத்தில்) 19661971 

May (1)மக்களிடம் 


1939 


1943 


1947 


1951 


1956 


1961 


1973 


1974 


1975 


24 


2343 


7698 


7585 


6587 


செலாவணி: (அ)சில்லறை 

நாணயங்கள் 


7102|10547|13726|16660)18595 


20785 


1631|11173167671300213716|141691839724731|29040|31381 


33492 


(ஆ)ரூபாய் 

நாணயங்கள் 


(இ)தாள்பணங்கள் 


23328183350132600/116116|148079/194157/284155|417233/522311)609287653929 


4979 


758516932|21766)24535 


31404 


வங்கிகளில் 
ரொக்கம் 


ஆகக்கூடுதல் 24983|96866157065|136703|168382/310449305514/438758|546245634728/676802 

(ஆ+இ+(அ-ஈ)] (2)மக்களிடம் 

77056|151733/280530/396704|452750/523705 வைப்புப்பணம் (3)மக்களிடம் பணஅளிப்பு 

24983196866157065|136703/168382|108505/4572471719288|942949/1087478|1200507 (1+2) RESERVEBANKOFINDIABULLETIN FEBRU 


மேல்நிலைப் பணவியல் 


1200 FEBRUARY,MAY1971ANDDECEMBER(1974 


பணந்திரட்டு வகைமுறை வாய்ப்புக்கள் 


மக்களிடம் செலாவணி 


இந்தியச் செலாவணியின் வரலாறு 


287 


( Money Supply with the Public and 

Monetary Resources ) 
மக்களிடம் பண அளிப்பும் , பணந்திரட்டு 
வகைமுறை வாய்ப்புகளும் 

(( Crores of Rupees ) 


1500 
15000 
13501 
120000 
10500 
Sooo 
7500 
5000 
4500 
3000 


18000 
15500 


15000 


13500 


12000 


10500 


9000 


7500 


6000 


மக்களிடம் பண அளிப்பு 


4500 


3000 


மக்களிடம் 

வைப்புப் பணம் 


1500 


O SMSMSMSMSMS MS MS MS MSMSMSMS MS MSMO 


APRIL 


19-0961 


1961-62 


1962-63 


1963-640 


1964-550 


1965-66 


1966-67 


89-1961 


1968-690 


1969-70 
1970-71 


1971-72 


1972-73. 


1973-74 


1974-75 


வரைபடம் 


3 
288 

மேல்நிலைப் பணவியல் 
ரூபாயின் மதிப்புக் குறைப்பு ( Devaluation of the rupee ) : 

பொன் மதிப்பு மற்றும் ஏனைய நாடுகளின் செலாவணி 
மதிப்பில் ஒரு நாட்டின் செலாவணி மதிப்பு குறைக்கப்படு தலே 
மதிப்புக்குறைப்பு எனப்படும் . நாட்டின் செலுத்து நிலை . 
( Balance of payments ) மிகவும் பாதகமாக இருப்பின் நாணய 
மதிப்புக் குறைப்பு செய்யப்படுகிறது . அவ்வாறு மதிப்புக் குறைப்பு 
செய்யப்படுவதால் ஏற்றுமதி ஊக்குவிக்கப்படுகிறது ; இறக்குமதி 
குறைக்கப்படுகிறது . அதாவது , அயல் நாட்டவருக்கு ஏற்றுமதி 
செய்யும் நாட்டின் பொருள்கள் மலிவாகக் கிடைக்கின்றன ; 
அதே போழ்து செலாவணி மதிப்பிறக்கம் செய்த நாட்டவருக்கு 
அயல் நாட்டுப் பொருள்கள் கிராக்கியாகின்றன . இந்தியாவில் 
1966 - க்கு முந்திய 10 ஆண்டுகளில் இறக்குமதி 87 சத வீதம் 
( ரூ . 679 கோடியிலிருந்து ரூ . 1263 கோடிக்கு ) அதிகரித் 
திருக்கும் போது , ஏற்றுமதி 37 சத வீதந்தான் ( ரூ . 610 கோடியி 
லிருந்து ரூ . 838 கோடிக்கு ) அதிகரித்திருக்கிறது . ஏற்றுமதி 
உந்தப்படாததற்கு முக்கிய காரணம் இந்தியாவில் விலை மட்டம் 
80 சத வீதம் உயர்ந்தது தான் . 

விலை மட்ட 
உயர்வோ 25 சத வீ தந்தான் . 1964 - லிருந்து 1966 வரை 
நாட்டில் வீக்க நிலை மிகை அளவுக்குச் சென்றுவிட்டது . வேளாண் 
மைப் பொருள் உற்பத்தி மிகவும் குறைந்தது ; அதே போல் 
தொழிலகப் பொருள்களின் உற்பத்தியும் , மூலப் பொருள்களின் 
இறக்குமதி கட்டுப்பாட்டினால் , குறையத் தொடங்கியது ; 
சமுதாய முன்னேற்றத்திற்காகத் திட்டச் செலவுகள் 
கூடின . 

இப்படியாக, 1966 -ல் இந்திய நாட்டுப் பொருளாதாரம் 
சம நிலையற்றிருந்தது . நாட்டில் சில முன்னேற்றத் திட்டங்களை 
நிறைவேற்றுவதற்காக , எந்திரங்கள் , மூலப்பொருள்கள் , எந்திர 
உதிரிப்பொருள்கள் போன்றவை அவசிய மாக இறக்குமதி செய்யப் 
பட்டன . இதன் விளைவாக , இறக்குமதி இன்னும் அதிகரித்தது . 
இறக்குமதிக் கட்டுப்பாடுகளை 

அரசு கையாண்டாலும் பலன் 
கிடைக்கவில்லை . கள்ளக்கடத்தல் , சட்ட விரோத 
( Retention of illegal earnings abroad ), இறக்குமதிகளுக்கு 
மிகையாக செலுத்தப்படுபவை மறைக்கப்படுதல் போன்றவை 
களால் அந்நியச செலாவணி மறைமுகமாக நாட்டை விட்டு 
வெளிச் சென்றது . ( Leakage of foreign exchange ) . 

பொருளாதார சமன் கேடுகளைச் சரி 
செய்வதற்காக 1966 - ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 6 - ஆம் நாள் 


ஆனால் 


உலக 


நல 


ஒன்றும் 


இந்த 


வகையான 


- 


இந்தியச் செலாவணியின் வரலாறு 


289 


இரவு 2 மணிக்கு இந்திய ரூபாய் மதிப்புக் குறைப்பு செய்யப் 
பட்டது . (இங்கிலாந்து நாட்டை அடுத்து முதன் முறையாக 
இந்தியாவில் 1949 - ஆம் ஆண்டில் செப்டம்பர் திங்கள் ரூபாயின் 
மதிப்பு குறைக்கப்பட்டது என்பது கவனிக்கப்பட வேண்டும் ). 
இப்படி மதிப்புக் குறைப்பு செய்யப்பட்டது இரண்டாவது தடவை 
யாகும் . பொன் அல்லது அமெரிக்க நாடுகளின் டாலருக்குச் 
சமமாக இந்திய ரூபாய் உணர்த்தப்படக் 

கூடிய ஒரு உடன் 
பாட்டை 1945 டிசம்பர் 27 - ஆம் நாள் பன்னாட்டுப் பண 
நிதியுடன் இந்தியா 

செய்தது . அந்த 

உடன்பாட்டின் படி 
1949 - லிருந்து ஒரு ரூபாய் என்பது 0.186021 கிராம் பொன் 
னுக்கும் அல்லது 21 அமெரிக்கச் சென்ட்களுக்கும் சமம் எனக் 
குறிக்கப்பட்டது . அதாவது ஒரு அமெரிக்க டாலருக்கு ரூ . 4.76 
சமமாகும் . இச் சம 

அளவு வீதங்களில் ரூபாயின் மதிப்பு 
( 1966 - ல் ) , பொன் மற்றும் ஏனைய நாட்டுச் செலாவணிகள் 
மதிப்பினின்றும் 36.5 சத வீதம் குறைக்கப்பட்டது . ரூபாய் 
மதிப்புக் குறைப்புக்குப் பின் , ரூபாய் - பொன் , ரூபாய்.டாலர் 
புதிய முக மதிப்புகள் கீழ்க்கண்டவாறு இருந்தன . 

ரூ . 

1 = 0.118516 கிராம் பொன் . 
ரூ . 1 = 13 சென்ட்கள் அல்லது $ 1 = ரூ . 7.50 
இதே போல் ரூபாய் - ஸ்டெர்லிங்கின் மாற்று வீதமும் 
ரூபாய் - ருஷ்ய ரூபின் வீதமும் திருத்தியமைக்கப்பட்டன : 

£ 1 = ரூ . 21.00 ( பழைய மதிப்பு ரூ . 13.33 ) 
ரூபிள் 1 = ரூ . 8.33 ( பழைய மதிப்பு ரூ . 

( 5.21 ) 
உள்நாட்டு அளவில் விலை மட்டத்தை ஒருமைப்படுத்தவும் , 
உலக விலை மட்டத்திற்கு ஏற்றவாறு உள் நாட்டு விலை மட்டத்தைத் 
திருத்துவதற்காகவுந்தான் ரூபாயின் மதிப்பு குறைக்கப்பட்டது . 
ஏற்றுமதிப்பொருள்களை உற்பத்தி செய்யும் தொழிற் சாலைகளில் 
முதலீடு பெருகி உற்பத்தி பெருகுவதற்கு வழிவகைகள் காண 
முடிகிறது . இறக்குமதிப் பொருள்கள் கிராக்கியாவதால் அப் 
பொருள்களையோ , அப்பொருள்களுக்கு : 

ஈடாக வேறு பொருள் 
களையோ உற்பத்தி செய்வதற்கு வழி வகுக்கப்படுகிறது . 
இங்கிலாந்தின் , பவுன் 1967 - ஆம் 

ஆண்டு 

நவம்பர் 
திங்களில் மதிப்புக் குறைப்பு செய்யப்பட்டதால் , புதிய மாற்று 
அமெரிக்க டாலர் 10 சத வீதம் மதிப்பு குறைப்பு 
செய்யப்பட்டிருக்கிறது . 

19 


. 


. 


- 


- 


கூட 


16 , பணக்கந்தை 


(MONEY MARKET ) 


களின் 


கடன் சந்தையின் ஒரு பகுதியே பணச்சந்தையாகும் . 
பொருளாதாரத்தில் சந்தை என்ற சொல் என்ன பொருளில் 
பயன்படுத்தப்படுகின்றதோ அதே பொருளில் தான் பணச் சந்தை 
யிலும் பயன்படுத்தப்படுகின்றது . சந்தை என்பது அனைத்து வாங்கு 
நர்களையும் விற்குநர்களையும் உள்ளடக்கியிருக்கும் தொகுப்பைக் 
குறிக்கின்றது . பணச்சந்தை என்றால் பணத்தை வாங்கி விற்றல் 
என்று பொருள் கொள்ளக்கூடாது . பணத் தன்மை கொண்ட 
வாணிப மாற்று சீட்டுகள் , கடனுறுதிச் சீட்டுகள் , அரசுப் பிணை 
யங்கள் போன்றவைகளைக் கொண்டு நடவடிக்கைகள் இடம் பெறு 
வது பணச்சந்தை எனலாம் . மிகத் தெளிவாகக் கூறினால் குறுங் 
காலக் கடன் நடவடிக்கைகளில் ஈடுபடும் பல்வேறு நிறுவனங் 

தொகுப்பே பணச்சந்தை எனப்படும் . பணச்சந்தை 
குறுங்கால நிதிகளின் தேக்கமாகும் . கடனீவோரின் 
கால முதலீடு பணச்சந்தை மூலம் கடனாளிக்கு அளிக்கப்படு 
கின்றது . இந்திய ரிசர்வ் வங்கி பணச் சந்தைக்கு இலக்கணம் 
கூறுவதாவது ! பணச்சந்தை 

என்பது , பணச் சொத்துகளை . 
முக்கியமாகக் குறுங்கால இயல்புடையவைகளை , பேரம் செய்யும் 
முக்கிய இடமாகும் ; கடனாளிகளின் குறுங்காலத் தேவைகளை 
அது நிறைவு செய்கிறது ; கடனீவோர்களுக்கு ரொக்கத்தையோ , 
நீர்மைச் சொத்தையோ , அளிக்கின்றது . இச் சந்தையில் 
நிறுவனங்கள் , தனி நபர்கள் மற்றும் அரசு அடங்கும் ; நிதி மற்றும் 
ஏனைய நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களின் முதலீட்டுக்கான 
குறுங்கால நிதி ( உபரி ) கடனாளிகளால் அச்சந்தையில் கோரப் 
படுகிறது . குறுகிய காலத்தில் பணமாகக் கூடிய பிணையங்களை 
நெருங்கிய பணம் என்றழைக்கப்படுகிறது . 


குறுகிய 


* கிரௌதர் , பலதரப்பட்ட நெருங்கிய பணத்தில் பேரம் 
நிகழ்த்தும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் நிலையங்களுக்கும் பொது 
வாகப் பணச் சந்தை என்று பெயர் என க கூறுகின்றார் . 
* crowther , out line of Money : - தமிழாக்கம் Page - 82 . 


பணச்சந்தை 


291 


மேடனும் நாட்லரும் ( Madden and Naddler ) பணச்சந்தை 
என்பது குறுகியகால நிதிகளைக் கடனாகக் கொடுக்கின்ற , பெறு 
கின்ற செயலமைப்பு ஏற்பாடாகும் . இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட 
நாட்டின் அல்லது உலகத்தின் பண நடவடிக்கைகளில் பெரும் 
பகுதி நடைபெறுகின்றது என்று குறிப்பிடுகின்றனர் . 


ஏனைய சந்தைகளில் நிலவுவது போன்றே பணச்சந்தையிலும் 
பண நிதிக்குத் தேவையும் அளிப்பும் நிலவுகின்றன . வணிகர்கள் , 

டையீட்டாளர்கள் , உற்பத்தியாளர்கள் , ஊக வணிகர்கள் 
* அரசுத்துறையினர் ஆகியோர் பணத்திற்குத் தேவையை 
ஏற்படுத்திக் கடன் வாங்க முனைகின்றனர் . வணிக வங்கிகள் , 
நிதி நிறுவனங்கள் , காப்பீட்டுக் கடிகங்கள் , மைய வங்கி ஆகி 
யவை கடன் அளிக்க முன் வருவதன் மூலம் அளிப்பை உருவாக்கு 

கடன் அளித்து உதவுவதற்கு ஊதியமாக வட்டியைப் 
பெறுகின்றன 


கின் றன . 


கடன் 


புணச்சந்தையுடன் ஒட்டியிருப்பது மூல தனச் சந்தையாகும் , 
(Capital Market). குறுங்காலக்கடன் நடவடிக்கைகளில் ஈடு 
படுவது 

பணச்சந்தையாகும் . மாருக நெடுங்காலக 
நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மூலதனச்சந்தையாகும் . இரண்டும் 
கடன் சந்தையின் ( Credit Market ) கீழ் வருகின்றன 
மூல தனத்திற்காக அவ் வப்போது பெறப்படுவது 
நிதியாகும் . நிலை மூல தனச் சொத்திற்காகப் பெறப்படுவது 
நெடுங்கால நிதியாகும் . ஒரே நிறுவனம் அல்லது அமைப்பு 
இரு விதக் கடன்களிலும் ஈடுபாடு கொண்டிருக்கலாம் . 


நடை 


குறுங்கால 


னைவு 


கடன் அளிப்போரையும் கடன் பெறுவோரையும் ஒருங்கே 
கொண்டுவரச் செய்வது தான் பணச் சந்தையின் முக்கிய பணி 
யாகும் . அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் சந்திக்க 
வேண்டுமென்ற கட்டாயமில்லை . அவர்களுக்கிடையில் 

மு 
களும் கருத்துகளும் எப்படியாவது பரிமாற்றம் செய்யப்படல் 
வேண்டும் . ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் சந்திக்கவேண்டு 
மென்ற நியதியில்லை யென்றாலும் , இலண்டனில் லாம்பார்டு 
தெருவிலும் (Lombard Street ) 

Lombard Street ) நியூயார்க்கில் 
விலும் ( Wall Strest ) உள்ள பணச்சந்தைகளில் தான் மிகையான 


வால் ) 


தெரு 


* Reserve Bank of India : Function and Working ; P. 35 


அவ 


கந்த 


- 


நாள் 


புழக்கம் 
292 

மேல்நிலைப் பணவியல் 
அளவிற்குத் தொலைபேசி மூலமும் நேரிடையாகவும் பேரங்கள் 
நடைபெறுகின்றன . 
பனச்சந்தையின் அமைப்பு ! 

பணச் சந்தையில் பல்வகைத் துணைச்சந்தைகள் அடங்கி 
யிருக்கின்றன . அத்தகைய துணைச்சந்தைகள் உலகம் முழுதும் 
ஒன்று போல் இருப்பது இல்லை . நாட்டுக்கு நாடு சூழ்நிலைகளுக் 
கேற்ப உருவாகியிருக்கின்றன . அவைகளைப்பற்றிக் கீழே விவரிக் 
கலாம் : 

1. ) அழைப்புப் பணச்சந்தை : ( Call Moncy Market ) 
மிகவும் குறுகிய காலக் கடன்களுக்கான சந்தையே அழைப்புப் 
பணச்சந்தை எனப்படும் . ஒரு 

முதல் 

ஏழு நாள் 
வரை கடன் 

காலம் நீடிக்கும் மாற்றுச் சீட்டுத் தரகர் 
களும் , பங்குமாற்றுச் சந்தையில் ( Stock exchange ) ஈடு 
படுவோரும் இத்தகைய குறுகிய காலக் கடன்களைப் 
கின்றனர் . அழைத்தவுடன் பணம் திரும்பப் பெட்டிக்கு வந்து 
விடுமாகையால் , இத்தகைய கடன்களில் பணி வங்கிகள் ஈடு 
படுகின்றன . அப்படி ஈடுபடுவதால் அவைகள் ரொக்கத் தன்மை 
யைக் காப்பாற்றிக் கொள்வதோடு சிறிய அளவில் லாபமும் 
( வட்டி ) பெறுகின்றன . 

21 ) ஏற்புச் சந்தை ( Acceptance Market ) வாணிபச் சரக்குக் 
கடன் நடவடிக்கைகளுக்காக ஏற்பட்டது தான் மாற்றுச் சீட்டு 
முறையாகும் . சரக்கு விற்றோர் வாங்கியவர் பெயருக்கு மாற்றுச் 
சீட்டை எழுதி அவருடைய ஒப்புதலைப் பெறுவது தான் பொது 
வான வழக்கம் . ஆனால் மாற்றுச் சீட்டை எழுதி ஒப்புதல் அளித் 
தலை வேறொரு நிதி நிறுவனத்திடமிருந்து பெற்றால் அந்த 
மாற்றுச் சீட்டுக்கு நம்புறுதி இன்னும் கூடுதலாகும் . அதாவது , 
மாற்றுச் சீட்டைக் கடனாளியே ஏற்காமல் கடனாளிக்காக மற்றொரு 
நிறுவன மோ அகமோ ஏற்பு செய்தலாகும் . அவ்வாறு ஏற்பு 
செய்வதற்குக் கட்டணம் உண்டு . ஏற்பகங்களால் ஏற்றுக் 
கொள்ளப்பட்ட மாற்றுச் சீட்டுகள் வங்கிகளாலும் , கழிவகங்க 
ளாலும் ( Discount Houses ) எளிதில் ஏற்றுக் கொள்ளப்படுவதால் 
நாட்டில் மாற்றுச் சீட்டுகளின் 

வளர்ச்சியடைய 
* முடிகின்றது . இலண்டன் பண அங்காடியில் தனியாக ஏற்ப 
கங்கள் | ( Acceptance Houses ) இருக்கின்றன . 


பெறு 


293 


பணச்சந்தை 


3. மாற்றுச் சீட்டுச் சந்தை : குறுகிய காலத்தாள்கள் அல்லது 
மாற்றுச் சீட்டுகள் வாங்கவும் விற்கவும் படும் சந்தை மாற்றுச் 
சீட்டுச் சந்தை அல்லது கழிவுச் சந்தை ( Discount Market ) எனப் 
படும் . இச் சந்தையில் மாற்றுச் சீட்டுகளும் , கருவூல மாற்றுச் 
சீட்டுகளும் , அரசுப் பத்திரங்களும் இடம் பெறுகின்றன . மாற்றுச் 
சீட்டுகள் வாணிப நடவடிக்கைகளைச் சார்ந்திருக்கின்றன என 
முன்பே பார்த்தோம் . கருவூலச் சீட்டுகள் அரசுத்தாள்களாகும் . 
இவைகளை மைய வங்கி விற்கிறது . அவைகள் 91 நாட்கள் கால 
வரம்புள்ளவைகளாகும் . இவைகளுக்கு அளிக்கப்படும் வட்டி 
வீதங்களைக் கருவூலமே நிச்சயிப்பதில்லை . மிகவும் குறைந்த 
வட்டி வீதத்தில் அவைகளை ஏற்றுக்கொள்ள யார் யார் முன் வருகிறார் 
களோ அவர்களுக்கே விற்கப்படுகின்றன . கருவூலச் சீட்டுகள் நேர் 
மைத் தன்மை கொண்டவைகளாக இருப்பதால் வாணிக வங்கி 
களும் வாணிக அமைப்புகளும் அவற்றைப் போட்டியிட்டு வாங்கு 
கின்றன . அரசுப் பிணையச் சந்தை பங்கு மாற்றுச் 
போன்றவை நெடுங்காலக் கடன் வசதிகளை அளிப்பதால் அவை 
மூலதனச் சந்தையின் உறுப்புகளாகும் . 


சந்தை 


பணச் சந்தையின் நடவடிக்கைகளில் சில நிறுவனங்கள் பங்கு 
கொள்கின்றன . இவற்றில் முக்கியப் பங்கு வகிப்பது மைய 
வங்கியாகும் . நம் நாட்டில் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய 
பணச் சந்தையாக விளங்குகிறது . பணச் சந்தை நடவடிக்கை 
களில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களைக் கட்டுப்படுத்தத் தேவை 
யான அதிகாரம் மைய வங்கிக்கு உண்டு . அச் சந்தை வளர்ச்சி 
யடைய வழி முறைகளை வகுப்பதும் மைய் வங்கியே யாகும் . 


வணிக வங்கிகள் பணச் சந்தையின் முதுகெலும்பாகத் 
திகழ்கின்றன . 

வாணிபம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு நிதிக் 
கடன் அளித்து உறுதுணையாக விளங்குவது வணிக வங்கிகளாகும் . 
அழைப்புக் கடன்களையும் , துணைக் கடன்களையும் , மாற்றுச் 
ட்டுத் தரகர்களுக்கும் , பங்கு மாற்றுச் சந்தைகளுக்கும் அளிக் 
கின்றன - வணிக வங்கிகள் தவிரச் சேமிப்பு வங்கிகள் , நாணய 
மாற்று வங்கிகள் , முதலீட்டு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் ஆகிய 
வையும் இத்தகையக் கடன்களை அளித்துதவுகின்றன . சில நாடு 
களில் ஏற்பகங்களும் , மாற்றுச் சீட்டுத் தரகர்களும் பணச் 
சந்தையில் உறுப்புகளாக அமைந்திருக்கின்றன . பல வகை 

பணச் சந்தைகள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண் 
டிருப்பதால் எல்லா நிறுவனங்களும் ஒன்றை யொன்று சார்ந்த 
நிலையில் இயங்குகின்றன . 


யான 


வளர்ச்சி பெற்ற பணச் சந்தையின் இயல்புகள் 

( Characteristic Features ) : 


பொருளாதார வளர்ச்சிக்குக் காரணமாக இருப்பது நன்கு 
வளர்ச்சி பெற்ற பணச் சந்தையேயாகும் . உலகில் பல நாடு 
களில் நன்கு வளர்ச்சியுறாத பணச் சந்தைகளும் உள்ளன . இங்கு 
சிறப்பாக வளர்ச்சி பெற்ற பணச் சந்தையின் தன்மைகளைப் 
பற்றிக் காண்போம் : 


பணச் சந்தை வளர்ச்சிக்கு வாணிக வங்கித் துறை 
வளமாக சிறப்புடன் அமைந்திருத்தல் இன்றியமையாததாகும் . 
அவை குறுங்காலக் கடன்களை அளிப்பதில் பெரும் பங்கு கொண் 
டிருப்பதால் , அவற்றின் கடன் கொள்கைகள் பணச் சந்தையில் 
வினைபயனை ஏற்படுத்தும் . மைய வங்கியின் கீழ் வணிக வங்கிகள் 
செயல்படுவதால் , பணச் சந்தையின் பல்வேறு அங்கங்களை மைய 
வங்கியுடன் இணைக்கும் பாலமாக வணிக வங்கிகள் இருக்கின்றன . 
வணிக வங்கிகளின் கடன் கொள்கைகள் நெகிழ்வுத் தன்மை 
கொண்டதாக இருக்க வேண்டும் . பொருளாதார நெருக்கடி 
காலங்களில் கடன் அளிப்பு இலகுவாகவும் , வீக்க காலத்தில் 
கடன் 

கட்டுப்பாட்டு முறைகள் கடினமாகவும் இருத்தல் 
வேண்டும் . 


வணிக வங்கிகள் என்ன தான் சிறப்பாக இருந்தாலும் 
அவைகளைக் கட்டுப்படுத்தி வழி நடத்திச் செல்லும் ஒரு தலைமை 
வங்கியான மைாடவங்கிட ஒரு நாட்டில் இல்லை என்றால் பணச் 
சந்தை நெறியான முறையில் வளர முடியாது . மைய வங்கியிடம் 
ஒவ்வொரு வணிக வங்கியும் ரொக்க இருப்பு வைத்துள்ளது . 
நிதி நெருக்கடி காலங்களில் 

வணிக வங்கிகள் கொடுக்கும் 
மாற்றுச் சீட்டுகள் , பத்திரங்கள் ஆகியவைகளை மறு கழிவு 
செய்து தேவையான நிதியை வங்கி அஅவைகளுக்கு 
உற்றுழி உதவுவோன் போல் அளிக்கின்றது ; நெருங்கிய 
பணத்தை ரொக்கமாக மாற்றவும் மைய வங்கி உதவி புரிகின்றது . 
மைய வங்கி வளர்ச்சி பெற்றால் பணச் சந்தை வளர்ச்சியுறும் . 
வளர்ச்சி குறைந்த பணச் சந்தை இருக்கும் நாடுகளில் மைய 
வங்கி வளர்ச்சி குறைந்து காணப்படும் . 


மைய . 


சந்தை 


அளிக்கப்படல் 
பணச்சந்தை 

295 
மேற்கண்ட தன்மைகள் இருந்தால் மட்டும் பணச் சந்தை 
வளர்ச்சி பெறுவதாகக் கூற முடியாது . பேராசிரியர் எஸ் . என் . 
சென் ( Prof s . N. Sen ) என்பார் ஆஸ்திரேலியாவில் மைய 
வங்கியும் , வங்கித் துறையும் வளர்ச்சி பெற்றிருந்தும் பணச் 

நெறியாக அமையவில்லை என்று குறிப்பிடுகின்றார் . 
மேலும் , மைய வங்கி மற்றும் வங்கித் துறையின் வளர்ச்சியுடன் 
வேறு பல தன்மைகளும் இருந்தால் தான் பணச் சந்தை முழுமை 
பெறும் என அவர் குறிப்பிடுகின்றார் . அத்தன்மைகள் யாவை 
என்பதையும் கீழே விவரிக்கலாம் : 

3 . ஒரு சந்தையில் வாங்குநர்கள் , விற்குநர்கள் பலர் இருந் 
தாலும் நடவடிக்கைகள் இடம் பெறுவதற்கான பொருள்கள் , 
பணிகள் போதுமான அளவு இல்லையென்றால் அச்சந்தையின் நிலை 
என்னவோ , அதேபோல்தான் பணச் சந்தையிலும் போதுமான 
அளவு கடன் ஆவணங்கள் இல்லையென்றால் நிலைமை இருக்கும் . 
பணச் சந்தை வளர்ச்சி பெறுவதற்கு வாணிக மாற்றுச் சீட்டுகள் , 
கருவூலச் சீட்டுகள் , அரசுக் குறுங்காலக் கடன் பத்திரங்கள் 
போன்ற கடன் ஆவணங்கள் வேண்டிய அளவு தொடர்ந்து 

இவைகளை வாங்குவதற்குப் பலர் 
இருத்தலும் அவசியமாகும் . அப்படி வாங்கி விற்க வேண்டு 
மென்றால் குறுங்காலக் கடன் தேவைப்படும் . அத் தேவையை 
வாணிக வங்கிகளும் பிற நிதி நிறுவனங்களும் நிறைவு செய் 
கின்றன . இப்படியாக , பணச் சந்தையில் ஒரு புறம் விற்பவர் 
களும் மறுபுறம் வாங்குபவர்களும் இருந்து நடவடிக்கைகளில் 
ஈடுபட வேண்டுமானால் தேவையான அளவு கடன் ஆவணங் 
களின் அளிப்பு இருத்தல் வேண்டும் . இத்தகைய வசதிகள் 
இல்லாத இடங்களில் பணச் சந்தை வளர்ச்சி பெறுவதில்லை . 


4. பணச் சந்தை நன்கு வளர்ச்சியடைய வேண்டுமானால் 
பல்வகைத் துணைச் சந்தைகள் இருத்தல் வேண்டும் . இருப்ப 
தோடு மட்டுமல்லாமல் நன்கு வளர்ச்சி பெற்றும் , ஒன்றுடன் 
ஒன்று தொடர்பு கொண்டும் இருத்தல் வேண்டும் . பலவிதத் 
துணைச் சந்தைகளைப் பற்றி முன்பே பார்த்துள்ளோம் . 


5. வளர்ச்சி பெற்ற பணச் சந்தையில் , துணை அங்காடி 
களில் நிகழும் நடவடிக்கைகளுக்குப் போதுமான அளவு நிதி 
வசதிகள் கிடைக்கச் செய்தல் மிகவும் அவசியமாகும் . குறுங் 
காலச் சந்தையில் , பொதுவாக , உள் நாட்டு நிதியே பயன்படு 


. 
296 

மேல்நிலைப் பணவியல் 
மாயினும் முழு வளர்ச்சி அடைந்த பணச் சந்தையினால் வெளி 
நாட்டு நிதியையும் கவர முடியும் . வளர்ச்சியடைந்த பணச் 
சந்தை களான இலண்டனும் , நியூயார்க்கும் உலக நாடுகளி 
லிருந்து நிதியைக் கவர்ந்துள்ளன . நிலையற்ற அரசியலாலும் , 
நாணய மாற்று வீதத்தில் ஒரு நிலையின்மை நிலவுவதாலும் , 
வளர்ச்சி பெறாத பணச் சந்தைகள் மற்ற நாடுகளிலிருந்து 
நிதியைப் பெற முடியவில்லை . 

6. இதுவரை கண்ட இயல்புகளைத் தவிர வேறு பல இயல்பு 
களும் உள்ளன . எடுத்துக்காட்டாக , பன்னாட்டு வாணிப வளர்ச் 
சியின் காரணமாக மாற்றுச்சீட்டு முறை வளர்ச்சியடைந்தாலும் , 
தொழில்துறை முன்னேற்றத்தால் பங்கு மாற்றுச் சந்தை வளர்ச்சி 
யடைந்தாலும் , நிலையான அரசியல் ஏற்படினும் அந்நிய நிறுவனங் 
களின் மேல் பேதங் காட்டாமலிருந்தாலும் பணச் சந்தை நன்கு 
வளர்ச்சியடையும் . 
பணச் சந்தையின் பணிகள் 

வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் , வணிகம் மற்றும் அரசுச் 
செயல் முறைகள் செவ்வனே நடைபெற பணச் சந்தை பெரிதும் 
உதவுகிறது . கடனீவோர் , கடன் பெறுவோர் ஆகியோர்களை 

ங்கே கொண்டு வந்து அவர்களுக்கிடையே லேவா தேவி 
ஏற்பட வகை செய்கிறது . வணிக வங்கிகள் மூலம் உபரி நிதி 
தேவையுள்ளோர்க்கு அளிக்க முடிகிறது . அதே போல் எதிர் 
பாராமல் ஏற்படுகிற உடனடித் தேவைகளையும் விரைவில் நிறைவு 
தொகையும் ஒரே காலத்தில் எடுப்பதற்குக் கோரிக்கைகள் 
வராததால் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வணிக வங்கிகள் 
குறுங்காலக் கடனாக அளிக்கின்றன . அப்படிக் கடனாக அனிப்ப 
தால் வணிக வங்கிகட்கு வட்டி என்ற வடிவில் இலாபம் பெற 
முடிகிறது . 


கம் 


வாணிய உலகில் பணம் செலுத்துதல்கள் பாதுகாப்பாக 
நடைபெறப் பணச் சந்தை ஒரு காப்பாளனாகப் பணி புரிகிறது . 
சிறிய அளவிலிருந்து பெருமளவு வரை பணம் ஓரிடத்திலிருந்து 
மறு இடத்திற்குக் காசோலை அல்லது பண விடை அல்லது 
அஞ்சல் , தந்தி வழிகள் மூலம் மாற்றப்படுகிறது . உற்பத்தி 
செய்யப்பட்ட கச்சாப் பொருள்களை முழுப் பொருளாக ஆக்கு 


act ) என்றும் 
பணச்சந்தை 

297 
வதற்கு இப் பணச் சந்தை நிதி உதவி அளிக்கின்றது . மேலும் , 
மந்த காலத்தில் மிகுதியான அளவுக்குக் கடனைப் பெருக்கியும் , 
வீக்க காலத்தில் கடனை ஒடுக்கியும் அது பொருளாதாரத்தில் 
நெறியை ஏற்படுத்துகிறது . 

பணச் சந்தை அரசிற்கும் உதவுகின்றது . அரசு தனக்குத் 
தேவையான குறுங்கால நிதி வசதிகளைக் கருவூல மாற்றுச் 
சீட்டுகளை வெளியிடுவதன் மூலம் பணச் சந்தையிலிருந்து பெறு 
கின்றது . பணச் சந்தை இன்றி இத்தகைய நிதியை ஆணைச் 
செலாவணி ( Fiat Money ) வெளியிடுவதன் மூலமோ , 
பெறுவதன் முலமோ அரசு பெறவேண்டியிருக்கும் . மேலும் , 
அரசன் நெடுங்காலக்கடன் எழுப்பும் முயற்சிகளிலும் அரசிற்குப் 
பணச்சந்தை துணை புரிகின்றது . பணச்சந்தை நிலவரங்கள் குறுங் 
கால வட்டி வீதங்களைப் பாதிப்பதன் மூலம் நெடுங்காலக் கடன் 
களுக்கான வட்டி வீதத்தையும் பாதிக்கின் றது . 

இலண்டன் பணச் சந்தை ( London Money Market ) : 
இலண்டன் பணச் சந்தை கழிவுச் சந்தை ! [ Discount 
ணற்ற சிறிய நிறுவனங்கள் அடங்கியுள்ளன . அந் நிறுவனங்கள் 
இங்கிலாந்து வங்கியோடும் கூட்டுப்பங்கு வங்கிகளோடும் 
தொடர்பு கொண்டுள்ளன . இவை வணிக வங்கிகளிடம் எச்ச 
மாக இருக்கின்ற பணத்தைப் பெற்று அதில் வாணிபம் செய் 


// 


கின்றன . 


நிதி நெருக்கடி காலங்களில் வணிக வங்கிகள் இங்கிலாந்து 
வங்கியை நேரடியாக அணுகாமலிருப்பது தான் இலண்டன் 
மாற்றுச் சீட்டுச் சந்தையின் தனித்தன்மையாகும் . ஆனால் அந் 
நிதிப் பற்றாக்குறையை இங்கிலாந்து வங்கி மறைமுகமாகத் 
தீர்த்து வைக்கிறது . வணிக வங்கிகள் கழிவு அங்காடி நிறுவனங் 
களுக்குக் கொடுத்த கடனைத் திரும்பப் பெறுகின்றன . கழிவுச் 
சந்தையில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டால் அது பண வசதி நாடி 
மைய வங்கியான இங்கிலாந்து வங்கியிடம் செல்கின்றது . இப்படி 
யாக , கழிவுச் சந்தை இங்கிலாந்து வங்கிக்கும் வணிக வங்கி 


--- 


கருவூலச் 


கைகளில் ஈடுபடுப்பதற்கு அவ் விலை அடிப் 
258 

மேல்நிலைப் பணவியல் 
களுக்கும் இடையில் இணைப்புப் பாலமாகப் பணி புரிகின்றது . 

பே மலும் மாற்றுச் சீட்டுகளை விற்பவர்களுக்கும் வங்கிகளுக்கு 
மிடையில் இருக்கின்ற ஒன்றாகவும் செயல்படுகின்றது . மாற்றுச் 
சீட்டுச் சந்தை வசதியினால் வணிக வங்கிகள் ரொக்கச் சொத்து 
களுக்கு நீர்மைத் தன்மையைக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் 
அச் சொத்துகளின் மேல் வட்டியையும் ஈட்டுகின்றன . 
வணிக , மாற்றுச் சீட்டுகளும் , 

சீட்டுகளும் 
சந்தையில் இடம் பெறுகின்றன . வணிக மாற்றுச் சீட்டுகளுக்கு 
ஏற்பகங்களால் பொறுப்புறுதி அளிக்கப்படுகின்றது . கருவூலச் 
சீட்டுகளுக்கு இங்கிலாந்து அரசே கடனாளியாக இருப்பதால் 
பொறுப்புறுதி அளிக்கப்படவில்லை . 
அமைப்பு முறை : 
வங்கிகள் , ஏற்பகங்கள் , 

கழிவகங்கள் ஆகியவைகளைக் 
கொண்டும் மாற்றுச் சீட்டுத் தரகர்களைக் கொண்டும் இலண்டன் 
பணச் சந்தை செயல்படுகிறது . ஒவ்வொன்றையும் பற்றிக் கீழே 
விவரிப்போம் : 

வங்கிகள் : இங்கிலாந்து வங்கி , கூட்டுப் பங்கு வங்கிகள் , 
இலண்டன் முகவர்கள் , சில வெளி நாட்டு வங்கிகளின் கிளைகள் 
ஆகியவை இலண்டன் பணச் சந்தையில் இருக்கின்றன . அனைத்து 
வங்கிகளிலும் இங்கிலாந்து வங்கிதான் முக்கியத்துவம் வாய்ந்த 
தாகும் . பணச்சந்தையில் அவ் வங்கியின் முக்கியப் பங்கைப் 
பற்றி வால்டர் பேஜ் ஹாட் ( Walter Bagchot ) குறிப்பிடுவதாவது : 
" பணத் துறையில் மிக முக்கிய பணி செய்வதாகவும் , உயர் விடங் 
கொண்டதாகவும் ( Predominant ) இங்கிலாந்து வங்கி விளங்கு 
கிறது . அதன் பங்குகள் ( Stock ) விற்கப்படுவதற்கான குறைந்த 
விலையில் விற்கப்படும் விலையை அது நிர்ணயிக்கிறது . அதே 
விலையையோ , அருகிலுள்ள 

விலையையோ ஏனைய நடவடிக் 
படையாக இருக்க 

ருக்க முடிகிறது . 


- 


லாம்பார்டு தெருவிலுள்ள கழிவகங்கள் தங்கள் நிதியை 
மட்டும் கொண்டு மாற்றுச் சீட்டுகளைக் கழிவு செய்ய முடியாது . 
இங்கிலாந்து வங்கியிடம் வட்டிக்குக் கடன் வாங்கித்தான் 

நிதி 
பற்றாக்குறையைப் பூர்த்தி செய்யவேண்டி வரும் . இங்கிலாந்து , 


கட்டணம் 


பணச்சந்தை 


299 


வங்கியின் வட்டி வீதத்தை அனுசரித்துத்தான் ஏனைய நிறு 
வனங்கள் கழிவு அகங்கள் உள்பட , மாற்றுக் கழிவு வீதத்தை 
நிர்ணயம் செய்ய வேண்டும் . இங்கிலாந்து வங்கியைத் தவிர 
"வணிக வங்கிகளும் தேவையான அளவு நிதி அளிப்பு செய்து 
வருகின்றன . இந்நிதி உதவிக்கு ஈடாக ஏற்பகங்கள் ஒப்புதல் 
அளித்த மாற்றுச் சீட்டுகள் பெறப்படுவதால் பணச் 
மேலோங்கி வளர முடிகிறது . 


சந்தை 


ஏற்பகங்கள் ( Accepting Houses ) ) 


- 


வை 


ஏற்பகங்கள் கூட்டாண்மை ( Partnership ) நிறுவனங்க 
ளாகவோ , நிறுமங்களாகவோ ( Companies ) அமைந்திருக்கின்றன . 

1 வணிக வங்கியாளர்கள் ( Merchant Bankers ) எனவும் 
அழைக்கப்படுகின்றன . இவ் வேற்பகங்கள் இங்கிலாந்து வங்கி 
யிலும் வணிக வங்கிகளிலும் கணக்குகள் வைத்திருக்கின்றன . 
வங்கிகளிலிருந்து குறுங்காலத்திற்குக் கடனைப் பெற்றுப் பணச் 
சந்தைக்கு அவை உதவுகின்றன . வணிகர்கள் வரைந்த மாற்றுச் 
சீட்டுகளை ஏற்பதும் அந்நியச் செலாவணி நடவடிக்கைகளில் 
ஈடுபடுவதும் , உறுப்பினர்களிடமிருந்து வைப்புகளைப் பெறுவதும் 
தான் ஏற்பகங்களின் பணிகளாகும் . எந்த வணிகரின் மேல் 
மாற்றுச் சீட்டு எழுதப்படுகிறதோ அவர் ஏற்பு செய்ய வேண்டும் . 
ஆனால் அவரின் நாணயத்தின் மேல் ஐயம் ஏற்படுமிடத்து 
அவருக்குப் பதில் ஒரு ஏற்பகம் அச் சீட்டை ஏற்றுக்கொண்டால் 
அம் மாற்றுச் சீட்டு நடவடிக்கை தடையின்றி நடைபெறும் 
அதாவது கடனுக்குப் பொருள் அளிப்போர் கடனாளியை நம்பு 
வதற்குப் பதில் ஏற்பகத்தை நம்பிப் பொருளை அளிப்பர் . இப்படி 
யாக , ஏற்பகங்கள் மற்றவர்களுக்காக மாற்றுச் சீட்டில் ஒப்புதல் 
கையெழுத்து இடுவதன் மூலம் உரிய காலத்தில் மாற்றுச் சீட்டு 
களுக்குப் பணம் கிடைக்கு மென்று உறுதியளிக்கின்றன . இப் 
பணியை நெறியாகச் செய்ய வேண்டுமென்றால் ஏற்பகங்களிடம் 
போதுமான அளவு நிதி இருக்க வேண்டும் . வணிகர்களுக்கு 
வசூலிக்கின்றன . வணிகர்களுக்காக மாற்றுச் சீட்டுகள் ஏற்கப் 
படும்போது அவர்களை நன்கு தெரிந்திருந்தால் தான் ஏற்பகங்கள் 
ஒப்புதல் அளிக்கும் . 


300 


மேல்நிலைப் பணவியல் 


பெறு 


கழிவகங்களும் , மாற்றுச் சீட்டுத் தரகர்களும் 
கழிவகங்கள் தனித் தன்மை வாய்ந்த நிறுவனங்களாகும் . 
இலண்டனில் ஏறத்தாழ பன்னிரண்டு நிறுவனங்கள் உள்ளன . 
பணச் சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கும் இக் கழிவகங்கள் 
மொத்த நடவடிக்கைககளில் பெரும்பாலானவைகளைத் தாங்களே 
மேற்கொள்கின்றன . வேறு எந்த நாட்டிலும் க 

கழிவகங்கள் , 
இங்கிலாந்து கழிவகங்களைப் போன்று சிறப்பாகப் பணி புரியவில்லை 
என்பது குறிப்பிடத்தக்கதாகும் . வணிக வங்கிகள் மற்றும் பிற 
நிதி நிறுவனங்களிடமிருந்து அக் கழிவகங்கள் கடன் 
கின்றன . இப் பணத்தைக் கொண்டு வணிகர்களின் மாற்றுச் 
சீட்டுகள் கழிவு செய்யப்படுகின்றன. மாற்றுச் சீட்டுகள் குறுங் 
காலத்தில் முதிர்வடைவதால் நிதி நிறுவனங்கள் கழிவகங் 
களுக்குக் குறுங்காலக் கடன் உதவி செய்கின்றன . பெரும்பாலும் 
அழைப்புப் பணமாக க் கழிவகங்களுக்குக் கடன் அளிக்கப் 
படுகின்றன . எப்போ 

எப்போது பணம் தேவையோ அப்போதே கழிவகங் 
களிடமிருந்து 

திரும்பப் பணத்தை 

அந்நிதி நிறுவனங்கள் 
பெற்றுக் கொள்கின்றன . இத்தகைய கடன்களுக்கு மிகவும் 
குறைந்த விகிதத்திலேயே வட்டி வசூலிக்கப்படுகின்றது . வணிக 
வங்கிகள் பணத் தேவையை ஈடு செய்வதற்காக இவை இங்கி 
லாந்து வங்கியிடம் மாற்றுச் சீட்டுகளை மறு கழிவு ( Rediscounting ) 
செய்து பணத்தைப் பெறுகின்றன . அல்லது கடனாகவும் பணத் 
தைப் பெறுகின் றன . 

கழிவகங்களின் முக்கியமான பணி வணிக வங்கிகளிடமிருந்து 
பெற்ற நிதியின் உதவியால் மாற்றுச் சீட்டுகளைக் கழிவு செய்து 
பணம் அளிப்பதாகும் . ஏற்பகங்களால் ஏற்கப்பெற்ற வாணிக 
மாற்றுச் சீட்டுகள் மாற்றுரிமைத் தன்மை கொண்ட பிணையங்க 
ளாகின்றன . அவ்வாறு ஏற்கப் பெற்ற மாற்றுச் சீட்டுகளைக் கழிவு 
செய்து கழிவகங்கள் பணம் தருகின்றன . சிறிது காலம் அவற்றை 
வைத்திருந்து , பின்னர் வங்கிகளுக்கு விற்பதும் உண்டு . 

கழிவகங்கள் வங்கிகளுக்கும் துணை புரிகின்றன . எண்ணற்ற 
சிறிய மாற்றுச் சீட்டுகளை வங்கிகள் வாங்குவதற்கு விரும்புவ 
தில்லை . கழிவகங்கள் சிறிய மாற்றுச் சீட்டுகளாக வாங்கி 
அவற்றைத் தொகுத்து விரும்புகின்ற வணிக வங்கிகளுக்கு 
விற்கின்றன . பெரும்பாலும் முதிர்வடையும் காலத்தை நெருங்கிக் 
கொண்டிருக்கின்ற மாற்றுச் சீட்டுகளைத் தான் வணிக வங்கிகள் 
விலைக்கு வாங்குகின்றன . அழைப்புப் பணமாக வணிக வங்கிகள் 
அளிப்பதால் அவைகளின் ரொக்கத் தன்மை இழக்காமலிருப்ப 
துடன் சிறிது வருவாயும் ( வட்டி ) பெற முடிகின்றது . 


பெட் 


நிறுவப்பம் ல் 
பணச்சந்தை 

301 
தற்காலத்தில் வாணிய மாற்றுச் சீட்டுகளை விட கருவூலச் 
சீட்டுகளே அதிகம் கழிவு செய்யப்படுகின்றன . அச்சீட்டுகள் 
இங்கிலாந்து அரசின் கடன் உறுதிப் பத்திரங்களாகும் . இவற்றின் 
மேல் உரிய காலத்தில் உறுதியாகப் பணம் கிடைத்து விடும் என்ற 
நம்பிக்கை இருக்கிறது . 

கடனீ வோர் , கடன் பெறுவோர் ஆகியோருக்கிடையே 
மாற்றுச் சீட்டுத் தரகர்கள் உள்ளனர் . கடன் பெறுவோரின் 
நாணயத்தைக் கணித்தும் அவரது நாணயம் தொடர்ந்து நீடிக் 
குமா எனக் கண்காணித்து வருவதும் தரகர்களின் பணியாகும் . 
மாற்றுச் சீட்டு என்ற சாதனத்தின் மூலம் கடனீ வோர் , கடன் 
பெறுவோர் இணைக்கப்படுகின்றனர் . உரிய காலத்தில் உறுதி 
கொடுப்போன் மாற்றுச் சீட்டை மதிப்பு செய்வாரா (Honour ) 
என ஊகம் செய்து வருவதுதான் தரகரின் பொறுப்பாகும் . 

நியூயார்க் பணச் சந்தை ( New York Money Market ) 

அமெரிக்காவில் பணச் சந்தைக்கு முன்னோடியாகப் 
பிணையங்கள் மாற்றகம் ( Securities Exchange ) விளங்கியது . 
ஃபிலடல்பியா ( Philadelphia ) செல்வந்தர்களான 

இராபர்ட் 
மோரிஸ் , ஸ்டீஃபன் ஜிராடு (Stephen Girad ) மற்றும் நிகோலஸ் 
பிடில் ( Nicholas Biddle ) ஆகியோரால் முதன் முதலில் 1791 - ல் 
களும் , அந்நியச் கெலாவணியும் தான் ஃபிலடல்பியாவிலும் , 
நியூயார்க்கிலும் பணச் சந்தையில் இடம் பெற்றன . படிப் 
படியாக பங்குகளும் , பிணையங்களும் { Stocks and Securitics ) 
அறிமுகப்படுத்தப்பட்டன . 1817 - ல் நியூயார்க் பங்கு மாற்று 
வாரியம் ( New york Stock Exchange Board ) நிறுவப்பட்டது . 
நாளடைவில் பங்குகள் , பிணையங்கள் , ஆகியவற்றின் நடவடிக் 
கைகள் பெருகத் தொடங்கின . அஞ்சல் வழி , தந்தி வழி மூலம் 

மாற்றங்கள் பெருமளவில் ம் பெற்றன . இப்படியாக 
நியூயார்க் பணச் சந்தை நியூயார்க் நிதித் துறையில் வளர்ச்சி 
பெற்ற ஒரு அங்கமாக விளங்கத் தொடங்கியது . 


PETENSI* 0 7px+ 447:31 44th 


4. காய 


* 


சாலை பாமானை 


* 


/ 


น คง 


பணச் சந்தையில் முக்கியப் 

முக்கியப் பங்கு வகிப்பது குறுங்கால 
வாணிகப் பொறுப்புகளாகும் . அதாவது , பழங்காலத்திய வழி 
முறையில் வந்த வாணிகச் சீட்டுகளாகும் ( Commercial Paper ) 


302 


மேல்நிலை பணவியல் 


இவைகளை 

வகளை வாங்கி விற்பதற்கென... ஒரு துறையினர் இருக்கின் 
றனர் . 1950 - க்குப் பின் இச் சீட்டுகளின் பேரம் அவ்வளவு 
முக்கியத்துவம் பெறவில்லை . வங்கியர்களின் ஏற்புச் சீட்டுகளும் 
( Bankers acceptances ) பணச் சநதையில் இடம் பெறுகின்றன . 
அதாவது இலண்டனில் ஏற்பகங்கள் செய்யும் பணியை அமெ .. 
ரிக்க நாடுகளில் வங்கிகள் செய்கின்றன . அரசுகளின் குறுங் 
காலப் பத்திரங்களும் பணச் சந்தையில் இடம் பெறுகின்றன . 
அப் பத்திரங்களைப் பேரம் செய்வதற்காகத் தேவையான நிதியை 
வங்கிகள் அழைப்புக் கடன் அடிப்படையில் பேரம் செய்வோருக்கு 
அளிக்கின்றன . 


1960 - ல் பணச் சந்தையில் வைப்பின் மாற்று முறை சான் 
றிதழ் 

( Negotiabic Certificate of Deposit ) என்ற ஆவணம் 
புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது . வங்கியில் பணம் ஒரு குறிப் 
பிட்ட காலத்திற்குப் போட்டதற்கான இரசீது தான் மாற்று 
முறை சான்றிதழாகும் . இதை வைத்திருப்போர் வேறொருவ 
ருக்கு வேண்டுமானால் உரிமையை மாற்றிவிடலாம் . இது ஒரு 
தவணை வைப்பு ( Fixed Deposit) போல் ஆகும் . முதன் 
முதலில் நியூயார்க் பயணச் சந்தையில் தான் பெருமளவுக்கு 
இச் சான்றிதழ்கள் இடம் பெற்றன . பின் ஏனைய நகரங்களிலும் 
இவைகள் கையாளப்பட்டன . இச் சான்றிதழ்கள் முக்கியத்துவம் 
அடைவதற்கு இரு காரணங்கள் உள்ளன . ஒன்று அவைகள் 
மாற்றம் செய்யப்படக் கூடிய தன்மையைப் பெற்றிருக்கின்றன . 
இரண்டாவது , அவைகளை அளிக்கும் வங்கிகளின் நீர்மைத் தன்மை 
பாதுகாக்கப்படுகிறது ; பணம் தேவைப்படும் போது அவைகளைப் 
பெற்றிருக்கும் வங்கிகளோ , நிறுவனங்களோ பணச் சந்தையில் 
அவைகளை விற்று உடனே பணம் புரட்ட முடியும் . 


நியூயார்க் பணச்சந்தையிலும் வேறு நகாங்களின் பணச்சந்தை 
களிலும் மேலும் சில ஆவணங்களாகக் கூட்டு நிதிகளும் (Federal 
Funds ) , கருவூலச் சீட்டுகளும் பயன்படுத்தப்படுகின்றன கூட்டரசு 
காப்பு வங்கிகளில் ( Federal Reserve Banks) உள்ள வைப்புகள் தான் 
கூட்டமைப்பு நிதிகளாகும் . இந் நிதிகளிலிருந்து உறுப்பு வங்கி 
களுக்குக் கடன் கொடுத்து வாங்கப்படுகிறது . கருவூலச் சீட்டு 
என்பது அமெரிக்கக் கூட்டரசு குறுங்காலத்திற்கு . ( 30 நாட்களி 
லிருந்து 90 நாட்கள் வரை ) வெளியிடும் ஆவணங்களாகும் . 
குறிப்பிட்ட காலம்முடிந்தவுடன் வட்டியுடன் அச் சீட்டுகளின் 
தொகையைக் கொடுத்து விட்டுத் திரும்ப அச்சீட்டுகளை அவ்வரசு 


பணச்சந்தை 


303 


மீட்கிறது . அச் சீட்டுகள் முதிர்வடையுமுன் பணம் தேவைப் 
படுவோர் வங்கியில் கொடுத்துக் கழிவு செய்து கொள்ளலாம் . 


பாக 





வேறு எந்த வழியிலும் பணம் புரட்ட முடியவில்லை என்றால் 
பணச் சந்தையில் ஒரு பகுதியாக விளங்கும் கூட்டரசுக் காப்பு 
முறை ( Federal Reserve System ) கடைசியாக அணுகப்படுகிறது . 

நியூயார்க் பணச் சந்தையில் பங்கு கொள்ளும் நபர்களும் , 
நிறுவனங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு 
இனமும் எந்த அளவுக்குப் பங்கு கொள்கின்றது என்பதை அடை 
யாளக் குறி மூலமும் உணர்த்தப்படுகிறது . 


** 


நியூயார்க்கில் நிதி அளிப்போரும் 

இது 


நியூயார்க்கில் நிதி அளிப்போரும் , நிதி கோருவோரும் 


இனம் 

அளிப்போர் கோருவோர் 
( 1 ) வணிக வங்கிகள் 

XX 

X 
2 ) பேரம் செய்வோரும் , தரகர்களும் 
( Dealers and Brokers ) 

XX 
( 3 ) ஏனைய நிதி கூட்டுருக்கள் : 

( Other Financial Corporations ) 
( அ ) ஆயுட் காப்பீட்டு நிறுமங்கள் 

( Life Insurance Companies ) X 
( ஆ ) நிதி நிறுமங்கள் ( Finance Companies ) 
( 4 ) உள் நாட்டுத் தொழில் கூட்டுருக்கள் 
( Domestic Business Corporations ) X 

XX 
( 5 ) ஏற்றுமதியாளர்களும் , இறக்குமதியாளர்களும் ... XX 
( 6 ) அயல் நாட்டு வங்கிகளும் , பிறவும் ........ xx 
( 7 ) அரசு : 

: 
( அ ) ஐக்கிய அரசு . 

XX 
( ஆ ) மாநில அரசும் , உள்ளாட்சியும் ( Local) X 
( 8 ) ஐக்கிய ரிசர்வ் வங்கிகள் ... XX 


விளக்கம் : 


XX 


பெருமளவில் ( Major Role ) 
சிறிய அளவில் ( Minor Role ) 


X 


3. R. Whittlesey and others , Money and Banking 
Analysis and Policy . 
Second Edition , Reprint 1969 , P. 96 . 


இந்தியப் பணச் சந்தை 


(( Indian Money Market ) 


இந்தியப் பணசசநதை ஒரு நெறியற்ற , வளர்ச்சியற்ற சந்தை 
என லாம் . இரண்டு பெரும் பிரிவுகளாகப் பகுக்கப்பட்டிருப்பது 
அதன் முனைப்புக் கூறு ( Feature ) எனலாம் . ஒன்று , ஒரு முகப் 
படுத்தப் பெற்ற ( Organised ) பணச் சந்தை . மற்றொன்று ஒரு 
முகப் படுத் தப்பெறாத ( Unorganised ) பணச் சந்தை இவைகளை 
முறையே அமைப்பான பணச் சந்தை என்றும் , அமைப்பற்ற 
பணச் சந்தை என்றும் கூறலாம் . அமைப்புள்ள பிரிவில் 
இந்திய ரிசர்வ் வங்கி , இந்திய ஸ்டேட் வங்கி , நாட்டுடைமை 
யாக்கப் பெற்ற வங்கிகள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு 
கூட்டுப்பங்கு வங்கிகள் ஆகியவை அடங்கும் . சில 
களுக்கு முன் அரசுத் துறை போல்உள ( Quasi Government ) 
நிறுவனங்கள் , கூட்டுப்பங்கு நிறுமங்கள் முதலியவை பணச் 
சந்தையில் பங்கு கொண்டு கடன் உதவி அளித்து வந்தன . 
அவ்வாறு அளித்து வந்த கடன் உதவிக்குக் குடிப் பணம் ( House 
Money ) எனப் பெயர் . தற்பொழுது இந் நிறுவனங்களின் பங்கு 
பணச் சந்தையில் மிக மிகக் குறைவு . அரசுத் துறை போல்உள 
நிறுவனங்களைத் தவிர அழைப்புக் கடன் தரகர்கள் , பொது நிதி 
மற்றும் பங்குத் தரகர்கள் ( General Finance and Stock Brokers ) 
மற்றும் ஒப்புறுதியாளர்களும் ( Underwriters ) பணச் சந்தையில் 
இடம் பெறுகின்றனர் . 


ஆண்டு 


இந்தியப் பணச் சந்தையின் மையமாகத் திகழ்வது வங்கி 
களுக்கிடையேயான ( Inter- Bank ) அழைப்புப் பணச் சந்தை 
யாகும் . கடன் கொடுத்தவர் கேட்கும் போது திருப்பிச் 
செலுத்தும் கடனாக வணிக வங்கிகள் அவற்றிற்கிடையே கடன் 
கொடுத்து வாங்குகின்றன . பொதுவாக , மாற்றுச் சீட்டுகளைக் 
கழிவு செய்யவோ , சட்டப்படி வைத்திருக்க வேண்டிய ரொக்கம் 
குறைகின்ற பொழுதோ வங்கிகள் கடன் வாங்குகின்றன . சில 
தனியார் துறையினரும் இச் சந்தையில் பங்கு கொள்கின்றனர் . 


பணச்சந்தை 


305 


குறுகிய கால அரசுப் பத்திரங்களின் சந்தையும் பணச் 
சந்தையின் ஒரு பகுதியாக விளங்குகிறது . அப் பத்திரங்களை 
நினைத்த நேரத்தில் ரொக்கமாக மாற்றலாமென்பதால் அவற்றை 
வங்கிகள் விரும்புகின்றன . நமது நாட்டில் மைய , மாநில அரசு 
களின் கடன் பத்திரங்களை எல்லா வங்கிகளும் வாங்குகின்றன . 
இதனால் அவைகளின் ரொக்கத் தன்மை காப்பாற்றப்படுவதோடு 
இலாபமும் கிடைக்கிறது . 


. 


பணச் சந்தையின் மற்றுமொரு பகுதி துணைப் பிணைக் கடன் 
( Collateral ) சந்தை ஆகும் . பொன் , வெள்ளி , அரசுக் கடன் 
பத்திரங்கள் , சில நிறுவனங்களின் பங்குப் பத்திரங்கள் ஆகிய 
வற்றை ஈடாக வைத்துக்கொண்டு வணிக வங்கிகள் மிகைப் 
பற்றுக் கடனோ, ரொக்கக் கடனோ ( Cash - credit ) அளிக் 
கின்றன . பங்குச் சந்தையில் பேரம் செய்யும் 

தரகர்கள் 
இப்படிப்பட்ட கடன்களை மிகுதியாகப் பெறுகின்றனர் . 


இந்தியாவில் மாற்றுச் சீட்டுச் சந்தை செம்மையாக அமைய 
வில்லை . இச் சந்தை தான் அயல்நாடுகளில் பணச் சந்தையில் 
முக்கியப் பங்கு வகிக்கின்றது . இதன் முக்கியத்துவத்தை உணர்ந் 
தான் இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றுச் சீட்டுச் சந்தைத் திட்டத்தை 
1952 - ல் உருவாக்கியது . ஆனால் , அத் திட்டம் வெற்றியடைய 
வில்லை . மீண்டும் 1970 நவம்பரில் ஒரு புதிய மாற்றுச் சீட்டுச் 
சந்தையை ஏற்படுத்தியுள்ளது . 


பணச் சந்தையின் இரண்டாம் 

பிரிவான அமைப்பற்ற 
சந்தையில் நாட்டு வங்கியர் களும் ( Indigenous Bankers ), லேவா 
தேவிக்காரர்களும் ( Money Lenders ) அடங்குவார்கள் . இந்தி 
யாவில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வோர் இனத்தைச் சார்ந்த 
வர்கள் லேவாதேவித் தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றனர் . இவர் 
களுக்கிடையே இணைப்போ கட்டுக்கோப்பான அமைப்போ இல்லை . 
அவர்கள் வட்டி வாங்குவதிலும் ஒரு முறையோ நீதியோ கிடை 
யாது . அமைப்புள்ள , அமைப்பற்ற பணச்சந்தைகளுக்கிடையே 
கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் ( Co- operative Credit Institutions ) 
பணி செய்கின்றன . அமைப்பற்ற சந்தையில் வாங்கப்படும் கடும் 
வட்டியைத் தணிப்பதற்காகத்தான் கூட்டுறவு நிறுவனங்கள் 
நமது நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டன . இந்திய ரிசர்வ் வங்கி 
அவ்வப்போது கூட்டுறவு நிறுவனங்களுக்குத் தேவையான அளவு 
கடனுதவி அளித்து வருகின்றது . 


20 


306 


மேல்நிலைப் பணவியல் 


* 


இயல்புகள் ( குறைகள் ) 

வளர்ச்சி பெறாத பணச் சந்தையின் இயல்புகளை ஒத்துத் 
தான் இந்தியப் பணச் சந்தை அமைந்திருக்கிறது . அவ்வியல்பு 
களே நமது நாட்டு பணச் சந்தையின் குறைகளாக இருக்கின்றன . 
அக் குறைகள் பின் வருமாறு : 

( 1 ) இந்தியப் பணச் சந்தையின் பெரும் பகுதி அமைப் 
பற்றதாக உள்ளது . நாட்டு வங்கியர்களும் , கடன் கொடுப்போரும் 
வங்கி முறை விதிகளையோ , மைய வங்கியின் ஆணையையோ பின் 
பற்றுவதில்லை . அவர்கள் மனப் போக்குப்படி , சூழ்நிலைக்கேற்ற 
வாறு கடன் அளித்து வருகின்றனர் ; பணப் பற்றாக்குறை ஏற் 
பட்டால் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் செல்வதில்லை . கட்டுக்கடங் 
காமல் இருக்கின்ற நாட்டு வங்கியர் போன்றோர்களைக் கட்டுப் 
படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட முயற்சிகள் அவ்வள 
வாக வெற்றியைத் தேடித்தரவில்லை . தற்போது அவர்களைக் 
கட்டுப்பாட்டிற்குள் 

கொண்டுவர ரிசர்வ் வங்கிச் சட்டம் 
திருத்தப்பட்டு அதன் அதிகாரம் கூட்டப்பட்டுள்ளது . காலப் 
போக்கில் இந்தியப் பணச்சந்தை : செம்மைப்படுத்தப்படும் என 
எதிர்பார்க்கலாம் . 


( 2 ) பணச் சந்தை நெறியாகச் செயல்பட வேண்டுமானால் 
இலண்டனில் இருப்பதைப் போல் கழிவுச் சந்தை இருத்தல் 
அவசியமாகும் . அப்போது தான் பணச் சந்தையில் பங்கு கொள் 
வோருக்கிடையே தொடர்பு ஏற்படும் ; மைய வங்கியான ரிசர்வ் 
வங்கியாலும் கட்டுப்படுத்த முடியும் . ஆனால் நம் நாட்டில் 
வங்கிகள் மிகுதியாக ரொக்கம் வைத்திருப்பதாலும் , மாற்றுச் 
சீட்டுகளை மறுகழிவு செய்து பணம் பெறுவதைவிட நேரடி 
யாகக் கடன் பெற விரும்புவதாலும் , ஒரே வகையான வாணிப 
மாற்றுச் சீட்டுகள் புழக்கத்தில் இல்லாததாலும் , வேளாண் 
மையின் காரணமாக வேண்டிய கடன் அளவு பருவத்திற்கேற்ப 
மாறுபடுவதாலும் , அயல் நாட்டு வாணிபத்திற்கு 
பணத்தை வெளிநாட்டுச் செலாவணி வங்கிகள் வழங்குவதாலும் 
மாற்றுச் சீட்டுச் சந்தை அமையவில்லை . 1952 ஆம் ஆண்டில் 
அச் சந்தையைத் தோற்றுவிக்க ரிசர்வ் வங்கி வகுத்த திட்டம் 
இன்னும் செயல்படவில்லை 

என்பதை மீண்டும் கவனிக்க 
வேண்டும் . 1971 - ல் உருவாக்கப்பட்ட திட்டம் நல்ல வெற்றி 
யைத் தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது . 

( 3 ) நம் நாட்டுப் பணச் சந்தையில் பல உட்பகுதிகள் இருப் 
பதனால் பலவகையான வட்டி வீதங்கள் நடைமுறையில் அம 

லில் 


வேண்டிய 


. . , 


பணச்சந்தை 


307 


இருக்கின்றன . இவை ரிசர்வ் வங்கி வட்டிவீதத்தை ஒட்டி அமைய 
வில்லை . சாதாரணக் கடன் மற்றும் அழைப்புக் கடன் வட்டி 
வீதங்களுக்கும் , வங்கி வட்டி வீதத்திற்கும் , சிறு வணிகர்கள் 
மற்றும் லேவாதேவிக்காரர்களின் வட்டி வீதத்திற்கும் இடையே 
மிகுந்த வேறுபாடுகள் உள்ளன . இவ்வாறு வேறுபாடு நிகழ்வதற் 
குரிய காரணத்தை அறியுமிடத்து ஒன்றுக்கொன்று இணைப்பு 
இல்லாதது புலப்படும் . மேலும் நம் நாட்டில் இடத்திற்கிடம் 
வட்டி வீதம் மாறுகின்றது என * வங்கி முறை விசாரணைக் குழு 
( Banking Enquiry Committee ) ஆய்வு செய்து சு 

ஆய்வு செய்து சுட்டிக்காட்டி 
யுள்ளது . 


(( 4 ) இந்தியப் பணச் சந்தையில் தக்க துணைச் சந்தைகள் 
வளர்ச்சி பெறவில்லை . அழைப்புப் 

பணச் 

சந்தை மட்டும் 
ஓரளவு வளர்ந்துள்ளது . ஏற்புப் பணச்சந்தை , கழிவுச் 
சந்தை 

மற்றும் வாணிய மாற்றுச் சீட்டுச் சந்தை முதலியன 
ஏற்படவில்லை . இவைகள் இல்லையெனில் பணச் 
வளர வாய்ப்பில்லை என்பது தெளிவு . 


சந்தை 


( 5 ) பணச் 

சந்தையில் பல்வேறு உறுப்புகள் ஒன்றுக் 
கொன்று இணைப்பில்லாமல் செயல்படுகின்றன . இந்திய ஸ்டேட் 
வங்கியாக இப்போது மாறியிருக்கின்ற இம்பீரியல் வங்கி , வணிக 
வங்கிகள் , அன்னியச் செலாவணி வங்கிகள் , கூட்டுறவு வங்கிகள் , 
கடன் 

கொடுக்கும் உள்ளூர்ச் சிறு நிறுவனங்கள் ஆகியவை 
தத்தம் விருப்பப்படி ஏதாவது ஒரு துறையில் ஈடுபட்டிருந்தன ; 
மேலும் ஒன்றுக்கொன்று பொறாமை உணர்ச்சியுடனும் செயல் 
பட்டன . 1935 - ல் இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட 
பின்னரும் பணச் சந்தையை ஒழுங்குபடுத்த முடியவில்லை . 
இன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் தான் தனித்து 
யங்குகின்றன . 


( 6 ) கடன் கட்டுப்பாட்டு முறைகளை ரிசர்வ் வங்கி 

அம் 
லாக்கும்போது , பல செல்வந்தர்களிடையே உள்ள கறுப்புப் 
பணம் 

பணச் சந்தையில் மறைமுகமாக ஊடுருவி ரிசர்வ் 
வங்கியின் கடன் குறைப்புத் திட்டத்தைச் செயல்படாமல் தடுக் 


கின்றது . 


இந்திய மாற்றுச் சீட்டுச் சந்தை 

பணச் சந்தை வளர்ச்சிக்கு மாற்றுச்சீட்டு முறை அவசியம் 
என முன்பே பார்த்தோம் . ஆனால் இந்தியாவில் மாற்றுச் சீட்டுச் 
சந்தை நன்கு வளராததால் பணச் சந்தையிலும் முன்னேற்றம் 


308 


மேல்நிலைப் பணவியல் 


இல்லை . நமது நாட்டில் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு முன்பிருந்த 
மாற்றுச் சீட்டு முறை கையாளப்பட்டாலும் இதுநாள் வரை 
மேல்நாடுகளில் வளர்ச்சியுற்று இருப்பது போல் வளரவில்லை 
அதற்குரிய காரணங்களைக் கீழ்க்கண்டபடி அறிவோம் : 


( 1 ) இந்திய ரிசர்வ் வங்கி 1935 - ல் தொடங்கிய காலத்தி 
லேயே மாற்றுச் சீட்டுச் சந்தை வளர்ச்சியுறுவதற்கு வேண்டிய 
ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டும் என அதன் பணிகளுள் ஒன்றாகக் 
குறிப்பிட்டாலும் , இதுநாள்வரை ஏற்பகங்கள் மற்றும் கழி 
வகங்கள் நிறுவுவதற்கு எந்தவித முயற்சியையும் அவ் வங்கி மே 
கொள்ளவில்லை , 


(( 2 ) வணிக வங்கிகளும் , நாணய மாற்று வங்கிகளும் 
மாற்றுச் சீட்டுச் சந்தைக்கு முற்றிலும் முரணாகச் செயல்படு 
கின்றன . ரொக்கக் கடன்களை அளிப்பதன் மூலமும் , அரசுப் 
பத்திரங்களைக் கொண்டு ரிசர்வ் வங்கியிடம் தேவையான கடன் 
வசதிகளைப் பெறுவதன் மூலமும் மாற்றுச் சீட்டு முறையின் வளர்ச்சி 
தடை செய்யப்படுகிறது . 


( 3 ) வாணிப நடவடிக்கைகளுக்குக் கையாளப்படும் மாற்றுச் 
சீட்டு முறையை வணிகர்கள் பின்பற்றுவதற்கு வேண்டிய சூழ் 
நிலைகள் ஏதுவாக இல்லை . பணச் சந்தையில் புதுவிதமான 
ஆவணங்கள் புழங்கப்படுவதால் நாட்டு உண்டியல்களின் ( Hundis ) 
மதிப்புக் குறைந்து விட்டது . வணிகர்களும் மாற்றுச் சீட்டுகளை 
ஏற்புச் செய்து , பின் செலுத்தும் பணத்திற்கு முன்கூட்டியே 
கையெழுத்திடுவதை , ஒரு கௌரவப் பிரச்சினையாக எடுத்துக் 
கொள்கின்றனர் . வணிக வங்கிகளும் மாற்றுச் சீட்டின் மேல் 

கொடுப்பதற்குத் தயங்கவும் செய்கின்றன ; சரக்கு 
களையும் அரசுப் பத்திரங்களையும் தாம் 

ஈடாகப் 

பெற்றுக் 
கொள்வதற்கு வங்கிகள் முன்வருகின்றன . வணிகர்கள் கூட 
வாடிக்கையாளர்களின் மேல் 

நம்பிக்கைக் குறைவால் மாற்றுச் 
சீட்டு எழுதுவதற்கு முன்வருவதில்லை . 


கடன் 


( 4 ) மாற்றுச் சீட்டுகளின் முத்திரைச் செலவுகள் ( stamp 
duties ) அதிகமாவதால் மாற்றுச் சீட்டுகளின் வளர்ச்சி தடைப் 
படுகிறது . 

மாற்றுக் சீட்டுச் சந்தை வளர்ச்சியடையா மலிருப்பதற்கும் 
பல காரணங்களிருந்தாலும் . இந்திய ரிசர்வ் வங்கிச் சட்டப் 
பிரிவு 17 ( 4 ) (c )- ன்படி இந்திய ரிசர்வ் 

ரிசர்வ் வங்கி 1951 - ல் 


பா 


பொருள்களின் உரிமை மூல ஆவணங்கள் ( decuments 
பணச்சந்தை 

309 
மாற்றுச் சீட்டுச் சந்தைத் திட்டத்தைத் ( Bill Market Scheme ) 
தொடங்கி வைத்தது . பொதுவாக , வணிக வங்கிகள் மட்டும் , 
ரிசர்வ் வங்கியிடமிருந்து பெறக் கூடிய ரொக்கக் கடனி 
லிருந்து ஒரு பகுதியை மாற்றி ( converting ) - மறுநிதியாக 
( refinance ) அடைவதற்கு முடியுமாதலால் , இம் மாற்றுச் சீட்டுத் 
திட்டம் ஒரு பொய்யான ( Pseudo ) திட்டம் எனக் கூறப்படு 
கிறது . ரிசர்வ் வங்கிச் சட்டம் , பிரிவு 17 ( 2 ) ( a ) ன் படி ஒரு புதிய 
மாற்றுச் சீட்டுச் சந்தைத் திட்டம் உருவாக்கியவுடன் , அப்பழைய 
திட்டம் 1971 ஆம் ஆண்டு சூன் 30 - லிருந்து கை விடப்பட்டது . 
ஆய்வுக் குழு ( Study Group ) 

1970 பிப்ரவரியில் திரு . எம் . நரசிம்மன் தலைமையில் 
மாற்றுச் சீட்டு --முறையின்... வளர்ச்சியைத் துரிதப்படுத்தவும் , 
மாற்றுச் சீட்டுச் சந்தையை உருவாக்கவும் ஆய்வு செய்யும்படி ஒரு 
குழுவை ரிசர்வ் வங்கி அமைத்தது . அக் குழு தன் அறிக்கையை 
1970 சூனில் வெளியிட்டது . அதற்குப் பிறகு ரிசர்வ் வங்கிச் 
சட்டப்படி ( பிரிவு 17 ( 2 ) (a ) 1 ஒரு புதிய மாற்றுச் சீட்டுச் 
சந்தை 1970 நவம்பர் 1 - லிருந்து அமலுக்கு வருவதை ரிசர்வ் 
வங்கி அறிவித்தது . இத் திட்டத்தில் அவ்வளவாகப் புதுமை 
ஏதுமில்லை . இங்கேயும் மாற்றுச் சீட்டுகள் மறுகழிவு செய்யப் 
படுவதற்குத் தான் வகை செய்யப்பட்டுள்ளது . 
நிபந்தனைகள்/ 

இப் புதிய திட்டப்படி ஒரு சில குறிப்பிட்ட மாற்றுச் சீட்டுகள் 
தாம் ரிசர்வ் வங்கியிடம் மறுகழிவு செய்யப்படலாம் . ஆனால் 
வணிக வங்கிகள் எல்லா வகை மாற்றுச் சீட்டுகளையும் கழிவோ, 
மறுகழிவோ செய்து கொள்ளலாம் . முக்கியமான சில தகுதி 
களும் நிபந்தனைகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன : 

( 1 ) பொருள்கள் விற்பனையினால் ஏற்பட்ட மாற்றுச் சீட்டுகள் 
உண்மையாள 

வாணிய மாற்றுச் சீட்டுகளாக இருத்தல் 
வேண்டும் . 

( 2 ) 
of title to goods ) பற்றிய விளக்கமும் , இடம்பெற்ற நடவடிக் 
கையின் விளக்கமும் மாற்றுச் சீட்டில் குறிப்பிடப்படுதல் 
வேண்டும் . 

( 3 ) மாற்றுச் சீட்டுகளின் காலம் 120 நாள்களுக்கு மேல் 
போகக் கூடாது . 

அதாவது , முதிர்வடையும் நாள் 120 நாள் 
களுக்குள் இருத்தல் அவசியம் . 


310 


மேல்நியம் பணவியல் 


( 4 )) ரிசர்வ் வங்கிச் சட்டப்படி , மாற்றுச் சீட்டில் வகையான 
இரு கையெழுத்துகள் ( two good signatures )) | 

இருத்தல் 
வேண்டும் ; அவ்விரு கையெழுத்துகளில் ஓன்று உரிமம் 
பெற்ற பட்டியலில் கண்ட வங்கியின் ( Licensed Scheduled Bank ) 
கையெழுத்தாக இருத்தல் வேண்டும் . இதன்படி பார்த்தால் 
கீழ்க்கண்ட மாற்றுச் சீட்டுகள் தகுதி வாய்ந்தவை எனலாம் : 
( அ ) வாங்குவோரின் வங்கியர் மேல் எழுதப் பெற்றதாகவும் , 

ஏற்றுக்கொள்ளப் பெற்றதாகவும் உள்ள மாற்றுச் 


சீட்டு ; 


இணையாக 


( ஆ ) வாங்குவோர் மற்றும் அவரது வங்கியர் மேல் எழுதப் 
பெற்றதாகவும் , அவர்கள் 

ஏற்றுக் 
கொள்ளப் பெற்றதாகவும் உள்ள மாற்றுச் சீட்டு ; 
( இ ) புதுத் திட்டத்தில் குறிப்பிட்டது போல் , வாங்குவோரின் 

வங்கியால் சான்றளிக்கப் பெற்ற மறுத்தளிப்பில்லா 
வாணிபக்கடன் கடிதப்படி (Irrevocable letter of credit ) 
வாங்குவோரின் மேல் எழுதப் பெற்றதும் , அவரால் 

ஏற்றுக்கொள்ளப் பெற்றதுமான மாற்றுச் சீட்டு ; 
( ஈ வாங்குவோரின் மேல் எழுதப் பெற்று அவரால் 

ஏற்றுக்கொள்ளப் பெற்றதாகவும் , விற்போரின் 
வங்கிக்கு விற்போரால் மேலெழுத்து ( Endorsement) 
செய்யப்பெற்றதாகவும் உள்ள மாற்றுச் சீட்டு : அம் 
மாற்றுச்சீட்டு முதிர்வடையும் காலத்திற்கு மூன்று 
நாள்களுக்கு முன்பே அவ் வங்கியால் பணம் செலுத் 
தப்படும் என்பதை உறுதிப்படுத்தி ( confirm ) உரிமம் 
பெற்ற பட்டியலில் கண்ட வங்கியால் மேலெழுத்து 
செய்யப் பெற்றுக் கையெழுத்துப் பொறிக்கப்படல் 

வேண்டும் . 
( 5 ) மிகையான எண்ணிக்கையில் சிறிய மாற்றுச் சீட்டுகள் 
மறுகழிவு செய்யப்படுவது தவிர்க்கப்படுவதற்காக ஒரு மாற்றுச் 
சீட்டின் மதிப்புக் குறைந்தது ரூ . 5,000 / - இருக்கவேண்டுமென 
ரிசர்வ் வங்கியால் நிர்ணயம் செய்யப்பட்டது ( ரூ . 10,000 --- 
லிருந்து குறைக்கப்பட்டது ) . மேலும் , ஒவ்வொரு தடவையும் மறு 
கழிவு செய்யப்படும்போது மாற்றுச் சீட்டுகளின் மொத்த மதிப்பு 
ரூ . 50,000 - க்குக் குறையாக விருத்தல் வேண்டும் . 

( 6 ) மாற்றுச் சீட்டில் , முக்கியமாகச் சலுகை நாள்கள் தவிர்க் 
கப்படுதல் வேண்டும் . 


பணச்சந்தை 


311 


1971 அக்டோபர் -25 - ல் இந்திய ரிசர்வ் வங்கி மறுகழிவு 
செய்முறைகளை இலகுவாக்கும் பொருட்டும் காலதாமதப்படு 
வதைக் குறைப்பதற்காகவும் சில திருத்தங்களை அறிவித்தது .. 
மறுகழிவு செய்வதற்கர்க , ரூ .2 இலட்சம் அல்லது அதற்குக் 
குறைவாக மதிப்புள்ள ஒவ்வொரு மாற்றுச் சீட்டையும் வணிக 
வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பிவைக்கவேண்டிய அவசிய 
மில்லை . வணிக வங்கிகளே ரிசர்வ் வங்கியின் 

முகமைகளாக 
( Agents ) அச் சீட்டுகளை வைத்துக்கொள்ளலாம் . ரூ . 2 இலட்சம் 
மதிப்பிற்கும் மேலான மாற்றுச் சீட்டுகளை மட்டும் ரிசர்வ் வங்கிக்கு 
அனுப்பி வைத்தால் போதுமானதாகும் . மேலும் பம்பாய் , 
கல்கத்தா , சென்னை , டெல்லி ஆகிய இடங்களிலுள்ள ரிசர்வ் 
வங்கியோடல்லாமல் ஹைதராபாத் , பாட்னா , நாகபுரி , கான்பூர் , 
பெங்களூர் ஆகிய இடங்களிலுள்ள ரிசர்வ் வங்கியிலும் மறு 
கழிவு செய்யும் வசதிகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன . நாணய மாற்றுச் 
சந்தைத் திட்டத்தில் குறியிட்ட நிபந்தனைப்படி ஒரு மாற்றுச் 
சீட்டின் மதிப்பு ரூ . 5,000 - க்குக் குறையாமல் இருக்கவேண்டு 
மென்ற வரம்பு குறைக்கப்பட்டு ரூ .1,000 - க்குக் கொண்டுவரப் 
பட்டது . அதாவது , ஒரு மாற்றுச் சீட்டின் மதிப்பு ரூ . 1,000 ஆக 
இருந்தாலும் ஒரு வணிக வங்கி அதை ரிசர்வ் வங்கியிடம் மறு 
கழிவு செய்து கொள்ளலாம் , 

புதிய திட்டத்தாலும் , மேற்குறிப்பிட்ட திருத்தங்களாலும் 
மாற்றுச் சீட்டுச் சந்தை நன்கு வளர்ச்சியடையும் என எதிர்பார்க் 
கப்படுகிறது . 
மாற்றுச் சீட்டு முறை வளர்ச்சிக்கான வழிமுறைகள் 

(1 ) மாற்றுச் சீட்டு முறை வளர்ச்சிக்கான வழிமுறைகளில் 
று , வணிக வங்கிகள் தொழிற்சார் கடன் வாங்குவோர்களைக் 

வணிக நடவடிக்கைகளில் மாற்றுச் சீட்டுகளைக் கையா 
ரூம்படி அறிவுறுத்த வேண்டும் . ஏனென்றால் , மாற்றுச் சீட்டுப் 
பேரங்களுக்கு எந்தவித வரையறையும் கிடையாது . மாற்றுச் 
சீட்டுத் தொகையின் பழைய வரம்புகள் கை விடப்பட்டு , ரிசர்வ் 
வங்கியின் புதிய திட்டப்படி வணிக வங்கிகள் வரம்புகளைக் கடைப் 
பிடிக்க வேண்டும் . முடிந்தவரை , ஈடற்ற மாற்றுச் சீட்டுகள் , 
( Clean Bills) , கடனுதவி மாற்றுச்சீட்டுகள் ( Accommodation Bills ) 
வணிக வங்கிகளால் கழிவு செய்யப்படக்கூடாது . 

( 2 ) மாற்றுச் சீட்டு முறை சிறப்புறச் செய்யப்படவேண்டு 
மானால் , ஏட்டுக் கடன் மேல் ரொக்கக் கடன் அளிப்பது நிறுத்தப்பட 
வேண்டும் . மாறாக , மாற்றுச் சீட்டை ஈடாக வைத்துக்கொண்டு 


312 


மேல்நிலைப் பணவியல் 


ரொக்கக் கடன் வழங்கப்படுவது ஊக்குவிக்கப்படவேண்டும் . 
வாங்குவோர் மாற்றுச் சீட்டை ஏற்பதில் ஏதேனும் மறுப்புக் கூறு 
வாரேயானால் , விற்போர் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி கட்டாயப் 
படுத்த வேண்டும் அல்லது வாங்குவோரின் வங்கியர் ( வங்கியரின் 
வாடிக்கையாளராக இருந்தால் ) வாங்குவோரை அந்த மாற்றுச் 
சீட்டிற்கு ஒப்புதல் அளிக்கும்படி அறிவுரை கூறவேண்டும் . 


( 3 ) மாற்றுச் சீட்டுக்குத் தேவையான முத்திரைச் செலவு 
கள் குறைக்கப்படுதல் வேண்டும் . அதோடு மட்டுமல்லாமல் 
முத்திரைத் தாள் ( Stamp paper ) ட்டுப்பாடு இல்லாமல் 
எப்போதும் கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் . 


17. மைய வங்கி 
( Central Bank ) 


மைய 


தற்போது உலகில் அனைத்து நாடுகளிலுமே மைய வங்கி 
உள்ளது எனக் கூறலாம் . மைய வங்கிகளின் அமைப்பு , கொள்கை 
கள் போன்றவை நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றன . 

அவை 
களின் செயல்முறையில் வேறுபாடு கண்டாலும் , பணிகளிலும் 
நோக்கங்களிலும் வேறுபாடு காணமுடியாது . 

வங்கியின் 
பணிகளில் சில பல நூற்றாண்டுகளாகச் செய்யப்பட்டு வந்தாலும் 
மைய வங்கி என்ற முழுமையான சொற்கள் சுமார் 200 ஆண்டு 
களுக்கு முன்பு தான் கையாளப்பட்டிருக்கின்றன . ஒரு நாட்டின் 
பொருளாதாரம் செம்மையாக இயங்கவும் , அரசுக் கொள்கைகள் 
ஒழுங்காக நிறைவேற்றப்படவும் மைய வங்கி ஒரு நாட்டிற்கு 
இன்றியமையாததாக விளங்குகிறது . நாட்டின் பண முறையைக் 
கட்டுப்படுத்தி , நெறிப்படுத்துவதற்கு மைய வங்கியைத் தவிர 
வேறு ஏதும் ஈடு செய்ய முடியாது . 

முதன் முதலில் எந்த நாட்டில் மைய வங்கி தொடங்கப் 
பெற்றது எனத் தெளிவாகக் கூறமுடியாவிட்டாலும் , 1656 - ல் 
ஸ்வீடனில் நிறுவப்பட்ட ரிக்ஸ் வங்கி ( Ricks Bank ) தான் 
உலகின் முதல் வங்கியாகக் கருதப்படுகிறது . 1694 - ல் இங்கி 
லாந்து வங்கி ( Bank of England ) தொடங்கப் பெற்றாலும் , 
உண்மையான மைய வங்கிப் பணிகளை அவ்வங்கி 1844 - ல் தான் 
மேற்கொண்டிருக்கின்றது . எனவே , மைய வங்கிக் கொள்கைகளை 
உருவாக்கிச் 

சிறப்பாகப் பணியாற்றிய முதல் வங்கி 
இங்கிலாந்து வங்கி என்று கூறலாம் . இவ் வங்கியைப் பின் 
பற்றித்தான் மற்ற நாடுகள் தத்தம் 

வங்கியை 
அமைத்துக்கொண்டன . * பிரான்சு வங்கி ( Bank of France ) 
1800 - ல் தொடங்கப்பெற்றது . ஜெர்மெனியின் ரிஷ் வங்கி 
( Reichs Bank ) 1875 - ல் நிறுவப்பட்டது . ருஷ்ய அரசின் வெளிக் 
கடன் , நாட்டில் புழங்கிய பணம் ஆகியவைகளை ஒருமைப்படுத்து 
வதற்காக “ ருஷ்ய வங்கி ( Bank of Russin ) 1860 - ல் நிறுவப் 
பட்டது . பணத் துறையில் கட்டுப்பாட்டையும் , ஒழுங்கையும் 
நிலை நிறுத்துவதற்காக ஜப்பான் வங்கி ( Bank of Japan )1882- ல் 
அமைக்கப்பெற்றது . இப்படியாக , 19 ஆம் நூற்றாண்டு முடிவுக்குள் 


மைய 


314 


மேல்பலம் பணவியல் 


மைய 


அமெரிக்க நாடுகளைத் தவிரப் பொதுவாக , ஏனைய நாடுகளில் மைய 
வங்கி நிறுவப்பட்டிருக்கிறது . அமெரிக்க நாடுகளில் 1913 - ல் 
கூட்டரசுக் காப்பு முறை ( Tederal Reserve system ) பின்பற்றப் 
பட்டது . கனடாவில் , கனடா வங்கி ( Bank of Canada ) 1934 - ல் 
அமைக்கப்பெற்றது . சீனாவில் 1928 - லும் ( சீன வங்கி ) இந்தி 
யாவில் 1935 - லும் ( இந்திய ரிசர்வ் வங்கி ) 

வங்கிகள் 
தொடங்கப்பெற்றன . 

19 ஆம் 

நூற்றாண்டில் தொடங்கப் 
பெறாத ஒரு சில 

வங்கிகளும் 20 ஆம் நூற்றாண்டில் 
தொடங்கப்பட்டுள்ளன . ஏறத்தாழ எல்லா நாடுகளிலுமே மைய 
வங்கிகள் தற்போது அமைக்கப்பெற்றுள்ளன . 19 ஆம் நூற் 
றாண்டில் நிறைகுறையாக உருப்பெற்ற மைய வங்கிகள் 20 ஆம் 
நூற்றாண்டில் முழுமையான அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளன . 
ஆதலால் , எம் . எச் . டி காக் ( M. H. De Kock ) மைய வங்கித் 
தொழில் அறிவியலாக ( The Science of Central Banking ) வளர்ந் 
திருப்பதாகக் கருதுகின்றார் . 


மைய 


னால் 


கின்றன . 


இலக்கணம் 

மைய வங்கி என்ற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்தெடுப்ப 
தென்பது மிகவும் சிக்கலான தொன்றாகும் . மைய வங்கி ஆற்றும் 
பணிகளைக் கொண்டுதான் இலக்கணம் வடிக்க வேண்டும் . 
செயல்முறைகள் நாட்டிற்கு நாடு , காலத்திற்கேற்றாற்போல் 
மாறியிருக்கின்றன ; படிப்படியாகப் பணிகளும் கூடுதலாயிருக் 

இருந்தாலும் , மைய வங்கி மேற்கொள்ளும் சில 
முக்கியமான பணிகளைக் கருத்திற்கொண்டு - பணத்துறைக்கு 
ஒரு மைய நிறுவனம் , வங்கிகளுக்கு வங்கி , அரசின் வங்கி - ஒரு 

இலக்கணங்களை எடுத்துக் கூறலாம் . பல பொருளிய 
வறிஞர்கள் , பொதுவாக , மைய வங்கியின் 

ஏதாவது ஒரு 
பணியை வைத்துக்கொண்டு , விளக்கம் தா முயல்கின்றனர் ? 

வங்கி முறையில் ஒரு தனி வங்கி முழுமையாக , அல்லது 
எச்சமாகப் பணம் வெளியிடுகின்ற உரிமையைப் பெற்றிருப்பது 
தான் மைய வங்கித் தொழிலுக்கான முதன்மையான விளக்க 
மாகும் ... இந்தப்பணம் வெளியிடுகின்ற முற்றுரிமைகளிலிருந்து 
தான் , நமது தற்கால மைய வங்கியின் இரண்டாம் வலகப் 
பணிகளும் இயல்புகளும் பெறப்பெற்றிருக்கின்றன என வீரா 
ஸ்மித் ( Vera Smith ) என்பவர் கூறுகின்றார் . 


அரசின் பொதுப் பணக் 

கொள்கையை 

உருவாக்கும் 
வகையில் வானிய வங்கியைக் கட்டுப்படுத்துவது தான் , 
வாணிய வங்கியிலிருந்து வேறுபடுத்திக் காட்டுகின்ற மைய 


315 


வங்கியின் பணியாகும் என்று ஆர் . எஸ் . ஸேயர்ஸ் விவரிக் 
கின்றார் . மைய வங்கியின் பணிகளில் முதன்மையானது இறுதி 
நிலைக் கடன் ஈவோனாகச் செயல்படுவதாகும் . என ஹாட்ரே 
( Havtrcy ) குறிப்பிடுகின்றார் . 

" மைய வங்கியின் ஓர் உண்மையான , அதே நேரத்தில் 
எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பணி , கடனைக் கட்டுப் 
படுத்துவதாகும் , என்று ஷா ( Shaw ) கூறுகின்றார் . 


ஒரு நாட்டின் பணத் துறை மற்றும் கடனாக்கம் ஆகியவை 
நெறிப்படுத்தும் பணி அந்த நாட்டின் எந்த வங்கியிடம் ஒப்ப 
டைக்கப்படுகிறதோ அவ் வங்கியே மைய வங்கியாகும் எனப் 
பன்னாட்டுத் தீர்வுகள் வங்கியின் விதி முறைகள் ( Statutes of the 
Lank for International Settlements ) விவரிக்கின்றது .. 

பணத் திட்டத்தின் தரத்தை நிலைப்படுத்துவதுதான் மைய 
வங்கியின் இன்றியமையாத பணி என்று கிஷ் ( Kisch ) , எல்கின் 
( Elkin ) என்போர் குறிப்பிடுகின்றனர் . 

இப்படியாக , வீரா ஸ்மித் , பண வெளியீட்டுப் பணிக்கு 
முக்கியத்துவம் அளிக்கிறார் ; ஷா . கடன் கட்டுப்பாட்டிற்கும் , 
ஹாட்ரே , இறுதிநிலைக் 

ஈவோனுக்கும் , பன்னாட்டுத் 
தீர்வுகள் வங்கியின் விதி முறைகள் பணத் துறை மற்றும் 
கடனாக்கம் நெறிப்படுத்தப்படுவதற்கும் , கிஷ் மற்றும் எல்கின் 
பண மதிப்பு நிலைப்படுத்தப்படுவதற்கும் முக்கியத்துவம் அளிக் 
கின்றனர் . 

ஆனால் டி காக் சின் கருத்து மேற்கூறியவைகளின் கருத்து 
களினின்றும் பன்மடங்கு மேன்மையானதாகும் . மைய வங்கியின் 
முக்கியமான பணிகள் அனைத்தும் அடங்கிய விளக்கத்தை அவர் 
எடுத்துக் கூறுகிறார் . ஆனால் , அவரது இலக்கணம் 
மானதாக இல்லை எனக் கூறலாம் . ஒரு நாட்டின் பண , வங்கி 
அமைப்பின் உச்சியாக இருப்பது மைய வங்கியாகும் எனக் கூறி , 
மைய வங்கியின் பணிகளைக் கீழ்க்கண்டவாறு விளக்குகிறார் : 
( 1 ) வாணிபம் மற்றும் பொது மக்களின் தேவைக்கேற்பப் பண 

வாக்க முறையை நெறிப்படுத்துதல் ; இதற்காகப் பண 
வெளியீட்டின் முற்றுரிமையோ , நிறைகுறை முற்றுரி 

மையில் ஒரு பகுதியோ மைய வங்கிக்கு வழங்கப்படுதல் , 
( 2 ) அரசுக்காகப் பொது வங்கிப் பணிக்காயும் , முகமைப் 

பணிகளையும் மேற்கொள்குதல் ; 


சுருக்க 


அரசிடம் ஒரு தனித் தொடர்பு கொண்டுள்ளது . அரசின் வங்கியாக 
316 

மேல்நிலைப் பணவியல் 
( 3 ) வாணிய வங்கிகளின் ரொக்க இருப்பின் பாதுகாவலராக 

இருத்தல் ; 
( 4 ) நாட்டின் பன்னாட்டுப் பண இருப்பிற்குப் பாதுகாவலராக 

இருந்து மேலாண்மை செய்தல் ; 
( 5 ) வணிக வங்கிகள் , மாற்றுச் சீட்டுத் தரகர்கள் , வணி 

கர்கள் , பிற நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு மறுகழிவு 
வசதிகளைச் செய்து (rediscounting ) முன்பணம் அளித் 
தும் , பத்திரங்களுக்கு ஈடாகப் பணம் அளித்தும் உதவி 
செய்தல் ; வங்கிகளின் இறுதி நிலைக் கடன் ஈவோனாகப் 

பொறுப்பேற்றுக்கொள்ளல் ; 
( 6 ) வங்கிகளுக்கிடையே இருக்கின்ற பாக்கிகளைத் தீர்த்து 

வைத்தல் ; 
( 7 ) வாணிபத் தேவைகளுக்கேற்பவும் , அரசு பின்பற்றுகின்ற 

விரிவான பணக் கொள்கையைச் செயல்படுத்தும் நோக் 
கத்திற்கேற்பவும் கடனைக் கட்டுப்படுத்துதல் . 
டி காக் மேலும், நாட்டின் பண வங்கிக் கொள்கைக்கு ஏற்ற 
அளவில் மட்டுந்தான் , மைய வங்கி பொது மக்களோடு நேரடி 
யாகத் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றும் , சாதாரண வணிக 
வங்கியின் பணிகளான வைப்புகளைப் பொது மக்களிடமிருந்து 
பெறுவது , கடன் அளிப்பு வாடிக்கையாளர்களுக்குச் செய்வது 
போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறுகின்றார் .. 
மைய வங்கியின் பணிகள் 

வணிக வங்கிகளின் பணிகளினின்றும் மாறுபட்டது மைய 
வங்கியின் பணிகள் . முதலில் , மைய வங்கி , வணிக வங்கிகளைப் 
போல் அல்லாமல் , இலாப நோக்குடன் செயல்படுவதில்லை . 
பொது நலத் தொண்டு செய்வதை முன்னிட்டு மைய வங்கி 
தொடங்கப் பெற்றுள்ளது . இரண்டாவதாக , 

வங்கி , 


மைய 


மைய 


விளங்குவதால் , 

அரசு எண்ணியபோது 

ஓரளவுக்கு 
வங்கியின் செயற்பாடுகளில் கட்டுப்பாடு விதிக்கலாம் . மூன்றா 
வதாக , வங்கிகளுக்கு வங்கியாக விளங்குவதால் மைய வங்கி 
மக்களிடம் நேரடித் தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை . எந்த 
விதமான கட்டுப்பாட்டு முறைகளையும் 

வங்கிகளின் மூலமாக 
நடைமுறையாக்கலாம் . இனி , மைய வங்கியின் பணிகளை ஒவ் 
வொன்றாகக் காணலாம் . 


மைய வங்கி 


317 


பண வெளியீடு ( Note Issue ) 

அனைத்து நாடுகளிலுமே பண வெளியீடு செய்தல் மைய 
வங்கியின் முக்கியமான பணியாக அமைந்திருக்கின்றது . இது , 
பெரும்பாலும் , மைய வங்கியின் முற்றுரிமையாகவே 
கின்றது . நாட்டின் பண அளவும் , வணிக வங்கிகளின் கடனாக் 
கமும் பொருளாதாரத்திற்கு அச்சாணியாக விளங்குவதால் பண 
வெளியீட்டு உரிமை மைய வங்கித் தொடக்க காலத்திலிருந்தே 
அதன் முற்றுரிமையாக இருந்து வருகிறது .. 


இருக் 


வந்தன . 


முன்பு , சில நாடுகளில் அரசே காகிதச் 

காகிதச் செலாவணியை 
வெளியிட்டது. ஆனால் , தாள் பணத்தின் மதிப்புக் குறைந்த போது 
மக்களுக்கு அரசின் மீது இருந்த நம்பிக்கை குறையத் தொடங் 
கிற்று . இதனால் , அரசு , பணம் வெளியிடுகின்ற உரிமையை 
மீண்டும் வங்கிகளிடம் ஒப்படைக்கவும் , தாள்பணம் வெளியிடத் 
தனியான வங்கிகளை நிறுவவும் வேண்டியதாயிற்று . சில நாடு 
களில் பல வங்கிகளிடம் இப் பணி ஒப்படைக்கப்பட்டது . இதன் 
விளைவு என்ன வென்றால் பல வகையான தாள் பணம் புழக்கத்திற்கு 

பணத்துறையைக் கட்டுப்படுத்தவேண்டிய பிரச்சினை 
அரசுக்கு வலுவாயிற்று . அதனால் பற்பல நாடுகள் பல்வேறு 
சட்டங்களை இயற்றின . முடிவில் பண வெளியீட்டுரிமை மைய 
வங்கிக்கே அளிக்கப்பட்டது . 
சட்டப்படி நோக்கின் பண 

நோக்கின் பண வெளியீட்டுரிமை அரசிடமே 
இருத்தல் வேண்டும் . அப்போதுதான் பண அளிப்பிலும் , கடனாக் 
கத்திலும் நெறி காணமுடியும் . ஆனால் அரசு நேரடியாகத் தானே 
பணத்தை வெளியீடு செய்தால் , அவ் வெளியீடு ஓர் எல்லையில்லா 
மல் பெருகிக் கொண்டே போவதற்கு வாய்ப்பு உள்ளது . அப்படிப் 
பெருகினால் நாட்டிற்குக் கேடுதான் என்பதை யாவரும் அறிவர் . 
ஆகவே , பண வெளியீட்டு உரிமையை மைய வங்கியிடம் விட்டு 
வைப்பதே சாலச் சிறந்ததெனக் கூறப்படுகிறது . 


தாள் பண வெளியீட்டுரிமை மைய வங்கியிடம் மட்டுமே 
இருத்தல் வேண்டுமென்பதற்குச் சில காரணங்கள் கீழே கொடுக் 
கப்பட்டுள்ளன : 


( 1 ) வங்கிகளின் கடனாக்கமும் , கடன் விரிவாக்கமும் அவை 
களிடமுள்ள உபரி ரொக்க இருப்பைப் பொறுத்து இருக்கிறது . 
உபரி இருப்பு அதிகமானால் கடனாக்கமும் அதிகமாகும் ; அல்லது 
பிறப்பிக்கப் பெற்ற வைப்புகள் ( Derivative deposits ) கூடுதலாகும் . 
வங்கிகளின் கடன் அளவு கட்டுப்படுத்தப்பட வேண்டுமானால் 


கவங்கி 
318 

மேல் நிலைப் பணவியல் 
பண அளிப்பு நெறிப்படுத்தப்பட வேண்டும் . எனவே , பண வெளி 
யீட்டுரிமை மைய வங்கியிடம் இருத்தல் வேண்டும் . 

( 2 ) பண வெளியீடு ஒரு வங்கியிடம் மட்டுமிருந்தால் ஒரே 
வகையான பணம் வெளியிடப்பெறும் . ஒரே வகைப் பணம் புழக் 
கத்திலிருந்தால் , அரசு அதனைத் திறமையாகக் கட்டுப்படுத்தும் . 

( 3 ) தாள் பண வெளியீட்டுரிமை மைய வங்கியிடம் இருப் 
பதால் அதற்குத் தனிச் செல்வாக்கு ஏற்படுகிறது . அது வெளி 
யிடும் பணம் சட்டமுறைப் பணமான தால் மைய வங்கியின் மேல் 
மக்களுக்கு நல்ல நம்பிக்கை ஏற்படுகின்றது . இத்தகைய நம் 
பிக்கை நெருக்கடி காலங்களில் வங்கி முறையின் வெற்றிக்குப் 
பெருந்துணையாக இருக்கின்றது . 

( 4 ) பண வெளியீட்டினால் கிடைக்கின்ற இலாபம் அர 
சுக்குச் சேர்கின்றது . மைய வங்கி மட்டும் பணத்தை வெளி 
யிடுகின்றபோது , பண அளவைக் கட்டுப்படுத்துவதும் எளிதாக 
இருக்கின்றது . 

( 5 ) பண வெளியீட்டுரிமை மைய வங்கியிடம் இருந்தால் , 
பண வெளியீட்டில் ஏதேனும் முறைகேடான மற்றும் ஒழுங்கீனச் 
செயல்கள் ( Irregularitics and malpractices ) இருப்பின் , அவை 
களை அரசு மேற்பார்வையிட ஏதுவாக இருக்க முடியும் . 
அரசு வங்கி ( Bank of State ) 

அனைத்து நாடுகளிலும் மைய வங்கி அரசின் ஆலோசக 
ராகவும் , முகவராகவும் , வங்கியாளராகவும் பணிபுரிகின்றது . 
இப் பணிகளைப் பல வங்கிகள் முன்னரே அரசுக்குச் செய்திருக் 
கின்றன . முதன் முதலில் வங்கி என்ற சொல் உபயோகப்படுத்தப் 
பெற்ற இத்தாலியில் நிதி நிறுவனங்கள் ( Finance Companies )) 
இருந்ததாக ஆடம் ஸ்மித் ( Adam Smith ) குறிப்பிடுகின்றார் . 
அரசுக்காகக் கடன் பெறுவது , அளிப்பது போன்ற பணிகளை 
ந் நிறுவனங்கள் செய்திருக்கின்றன . ஆம்ஸ்டர்டாம் வங்கி 
( Bank of Amsterdam ) அரசு முகவராகப் பணியாற்றி வந்ததாக 
மார்ஷல் ( Marshall ) கூறுகிறார் . அரசுக்கு வங்கியாக இருக் 
களுக்கும் 

வேண்டிய கணக்குகளை வைத்துக் கொள்கின்றது . 
அரசுக்காகப் பணம் பெறுதல் , அரசு தரவேண்டிய பணத்திற் 
காக ரொக்கம் தருதல் , வங்கி வசதிகளை ஏற்படுத்தித் 

ஏற்படுத்தித் தருதல் 
ஆகிய பணிகளையும் செய்கின்றது . வரி வருவாயை அரசு எதிர் 
நோக்கி இருக்கும் வேளையில் , அரசுக்கு முன் பணம் கொடுத் 


மைய வங்கி 


319 


துதவுகின்றது . பொது மக்களிடமிருந்து அரசுக்காகக் 

கடன் 
வசூலித்துத் தருகின்றது . நெருக்கடி காலங்களிலும் , அவசர 
காலங்களிலும் தேவையான பணத்தை அரசுக்கு அளிக்கின்றது . 


மைய 


அரசின் பல்வேறு நிதி நடவடிக்கைகள் பணச்சந்தை நிலை 
களையும் , நாணயமாற்று விகிதத்தையும் , மைய வங்கியின் கடன் 
கொள்கைகளையும் பாதிப்பதால் அரசின் வங்கி 

நடவடிக்கை 
களை யெல்லாம் 

வங்கியே ஏற்பது சிறப்பாக இருக் 
கின்றது . அரசின் தாற்காலிகமான பண நெருக்கடியைத் தவிர்ப் 
பதற்காகக் குறுங்காலக் 

கடனை ( வழிவகைக் கடன்களை - 
Ways and means advances ) அவ்வப்போது மைய வங்கி அளிக் 
கின்றது . அரசு வெளியிடும் கருவூலச் சீட்டுகளைக் ( Treasury Bills ) 
கழிவு செய்து முன்பணம் அளிக்கின்றது . அரசுக்காக அரசின் 
பணக் கொள்கையைச் செயல்படுத்துகின்ற பணி 

பணி மைய வங்கி 
யிடமே இருக்கின்றது . நாட்டின் பொருளாதார நலனை முன்னிட்டு 
அரசுக்குத் தேவையான போது ஆலோசனை கூறுகின்றது . 


களை 


மைய 


உறுப்பு வங்கிகளின் ரொக்க இருப்புப் பாதுகாவலன் 

வங்கிகளின் வங்கியாக இருக்கும் மைய வங்கி வேறு பல 
பணிகளையும் செய்கின்றது . வணிக வங்கிகளின் ரொக்க இருப்பில் 
ஒரு பகுதியைச் காப்பாகத் தன்னிடம் மைய வங்கி வைத்திருக் 
கின்றது . தொடக்கத்தில் வழக்கத்தின் காரணமாகவும் , பின்னர்ச் 
சட்டத்தின் காரணமாகவும் அவ் வங்கிகள் மைய வங்கியிடம் 
பகுதி ரொக்கத்தைக் கொடுத்து வைத்திருக்கின்றன . ஒரு வங்கி 
தன்னிடம் கொடுத்து வைத்திருக்கும் ரொக்க இருப்பு அடிப் 
படையில் தான் அவ் வங்கி கொண்டு வரும் மாற்றுச் சீட்டு 
மறுகழிவு செய்து 

வங்கி பணம் அளிக்கின்றது . 
வங்கிகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவும் அமைகின்றது . 
மைய வங்கியின் ஆணைகளுக்கேற்பவும் , அறிவுரைகளுக் கேற் 
பவும் கொள்கைகளை ஏனைய வங்கிகள் பின்பற்றுகின்றன . நாட்டின் 
பணப் பொருளாதாரச் சூழ்நிலை ஒருங்கே நெறியாக அமை 
வதற்கு வணிக வங்கிகளிடம் உள்ள இருப்பில் ஒரு பகுதி மைய 
வங்கியிடம் இருப்பது பெருமளவுக்குத் துணை புரிகிறது . ரொக்கக் 
காப்பு வணிக வங்கிகளிடம் சிதறிய நிலையில் இருப்பதை விட 
அவை குவிந்த நிலையில் மைய வங்கியிடம் வைத்திருக்கப் பெறு 
வதால் நாட்டின் கடன் அமைப்பு முறை பெருமளவிலும் , நெகிழ் 
வுடையதாகவும் அமைகின்றது . மேலும் , ரொக்க இருப்பு 
குவிந்த நிலையில் 

மைய வங்கியிடம் இருந்தால் அது நாட்டின் 
வங்கி முறைக்கே ஒரு பக்க பலமாக இருக்கும் , நெருக்கடி 
காலங்களில் நாட்டின் நன்மைக்காக அந்த ரொக்கக் காப்புகளைப் 


320 


மேல்நிலைப் பணவியல் 


பயன்படுத்த ஏதுவாக இருக்கும் . வணிக வங்கிகளின் கடனள 
வைக் கட்டுப்படுத்த ரொக்க இருப்பு ஒரு கருவியாகப் பயன் 
படுத்தப்படுகின்றது . ரொக்க இருப்பு வீதத்தை மாற்றி , வணிக 
வங்கிகள் உண்டாக்குகின்ற கடன் அளவைக் கட்டுப்படுத்தலாம் . 


தாட்டின் அன்னியச் செலாவணி இருப்புப் பாதுகாவலன் ( Custodian of - 

Nation s Foreign Currency Reserves ) 

பண வெளியீட்டுப் பணியையும் , உறுப்பு வங்கிகளின் ரொக்க 
இருப்பை வைத்திருக்கும் பணியையும் மேற்கொண்டுள்ள மைய 
வங்கி அன்னியச் செலாவணி இருப்பிற்குப் பாதுகாவலனாகவும் 
இருப்பது அவசியமாகிறது . பணத்தின் புற மதிப்பை ( External 
value ) நிலைப்படுத்தவும் , செலுத்து நிலையில் பாதகமான சூழ்நிலை 
ஏற்படின் அதனைச் சமாளிக்கவும் , மைய வங்கியிடம் அன்னியச் 
செலாவணி இருப்பு இருக்க வேண்டியுள்ளது . பொன் திட்டம் 
கையாளப்பட்டபோது , பண வெளியீட்டிற்கு அடிப்படையாகப் 
பொன் இருப்பு , நாட்டில் வைக்கப்பட வேண்டும் . உலகப் 
போருக்குப் பின்னர் எல்லா நாடுகளிலுமே மைய வங்கிகள் பண 
வெளியீட்டிற்கு அடிப்படையாகப் பொன்னையும் அன்னியச் செலா 
வணியையும் இருப்பாகக் கொள்கின்றன . இவ் விதிப்படி பார்த் 
தால் அன்னியச் செலாவணியைக் கட்டாயமாக ஒரு மைய வங்கி 
வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது . ஆனால் தாள் பணம் 
வெளியிடுவதற்கு ஈடாக வைத்திருக்கின்ற பொன்னை யோ , அன் 
னியச் செலாவணியையோ வெளிநாட்டுக் கடனைத் தீர்க்க மைய 
வங்கி பயன்படுத்த இயலாதென்பதை அறிய வேண்டும் . 


இறுதி நிலைக் கடன் ஈவோன் ( Lender of the last resort ) 

இறுதிநிலைக் கடன் ஈவோன் என்ற சொற்களை 
வாக்கித் தந்த பெருமை வால்டர் பேகாட் ( Walter Bagehot ) 
என்பவரையே சாரும் . மைய 

மைய வங்கி இப் பணியையும் ஏற்றுக் 
கொள்ளும்படி வேண்டி முதன் முதலில் இங்கிலாந்து வங்கியில் 
அவர் இதனை புகுத்தினார் . எனவே , ஏனைய பணிகளுள் இறுதி 
நிலைக் கடன் ஈவோன் பணியையும் ஏற்றுக்கொண்டு நடை 
முறையாக்கிய முதல் வங்கி (உலகிலேயே ) இங்கிலாந்து வங்கி - 
யாகும் . வணிக வங்கிகள் , தங்கள் நிதி முழுவதையும் செலவு 
செய்து விட்டு வெளியிலிருந்து நிதி கிடைக்காதபோது , நெருக் 
கடி நேரங்களில் மைய வங்கியை அணுகுகின்றன . வணிக வங்கி 
கள் கழிவு செய்த உண்மையான வாணிக மாற்றுச் சீட்டுக் 
களையும் , அரசுப் பத்திரங்களையும் மைய வங்கி மறு கழிவு செய்து 
வணிக வங்கிகளுக்கு நிதி உதவி அளிக்கின்றது . 

. மறு கழிவு 


கின்றது . 


கின்றது . 


பட்டது . 
மைய வங்கி 

321 
செய்கின்ற பணி , மைய வங்கி தாள் பணத்தை வெளியிடுவ 
தோடும் , வணிக வங்கிகளின் ரொக்க இருப்பில் ஒரு பகுதியை 
வைத்திருப்பதோடும் மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருக் 

மைய வங்கி , தாள் பணம் வெளியிடும் முற்றுரிமை 
அல்லது எச்சமான முற்றுரிமை பெற்றிருப்பதால் , இக்கட்டான 
நேரங்களில் , வணிக வங்கிகளின் தேவைக்கேற்பப் பணத்தை 
அளிக்க முடியும் . மேலும் , வணிக வங்கிகளின் ரொக்கம் 
அதனிடம் உள்ளதால் கூடுதலான அளவுக்குக் கடன் அளிக்கவும் 
முடிகின்றது . நெருக்கடி காலத்தில் வணிக வங்கிகளுக்கு 
உதவ மைய வங்கி இருக்கின்றதென்ற உண்மை , பொது மக்க 
ளுக்கு வணிக வங்கிகளிடம் அதிகமான நம்பிக்கையை ஏற்படுத்து 
வங்கிகளின் தீர்வகம் ( Bankers Clearing House) : 

1854 - ல் இங்கிலாந்து வங்கியால் முதன் முதலில் இப்பணி 
மேற்கொள்ளப்பட்டது . எல்லா வங்கிகளும் 

எல்லா வங்கிகளும் இங்கிலாந்து வங்கி 
யில் கணக்குகள் வைத்திருக்கும் . வங்கிகளுக்கிடையே 

உள்ள 
கணக்குப் பாக்கிகள் கணக்கு ஏடுகளில் பதிவு செய்வதன் மூலம் 
தீர்க்கப்படும் திட்டம் அவ்வங்கியால் உருவாக்கப்பட்டது . 
பின்னர் , அத் திட்டம் மற்ற நாடுகளின் மைய வங்கிகளுக்குப் 
பரவியது . நாளடைவில் , வங்கிகளுக்கிடையே உள்ள கணக்குள் 
தீர்வகமான , மைய வங்கி மூலம் தீர்க்கப்படும் பணி மைய வங்கி 

எல்லா 
வங்கிகளும் மைய வங்கியிடம் ரொக்க இருப்பு வைத்திருக்கின்றன . 
இதனால் வங்கிகள் அவைகளுக்கிடையே தரவேண்டிய கடனை 
ரொக்கமாகத் தரவேண்டும் என்ற அவசியமில்லை . அவை . 
மைய வங்கியின்மேல் காசோலைகளைக் கொடுத்து , கொடுக்க 
வேண்டிய கடனைத் தீர்த்துக்கொள்ளலாம் . இதன் பயன் என்ன 
வென்றால் , வங்கிகளுக்கிடையில் கொடுக்கல் வாங்கல்கள் ரொக்க 
மின்றி நடைபெறுவதாகும் . மைய வங்கி நாடு முழுவதும் தீர் 
வகங்களை அமைத்திருக்கின்றது . பொதுவாக , அத் தீர்வகங்கள் 
இந்திய ஸ்டேட் வங்கியாகத்தானிருக்கும் . இத்தீர்வகங்களில் 
வங்கிகளின் சார்பாளர் ஒன்றுகூடி , ஒரு வங்கி மற்றைய வங்கி 
களிடமிருந்து பணம் பெறவேண்டிய காசோலைகளைக் கொடுத்தும் , 
பணம் தரவேண்டிய காசோலைகளைப் பெற்றும் கணக்கைத் தீர்த் 
துக்கொள்வர் . 


இந்த முறையால் - மைய வங்கி தீர்வக வசதியளிப்பதால் - 
வணிக வங்கிகள் குறைந்த அளவு ரொக்கத்தை வைத்துக் 

21 


கின்றன . 


பணவீக்கம் 
323 

மேல் நிலைப் பணவியல் 
கொண்டு தங்கள் தொழிலைச் சிறந்த முறையில் நடத்தி முடிக் 
கடன் கட்டுப்படுத்துநர் ( Controller of Credit ). 

கடன் அளவைக் கட்டுப்படுத்துவது மைய வங்கியின் தலை 
யாய பணிகளுள் ஒன்று என்று கூறலாம் . பண வெளியீட்டு உரிமை 
மைய வங்கியிடமே உள்ள தால் பணத்தின் அளிப்பை இலகுவாக 
அதனால் கட்டுப்படுத்த முடிகிறது . வணிக வங்கிகளுக்குப் 
பணத்தை உற்பத்தி 

உரிமை இல்லாவிட்டாலும் , 
பணத்தின் பணிகளைச் செய்யக்கூடிய கடன் பணத்தை உற்பத்தி 
செய்யமுடிகிறது . வங்கிகள் தாங்கள் பெறக்கூடிய 

முதனிலை 
வைப்புகளின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பெற்ற வைப்புகளை 
உண்டாக்க முடியும் . அதாவது , கடனாக்கம் செய்ய முடியும் . இக் 
கடன் தொகை காசோலை வடிவில் புழக்கத்தில் இருக்கின்றது . 
பணமாகப் புழங்கினாலும் , காசோலையாகப் புழங்கினாலும் 
நோக்கம் ஒன்று தானே ! எனவே , கடன் பணம் புழங்கப்படு 
வதற்கும் ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட வேண்டும் . அன்றேல் 
நாட்டில் பண அளிப்பு அதிகரித்துப் 
வங்கிகள் எப்படிக் கடனாக்கம் செய்தனவோ , அப்படியே கடன் 
குறைப்பும் செய்யலாம் . அந் நிலை உருவாயின் நாட்டில் பண 
வாட்டம் ஏற்படும் . ஒரு பொருளாதாரத்திற்குக் கடன் பெருக் 
கமோ , கடன் சுருக்கமோ உகந்ததல்ல . 

எனவே , கடனாக்கம் 
மிகையாகாமலும் , மிகவும் குறையாமலும் கட்டுப்படுத்த வேண்டி 
யது மைய வங்கியின் பணியாகும் . 


உலகின் பொன் திட்டம் நடைமுறையில் இருக்கும் 
வரை 
நாணய மாற்று வீதத்தை நிலைப்படுத்துதல் தான் கடன் கட்டுப் 
பாட்டிற்கான தலையான நோக்கமாகும் . பொன் திட்டம் கைவிடப் 
பட்டபின் , மாற்று வீதத்தை நிலைப்படுத்துதல் , விலை மட்டம் , 
பொருளாதார நடவடிக்கைகள் , மற்றும் வேலை வாய்ப்பு ஆகிய 
வற்றை 

நிலைப்படுத்துதல் கடன் அளவுக் கட்டுப்பாட்டின் 
நோக்கங்களாகும் . கடன் அளவைக் கட்டுப்படுத்தாமல் விலைகளை 
நிலைபேறாக்கம் செய்வதென்பது இயலாததொன்றாகும் . கடனைக் 
கட்டுப்படுத்துவதும் , சீராக்குவதும் மைய வங்கியின் முதன்மைப் 
பணியெனப் பெரும்பாலான பொருளியலறிஞர்களும் , வங்கியர் 
களும் ஏற்றுக்கொள்கின்றனர் . இந்தப் பணி மைய வங்கியின் 
கொள்கைபற்றிய மிகவும் முக்கியமான கேள்வியை உள்ளடக்கிக் 
கொண்டிருக்கின்றது . இதன் மூலமாகத்தான் செயல் முறையில் 
மற்றைய எல்லாப் பணிகளும் இணைக்கப்படுகின்றன . இதன் 


மைய வங்கி 


323 


மூலமாகவே பொது நோக்கிற்குப் பணி செய்ய இயல்கின்றது 
என்று டிகாக் கூறுகின்றார் . 


1 


வங்கிகளின் வங்கி என்ற முறையிலும் , நாட்டின் நலம் 
பேணும் அரசின் வங்கி என்ற முறையிலும் கடன் அளவைக் 
கட்டுப்படுத்த வங்கிக் கடனைக் கட்டுப்படுத்துவது மைய வங்கி 
யின் கடமையாக இருக்கின்றது . 


கடன் கட்டுப்பாட்டு முறைகள் ( Methods of Credit Control ) : 

வணிக வங்கிகளின் கடனளவைக் கட்டுப்படுத்த பல முறை 
-கள் கையாளப்படுகின்றன . வங்கி வீதம் அல்லது கழிவு வீதக் 
கொள்கை மற்றும் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் போன்ற 
முறைகள் மறைமுகமானவையும் , மரபு வழியானவையுமாகும் . 
கடன் பங்கீட்டு முறை போன்றவை நேர்முகமான வையாகும் . 
டிகாக் கீழ்க்கண்ட ஒன்பது முறைகளைக் குறிப்பிடுகின்றார் : 


( 1 ) கடன் விரிவாக்கம் அல்லது கடன் ஒடுக்கம் ஊக்குவிப் 
பதற்காகவும் , பொதுவாக , பணத்தின் அளவு வீதத்தை அதிகரிப் 
பதற்காகவும் அல்லது குறைப்பதற்காகவும் , கழிவு மற்றும் வட்டி 
வீதங்களை உயர்த்துதல் அல்லது குறைத்தல் ; 


( 2 ) சந்தையில் கூடுதலான பணம் அளிப்பதற்கோ , 
சந்தையிலிருந்து எடுப்பதற்கோ , வெளிச்சந்தையில் பிணை 
யங்கள் அல்லது மாற்றுச் சீட்டுகளை வாங்குதல் அல்லது விற்றல் , 
அதாவது , வெளிச்சந்தை நடவடிக்கையின் மூலம் , கடனை விரி 
வாக்குதல் அல்லது சுருக்குதல் ; 


( 3 ) கழிவு மற்றும் வட்டி வீதங்களுக்குத் துணையாகவோ 
பதிலியாகவோ ( alternative ) கடன் பங்கீட்டு முறை கையாளப் 
படுதல் ; 

( 4 ) கடன் பங்கீடு செய்வதிலும் , கடனளவுக் கட்டுப் 
பாட்டினை மேற்கொள்ளுவதிலும் மைய வங்கிக்கு உதவுமாறு , 
மற்ற வங்கிகளையோ , நிதி நிறுவனங்களையோ அதனதன் கடன் 
அளிப்பு மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளைக் கட்டுப்படுத்திக் 
கொள்ளுமாறு ஆணையிடுதல் , அல்லது தவறு செய்யும் வங்கி 
அல்லது நிதி நிறுவனத்தின் மேல் வலுக்கட்டாயமாக நேரடி நட 
வடிக்கை ( Direct Action ) எடுத்தல் ; 


( 5 ) மைய வங்கியின் கடன் ஆக்கம் , கடன் சுருக்கம் 
செய்யும் சக்திக்கு மற்றுமொரு வழியான மைய வங்கியிடம் 


- . 
324 

மேல் நிலைப் பணவியல் 
உள்ள வணிக வங்கிகளின் ரொக்க இருப்பு வீதத்தைக் குறைத்தல் 
அல்லது கூட்டுதல் ; 

( 6 ) பொதுத் தொழில் நோக்கத்திற்காக வணிக 
களின் கடன் அளிப்புச் செய்வதை வரையறை செய்வதற்காக 
ஒரு குறிப்பிட்ட அளவு அரசுப் பிணையங்களும் , ஏனைய குறிப் 
பிடப்பட்ட சொத்துக்களும் அவ்வங்கிகளிடம் காப்பாக இருத்தல் 
வேண்டுமென நிபந்தனையிடல் ; 

( 7 ) நுகர்வோர் படன் தொகையை நேரடியாகக் கட்டுப் 
படுத்த , நுகர்வோர் தவணை முறையில் கடனுக்குப் பொருளை 
வாங்கி அக்கடனைத் திருப்பிச் செலுத்துவதற்கான நிபந்தனை 
களைக் கடுமையாக்கி நெறிப்படுத்துதல் ; 

( 8 ) பிணையச் சந்தையில் பயன்படுத்திய கடன் அளவை 
நேரடியாகக் கட்டுப்படுத்த பங்கு மாற்றுச் சந்தைப் பிணையங் 
களை வாங்குவதிலுள்ள வரம்புத் தேவைகளைக் ( Margin . 
requirements ) குறித்தல் ; 

( 9 ) தேவையான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக. 
அறிவுரையும் , விளம்பரமும் செய்தல் . 

துவரை குறிப்பிட்ட முறைகள் ஒவ்வொன்றைப்பற்றியும் 
இனி விளக்கமாக ஆய்வு செய்வோம் . 
கடன் அளவுக் கட்டுப்பாட்டு முறைகள் ( Quantitative Credit 

Control Methods ) : 
( I ) வங்கி வீத (அல்லது கழிவு வீதக் ) கொள்கை : ( Bank Rate: 

or Discount Rate policy ): 
தொடக்க காலத்திலிருந்தே வங்கி வீதக் கொள்கை மைய 
வங்கிகளின் கருவியாக விளங்குகிறது . வங்கி வீதத்தை மாற்று 
வதன் மூலம் கடன் அளவை மறைமுகமாக மைய வங்கி கட்டுப் 
படுத்துகிறது . வங்கி வீதம் மாறினால் வட்டி வீதமும் மாறுகிறது . 
கடன்களையும் முதலீட்டையும் நிர்ணயிப்பது வட்டியேயாகும் . 
முதலில் இங்கிலாந்து வங்கியால் பயன்படுத்தப்பட்டது . 

‘ வங்கி வீதம் என்பது , தகுதியான மாற்றுச் சீட்டுகளை 
மறு கழிவு செய்வதற்கும் , தக்க கடன் பத்திரங்களின் மீது முன் 
பணம் கொடுப்பதற்கும் மைய வங்கி 

கையாளுகின்ற வீதம் 
ஆகும் . இவ் வங்கி வீதம் அலுவலக அடிப்படையில் மிகவும் 
குறைந்த வீதமாக இருக்கும் . இதற்கும் குறைந்த வீதத்தில் 


மைய வங்கி 


325 


வேறு எங்கும் வணிக வங்கிகள் பணம் பெற முடியாது . ‘ வங்கி 
வீதம் , கழிவு வீதம் ( Discount Rate ) எனவும் அழைக்கப் 
படுகிறது . பணச்சந்தை மூலமாக நேரிடையாகவோ , மறைமுக 
மாகவோ எடுத்துச் செல்லப்பட்ட வணிக வங்கிகளின் தகுதி 
யான மாற்றுச் சீட்டுகளும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிணையங் 
களும் மைய வங்கியால் மறுகழிவு செய்யப்பெற்று வணிக வங்கி 
களுக்குக் கடன் உதவி அளிக்கப்படுகின்றது . வங்கி வீதம் 
உயர்த்தப்பட்டால் வணிக வங்கிகள் அதிகமான செலவில் கடன் 
பெறவேண்டிய நிலை ஏற்படுகிறது . இதன் விளை வாக , பணச் 
சந்தையிலும் வட்டி வீதம் அதிகமாகிறது . கடன் வாங்குவோர் 
கடன் தொகையைக் குறைப்பர் . அல்லது கடன் வாங்குவதை 
நிறுத்திவிடுவர் . சில வகையான மாற்றுச் சீட்டுகளை மறு கழிவு 
செய்வதற்கு மைய வங்கி மறுத்துவிடலாம் . இப்படிச் செய்வ 
தால் கடன் அளிப்பு அதிகமாகிறது . பொருளாதாரத்தில் வீக்க 
நிலை இருக்கும் போது வங்கி வீதம் உயர்த்தப்பட்டது போல் , மந்த 
காலத்தில் வங்கி 

முறையை ஊக்குவிப்பதற்காக வங்கி 
குறைக்கப்படுகின்றது . அதாவது , அங்கீகரிக்கப்பட்ட 
மாற்றுச் சீட்டுகளை வெகு இலகுவாக மறுகழிவு செய்து வணிக 
வங்கிகள் கடன் பெறுதலைத் தாராளப்படுத்துதலாகும் . மைய 
வங்கி , வங்கி வீதத்தை உயர்த்தினால் அபாய அறிவிப்பைக் 
குறிக்கும் ; மாறாக , குறைத்தால் நல்வழி யைக் குறிக்கும் . 


வீதம் 


வரையறைகள் : 

வங்கி வீதம் கூட்டி , குறைக்கப்பட்டால் பணத்துறையில் 
ஏற்படுகின்ற விளைவுகள் எல்லாக் காலங்களிலும் எதிர்பார்த்த 
படி இருக்காது . கீழ்க்கண்ட சூழ்நிலைகளில் வங்கி வீதம் திறனற் 
றிருக்கும் . 


முதலாவதாக , 

வணிக வங்கிகளிடம் நிதி மிகையான 
அளவுக்கு இருந்தால் , வங்கிவீத மாற்றத்தால் எதிர்பார்க்கின்ற 
பலன் கிடைக்காது . வங்கிகளிடம் ரொக்க இருப்பு அதிகமாக 
இருக்குமானால் , மைய வங்கியிடமிருந்து கடன் பெற வேண்டிய 
அவசியமில்லை . இந்நிலையில் வங்கி வீதத்தை உயர்த்தினால் 
கடன் விரிவாக்க அளவு பாதிக்கப்போவதில்லை . வீக்க 

வீக்க நிலை 
கட்டுப்படுத்தாமற்போகலாம் . 


இரண்டாவதாக , வங்கிவீதக் கொள்கை வெற்றி பெறுவது , 
வங்கி வீதத்திற்கும் வட்டி வீதத்திற்கும் உள்ள தொடர்பைப் 
பொறுத்து இருக்கிறது . உறவு நெருக்கமாக இருந்தால் கொள்கை 
நிறைவேறும் . வங்கி வீதத்தைக் கூட்டியபோது வணிக வங்கிகள் 


326 


மேல் நிலைப் பணவியல் 


வேறு இடங்களிலிருந்து பழைய வட்டி வீதத்திற்கே கடன் 
பெற்றால் , 

வங்கியின் நோக்கம் வெற்றியடையாது .. 
எனவே , இச் சூழ்நிலைகளில் வங்கி வீதம் ஆற்றலற்றதாக இருக் 


கிறது . 


மூன்றாவதாக , வட்டிவீத மாறுதல்களால் நாட்டின் சேமிப்பு 
முதலீடு - பாதிக்கப்படுகின்ற நிலையிலிருந்தால்தான் வங்கி வீதம் 
பலன் அளிக்கும் . வாணிபத்தில் மிகையான இலாபம் கிடைக் 
கின்ற சூழ்நிலை இருந்தால் , வங்கிவீதம் உயர்ந்தாலும் முதலீடு 
குறையாது . வங்கிவீத உயர்வால் கடன் செலவு கூடும் என் 
பதில் ஐயமில்லை . ஆனால் , அச் செலவு உற்பத்திச் செலவுகளோடு 
சேர்க்கப்பட்டு நுகர்வோர் ஏற்கும்படி செய்யப்படுகிறது . மேலும் , 
வணிகர்கள் பொருள்களை இருப்பு வைப்பதை வட்டிவீதத்தின் 
அளவைக்கொண்டு முடிவு செய்யாமல் , எதிர்கால வாணி 
நிலையை ஒட்டியே முடிவு செய்கின்றனர் . இதே கருத்து ரேட் 
கிளிப் குழுவினரால் ( Radcliffe committee ) வெளியிடப்பட்டது 
கவனிக்கத்தக்கதாகும் . 


நான்காவதாக , தகுதியான பிணையங்கள் மறுகழிவு செய்வ 
தற்கு இருந்தால்தான் வங்கிவீதத்தால் எதிர்பார்க்கின்ற பலன் 
கிடைக்கும் . அவை இல்லாவிட்டால் வங்கிவீதத்தால் எவ்வித . 
நன்மையும் கிடைக்காது . 


ஐந்தாவதாக , பொருளாதார வீக்கத்தை வேண்டுமானால் 
கடனளவுக் கட்டுப்பாட்டின் மூலம் தணிக்கலாம் . ஆனால் , வாட் 
டத்திலிருந்து ( வங்கிவீதத்தைக் குறைப்பதன் மூலம்) பொருளா 
தாரத்தை மீட்சியுறச் செய்வதென்பது கேள்விக்குறியாகத்தான் 
இருக்கும் . 


ஆறாவதாக , பணச்சந்தை நன்கு வளர்ந்திருந்தால் தான் 
வங்கிவீதத்திற்கும் 

ஏனைய 

வட்டி வீதங்களுக்கும் தொடர்பு 
ஏற்படும் . 


ஏழாவதாக , மைய வங்கியின் கொள்கைகளுக்கேற்ப வணிக 
வங்கிகள் ஒத்துழைத்தால் தான் , வங்கிவீதக் கொள்கை வெற்றி 
நடை போடும் . 


2. வெளிச்சந்தை நடவடிக்கைகள் ( Open Market Operations ) : 

சுடன் கட்டுப்பாட்டு முறைகளில் மற்றுமொரு பழமையான 
முறை வெளிச்சந்தை 

நடவடிக்கைகளாகும் வங்கிவீதக் 
கொள்கை பலவகையான வரையறைகளுக்குட்பட்டுச் செயலாற்று 


மைய வங்கி 


327 


கின்றது . 


- 


எனவே , மாற்றாக வேறு ஒரு முறையைப்பற்றியும் - 
வெளிச்சந்தை நடவடிக்கைகள் - அறியவேண்டியுள்ளது . அதன் 
கோட்பாட்டைக் கீழ்க்கண்டபடி விவரிக்கலாம் ; பூரிப்புக் காலத் 
தில் - பொருளாதாரக் கட்டுக்கோப்பிற்குக் குந்தகம் விளைவிக்கும் 
காலம் --மைய வங்கி தன்னிடமுள்ள தகுதியான பிணையங்களைச் 
சந்தையில் விற்றுப் பணத்தைப் பெறும் . அப்படிச் செய்வதால் 
நாட்டில் பணப்புழக்கம் குறையும் .. அப்பிணையங்களை வாங்கு 
நர்கள் - வணிக 

வங்கிகள் அல்லது தனிநபர்கள் வணிக 
வங்கிகளில் கணக்குகள் வைத்திருக்கும் வைப்புகளின் மேல் 
காசோைைய விடுத்து மைய வங்கியிடம் அளிப்பர் . வணிக 
வங்கிகள் மைய வங்கியிடம் ரொக்க இருப்பு வைத்திருப்பதால் , 
காசோலைக்குரிய பணம் கழிக்கப்பட்டு ரொக்க இருப்பு குறைக்கப் 
படும் . இப்படியாக , உறுப்பு வங்கிகளின் ரொக்க இருப்பு மைய 
வங்கியிடம் குறையும் . ரொக்க இருப்புக் குறைந்தால் 

கடன் 
அளிப்பும் , கடன் ஆக்கமும் குறையும் . அதேபோல , புதிதாகக் 
கடன் அளிப்புச் செய்வதும் நிறுத்தப்படும் . இதனால் முதலீடு 
நாட்டில் குறையும் ; முதலீடு குறைந்தால் உற்பத்தி பாதிக்கப் 
படும் . பூரிப்புக்குக் குந்தகம் விளைவிக்கப்படும் . 


நாட்டில் மந்த நிலையை எதிர்த்துப் போராடுவதற்காக மைய 
வங்கி காசோலையை விடுத்துத் தகுந்த பிணையங்களைச் சந்தையில் 
வாங்கத் தொடங்குகிறது . காசோலையைப் பெற்ற நபர்கள் 
தங்கள் வங்கிகளின் வைப்புக் கணக்குகளில் அவைகளை அளிப்பர் . 
பின்னர் , தாமாகவே மைய வங்கியிலுள்ள வணிக வங்கிகளின் 
கணக்குகள் கூடும் . இதன் அடிப்படையில் கடனாக்கம் அதிக 
மாகச் செய்யமுடியும் . அப்படியென்றால் , முதலீடு பெருகும் ; 
வேலைவாய்ப்பு மிகுதியாகும் ; உற்பத்தி கூடுதலாகும் ; விலை 
மட்டமும் உயரும் . இப்படியாக , பிணையங்களை மைய வங்கி வாங்கி 
விற்பதன் மூலம் வணிக வங்கிகளின் கடனாக்கச் சக்தி வரையறுக் 
கப்படுகிறது . இறுதியில் , நாட்டின் பொருளாதார நிலை நெறிப் 
படுத்தப்படுகிறது . வெளி அங்காடி நடவடிக்கைகள் சமுதாயத் 
தில் புழக்கத்திலுள்ள பண அளவைக் கூட்டுவதையோ குறைப் 
பதையோ போன்று , 

பிணையங்களின் வீலைகளைப் பாதித்து , 
அதன் மூலமாக வட்டிவீதத்தையும் பாதிப்பதைக் காணலாம் . 


வரையறைகள் : 

வெளி அங்காடி நட வடிக்கைகள் வெற்றி தேடித் தருவ 
தற்குக் கீழ்க்கண்ட சூழ்நிலைகள் இருந்தாகவேண்டும் : 

( ! ) வெளி ஆங்காடி நடவடிக்கைகளால் பயன் கிடைக்க 
வேண்டுமென்றால் வணிக வங்கிகளிடம் ரொக்க இருப்பு அதிக 


328 


மேல் நிலைப் பணவியல் 


மாகும்போது கடன் அளிப்பும் அதிகமாக வேண்டும் . அதே 
போல் , ரொக்க இருப்பு குறைகின்றபோது கடன் அளவும் 
குறைய வேண்டும் . ஆனால் , நடைமுறையில் இச் செயல் நடை 
பெறுமா என்றால் , ஐயந்தான் ? ஏனென்றால் , கடன் விரிவாக்க மும் , 
கடன் சுருக்கமும் வணிகர்களின் விருப்பத்தைப் பொறுத்தும் , 
வியாபாரச் சூழ்நிலைகளை ஒட்டியும் அமைகின்றன . வங்கிகளிடம் 
கடன் அளிப்பு மலிவாகவும் , இலகுவாகவும் கிடைக்கிறதென்பதற் 
காக முதலீடு செய்வோர் கடன் பெற முன் வருவர் எனக் கூற 
முடியாது . 


( 2 ) ( விலைகள் குறைந்து செல்லும் ) மந்த காலத்தில் வணிக 
வங்கிக களிடமிருந்து பத்திரங்களை மைய வங்கி வாங்கும்போது 
ரொக்க இருப்பு அவைகளிடம் கூடும் . ரொக்க இருப்பு மிகை 
யாக இருந்தாலும் , மந்த காலம் நிலவுவதால் , வணிக வங்கிகள் 
கடன் விரிவாக்கம் செய்வதற்குத் தயங்கும் . வைப்பாளர்களின் 
கணக்குகளுக்கு வணிக வங்கிகள் பாதுகாவலனாக இருப்பதால் , 
மைய வங்கியும் வணிக வங்கிகளைக் கடன் விரிவாக்கம் செய்யும் படி 
ஆணையிட முடியாது . மேலும் , மந்த காலத்தில் எவரும் கடன் 
பெறுவதற்கு வங்கிகளை அணுகமாட்டார்கள் . மைய வங்கி கூடு 
தலான அளவுக்கு ரொக்கத்தை வெளியே விட்டாலும் கடன் 
பெருகாது என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு கூறலாம் . 1932 , 
சூனுக்கும் , 1933 , சூனுக்கும் இடையில் இங்கிலாந்தில் தீர்வு 
வங்கிகளின் ( Clearing Banks ) மொத்த வைப்புகள் £ 214 மில்லி 
யன் கூடிய போது , கடன்களும் முன்பணங்களும் £ 77 மில்லியன் 
குறைந்தன . எனவே , மந்த காலத்தில் வெளி அங்காடி நடவடிக் 
கைகளால் எதிர்பார்த்த பயன் கிடைக்காது எனக் கூறலாம் . 


( 3 ) மைய வங்கி பிணையங்களை வாங்கி விற்கக்கூடிய 
அளவுக்குப் பரந்த அளவில் சந்தை இருத்தல் வேண்டும் . 
அன்றேல் வெளிச்சந்தை 

நடவடிக்கைகள் 

எதிர்நோக்கும் 
விளைவுகளைத் தாரா . மேலும் , மைய வங்கியிடம் போதுமான 
அளவில் ரொக்கமும் , பிணையங்களும் இருத்தல் வேண்டும் . 
தொகுப்பைச் சேர்ந்த பிணையங்களை மட்டும் வாங்கவோ 
விற்கவோ செய்யாமல் , பல வகையான பிணையங்களையும் வாங்கி 
விற்றால் தான் மிகுதியான பலன் கிடைக்கும் . 


ஒரே 


( 4 ) வெளிச்சந்தை நடவடிக்கைகளால் 

நேரடியாகச் 
சமூதாயத்திலுள்ள பணத்தின் மொத்த அளவும் , வங்கிகளின் 
ரொக்க அளவும் மாறுபடவேண்டும் அப்படி மாறாமல் , மைய 
வங்கி கூட்டுகின்ற புணம் வெளியேறிவிட்டாலோ , குறைகின்ற 


1 . 


. 
காப்பாற்ற 
மைய வங்கி 

329 
பணம் வேறு வழியில் ஈடு செய்யப்பட்டுவிட்டாலோ வெளிச் 
சந்தை நடவடிக்கைகளால் நல்ல விளைவுகள் இரா . 
வெளிச்சந்தை 

நடவடிக்கைகள் சில வரையறைகளுக்குட் 
பட்டு இயங்குவதால் கடன் அளவைக் கட்டுப்படுத்துவதில் 
அதன் முக்கியத்துவம் நடைமுறையில் குறைகின்றது எனக் கூற 
பலாம் . 

தற்காலத்திய ஆய்வுகளிலிருந்து அறிவதென்ன 
வென்றால் , வாணிபச் சுழலுக்குக் ( Business cycle ) கடன் விரிவாக் 
கமோ , சுருக்கமோ தலையான காரணங்கள் அல்ல என்றும் , 
அவைகள் துணைக்காரணங்கள் தாம் 
எனவே , வியாபார நடவடிக்கைகளைக் கட்டுப்படுத்துவதற்கு 
வேறு ஏதேனும் நேரடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமே 
தவிர வெளிச்சந்தை நடவடிக்கைகளை நம்பி இருத்தல் கூடாது . 
ஆனால் , நாட்டில் வட்டி வீதத்தை நிர்ணயம் செய்வதற்கும் , 
பணச்சந்தையில் அரசுப் பிணையங்களின் விலையை நிர்ணயம் 
செய்வதற்கும் வேண்டுமானால் வெளிச்சந்தை நடவடிக்கைகளைப் 
பயன்படுத்தலாம் . பருவ காலங்களில் பணப்பற்றாக் குறை 
ஏற்படுகின்றபோது 

முறை பயன்படுத்தப்படுகின்றது . 
வேளாண்மை நாடுகளில் வேளாண்மை நடவடிக்கைகள் அதிக 
மாகும்போது பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் . அச் சூழ்நிலை 
களில் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் பெரிதும் உறுதுணை செய் 
கின்றன . வங்கி வீதத்திற்கு இது துணை செய்கின்ற வழி முறை 
யாக விளங்குகிறது . 
( 3 ) ரொக்க இருப்பு வீத மாறுதல் ( Variation of Cash reserve Ratio ) : 

வங்கி வீதக் கொள்கையும் , வெளிச்சந்தை நடவடிக்கை 
களும் விளைபயன் அளிப்பதற்கு உறுதுணையாக விளங்குவது 
ரொக்க இருப்பு முறையாகும் . தற்பொழுது ஒவ்வொரு வணிக 
வங்கியும் மைய வங்கியிடம் 

வங்கியிடம் அதன தன் மொத்த வைப்புகளில் 
ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சட்டப்படியோ , மரபுவழிப்படியோ 
இருப்பாக வைத்தல் வேண்டும் . இத்தகைய ரொக்க இருப்பை 
முதலில் ஏற்படுத்தியதன் முக்கிய நோக்கம் , வங்கிகளின் நீர்மைத் 
தன்மையைக் 
பின்னர் , இந்த ரொக்க இருப்பு வீதத்தில் மாறுதல்களை ஏற்படுத்து 
வதன் மூலம் , 

வங்கி மற்ற வங்கிகளின் கடனளிக்கும் 
சக்தியைக் கட்டுப்படுத்தத் தொடங்கிற்று . எடுத்துக்காட்டாக , 
நாட்டில் வங்கி வைப்புகள் மிகையாக இருந்து அவைகளைக் 
கட்டுப்படுத்த மைய வங்கி எண்ணினால் , வணிக வங்கிகளின் 
ரொக்க இருப்பு வீழத்தை உயர்த்தும் . இதன் விளைவு என்ன 
வென்றால் , வணிக வங்கிகளிடம் உபரி ரொக்க இருப்பு குறையும் . 


இம் 


Iol 


. 


மைய 


330 


மேல் நிலைப் பணவியல் 


முன்னர் போலவே மொத்த , வைப்புகளின் தொகையை 
வைத்திருக்க வேண்டுமானால் கூடுதலான ரொக்கத்தை மைய 
வங்கிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் , அல்லது கடன்களை வசூல் 
செய்து மொத்த வைப்புகளின் தொகையைக் குறைக்கவேண்டும் . 
இப்படியாகக் கடன் அளவு குறைக்கப்படுகிறது . இச் செயற் 
பாட்டிற்கு மாறாக , ரொக்க இருப்பு வீதம் குறைக்கப்பட்டால் 
கடன் அளவு பெருகும் . 


வணிக வங்கிகளின் குறும அளவு ( சட்ட முறை ) ரொக்க , 
இருப்பு வீதமுறை முதன் முதலில் அமெரிக்காவில் , 1933 - ல் , 
அறிமுகப்படுத்தப்பட்டது . கெடுதல் விளைவிக்கக்கூடிய அள. 
வுக்குக் கடன் விரிவாக்கமோ , கடன் சுருக்கமோ செய்யப்படு 
வதைத் தவிர்ப்பதற்காக உறுப்பு வங்கிகளின் ரொக்க இருப்பு 
வீதத்தை மாற்றுமளவுக்குக் கூட்டரசுக் காப்பு 

முறையின் 
( Federal Reserve System ) ஆளுநர்களுக்கு அதிகாரம் வழங்கப் 
பட்டது . ரொக்க இருப்பு வீதத்தை மாற்றுவதற்காக வழங்கப் 
பட்ட அதிகாரம் பணச்சந்தையை நெறிப்படுத்துவதற்கு மற்று 
மொரு கருவியாக விளங்கியது . அமெரிக்காவில் 1936 , ஆகஸ்டுத் 
திங்களில் 

முதன்முறையாக அவ்வதிகாரம் கையாளப்பட்ட 
போது , மிகையான அளவு கடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட தைத் 
தொடர்ந்து ரொக்க இருப்பு வீதம் 50 சதவீதம் உயர்த்தப் 


பட்டது . 


வரையறைகள் : 
இம் முறையிலும் சில குறைகள் 

உள்ளன . 

அவை கீழ் 
வருமாறு : 

மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை மாற்றுகின்ற 
போது , வணிக வங்கிகள் எந்த அளவுக்கு மைய 

வங்கிக்கு 
ஒத்துழைப்பு அளிக்கின்றது என்பதைப் பொறுத்துத்தான் விளை 
பயன் எதிர்நோக்க முடியும் . எடுத்துக்காட்டாக , வீக்க நிலையைக் 
கட்டுப்படுத்த ரொக்க இருப்பு வீதம் உயர்த்தப்படும் போது , 
வணிக வங்கிகள் அவைகளின் சொந்த நிதியைக்கொண்டு கடன் 
ஆக்கம் வழக்கம் போல் செய்தால் எதிர்நோக்கிய பலன் கிடைக் 
காமல் போகும் . இதே நிலை மந்த காலத்திலும் ஏற்படலாம் . 
( 2 } ரொக்க இருப்பு வீதம் அடிக்கடி 

அடிக்கடி மாற்றப்படுவதை 
வணிக வங்கிகள் , பொதுவாக , விரும்புவதில்லையாதலால் அம் 
முறை ஒரு சிறந்ததெனக் கூற முடியாது 

( 3 ) இம் முறையால் கடன் அளவில் ஒரு நெகிழ்ச்சியைக் 
காண முடிவதில்லை . வணிக வங்கிகளின் கடன் விரிவாக்கச் 


மைய வங்கி 


331 


சுதந்திரம் குறைகின் றதெனக் கூறலாம் . எந்த நேரத்திலும் 
ரொக்க இருப்பு வீதம் உயருமென்று எதிர்பார்க்கப்படுவதால் 
வணிக வங்கிகள் தேவைக்கு மேலாகவே ரொக்க இருப்பு வைத் 
திருக்க வேண்டியிருக்கிறது . 


கடன் தன்மைக் கட்டுப்பாட்டு முறைகள் 

Control Methods ) : 


( Qualitative Credit - 


( 4 ) கடன் பங்கீடு ( Rationing of Credit ) 

கடன் அளவைக் கட்டுப்படுத்துவதற்காக இங்கிலாந்து 
வங்கியால் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் கடன் 
பங்கீட்டு முறை கையாளப்பட்டது . வணிக வங்கிகளால் கடன் 
அளிப்புச் செய்கின்ற நோக்கங்களைக் கட்டுப்படுத்தி நெறிப் 
படுத்தும் முறைதான் கடன் பங்கீட்டு முறையாகும் . அம்முறை 
இரண்டு பொருள்களை அடக்கியுள்ளது . ஒன்று , ஒவ்வொருவணிக 
வங்கியும் எந்த அளவு வரைக்கும் கடன் அளிப்புச் செய்யமுடியும் 
என மைய வங்கி வரையறை செய்வது . இதற்கு மா றுந்துறை 
உச்ச வரம்புகள் { Variable portfolio ceilings ) எனப் பெயர் . 
மற்றொன்று , 

வணிக வங்கியின் மொத்தச் சொத்துகளுக்கு 
எவ்வளவு மூலதனம் இருக்க வேண்டுமென்ற வீதத்தை மைய 
வங்கி நிர்ணயிப்பது . இதற்கு மாறும் மூலதனச் சொத்துகள் 
வீதம் ( Variable capital assets ratio ) எனப் பெயர் . 


முதல் உலகப் போருக்குப் பின்னர்தான் கடன் பங்கீட்டு 
முறை தீவிரமாக இங்கிலாந்து , ஜெர்மெனி , ருஷ்யா போன்ற 
நாடுகளால் கையாளப்பட்டது . ஜெர்மெனியில் 1931 - ல் - பல 
வங்கிகள் கலைக்கப்படுவதைத் தவிர்ப்பதற்காக ரிஷ் வங்கி 
( Reichs Bank ) கடன் ஒதுக்களவு ( Credit Quotas ) முறையை 
அமுலாக்கியது . ” கடன் தேவை மிசதியாகக் கோரப்பட்டதால் 
இருக்கக்கூடிய நிதியை எல்லா வங்கிகளுக்கும் ருஷ்ய ஸ்டேட் 
வங்கி ( State Bank of Russia ) பங்கீடு செய்து அளித்தது . 


( 5 ) நேரடி நடவடிக்கை ( Direct Action ) 

வணிக வங்கிகள் கடன் அளிப்புச் செய்வதில் மைய வங்கி 
நேரிடையாகத் தலையிடுகின்றது . வங்கி வீதக் கொள்கைக்கும் , 
வெளிச்சந்தை 

நடவடிக்கைகளுக்கும் மாற்றுச் சாதனமாக 
இம்முறை அமைந்திருக்கின்றது . 

வணிக வங்கிகள் சில துறை 
களுக்குக் கடன் கொடுப்பதை மைய வங்கி தடை செய்கின்றது . 
இதேபோல் , ஒரு வங்கி கட்டுப்பாடில்லாமல் அளிக்கின்ற கடன் 
ஊக வாணிபத்திற்குப் பயன் படுத்தப்பட்டதால் , அவ்ங்ைகியின் 


332 


மேல் நிலைப் பணவியல் 


மீது நேரிடையாக மையவங்கி நடவடிக்கை எடுக்கின்றது . மேலும் 
மைய வங்கியின் ஆணைகளை மீரிக் க ... ன் அளிக்கின்ற வங்கிகள் , 
கடனுதவி பெறுவதற்காக மைய வங்கியிடம் வந்தால் அது அதிக 
வட்டி விதிக்கலாம் ; அல்லது மாற்றுச் சீட்டுகளையும் , அரசுப் 
பிணையங்களையும் மறுகழிவு செய்வதற்கு மறுக்கலாம் . 

1928 
29 - ஆம் ஆண்டின் மந்த காலத்தில் இம் முறையை அமெரிக் 
காவில் 

கூட்டரசுக்காப்பு முறை பின்பற்றியது . 


நேரடி நடவடிக்கை முறையிலும் சில குறைகள் உள்ளன . 
இம் முறையின் கீழ் வணிக வங்கிகளின் விருப்பத்திற்கு மாறாக 
மைய வங்கி , ஆணைகள் பிறப்பிக்க வேண்டியிருக்கின்றது . கடன் 
அளிப்புத் தொடர்பாக எந்தத் துறை முக்கியம் எது முக்கியமன்று , 
உற்பத்தித் துறையா உற்பத்தி செய்யாத துறையா , முதலீடா 
ஊக வாணிபமா எனப் பகுத்துக் கூறுவது கடினம் என டிகாக் 
கூறுகிறார் . மேலும் , இம் முறையில் மைய வங்கிக்கும் வணிக 
வங்கிகளுக்குமிடையில் பொறுப்புகள் பிரிக்கப்படுவதால் , 
வங்கி நடவடிக்கை எடுக்கின்ற வரை , வணிக வங்கிகள் தம் 
போக்கில் செயலாற்றிக்கொண்டிருக்கலாம் . 


மைய 


( 6 ) குறும அளவு துணைக்காப்பு வைத்தல் ( Maximum Secon 

dary Reserve Requirements ) 
சட்டப்படி ரொக்க இருப்பு வைத்திருப்பதற்கும் அதிகமாகத் 
துணைக்காப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு ரொக்கம் வைத்திருக்க 
வேண்டிய அவசியத்தைக் கூட்டரசு காப்பு முறையின் ஆளுநர் 
வாரியம் 1945 - ல் வலியுறுத்தியது . 

வணிக வங்கிகள் குறும 
அளவு துணைக்காப்பு வைத்திருப்பதன் நோக்கம் , அவைகளின் 
.கடன் விரிவாக்கச் சக்தியைக் குறைப்பதற்காகும் . அதாவது , 
அரசுப் பிணையங்களையும் , உபரி ரொக்க இருப்பையும் கடன்கள் 
என்ற சொத்தாக மாற்றப்படுவது தடுக்கப்படுவதற்காம் . 
பொருளாதாரத்தில் வீக்க நிலையைக் கட்டுப்படுத்துவதற்காக 
பெல்ஜியம் , மெக்ஸிகோ , இந்தியா , 

சுவீடன் , 

நார்வே , 
ஹாலண்டு மற்றும் பிலிப்பைன்சு நாடுகள் இந்த முறையைக் 
கையாண்டிருக்கின்றன . 


( 7 ) நுகர்வோர் கடன் நெறிப்படுத்தப்படுதல் ( Regulation of 

Consumer Credit ) : 
நுகர்வோர் தாங்கள் வாங்கும் பொருளுக்கு முழுத் தொகை 
யையும் கட்ட முடியாததால் வங்கியில் கடன் பெறுவர் . அக்கடன் 
தவணை முறையில் செலுத்தப்படுவதற்கான உடன்பாட்டை 
அவ்வங்கியிடம் மேற்கொள்வர் . இத்தகைய கடன்களைப் பேதங் 


மைய வங்கி 


838 : 


காட்டாமல் மிகையான அளவுக்கு வங்கிகள் 

கொடுக்கத் 
தொடங்கினால் , போதிய அளவு நாட்டில் அளிப்பு இல்லாமல் 
பணவீக்கம் ஏற்படத் தொடங்கி , விலை மட்டம் உயர 

ஆரம் 
பிக்கும் . இதனால் கடனளவைக் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ் 
நிலை உருவாகிறது . 


எத்தகைய பொருள்களை வாங்குவதற்குமட்டும் வங்கிகள் 
கடன் கொடுக்கலாமென மைய வங்கி வரையறுக்கலாம் ; அல்லது 
நுகர்வோர் பெறுவதற்கான கடன் உச்சவரம்பை வரையறை 
செய்யலாம் ; அல்லது தவணை முறையில் கடனுக்கு வாங்கப் 
பெறும் பொருளுக்கு முதன் முதலில் கட்டவேண்டிய ரொக்கப் 
பணத்தின் அளவைக் கூட்டலாம் ; அல்லது நுகர்வோர் திரும்பச் 
செலுத்தும் தவணைக் காலத்தின் எண்ணிக்கையைக் குறைக்க 
லாம் . 

தவணைக்கடன் தொகைக்கான பெரும அளவையும் 
வரையறுக்கலாம் . 

விளை வாக , தவணைக் 

கடனில் 
பொருள்களை வாங்குபவர்கள் தயங்குவார்கள் . இப்படிச் செய் 
வதனாலும் கடன் அளவு குறையும் . 


இதன் 


மந்த காலத்தில் கடனின் 

கால அளவு , தவணைகளின் 
எண்ணிக்கை ஆகியவற்றைக் கூட்ட , - நேர் எதிர்மாறான 
விளைவுகள் ஏற்படுவதைக் காணலாம் . 


முதன் 


முதலில் 


கடன் கட்டுப்பாட்டுக் கருவியான இம் முறை 1941 - ல் 
அமெரிக்காவில் 

அறிமுகப்படுத்தப்பட்டது . 
தொழிற்றுறையில் நன்கு வளர்ச்சி பெற்ற அமெரிக்கா போன்ற 
நாடுகளில் , உற்பத்தி குறைவாக 

உள்ள 

பொருள்களின் 
தேவை உயர்வைக் குறைப்பதற்காக வேண்டுமானால் இம்முறை 
பின்பற்றப்படலாம் . ஆனால் , வளர்ச்சியற்ற அல்லது வளரும் 
நாடுகளில் , நுகர்வோர் கடன் பற்றிய வாதத்திற்கே இடமில்லா 
திருக்கும் போது இம் முறையினால் எவ்விதப் பயனுமில்லை . 


(( 8 ) வரம்புத் தேவைகளை நெறிப்படுத்துதல் ( Regulation of 

Marginal Requirements ) 
‘ வரம்பு என்பது , பிணையங்களின் சந்தை மதிப்பிற்கும் 
அப்பிணையங்களை ஈடாகக் கொண்டு வணிக வங்கிகள் உண்மை 
யில் அளிக்கின்ற கடன் தொகைக்கும் உள்ள வேறுபாடாகும் . 
பங்கு மாற்றுச் சந்தையில் 

வாணிபம் பெருகுவதைத் 
தடுக்க வரம்புத் தேவை முறை பின்பற்றப்படுகிறது . மைய 
வங்கியின் ஆணைப்படி வணிக வங்கிகள் வரம்பு வீதத்தைக் 
கூட்டினால் கடன் அளவு குறைகிறது . எனவே , ஊக வாணிபத் 


ஊக 


மேல் நிலைப் பணவியல் 


திற்காகக் 

கடன் 

பெறுதல் குறைக்கப்படுகிறது . எடுத்துக் 
காட்டாக , வரம்பு 15 சதவீதம் என்றால் ரூ . 100 மதிப்புள்ள 
பிணைய ஈட்டின்மீது ரூ . 55 வரை கடன் அளிக்கலாம் . வரம்பு 
20 சதவீதமென்றால் ரூ . 80 தான் கடன் அளிக்க முடியும் , 
வணிக வங்கிகளின் கடன் அளவைக் கூட்ட வேண்டுமென்றால் 
மைய வங்கி வரம்பின் அளவைக் குறைக்கும் ; கடன் அளவைக் 
குறைக்க வேண்டுமென்றால் வரம்பின் அளவை உயர்த்தும் , 


வரம்பளவு அதிகமாக இருக்குமானால் பணத்தேவை ஏற்படு 
கின்றபோது பிணையங்களை ஈடுவைத்துப் பணம் பெறுவதைவிட 
அவற்றை விற்றுவிடவே பங்கு வணிகர்கள் விரும்புவார்கள் . 
இதனால் பிணையங்களின் விலையேற்றம் தடுக்கப்படும் . அதே 
போல் , இந்த வகைக் கட்டுப்பாடு ஊக வாணிபத்தை ஓரளவு 
கட்டுப்படுத்தித் தொழிற்றுறையில் முதலீடு செய்யத் தூண்டு 
கின்றது . முதன் முதலில் , 1934 - ல் , இம் முறையை அமெரிக்கா 
பின்பற்றியது . அதே ஆண்டில் பிணையங்கள் மாற்றுச் சட்டம் 
( Securities Exchange Act ) நிறைவேற்றப்பட்டது . இச் சட்டம் 
கூட்டரசுக் காப்பு முறையின் ஆளுநர் வாரியத்திற்கு , பிணை 
யங்கள் மீதான 

கடன் 

வரம்புகளைக் குறிப்பிடும் அதிகாரத்தை 
வழங்கியிருக்கின்றது , அமெரிக்காவில் பங்கு வாணிபத்தைக் 
கட்டுப்படுத்தி நெறிபடுத்த இம்முறை மிகவும் பயன்படுத்தப் 
பட்டிருக்கின்றது . 


கடன் 


( 9 ) அறிவுறுத்தல் ( Moral Suasion ) 

அளவைக் கட்டுப்படுத்துவதற்காக அறிவுறுத்தல் 
முறையையும் பல நாடுகள் மேற்கொண்டுள்ளன . இங்கிலாந்து , 
பிரான்சு , சுவீடன் , மற்றும் ஹாலண்டு ஆகிய நாடுகளில் வணிக 
வங்கிகளுக்கு அறிவுறுத்தி வேண்டுகோள் விடுத்தலின் மூலமாகக் 
கடன் கட்டுப்படுத்தலில் மைய வங்கிகள் வெற்றி கண்டுள்ளன . 
இம்முறைப்படி வெற்றி காண்பது - மைய வங்கிக்கும் , வணிக 
வங்கிகளுக்கும் இடையிலுள்ள தொடர்பைச் சார்ந்து இருக்கிறது . 
இந்தியாவில் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல் மூலம் நல்ல பயன் 
அடைந்திருக்கிறது . குறிப்பாகச் செல்லப்போனால் , 1949 - லும் 
1965 - லும் நாணய மதிப்பிறக்கம் செய்யப்பட்டபோது ரிசர்வ் 
வங்கி கோரிக்கைப்படியே வணிக வங்கிகள் ஊக வாணிபத் 
திற்குக் கடன் அளிப்பதை நிறுத்தி வைத்து , முடிந்த அளவு 
ஒத்துழைப்பையும் அளித்தன . 


வீக்க நிலை நாட்டில் இருக்கும் போது கடனளவைக் கட்டுப் 
படுத்தும்படியும் , வாட்ட நிலை நிலவும் போது கடனளவைக் 


மைய வங்கி 


335 


கூட்டும்படியும் வணிக வங்கிகளுக்கும் மைய வங்கி ஆலோசனை 
கூறலாம் . 


{ 10 ) பொது விளம்பரம் ( Publicity ) 

அறிவுறுத்தல் என்ற சாதனத்தோடு பொது விளம்பரத்தை 
யும் மைய வங்கி கடைப்பிடிக்கின்றது . அரசியல் , நிதியம் மற்றும் 
வாணிபப் போக்குகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு உகந்தன 
வாக இல்லாமலிருந்தால் , மைய வங்கி தன் கொள்கைகளையும் 
கோட்பாடுகளையும் , செய்தித்தாள் , வாராந்திர மாதாந்திர 
வெளியீடு போன்றவற்றின் மூலம் , பொதுமக்களுக்கும் வங்கி 
களுக்கும் தெரியப்படுத்துகின்றது . அறிக்கை விடும் போது தேவை 
யான புள்ளி விவரங்களையும் அளிக்கின்றது . கொள்கைகளை மீறி 
நடப்பவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கின்றது . 


இம் முறையில் வெற்றி காண்பதென்பது அரிதாகும் . 
எடுத்துக்காட்டாக , அமெரிக்காவில் 

1920 - லும் , 

1929 - லும் 
கூட்டரசுக் காப்பு 

அறிவிப்புகளை உறுப்பு 
வங்கிகள் புறக்கணித்தன . 


. 


முறையின் 


இதுவரை கண்ட மைய வங்கியின் பணிகளைத் தொகுத்து 
ஒரு 

விளக்க அட்டவணை மூலம் ( பக்கங்கள் 336-337 - ல் ) 
அளிக்கப்படுகின்றது . 


- 


மைய 


மதிப்பீடு ( Evaluation )) 

பணவாக்க முறையை , குறிப்பாகக் கடனாக்க முறையைக் 
கட்டுப்படுத்தி நெறிப்படுத்த பல்வகைக் கருவிகள் மைய வங்கி 
யிடம் இருந்தாலும் , அத் துறையில் அது முழு வெற்றி அடைய 
வில்லை என்று கூறலாம் . அதனால்தான் , பொருளாதாரத்தில் 
பூரிப்பும் மந்தமும் மாறிமாறி இடம் பெறுகின்றன ; வீக்க நிலையும் 
வாட்ட நிலையும் நிலவுகின்றன . 

வங்கி வாட்ட நிலை 
அல்லது விலைகளின் இறக்கத்தைத் தடுத்து நிறுத்துவதைக்காட்டி 
லும் , வீக்க நிலையைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் விலைகளின் 
அதிகரிப்பை நிறுத்துவதில் அதிக சக்திவாய்ந்ததெனக் கூறலாம் . 
இற்குப் பல காரணங்கள் உண்டு . பொது மக்கள் 

பொது மக்கள் திடீரெனத் 
தங்களின் சேமிப்பை அதிகரிப்பதையோ , முதலீட்டைக் குறைப் 
பதையோ ( இரண்டும் பணவாட்டத்தை உண்டுபண்ணும் ) 
யாரும் தடுக்க முடியாது . ஆனால் , முதலீட்டை அதிகரிப்ப 
தென்பது வங்கிகளிடமிருந்து கடன் வாங்குவதை ஏற்படுத்து 
கின்றது . இதற்கு வங்கிகளின் ஒப்புதல் அவசியமாகிறது . 
அளிப்பு அதிகரிப்பிற்கு முட்டுக்கட்டை போடுவதன் மூலமும் , 


பண 


இதுவரைகண்ட 


மைய 


வங்கியின்பணிகளைத்தொகுத்துஒருவிளக்கஅட்டவணைமூலம் 

கீழ்க்கண்டவாறுஅளிக்கலாம் 


836 


மையவங்கியின்பணிகள் 


*. பணவெளியீடு 


+ அரசின்வங்கி 


+ உறுப்புவங்கிகளின்ரொக்க இருப்புப்பாதுகாவலன் 


வங்கிவீதம்அல்லது 

கழிவுவீதம் 


வெளிச்சந்தை 


நடவடிக்கைகள் 


மந்தம்தடுக்கப்படுவ தற்குவங்கிவீதம் குறைக்கப்படுதல் 


பூரிப்புதடுக்கப்படு வதற்குவங்கிவீதம் உயர்த்தப்படுதல் 


மந்தம்தடுக்கப்படுவ தற்குப்பிணையங்கள் 
வாங்குதல் 


+ பூரிப்புதடுக்கப்படுவ தற்குப்பிணையங்கள் 
விற்றல் 


மேல் நிலைப் பணவியல் 


மந்தகாலத்தைவிடப்பூரிப்புக் காலத்திற்குஇக்கொள்கை 
மிகவும் 

விளைபயனை படுத்தும். 


மந்தகாலத்தைவிடப்பூரிப்புக் காலத்திற்குஇக்கொள்கை யும்மிகவும்விளைபயனைஏற் படுத்தும். 


+ அந்நியச்செலாவணி இருப்புப்பாது காவலன் 


22 


+ க.-ன்கட்டுப்படுத்துநர் 


இறுதிநிலைக் 

கடன் 
ஈவோன் 


வங்கிகளின் தீர்வகம் 


மைய வங்கி 


கடன்கட்டுப்பாட்டு 

முறைகள் 


+ - ரொக்கஇருப்புவீத 

மாறுதல் 


V 


கடன் 


+ 
நேரடிநட 


பங்கீடு 


வடிக்கை 


+ 

4 குறும்நுகர்வோர் வரம்புத் அளவுகடன்நெறிப்தேவை துணைக் 

படுத்தப்களை காப்புபடுதல்நெறிப் வைத்தல் 


துதல் 


+ அறிவுறுத்பொது 

விளம் பரம் 


படுத்து 


தல் 


பூரிப்புத்தடுக்மந்தகாலம் கப்படுவதற்தடுக்கப்படு குக்காப்புவதற்குக் வீதம்உயர்த்காப்புவீதம் தப்படுதல்குறைக்கப் 

படுதல் 


வங்கிக்கடன் நுகர்வோருக் குத்தேவைப் பட்டால்தான் இம்முறை யினால்பலன் கிடைக்கும். 


மையவங்கி 
யின்செல் வாக்கைப் பொறுத்து அமைகிறது 


தால் 


உறுப்புவங்கி களிடம்உபரி இருப்புஇருந் 

அவ் விதியால்பல 
னில்லாமற் போகலாம். 


837 


338 


மேல் நிலைப் பணவியல் 


கையாள 


வட்டி வீதங்களை உயர்த்துவதன் மூலமும் அவைகளின் வீக்க 
நிலைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் . ஆனால் , இதற்கு எதிரிடை 

சூழ்நிலைகளில் வங்கிகள் புதிதாகப் பணத்தைப் படைக் 
கவும் , வட்டி வீதத்தைக் குறைக்கவும் சம்மதிக்கின்றனவென்பது 
மட்டுமே , புதிய பணம் முதலீடு செய்யப்படும் என்பதாகும் . 
போதுமான 

அளவிற்கு அதிகரித்துள்ள வட்டி வீதமானது 
முதலீட்டை இலாபமற்றதாகச் செய்வதுடன் அதற்கு விரைவில் 
முற்றுப்புள்ளியும் வைத்துவிடுகின்றது ஆனால் , வட்டி வீதத்தில் 
ஏற்படும் இறக்கமானது முதலீட்டில் இலாபங்களை அடையும் 
வாய்ப்புகளையே அதிகரிக்கும் . சுருங்கக்கூறினால் , 

முதலீடு 
இலாபந்தரத்தக்கதல்ல என்று பொது மக்களைப் பயமுறுத்துவது 
எளிது ; அப்பயத்தை ஓட்டுவதென்பது எளிதான காரியமல்ல . 

பணவாக்க முறையில் மைய வங்கி வெற்றி அடைய விரும் 
பினால் தொடக்கத்திலேயே திருத்த முறைகளைக் 
வேண்டும் என கிரௌதர் கூறுகிறார் . வீக்க நிலையாயினும் சரி , 
வாட்ட நிலையாயினும் சரி அவைகள் தம்மிச்சையாக விடப்பட்ட 
டால் விரைவில் நன்கு வளர்ச்சியடையும் . அதன் பின் 
அவைகளை நசுக்கி அடக்குவது 

அடக்குவது என்பது மிகவும் கடினமான 
செயலேயாகும் . இளமையிற் களைந்தெறிவது மிகவும் 
எளிதாகும் . மைய வங்கி , அதனிடம் எவ்விதத் தடையு 
மில்லாமலிருக்க , வீக்க நிலை ஆரம்பமாகும் போதே கவனமுட 
னிருந்து அதனை முளையிலேயே கிள்ளியெறிய வேண்டும் . நடை 
முறையில் அரசியல் தலையீடு போன்ற பல்வேறு இடர்ப்பாடுகள் 
மைய வங்கிக்கு இருந்த போதிலும் , இதனை அது உறுதியுடன் 
செய்து முடிக்கவேண்டும் . பூரிப்பையோ , மந்தத்தையோ நீடிக்க 
விடாமல் , மைய வங்கி தனது கருவிகளை உடனடியாகப் பயன் 
படுத்த வேண்டும் . எவ்விதத்திலும் காலந்தாழ்த்துதல் ஆபத் 
தையே விளைவிக்கும் . பூரிப்பை நீடித்திருக்கச் செய்வதானது , 
அதனிடம் உள்ள குறைகளைப் போக்கும் வாய்ப்புகளைக் குறைத்து 
விடும் . ‘ மைய வங்கியின் கைக்கோள் பெரும்பகுதி வெற்றியைத் 
தரவல்லதாக இருப்பது வாணிபச் சுழலில் ஒரு குறிப்பிட்ட நிலை 
( Stage ) யின் போதுதான் . இந்நிலையில் உறுதியான நடவடிக் 
கையை எடுக்க , மைய வங்கிக்கு , அதன் மனிதப்பண்பாலும் , 
அரசாலும் சொல்லவொணா - இடர்ப்பாடுகள் ஏற்படும் . 
வரலாற்றை ஆய்வு செய்தால் , பூரிப்புகள் - அல்லது மந்தங்கள் - 
ஆரம்ப நிலையிலேயே தடுக்கப்படுவதில்லையென்பது புலனாகும் 
எனக் கிரௌதர் கூறுகிறார் . 

பொதுமக்களின் , குறிப்பாக , முதலீடு செய்வோரின் உளப் 
பாங்கு ( psychology ) அறியப்பட்டால் தான் பணத்துறையில் 


பண 


லியன்ற 


மைய 


டென்மார்க் மற்றும் இந்தியா ஆகி , 
மைய வங்கி 

339 
மைய வங்கி வெற்றியடையும் . ஆனால் , உளப்பாங்கை அறிவ 
தென்பது இயலாததாகும் . நினைத்ததை நிறைவேற்ற வேண்டு 
மென்றால் மக்கள் போக்கிற்கு மைய வங்கி எதிர் நீச்சல் போட்டுத் 
தான் ஆகவேண்டும் . வங்கிக் கைக்கோளின் கோட்பாட்டிலும் 
நடைமுறையிலும் பேரளவு முன்னேற்றம் காண்பதற்கு நிறைய 
இடமுள்ளது . சில மைய வங்கிகளே மக்கள் நலனில் அக்கறை 
கொண்டுள்ளன எனப் பெரும்படியாகக் 

( குறை 

கூறப்படு 
கின்றது . அதிலும் வெகு சில மைய வங்கிகளே அறிவுக்கூர்மை 
யான முடிவுகளைத்தக்க நேரத்தில் எடுத்து , அவைகளைத் தங்களா 
மட்டும் நிறைவேற்றுகின்றன . 

வங்கியின் 
பொறுப்பை அதிகப்படுத்துவது உடனடியாகச் செய்ய வேண்டிய 
வற்றுள் ஒன்றாகும் . பொருளாதாரச் சமன் பாட்டை (( equi 
librium ) நிலை நிறுத்தும் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குத் தனது 
முழு அதிகாரங்களையும் பயன்படுத்தும்படி அது தூண்டப்பட 
வேண்டும் . நெருக்கடி காலங்களில் மட்டும் தம் கடமையைச் 
செய்வதோடன்றி இன்னும் எதிர் காலங்களிலும் அத்துமீறிச் 
செல்லும் பொருளாதார 

முறையின் 

கட்டுப்படுத்தியாகவும் 
( governor ) , காப்பு வாயிலாகவும் (( Safety value ) இருக்க 
வேண்டும் ” . இப் பண்புகள் யாவும் மைய வங்கிக்குப் பட்டறிவு 
வாயிலாக வரவேண்டுமே தவிர , சட்டத்தினால் திணிக்கப்பட்டு 
விட முடியாது . 

மைய வங்கியின் கைக்கோள் குடியரசு ரீதியில் 
இருக்க 

வேண்டுமென்று அரசு தன் அதிகாரத்தின் மூலம் 
வலியுறுத்துமானால் , அது பேராபத்தில் முடியும் ! 
மைய வங்கி நாட்டுடைமையாதல் : 
வெகு அண்மையில் தான் மைய வங்கிகள் 

அரசுடைமை 
யாக்கப்படுவதுபற்றிய வாதம் ஆங்காங்கே இடம் பெற்றிருக் 
கின்றது . நடைமுறையில் மைய வங்கிகள் நாட்டுடைமையாக் 
கப்பட்டால்தான் நல்லதெனப் பரவலாகக் கருத்து தெரிவிக்கப் 
பட்டு , இரண்டாம் உலகப் போருக்குப் பின் பல நாடுகளில் மைய 
வங்கிகள் 

நாட்டுடைமையாக்கப்படுதல் தீவிரமடைந்தன . 
எடுத்துக் காட்டாக , ஆஸ்திரேலியா , நியூஸிலாந்து , கனடா , 
1936 , 1938 , 1936 மற்றும் 1949 ஆகிய ஆண்டுகளில் மைய 
வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டன . பொருளாதாரக் 
கொள்கைகளை நன்கு வகுத்து அதன்படி செயலாற்றவேண்டு 
மென்றால் மைய வங்கிகள் அரசுடைமையாக்கப்படல் வேண்டும் 
என்பதில் ஐயமில்லை . வங்கிக் கொள்கையும் , அரசுக் கொள்கை 
யும் தனித்தனியாகச் செயல்படுமேயானால் பொருளாதாரத்தில் 


840 


மேல் நிலைப்பணவியல் 


ஒரு சமநிலையைக் காண முடியாது . இரண்டும் ஒரு மேலாண் 
மையின் கீழ் இருந்தால் பணத்துறையை நெறிப்படுத்துவது 
மிகவும் எளிதாகும் . ஆனால் , வங்கிக் கொள்கைக்குப் புறம்பாக 
அரசுத்தலையீடு இல்லாமல் கவனிக்க வேண்டியது இன்றியமை 
யாததாகும் . 


இந்திய ரிசர்வ் வங்கி 

( Reserve Bank of India ) 
இந்தியாவிற்கு ஒரு மைய வங்கி ( Central Bank ) எப்போது 
தொடங்கப் பெறவேண்டுமென்று உணரப்பட்டதோ அக்காலமே 
‘ இந்திய ரிசர்வ் வங்கியின் வரலாற்றுக்காலமெனலாம் . மைய : 
வங்கியை ஏற்படுத்துவதற்காக அவ்வப்போது வரையப்பட்ட 
திட்டங்களின் பிரதிபலிப்புத்தான் மற்ற நாடுகளில் மைய வங்கி 
நிறுவப்பட்டதற்குக் காரணமாகும் . மைய வங்கியின் தொடக்க 
காலத்தை ஒரு குறிப்பிட்ட தேதியிட்டுக் கூற முடியா விட்டாலும் 
மைய வங்கியின் பழம்பெரும் இரண்டு பணிகளான பணவெளி 
யிடுதல் ( Note issue ) மற்றும் அரசின் வங்கி ( Banker to the 
Govt . ) ஆகியவை ஒரு தனி வங்கியாலோ , சாதாரண வங்கி 
யாலோ ஆற்றப்பட்டிருக்கிறதென்பதாக வரலாறு கூறுகிறது . 
இவ்வகை வங்கிகள் ஏனைய பணிகளைச் செய்தாலும் அவைகள் 
‘ வெளியீட்டு வங்கிகள் என வே அழைக்கப்பட்டன . வணிக . 
வங்கிகளின் ரொக்கக் காப்பிருப்பை வைத்திருத்தல் , மாற்றுச் 
சீட்டுகளை மறுகழிவு செய்தல் , தீர்வகங்களை மேலாண்மை 
செய்தல் போன்ற பணிகளையும் காலப்போக்கில் அவ்வங்கிகள் 
மேற் கொள்ளத்தொடங்கின . 


மைய 


1773 ஆம் 

ஆண்டு சனவரித் திங்களில் இந்தியாவில் 
வாரன் ஹேஸ்டிங்ஸ் ( Warren Hastings ) என்பவர் ஆளுநராக 
இருந்தபோது 

வங்கி தொடங்குவதற்கான 

முயற்சி 
எடுத்துக்கொள்ளப்பட்டது . " வங்காளத்திற்கும் பீஹாருக்கும் 
பொது வங்கி ( General Bank of Bengal and Bihar ) என்ற ஒரு 
திட்டத்தை அவர் வருவாய் வாரியத்தின் ( Board of Revenue ) - 
முன்வைத்தார் . ஆனால் , அவரது திட்டம் என்னும் காய் 19 - ஆம் 
நூற்றாண்டின் இறுதியிலும் , 20 - ஆம் நூற்றாண்டின் தொடக் 
கத்திலுந்தான் கனிய ஆரம்பித்தது . பண வெளியீடு செய்தல் , 
அரசின் வங்கியாக இருத்தல் , பொன் திட்டத்தை அமுலாக்குதல் 
பன்னாட்டு வணிகத்திற்கு அந்நியச் செலாவணி அளித்தல் 
போன்ற 

பணிகளைச் செய்துகொண்டிருந்த மூன்று மாநில 
வங்கிகளை ஒன்றிணைப்பு ( Amalgamation ) செய்யத் திட்டங்கள் 


மைய 


மைய 


வங்கியின் மதிப்பும் ரூ.100 ஆகும் . அவ் வங்கியின் 
மைய வங்கி 

841 
வகுக்கப்பட்டன . அப்படியே 1921 - ல் ஒன்றிணைப்புச் செய்யப் 
பட்டு 

“ இந்திய இம்பீரியல் வங்கி ( Imperial Bank of India ) 
ஒன்று உருவாக்கப்பெற்றது . ஆனால் , இவ்வங்கியிடம் 
வங்கியின் பணிகள் சிலதான் ஒப்படைக்கப்பட்டன . 1926 - ல் 
ஹில்டன் யங் குழு , இந்திய ரிசர்வ் வங்கி மைய வங்கியாகத் 
தோற்றுவிக்கப்பட வேண்டுமென்று பரிந்துரைத்தது . 
வங்கிகளின் பணிகளில் ஏதேனும் இம்பீரியல் வங்கி மேற்கொண் 
டிருந்தால் அவைகள் அவற்றிடமிருந்து எடுக்கப்பட்டு இந்திய 
ரிசர்வ் வங்கிகளிடமே ஒப்படைக்க வேண்டுமென்றும் அக்குழு 
பரிந்துரை செய்தது . ரிசர்வ் வங்கியின் மசோதாவைப் பரிசீலனை 
செய்வதற்காக இலண்டனில் ‘ துறைக்குழு ( Departmental 
committee ) ஒன்று அமைக்கப்பட்டது . இவ்வங்கி ஒரு பங்குநர் 
களின் வங்கியாக இருத்தல் வேண்டுமென அக்குழு பரிந் 
துரைத்தது . இக்குழுவை அடுத்து மற்றுமொரு குழு அமைக்கப் 
பட்டு , அக்குழு 1933 , ஜூலையில் கூடியது . ரிசர்வ் வங்கியில் 
எந்த வித அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாதென்றும் , 
முற்றிலும் தனி நபர்களைக்கொண்ட பங்குநர்களின் மூலதனமே 
அதில் இருத்தல் வேண்டுமென்றும் அக்குழு மேலும் 
பரிந்துரைத்தது . 
ரிசர்வ் வங்கி அமைத்தல் : 

இலண்டன் குழுவின் பரிந்துரைப்படி இந்திய ரிசர்வ் வங்கி 
மசோதா ஒன்று தயாரிக்கப்பட்டு , அம்மசோதா 1933 ஆம் 
ஆண்டு , செப்டம்பர் 8 - ல் சட்ட மன்றத்தில் , நிதி உறுப்பினர் 
ஜார்ஜ் ஸஷ்டர் ( George Schuster ) என்பவரால் சமர்ப்பிக்கப் 
படட்து . 

சில திருத்தங்களுடன் மீண்டும் அம் மசோதா 
1933 , நவம்பரில் சட்டமன்றப் பேரவையின் முன் வைக்கப் 
படட்து . இவ் வங்கி தனியார் துறையிடம் இருப்பதா அல்லது 
அரசுத்துறையிடமிருப்பதா என்ற முக்கியமான வாதம் சட்ட 
மன்றத்தில் இடம் பெற்று , முடிவில் தனியார் துறையிடமே 
இருப்பது தான் நன்று என முடிவு செய்தனர் . 1933 , டிசம்பர் 
22 - ல் சட்டமன்றப் பேரவையினாலும் ரிசர்வ் வங்கி மசோதா 
நிறைவேற்றப்பட்டது . 1934 , மார்ச் 6 - ல் தலைமை ஆளுநரின் 
( Governor General ) ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . இருந்தாலும் 
ரிசர்வ் வங்கி தொடங்கப்பெறுவதற்கு மேலும் ஒரு ஆண்டுக் 
காலம் பிடித்தது . ரூ .5 கோடி செலுத்தப்பட்ட மூலதனத்தைக் 
கொண்டு பங்குநர்களின் வங்கியாக 1935 ஆம் ஆண்டு ஏப்ரல் 
திங்கள் முதல் நாள் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பெற்றது . 


342 


மேல் நிலைப் பணவியல் 


காப்பு நிதிக்காக , இந்திய அரசு ரூ . 5 கோடிக்கு ரூபாய் பிணையங் 
களை ( Rupee securities ) அளித்தது . ஒரு நாட்டின் மைய வங்கி 
நாட்டுடைமையாவதால் ஏற்படும் நன்மைகளைக் கருதி ரிசர்வ் 
வங்கி 1949 - ல் நாட்டுடைமையாக்கப்பட்டது . நாட்டுடைமை" 
யாக்கப்பட்ட பின் அனைத்துப் பங்குகளுமே அரசுக்குச் சொந்த 
மாக உள்ளன . ரிசர்வ் வங்கி வெளியிடும் செலாவணியைக் 
கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தவும் , ரூபாயின் உள் நாட்டு வெளி 
நாட்டு மதிப்பை நிலை நிறுத்தப் போதிய காப்புகள் வைத்திருக் 
கவும் , பணவியல் மற்றும் கடனாக்க முறை நன்மை பயக்கத்தக்க 
அளவில் நாட்டில் இயங்க வழி வகைகள் செய்யவுந்தான் ” 
இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது . இந் நோக்கங்களின் 
அடிப்படையில் , செலாவணிக்கு அதிகாரியாகவும் , அரசின் வங்கி 
யாகவும் , ஏனைய வங்கிகளுக்கு வங்கியாகவும் , நாணய மாற்று 

உக்கைகளை மேலாண்மை செய்யவும் , நிதிபற்றிய புள்ளி 
விவரங்களைச் சேகரித்து வெளியீடு செய்யவும் ஆன பணிகள் 
ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டன . 


ரிசர்வ் வங்கியிடம் பல துறைகள் உள்ளன . துறைக்கு ஏற்ற 
வாறு பணிகள் பிரித்துக் கொடுக்கப்பட்டுள்ளன . பொற்காசு 
மற்றும் பொற்கட்டி , அந்நியப் பிணையங்கள் ( Foreign Securities ) , 
ரூபாய் நாணயம் , இந்திய அரசு ரூபாய் , மற்றும் ஸ்டெர்லிங் 
பிணையங்கள் ஆகியவை வங்கி வெளியீட்டுத் துறையின் ( Issue 
department ) சொத்துகளாகும் . இச் சொத்துகள் 1935 - ல் 
ரூ . 193.2 கோடியாக இருந்தது . 1973-74 - ல் ரூ . 6159.68 
கோடிக்கு உயர்ந்துள்ளது . செலாவணியிப் புழக்கம் 1985 - ல் 
ரூ .171.78 கோடியாக இருந்தது . 1973-74 - ல் ரூ . 6128-54 
கோடியாக அதிகரித்துள்ளது . சொத்துகள் மற்றும் பொறுப்பு 
களின் வளர்ச்சியைப் பின் வரும் ( 1 ), ( 2 ) அட்டவணைகளால் 
காணலாம் . 


ரிசர்வ் வங்கியின் வங்கியப்பணிகள் யாவும் வங்கித்துறையால் 
நடத்தப்படுகின்றன . தாள்பணம் , நாணயம் , அயல் நாடுகளில் 
வைக்கப்பட்டுள்ள இருப்பு ( Balances held abroad ) , மாற்றுச் 
சீட்டுகள் வாங்கப்பெற்றவைகளும் , மறுகழிவு செய்யப்பெற்ற 
வைகளும் அரசுக்கு அளிக்கப்பட்ட கடன்களும் முன்பணங்களும் , 
ஏனைய துறைகளுக்கு அளிக்கப் பெற்ற கடன்களும் மற்றும் முதலீடு 
களும் 

வங்கித்துறையின் சொத்துகளாகும் . அரசுத்துறை 
மற்றும் வங்கிகளின் வைப்புகள் , பிற இனங்களின் வைட்புகள் 
ஆகியவை பொறுப்புகளாகும் . சொத்துகள் மற்றும் பொறுப்பு 


இந்தியரிசர்வ்வங்கியின்இருப்புநிலைக்குறிப்பு1935-74 

வெளியீட்டுத் 
துறை 
( 
சொத்துகள் 
) 


மைய வங்கி 


அட்டவணை1. 


(ரூபாய்கோடியில்) 


இந்தியஅரசு 


வ.எண் 


ஆண்டு 


பொற்காசு மற்றும் 
பொற்கட்டி 


அந்நியப் பிணையங்கள் 


ரூபாய் நாணயம் 


ரூபாய்ப் 


மொத்தம் 


பிணேயங்கள் 


1 


3 


4 


6 


7 


வOAD 


5 6 
7 8 9 10 11 12 


1935 1939 1944-45 1846.47 .1850-51 1930-61 1965-86 1969-70 1970-71 1971-72... 1972-73 1973-74 


44-12 4++42 
4441 
44.41 

4002 117.76 115-89 182.53 182-58 182-53 182-53 132-53 


66.19 107.50 1034-33 1135-33 678-15 123.01 

95-05 331-42 27342 238.65 171.65 141.74 


57-12 6404 1520 27.73 57-52 119.62 94-00 6463 51.67 36-28 863 
5:07 


25-54 3834 5784 57.84 516-63 1632-20 2586.27 3287.35 3713.73 4197.85 4909.35 5830-34 


123.27 254-30 1151-79 126531 1292-32 1992-59 2591-21 3565.93 4221-36 4655.31 5272-20 6159.68 


343 


1 


ss . 


... 


- .. 


கொள்ளாத ஆனால் , வைப்புகளை மக்களிடமிருந்து பெறும் 
344 

மேல் நிலைப் பணவியல் 
இந்திய ரிசர்வ் வங்கியின் இருப்பு நிலைக் குறிப்பு - 1935-74 

வெளியீட்டுத் துறை (பொறுப்புகள் ) 
அட்டவணை 

( ரூபாய் கோடியில் ) 

வங்கித் 
வரிசை 

செலாவணிப் துறையில் 
எண் ஆண்டு 

மொத்தம் 
புழக்கம் காகிதச் 

செலாவணி 
1 2 3 

5 
1 1935 

171-78 21:49 193 27 
2 1939 

23.63 17.87 254.30 
3 1944-45 

113747 14.32 1151.79 
1946.47 

122355 4.76 1265.81 
5 1950-51 

1257 48 34.84 1292.32 
8 1950-61 

1984.74 7.85 1992.59 
7 1965-66 

2866.36 24-85 2891-21 
8 1969-70 

3842 56 23 33 3865-93 
9 1970-71 

421177 959 ) 4221-38 
10 1971-72 

4 31.18 18-13 4655-31 
11 1972-73 

5253 : 45 18.75 5272.20 
12 1973-74 

61-654 33 14 6159.68 
களின் வளர்ச்சியைப் பின் வரும் ( 3 ) & ( 4 ) அட்டவணைகளின் 
மூலமாகக் காணலாம் : 

மைய வங்கியாக ரிசர்வ் வங்கி விளங்குவதால் , நாட்டில் 
பணமுறை மற்றும் கடன்முறையை நெறிப்படுத்திச் செயல் 
படுத்துவது அவ்வங்கியின் பொறுப்பாகும் . 

அட்டவணையில் 
இடப்பட்ட வங்கிகள் ( Scheduled ) , அட்டவணையில் இடப்படாத 
வங்கிகள் ( Non - Scheduled ) , வங்கித் தொழில் , நிதித் தொழில் 
நிறுமங்கள் ( Non banking non financial companies accepting 
deposit from the public ) மற்றும் வங்கித் தொழில் மேற்கொள் 
ளாத ஆனால் , வைப்புகளை மட்டும் ஏற்கும் நிதி நிறுமங்கள் ( Non 
banking financial companies accepting deposits from the public ) , 
ஒருமுகப்படுத்தப்படாத உள்நாட்டு வங்கிகள் போன்றவைகளைச் 
சட்டப்படி ரிசர்வ் வங்கி மேலாண்மை செய்து வருகிறது . 


... 


1 . 


... 


... 


... 


வங்கிகளுக்கு வங்கியாக விளங்கும் ரிசர்வ் வங்கி , வங்கிகளின் 
செயல் முறைகளை ஒழுங்குபடுத்துவதற்குச் சட்டப்படி முழு உரிமை 


முன்பணங் 
முதலீடுகளி 

சொத்துகள் 


அட்டவணை3. 


(ரூபாய்கோடியில்) 


இந்தியரிசர்வ்வங்கியின்இருப்புநிலைக்குறிப்பு-1935-74 

(வங்கித்துறைச்சொத்துக்கள்) மாற்றுச்சீட்டுகள்வழங்கப்பட்டவை அயல் களும்மறுகழிவுசெய்யப்பட்டவை 

மைய,மாநில நாடுகளில் 

அரசுகளுக்குக் 

ஏனைய களும் 

னகளும் 

கடன்களு பட்டுள்ளஉள்நாடு 

முன்பணங் இருப்பு 

மொத்தம் 


வ 


ம் 


தாள் பணமும் நாணயங் களும் 


ஆண்டு 


பிற 


வைக்கப் 


மொத்தம் 


எண 


அரசுக் கருவூலம் 


கம் 


ககம் 


வெளிநாடு 


1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


10 


11 


12 


1 


1935 


2157 


17-39 


1.00 


5.29 


022 


45.47 


2) 


1939 


17-75 


6.97 


10.11 


10-11 


1.20 


--- 


642 


1-06 


43.51 


3 


1944-45 


14-48 


388.15 


0.70 


2145 


IT 


1-13 


425-89 


4 


1946-47. 


41-86 


430.82 


2.44 


2.44 


5.11 


0.03 


6694 


1.21 


548.41 


1950-51 


3498 


178.35. 


0.37 


1-72 


2•09 


7.50 


1871 


88.12 


244 


332-19 


6 


1960-61 


794 


13-24 


39.17 


39-17 


39.02 


185.50 


180.95 


19.82 


485.64 


7 


1965-66 


293 


14.87 


53.02 


53-02 


211-21 


244-57 


132-25 


43.34 


724-19 


8 


1969-70 


23:51 


135.14 


6192 


61.92 


211-98 


522-31 


118.87 


1117.90 


44.17 


9 


1970-71 


9.67 


77.00 


671 


3138 


38.09 


249.51 


708.79 


113.15 


45.50 


1241-71 


10 


1971-72 


18-25 


182.17 


4180 


6936 


11116 


62520 


618-94 


87.32 


46-22 


1689-17 


11 


1972-73 


18.84 


204.37 


35.40 


9692 


132.31 


13468 


591-09 


513.96 


56.46 


1651-71 


12 


1973-74 


33.21 


388.14 


256-79 


141-75 


398-54 


237-56 


922-76 
1294-17 


92-46 


2466.82 


346 


இந்தியரிசர்வ்வங்கியின்இருப்புநிலைக்குறிப்பு-1935-1974 

வங்கித்துறை(பொறுப்புகள்) 


அட்டவணை4. 


(ரூபாய்கோடியில்) 


வைப்புகள் 


வ.எண் 


ஆண்டு 


மொத்தம் 


ஏனைய வங்கி 

மொத்தம் பொறுப்புகள் 


மையஅரசு 


மாநிலஅரசு 


2 


8 


5 


8 


4 


- லாமல் 


1935 

1939 31944-45 

1946-47 

1957)-5! 
6.1960-61 71965-66 
81969-70 

1970-71 101971-72 11197273 121973-74 


6-05 

673 277.97 390.70 162.78 76.46 51.44 167.64 250-55 214.86 

5.383 14047 


6.12 2367) 18.00 17-05 28.99 25.76 

821 
1337 

496 16.79 1939 


6:05 12-85 30164 408.70 179.84 10545 

7720 175.85 263.92 219.32 

7062 
15986 


28-34 1887 80-19 88.91 58.78 70-84 10386 17292 217.47 295-70 297.44 629.50 


1103 11-79 4406 50.81 93.62 309-85 543.13 769-13 -760.32 1173-77 128365 15777.46 


45:47 4351 425.89 
54841 332-19 485-64 724.19 1117.90 1241-71 168927 1651-71 2366.82 


மேல்நிலைப் பணவியல் 


8 


( 
மைய வங்கி 

347 
அடைந்திருக்கிறது . 

வங்கியோ , கிளையோ புதிதாகத் 
தொடங்கப்பட்டாலும் , அல்லது பல வங்கிகள் ஒன்றிணைப்புச் 
செய்யப்பட்டாலும் , அல்லது பல கிளைகள் ஒன்றுடன் ஒன்று 
சேர்க்கப்பட்டாலும் ரிசர்வ் வங்கியின் 

அனுமதியை முன்ன 
தாகவே பெற வேண்டும் . வங்கிகளில் வைப்பாளர்களின் நலன் 
பாதுகாக்கப்படுகிறதா என அவ்வப்போது ரிசர்வ் வங்கி பார்வை 
யிடுகிறது . 
செலாவணியின் புறமதிப்பு நிலைப்படுத்துதல் ( EXTERNAL 

STABILITY OF CURRENCY ) : 

இந்தியச் செலாவணியின் புறமதிப்பை நிலைப்படுத்துவதும் 
ரிசர்வ் வங்கியின் கடமையாகும் . 

ரூபாயின் 

புறமதிப்பில் 
அலைவுகள் இல்லாதிருந்தால் தான் நாட்டில் பணவாக்க முறை 
நெறியுடன் இருக்கும் . ஈங்கு அந்நியச் செலாவணி ஒழுங்காற்றுச் 
சட்டம் , 1973 (Foreign Exchange Regulation Act , 1973 ) 
ரிசர்வ் வங்கியால் நடைமுறையாக்கப்படுவது 

குறிப்பிடத்தக்க 
தாதும் . இச் சட்டப்படி , இந்தியாவில் உள்ள அயல் நாட்டு 
நிறுமங்கள் நெறியாகச் செயலாற்றி வருகின்றனவா என்றும் ,. 
அயல் நாட்டுத் தொழில் நுட்ப வல்லுநர்கள் மற்றும் 
மேலாளர்கள் செவ்வனே செயலாற்றி வருகின்றனரா என்றும் 
கண்காணித்து வருவது 

ரிசர்வ் வங்கியின் பொறுப்பாகும் . 
இந்தியக் குடிமகன் அயல் நாடுகளில் சொத்துகளை வைத்திருப் 
பதற்கோ வாங்குவதற்கோ விற்பதற்கோ வங்கியிடம் 

| கியிடம் அனுமதி 
கோர வேண்டும் . 

கடன் கட்டுப்பாட்டுக் கருவிகளுள் மிக முக்கியமானது வங்கி 
வீதமாகும் . வங்கி வீதத்தைப் பொருளாதாரச் சூழ்நிலைக்கேற்றபடி . 
அவ்வப்போது ரிசர்வ் வங்கி மாற்றுகிறது . தற்போது வங்கி வீதம் 
9 சதவீதமாக உள்ளது . அவ்வீதத்தில் தான் அட்டவணையில் 
கண்ட வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடமிருந்து 

கடனுதவி பெறு 
வீக்க நிலையைத் தணிப்பதற்காக வங்கி வீதம் 
உயர்த்தப்படுகிறது . மாறாக , மந்தம் நிலவினால் கடன் விரிவாக்கம் 
செய்வதற்காக வங்கி வீதம் குறைக்கப்படுகிறது . 

கடன் அளவுக் கட்டுப்பாட்டு முறைகள் ( Quantitative credit 
control methods ) வணிக வங்கிகளின் மொத்தக் கடனைக் கட்டுப் 
படுத்து கின்றன . இதன் விளை வாக , எல்லாத்துறைகளும் , பொது . 
வாகப் பாதிக்கப்படும் . ஆதலால் , எந்தெந்தத் துறைகளுக்கு . 
அல்லது தொழில்களுக்குக் கொடுக்கின்ற கடன்களால் நாட்டில் 
வீக்க நிலை ஏற்படுகின்றது என்று இனங்கண்டு , அந்தத் துறை 


கின்றன . 


கடன் 


தான் 


சுமைப்பளுவைக் 
-348 

மேல் நிலைப் பணவியல் 
களுக்குக் கடன் அளிக்கப்பெறாமல் 

அளிக்கப்பெறாமல் கடன் தன்மைக் கட்டுப் 
பாட்டு முறைகளை மைய வங்கி பின்பற்றுகிறது . அதே போல் , 
கடன் ஒடுக்க நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட துறைகளைத் 
தெரிந்தெடுத்து , அவைகளுக்கு 

மலிவான 

விலையில் 
கிடைக்கச் செய்வது மைய வங்கியின் பொறுப்பாகும் . இதன் படி 
எந்தெந்தத் துறைகளுக்குச் சலுகைகள் காட்டப்பட வேண்டும் , 
எந்த அளவுக்குக் கடன் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவ்வப் 
போது வணிக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி ஆனைகளும் , அறிவுரை 
களும் பிறப்பிக்கின்றது . எந்தெந்தப் பகுதிகளில் கடன் அளிப்பு 
மிகையாக இருக்கின்றதோ அதைத் தடுத்து நிறுத்துவதற்காகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் 

கட்டுப்பாட்டு முறை 
கையாளப்படுகிறது ; அதே போழ்து , சலுகை காட்டப்பட்ட துறை 
பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் வழிவகை செய்யப்படுகிறது . 
காலத்திற்கும் சூழ் நிலைகளுக் கும் ஏற்றாற்போல் , தேர்ந்தெடுக்கப் 
பெற்ற கடன் கட்டுப்பாட்டு முறை கடைப்பிடிக்கப்படுகிறது . 
1972-73ல் உணவுப் பொருள் , எண்ணெய் வித்து மற்றும் 
எண்ணெய்ப் பொருள்களின் அளிப்பும் விலையும் கிராக்கியாக 
இருந்தபோது , அவைகளை ஈடாகப் பெற்றுக்கொண்டு கடன் 
அளிப்புச் செய்தல் கூடாது என்று வணிக வங்கிகளுக்கு 

ரிசர்வ் 
வங்கி ஆணை பிறப்பித்தது . அதே சமயத்தில் , பருத்திப் பொருள் 
களின்மீதிருந்த கடன் கட்டுப்பாட்டு விதிகள் அப்பொருள்களின் 
அளிப்பு மிகையான தால் தளர்த்தப்பட்டன . 
வளர்ச்சி நிதி நிறுவனங்கள் ( Devolopement financing agencies ) : 

கடன் அளிப்புச் செய்வதில் வணிக வங்கிகளோடு . கூட்டுறவு 
வங்கிகளும் , பிற நிதி நிறுவனங்களும் பங்குவகிக்கின்றன . தொழிற் 
றுறைக்காக ( Industrial Section ) 

அளவிலும் , மாநில 
அளவிலும் நிதிக் கூட்டுருக்கள் ( Finance Corporation ) நி r வப் 
பட்டுள்ளன . ரிசர்வ் வங்கியின் துணை வங்கியான தொழில் 
- வளர்ச்சி வங்கி ( Industrial devalopement Bank : ஏனை யு. தொழில் 
வங்கிகளுக்கும் , நிறுவனங்களுக்கும் தக மை ( apex , வங்கியாகச் 
செயற்படுகிறது . தொழில் வளர்ச்சி வங்கியை வளப்படுத்துவதற் 
காகவும் , ரிசர்வ் 
காகவும் தொழில் வளர்ச்சி வங்கி தனித்தியங் க இந்திய அரசு 
அனுமதி கொடுக்க முடிவு செய்துள்ளது . தொழில் நிறுவனங் 
களுக்கு நிதிவசதி அளிப்பதும் , நிதி நிறுவனங்களை ஒருங்கிணைப் ச் 
செய்வதும் அவ் வங்கியின் தலையான 

பணியாகும் 

வேளாண் 
மையை எடுத்துக்கொண்டால் , மா நிலக் கூட்டுறவு வங்கிகளும் , 
தேசிய வேளாண்மைக் கடன் நடவடிக்கை நிதியும் ( National 
Agricultural credit operation Fund ) உள்ளன . 


நாடு 


மைய வங்கி 


349 


தொழில் நிதிக் கூட்டுரு ( Industrial Finance corporation ) 
மா நில நிதிக் கூட்டுருக்கள் ( State Finance corporations ) மற்றும் 
இந்தியத் தொழில் வளர்ச்சி வங்கி ( Industrial Devolopement 
Bank of India ) ஆகியவைகளுக்கு ரிசர்வ் வங்கி அளித்த நெடுங் 
கால , மத்திய கால ( Medium term ) மற்றும் குறுங்காலக் கடன்கள் 
அட்டவணை 5 - ல் கொடுக்கப்பட்டுள்ளன . 


மாநிலக் கூட்டுறவு வங்கிகளுக்கு அளிக்கப்பட்ட குறுங்காலக் 
கடனும் , தேசிய வேளாண்மைக் கடன் நிதிக்கு அளிக்கப்பட்ட 
மற்றும் நெடுங்காலக் கடனும் அட்டவணையில் 6,7 - ல் கொடுக் 
கப்பட்டுள்ளன : 


அரசு மற்றும் வணிகத் துறைகளுக்குக் கடன் அளித்தல் : 

அரசுத் துறைக்கும் , வாணிகத் துறைக்கும் , வங்கியின் 
அந்நியச் செலாவணிச் சொத்துகளுக்கும் ( Foreign Exchange 
assets of the banking ) இந்திய ரிசர்வ் வங்கி கடனுதவி அளித்து 
வருகிறது . 1961 ஆம் ஆண்டு மார்ச் 31 - ல் ரிசர்வ் வங்கி : 
அரசுத் துறைக்கு அளித்த கடன் ரூ 

97 கோடியாக இருந்தது ; 
இந்தத் தொகை 1566 - ல் ரூ .2958 கோடிக்கும் , 1973 - ல் 
ரூ .5.494 கோடிக்கும் உயர்ந்துள்ளது . இதிலிருந்து அறிவ 
தென்ன வென்றால் ரிசர்வ் வங்கி அரசுக்கு அளித்த கடன் படிப்படி 
யாக உயர்ந்துள்ளது என்பதாகும் . அரசு பெற்ற நிகர வங்கிக் 
கடனை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டால் ரிசர்வ் வங்கியின் 
பங்குமட்டும் 1961 - ல் 76.2 சத வீதமும் , 1966 - ல் 77.6 சத 
வீதமும் , 1973 - ல் 70.9 சத வீதமுமாகும் . 

1961 - ல் வாணிகத்துறைக்கு ரிசர்வ் வங்கி ரூ . 9 கோடி . 
கடன் அளித்துள்ளது . இது மொத்த வங்கிக் கடனில் 2.2 சத 
வீதமாகும் . 1966 - ல் ரூ . 47 கோடியும் ( 45 % ) , 1973 - ல் 
ரூ .5.494 கோடியும் ( 10.5 % ) கடன் அளிக்கப்பட்டுள்ளன 

1968 - ல் நிகர அந்நியச் செலாவணிச் சொத்துகள் மதிப்பு 
ரூ .59 கோடியாகும் . இந்தத் தொகை வங்கித்துறையின் நிகர 
அந்நியச் செலாவணிச் சொத்துகளின் மதிப்பில் 83 சதவீத 
மாகும் . 1973 - ல் அச் சொத்துகளின் மதிப்பு ரூ . 551 கோடி 
யாகும் . சதவீதப் பங்கு 97.8 ஆகும் . 
மேற்கண்டவைகளை முழுமையாக நோக்கினால் , 

நோக்கினால் , அரசுக் 
கடன் , வணிகக் கடன் மற்றும் அந்நியச் செலாவணிச் சொத்து 
களைச் சேர்த்தல் ஆகியவைகளுக்கு ரிசர்வ் வங்கியின் கைங்கரியம் 
( contribution ) குறிப்பிடத்தக்க அளவுக்கு 

மிகுந்துள்ளது . 
தெரியவரும் . 


350 


இந்தியரிசர்வ்வங்கியும்தொழில்நிதிஅளிப்பும் அட்டவணை5. 

(ரூபாய்இலட்சத்தில்) தொழில்நிதிக்கூட்டுருவுக்கு மாநிலநிதிக்கூட்டுருக்களுக்கு 

இந்தியத்தொழில்வளர்ச்சி அளித்தகடன் 

அளித்தகடன் 

வங்கிக்குஅளித்தகடன் ஆண்டுமுடிவில் 

நெடுங்காலம் 

மத்தியநெடுங்காலம் 

மத்திய குறுங் காலம் 

பங்குகள் பத்தி 

பங்குகள் பங்குகள்பத்திரங்கள் 

மற்றவைகள் காலம் 

ரங்கள் ரங்கள் 


LAT 


காலம் 


103 


- 


51 82 


13 52 29 


200 220 220 220 220 220 


285 243 243 243 243 243 


21 18 18 2 


166 205 


1000 2000 3000 4000 5000 


309 627 2984 7833 9527 


- 


1960-6} 1955-66 1969-70 1970-71 1971-72 1972-73 March1972 April1972 May1972 June1972 July1972) August1972 Sep.1972 Oct.1972 Nov.1972 Dec.1972 Jan.1973 Feb.1973 Mar.1973 


205 295 

9 168 


77 222 172 443 
388 
443 496 517 529 587 488 242 267 264 341 408 265 388 


42 42 42 50 69 53 54 70 42 61 37 56 រង 20 42 


62 


- 


- 


- 


- 


- 


|||அ 


மேல் நிலைப் பணவியல் 


- 


-- 


இந்திய 
ரிசர்வ் 
வங்கியும் 
கூட்டுறவுக் 
கடனும் 


அட்டவணை6. 


(ரூபாய்இலட்சத்தில்) 


மாநிலக்கூட்டுறவுவங்கிகளுக்குக்குறுங்காலக்கடன் 


கைத்தறிநெசவாளர்களின் சங்கங்கள் 

வேளாண்மைசாராநோக்கங்களுக்காக உற்பத்தி 

( 
சர்க்கரைக்கு பருவபருத்திஉட் 

இரசாயனதறிநூல்உற்பத்திமற்றும்சந்தைபொதுவான ஈடாக) ஆண்டுவேளாண்மைபடத்தானி உரம்வாங்கி கொள்யும்யிடல்தொழி-வங்கியகூட்டுறவுக் நடவடிக்கை 

யங்கள்வழங்கப் முதல்சந்தைலகஏனையத் நோக்கங் கரும்பாலை சந்தையிடல்பட்டவையிடலும்தொகுதிகள் கள் 

களுக்கு 


கள் 


1 


1 


2 


3 


4 


5 


6 


7 


9 


10 


11 


12 


13 


1 


14 


15 


16 


பாட 


1960-61131661914 

42 1865-662493714472 

311 1989-704166723482710 

7104903752959 11 1970-714132026538 7793441127172 4 1971-7248267251061279734230423614 1972-73549842372895381220750 

8 


12240241 39555557 

949642 31236783 

149195259 391377330 


319 9 3723 

213033 22024 33141358 111281 


-- 


792 


தேசியவேளாண்மைக்கடன்(நெடுங்காலநடவடிக்கைகள்)நிதி 


352 


அட்டவணை7. 


(ரூபாய்இலட்சத்தில்) 


ஆண்டு 


மாநிலக்கூட்டுறவுவங்கிகளுக்குக் மாநிலக்கூட்டுறவுவங்கிகளுக்கு குறுங்காலக்கடனைமத்திய 

மத்தியகாலக்கடன் காலக்கடனாகமாற்றுதல் அரசுமற்றும்ஏனையதேசியவேளாண் 

கூட்டுறவு நம்பகப்பத்திரங்களின்மைக்கடன்(நிலை 

வேளாண் 

கரும்பாலை அடைமானம்பேரில்பேராக்க)நிதி 

யைக்காககளில்பங்கு 

கள்வாங்க 


கூட்டுறவுச் 

நில சங்ங்களில் 

நிலஅடைமான அடைமான 
பங்குமூல 

வங்கிகளின்வங்கிகளின் தனத்தில்கிராமியக்கடன் 

சாதாரணக் டங்குபெறபத்திரங்கள் மாநிலங்களுக்கு 

பத்திரங்கள் நெடுங்காலக்கடன் 


கடன் 


யிலிருந்து 


ப 


1960-61 


468 


--- 


763 


1995 


- 


275 


ப 


33 


| 


107 


67 


3 


1965-66 


7061165 


- 


- 


2532911 


1295434501545 


1969-70 


152 


19 


443 


521 


9521410 


8 


680 


3383 


94 


9504202784 


1970-71 


253 


170 


365 


4351483194337 


4312494193 


18 


9594193192 


1971-72 


7547052602 


21451415229125 


681414513413310644413626 


மேல்நிலைப் பணவியல் 


1072-73 


648 


90520752845 


832213479 


12018696555 


8811252763261 


18. வணிக வங்கியும் பண அளிப்பும் 


வங்கி என்ற சொல் பாங்கோ ( Bango ) எனும் இத்தாலியச் 
சொல்லிலிருந்து வந்திருக்கலாமென்று கூறப்படுகிறது . ‘ பாங்கோ 
என்றால் நீண்ட மர இருக்கை ( Bench ) எனப் பொருள்படும் - 
லாம்பார்டில் ( Lombardy ) தொடக்கத்தில் , கடும் வட்டி வாங்கும் 
யூத வங்கியர்கள் ( Jews ) நீண்ட மர இருக்கைகளில் அமர்ந்து 
லேவாதேவி நடத்தியிருக்கிறார்கள் . ஒரு 

வங்கியர் நொடிப்பு 
நிலையை அடைந்தால் ( Bankruptey ) அவரது மர இருக்கை 
உடைக்கப்படும் . 


‘ பொதுக் கடன் அல்லது ‘ மான்டே ( Monte ) நடவடிக்கை 
- களை மேலாண்மையிட இத்தாலிய வங்கிகளில் முதன் முதலில் 
‘வெனிஸ் வங்கி ( Bank of Venice ) உருவாகியது .1 பாபிலோனி 
யர்கள் கி.மு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே கோவில்களில் 
கடன் கொடுத்தல் , வாங்கல் பேரங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் . 
வட்டிக்குக் கடன் கொடுக்கின்ற தொழிலைக் கிரேக்கர்களும் , 
உரோமர்களும் மேற்கொண்டிருந்ததற்குச் சான்றுகள் உள்ளன . 


என 


வங்கி முறைக்கு முன்னோடிகளாசு வணிகர்கள் , வட்டிக்குக் 
கடன் கொடுப்போர் , பொற்கொல்லர்கள் ஆகிய மூவகையினரும் 
விளங்கினர் 

கிரௌதர் கருதுகின்றார் . முதலாவதாக , 
வணிகர்கள் வாணிபத்திற்கு ஏதுவாகப் பணத்தை ஓரிடத்தி 
லிருந்து வேறிடத்திற்குக் கொண்டு செல்ல நன்மதிப்புள்ள 
செல்வந்தர்கள் அளித்த ரசீதுகளையோ , சான்றிதழ்களையோ 
எடுத்துச் சென்றனர் . பணம் கொண்டுசெல்வோர் செல்வந்தர் 
களிடம் அப் பணத்தைக் கொடுத்துவிட்டு இரசீதுகளைப் பெற்றுக் 
கொண்டனர் . இந்த இரசீதுகள் பணத்தின் பணிகளைச் 
செய்தன . இரசீதோ , சான்றிதழோ அளித்தவர்கள் தான் 
ஆரம்ப வங்கியாளர்களாவர் . இரண்டாவதாக , கடன் கொடுக்கும் 
லேவாதேவிக்காரர்கள் இன்றைய நாளில் வணிக வங்கிகள் 
செய்யும் பணிகளைப் பழங்காலத்திலேயே செய்திருக்கிறார்கள் - 
மூன்றாவதாக , பொற்கொல்லர்கள் வங்கி முறை அமைப்புக்கு . 
முன்னோடியாக விளங்கியிருக்கின்றனர் . பொற்கொல்லர்கள் 


R. W. JONES , Thomson s Dictionary of Banking , London , P. 53 . 
23 


354 


மேல் நிலைப் பணவியல் 


செல்வந்தர்களாக இருந்ததால் பாதுகாப்பிற்காக 

மக்கள் 
தங்களின் பொன் , அணிகலன்கள் போன்றவைகளை அவர் 
களிடம் கொடுத்து வைத்தனர் . பொற்கொல்லர்கள் , தாங்கள் 
அவைகளைப் பெற்றுக்கொண்டதற்கு இரசீது அளித்து வந்தனர். 
இத்தகைய இரசீதுகள் நாளடைவில் பணம் போல் புழங்கப் 
பட்டன . மேலும் பொன் , வெள்ளியைப் பொற்கொல்லரிடம் 
ஒப்படைத்தவர் வேறொருவருக்குப் பணம் தரவேண்டியிருந்தால் 
அவருக்குப் பொற்கொல்லர் கொடுத்த இரசீதையும் , பொற் 
கொல்லருக்கு ஒரு கடிதத்தையும் கொடுத்தால் , மற்றவர் நேரில் 
சென்று 

பொற்கொல்லரிடம் கடிதத்தையும் இரசீதையும் 
கொடுத்துப் பணத்தையோ , பொன் வெள்ளியையோ பெற்றுக் 
கொள்ளலாம் . 


இன்றைய காசோலை முறைக்கு முன்னோடியாக இருந்தது 
பொற்கொல்லர்கள் கொடுத்த இரசீதுதான் . பொன் வெள்ளியைப் 
பெற்றுக்கொண்டது 

போல் பணத்தையும் அப்பொற்கொல் 
லர்கள் பெற்றுக்கொண்டு இரசீது வழங்கினர் . இந்த இரசீதுகளும் 
மாற்று முறைத் தன்மை ( Negotiable ) கொண்டவைகளாகும் . 
பணம் கொடுத்தவர்களில் பெரும்பாலோர் அடிக்கடி பணத்தை 
தரும்படி கோரிக்கை விடமாட்டார்கள் . எனவே , பொற்கொல் 
லர்கள் தங்களிடம் எப்போதும் மிகுதியாகப் பணம் இருந்ததைக் 
கண்டு , அவ்வப்போது கடன் வேண்டுவோருக்கு ஒரு குறிப்பிட்ட 
தொகையை அளித்தும் திரும்பப் பெற்றும் வட்டி என்ற வீதத்தில் 
இலாபம் ஈட்டி வந்தனர் . இப்படியாக , பொற்கொல்லர்கள் உபரி 
ரொக்க இருப்பின் அடிப்படையில் கடன் அளித்து வந்திருக் 
கிறார்கள் . இன்று வங்கிகள் தங்களிடமுள்ள முதனிலை வைப்பு 
களுக்கும் ( Primary desposits ) அதிகமாகக் கடன் 

ஆக்கம் 
( credit creation ) செய்வதற்கும் முன்னோடியாகப் பொற்கொல்லர் 
களின் பணி இருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் . 

ஒவ்வொரு நாட்டின் தேவைகளுக்கும் , சூழ்நிலைகளுக்கும் 
ஏற்றாற்போல் வங்கி முறை படிப்படியாக வளர்ந்திருக்கின்றது . 
வங்கிகளின் பணிகளும் விரிவடைந்திருக்கின்றன . வங்கிகள் 
செய்யும் பணிகளைக்கொண்டு வங்கி என்ற சொல்லுக்குப் பல 
அறிஞர்கள் இலக்கணம் கூறியுள்ளனர் . அறிஞர்களின் 
விளக்கத்தைப்பற்றியும் , இறுதியில் ( இந்திய ) வங்கிய ஒழுங் 
காற்றுச் சட்டம் ( Banking Regulation Act ) தந்தளித்த இலக் 
கணத்தைப்பற்றியும் இங்கு அறிவோம் பணத்தை வைத்திருப் 
பதற்காகவும் , வாடிக்கையாளரின் ஆணைக்கேற்ப அதைத் 
திருப்பிக் கொடுப்பதற்காகவும் உள்ள நிறுவனமே ( Establish 
ment ) வங்கியாகும் , என ஆக்ஸ்ஃபோர்டு அகராதி , விளக்கம் 


, 


- - - . 


பல 


- 


கத்தில் ஒரு வங்கியின் தலையான பணிகள் குறிப்பிடப்பட்டிருந் 

, 
வணிக வங்கியும் பண அளிப்பும் 

355 
தருகிறது . வால்டர் லீஃப் ( Walter Leaf ) என்பார் , வங்கியை , 
‘ காசோலை மூலம் கேட்கின்ற பொழுது செலுத்த வேண்டிய 
வைப்புகளைப் பொதுமக்களிடமிருந்து பெறுவதற்காக இருக் 
கின்ற ஒரு மனிதர் அல்லது நிறுவனம் என்று விளக்குகின்றார் . 
பெரும்பாலும் அனைத்து நடவடிக்கைகளுமே காசோலை மூலம் 
நடைபெறும் அமெரிக்கா , இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு 
வேண்டுமானால் இந்த விளக்கம் பொருத்தமானதாக இருக்கும் . 
நம் நாடு போன்ற பின் தங்கிய நாடுகளில் பல காரணங்களால் 
காசோலை இன்னும் மிகுதியான அளவிற்குப் புழக்கத்திற்கு 
வரவில்லையாதலால் அவ்விளக்கம் பொருத்தமானதாக அமைய 
வில்லை . 

( 1 ) வைப்புக் கணக்குகளைப் பெறுதல் ; ( 2 ) நடப்புக்கணக் 
குகளை வைத்தல் ; ( 3 ) காசோலைகளைக் கொடுத்தல் , செலுத்தல் 
மற்றும் ( 4 ) வாடிக்கைக்காரர்களுக்காகக் கீறலிட்ட ( crossed ) , 
கீறலிடாத , காசோலைகளுக்குப் பணம் வசூலித்தல் ஆகியவற் 
றைச் செய்யாத ஆளோ , நிறுவனமோ , மற்றவையோ வங்கி 
யாளராக முடியாதென்பது சரியாக உய்த்துணர்தலாகும் , " என்று 
ஸர் ஜான் பேஜட் ( Sir John Paget ) கூறுகின்றார் . இவ்விளக் 
தாலும் , துணைப்பணிகள் குறிப்பிடப்படவில்லை . பணத்தில் 
வாணிபம் செய்வது ஒன்றே வங்கிகளின் தொழில்... அன்று ; 
வங்கிகள் பணத்தை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களாகவும் 
திகழ்கின்றன என்று ஆர் . எஸ் . சேயர்ஸ் ( R. S. Sayers ) . குறிப் 
பிடுகின்றார் . இவ்விளக்கமும் ஒரு நிறைவற்ற விளக்கமாகும் . 

வங்கிய ஒழுங்காற்றுச் சட்டம் , 1949 வங்கித் தொழிலைப் 
" பொது மக்களிடமிருந்து வைப்புகளைக் 

ன் கொடுப்பதற் 
காகவும் அல்லது முதலீடு செய்வதற்காகவும் ஏற்றுக்கொள்ளு 
தலும் , கேட்டவுடன் அல்லது வேறு முறையில் திருப்பிக் கொடுத் 
தலும் காசோலை , ஆணைச்சீட்டு ( Draft ), ஆணை அல்லது , வேறு 
வழி மூலமோ எடுக்கக்கூடியதாகவும் இருத்தல் ஆகும் என்று 
விளக்குகிறது . இவ்விளக்கத்தில் அவ்வளவு நிறைவு இல்லையென் 
றாலும் , நாம் இன்றுவரை அதைத்தான் ஏற்றுக்கொண்டுள்ளோம் . 

துவரை கண்ட வங்கிய வரலாறு , வங்கிய இலக்கணம் 
பணிகளைப் பின் வருமாறு தொகுத்துக் கூறலாம் 


வணிக வங்கிகளின் பணிகளை இரு வகைகளாகப் பிரிக்க 
லாம் . ஒன்று , முதன்மைப் பணிகள் ( Primary Functions ); மற் 


. 


முழுவதையும் 
356 

மேல் நிலைப் பணவியல் 
றொன்று , துணைப்பணிகள் ( Subsidiary Functions ) . ஒவ்வொன் 
றைப்பற்றியும் சுருக்கமாக விவரிக்கலாம் : 
முதன்மைப் பணிகள் : 

பொதுமக்களிடமிருந்தும் , நிறுவனங்களிடமிருந்தும் வைப்பு 
களைப் பெறுவதும் நிதியினைக் கடன் வடிவில் வழங்குவதும் 
வணிக வங்கிகளின் முதன்மைப் பணிகளில் அடங்கும் . 

வைப்புகள் என்பன சேமிப்புகளிலிருந்து உருவானவையாகும் . 
மக்கள் தாங்கள் சேமித்த பணத்தை வங்கியில் இடுவதால் வட்டி 
என்ற வடிவில் இலாபம் அடைகின்றனர் . வங்கியும் , பெற்ற 
பணத்தை அப்படியே வைத்திராமல் வேண்டுவோருக்கு வட்டிக் 
காகக் கடன் அளித்து வருகின்றது . வைட்பின் வட்டி வீதம் 
கடன் அளிப்பு வட்டி வீதத்தைவிடக் குறைவாகவே இருக்கும் . 
அப்போதுதான் வங்கிக்கு இலாபம் கிடைக்கும் . வைப்புக் . 
கணக்குகளில் பல வகைகள் உண்டு . அவை ‘ நடப்புக் கணக்கு 
( Current Account ) அல்லது தேவை வைப்பு ( Demand Deposit) , 
சேமிப்புக் கணக்கு ( Savings Account ) , நிலை அல்லது தவணை 
வைப்பு ( Fixed Deposit ) , தொடர் ( Recurring ) அல்லது , 
வளர் வைப்பு ( cumulative Deposit ) போன்றவைகளாகும் . 
ஏனைய வைப்புக் கணக்குகளில் அளிக்கப்படும் வட்டி வீதத்தை 
விட நடப்புக் கணக்கின் வட்டி வீதம் 

வட்டி வீதம் மிகமிகக் குறைவே . 
வணிகர்களுக்கு மிகவும் உகந்தது நடப்புக் கணக்கேயாகும் . 
தேவையுள்ள போது தேவையான பணத்தை ( கணக்கில் வரவு ” 
இருப்பு இருந்தால் ) வாடிக்கையாளர்கள் 

வங்கியிலிருந்து 
எடுத்துக்கொள்ளலாம் . 

இரண்டாவதாக , வங்கியின் முக்கியப்பணி , தொழில் வாணிப 
நிறுவனங்களுக்கும் , வேளாண்மைக்கும் கடன் கொடுப்பதாகும் . 
வைப்புகள் முழுவதும் வைப்பாளர்களால் ஒரே நேரத்தில் எடுக் . 
கப்படமாட்டாதாதலால் ஒரு குறிப்பிட்ட பகுதியைக் கடனாகக் 
கடன் வேண்டுவோருக்கு அளிக்கின்றது . அப்படிச் செய்வதால் 
கடனாளியின் தேவையும் நிறைவு செய்யப்படுகிறது ; வங்கிக்கு 
வட்டியும் கிடைக்கின்றது . கடன் பெற்றோர் கடன் தொகை 
எஞ்சிய தொகையை 

விட்டு வைக்கின்றனர் . 
காசோலையின் மூலமே தங்கள் பேரங்களை நடத்துகின்றனர். 
இவ்வாறு கடன் அளிப்பின் மூலம் வைப்புகளை வங்கியர்கள் 
பெருக்குகின் றனர் . இதைத்தான் வங்கிகளின் 

கடனாக்கம் 
அல்லது பண உற்பத்தி ( Credit ( money ) creation ) என்றழைக் 
ேேறாம் . (இதைப்பற்றிப் பின் விரிவாகக் காண்போம் .) 


கணக்கில் 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


357 


பொதுவாகக் கடன்கள் இருவகைகளில் வழங்கப்படுகின்றன . 
நிறுவனம் அல்லது தனி மனிதனின் நம்பிக்கையின் மீது எந்த 
விதப் பிணையுமில்லாமல் கடன் வழங்கப்படுவது முதல் வகை 
யாகும் . இதற்குப் பிணையமற்ற கடன் ( unsecured Loan ) எனப் 
பெயர் . இரண்டாவது வகையில் , ஒரு பொருளின் அடிப்படையில் 
சரக்கு , பொன் , வெள்ளி போன்றவை மீது - கடன் அளிக்கப்படுவ 
தாகும் . இதற்குப் பிணையக்கடன்கள் ( Secured Loans ) எனப் 
பெயர் . கடன்கள் மேலும் இரு முறைகளில் அளிக்கப்படுகின்றன . 
ஒன்று , ‘ மேல்வரைப்பற்று ( overdraft ) முறை . மற்றொன்று , 
ரொக்கக் கடன் ( cash - credit ) --- முறை . மேல்வரைப்பற்று 
முறையில் வாடிக்கையாளரின் கணக்கில் உள்ள தொகைக்கு 
( வரவு ) மேல் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை தொகையை எடுக்க 
அனுமதிக்கப்படுவதாகும் . அந்தக் குறிப்பிட்ட தொகைக்குள் 
எவ்வளவு தொகை உண்மையிலேயே 

வாடிக்கையாளரால் 
பயன்படுத்தப்படுகிறதோ அந்தத் தொகைக்கு மட்டுந்தான் 
வங்கி வட்டியை வசூலிக்கும் . ரொக்கக்கடன் முறையிலும் ஒரு 
குறிப்பிட்ட அளவு கடன் பெற அனுமதிக்கப்படுகிறது . ஆனால் , 

தடவை அத்தொகை முழுவதும் பயன்படுத்தப்பட்டுத் 
திரும்ப அத்தொகை செலுத்தப்பட்டாலும் , மீண்டும் அக்குறிப் 
பிட்ட தொகையைக் கடனாக அடைய முடியாது . திரும்பவும் 
அக்கடன் வசதி பெறவேண்டுமானால் மீண்டும் வங்கியருக்கும் , 
வாடிக்கையாளருக்கும் ஒப்பந்தம் ஏற்படவேண்டும் . கடன் 
வசதி அளிக்கப்பெற்ற தொகை முழுவதும் 

பயன்படுத்தப் 
பட்டாலும் , பயன் படுத்தப்படாவிட்டாலும் 

மூழுத் 
தொகைக்கும் செலுத்தப்பட வேண்டும் . 


வட்டி 


வணிக வங்கியின் மூன்றாவது - முக்கியப் பணி , மாற்றுச் 
சீட்டுக்குக் கழிவு செய்து பணம் தருவதாகும் . ( இதைப்பற்றி 
பணச்சந்தை என்ற அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப் 
பட்டுள்ளது . ) 


நான்காவதாக , பணத்தைக் கைமாற்றுகின்ற பணியையும் 
வணிக வங்கி செய்கின்றது . - குறைந்த செலவில் , பணத்தை 
ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு அனுப்ப வங்கிப் பணவிடை 
( Bank draft ) அளிக்கப்படுகின்றது . 


ஐந்தாவதாக , காசோலை முறை ( Cheque System ) நன்கு 
பின்பற்றப்படுவதற்கு வங்கிகள் பெரிதும் துணைபுரிகின்றன . 
காசோலை முறையின் வளர்ச்சி வாணிப வளர்ச்சிக்கு வித்தாகும் . 


358 


மேல் நிலைப் பணவியல் 


துணைப்பணிகள் : முதன்மைப் பணிகள் மட்டுமல்லாமல் 
வேறு பல துணைப்பணிகளையும் வாடிக்கையாளர்களுக்காக வணிக 
வங்கிகள் மேற்கொண்டிருக்கின்றன . அத் துணைப்பணிகளை யும் 
இருவகையாகப் பிரிக்கலாம் . ஒன்று , முகமைப் பணிகள் ( Agency 
Services ) . மற்றொன்று , 

‘ பொதுப் பயன்பாட்டுப் பணிகள் 
( General utility Services . ) இவைகளைப் பின் வருமாறு விளக்க . 
லாம் . 


முகமைப்பணிகள் : வங்கியரின் முகமைப்பணிகள் பின் 
வருவன வாகும் : 

( 1 ) பிற துறைகளிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு வர 
வேண்டிய 

பங்காதாயம் ( Dividend ) , வட்டி ஆகியவற்றை 
வசூலித்தல் . இதேபோல் , வாடிக்கையாளர்களின் பங்கு , கடன் 
பத்திரங்களை உரிய காலத்தில் கொடுத்து , அவற்றிற்கு வர 
வேண்டிய பணத்தை வசூலித்தல் . இப்பணிகளைச் செய்வதற்கு 
வங்கியர்கள் சிறிதளவு கட்டணம் ( Commission ) வாடிக்கையாளர் 
களிடமிருந்து பெறுகின்றனர் . 


( 2 ) வாடிக்கையாளர்களின் கோரிக்கைக்கிணங்க , அவர் 
களுக்காக ஆயுள் காப்பீட்டுத் தவணைப்பணம் , சங்கங்களுக்கான 
கட்டணம் போன்றவற்றை அவ்வப்போது செலுத்துதல் . 


( 3 ) தபால் மூல மாற்றம் அல்லது “ தந்தி வழி மாற்றம் 
முறைப்படி , பணம் ஓரிடத்திலிருந்து வேறிடத்திற்கு வாடிக்கை 
யாளர்களுக்காக 

அனுப்புதல் . ‘ பண விடை வசதிகளையும் 
அளித்தல் . 


( 4 ) வாடிக்கையாளர்கள் கோரினால் , அவர்கள் சொத்து 
களுக்குப் * பொறுப்பாளராக ( Trustee ) இருத்தல் ; நிலம் 
குத்தகைக்கு விடுதல் , சொத்துகளைக் கவனித்துக்கொள்ளுதல் 
போன்ற பணிகளை மேற்கொள்ளுதல் ; வாடிக்கையாளர்களின் 
விருப்பப்படி அவர்களின் உயிலை 

நிறைவேற்றுபவர்களாகச் 
( Execution ) செயற்படுதல் . 


பொதுப் பயன்பாட்டுப் பணிகள் 

( 1 ) விலையுயர்ந்த பொருள்களையும் பத்திரங்களையும் பாது 
காப்புக்காகப் பெற்று வைத்திருத்தல் ; 

( 2 ) இரு வணிகர்களுக்கிடையே வாணிப உறவு ஏற்படவும் , 
வாணிய வளர்ச்சியடையவும் துணைபுரிதல் . சரக்கு விற்போர் 
இடாப்புகளையும் ஏனைய ஆவணங்களையும் வங்கி மூலம் அனுப்பு 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


359 


கின்றனர் . சரக்கு வாங்குவோர் தேவையான தொகையை 
வங்கியில் செலுத்தி , அந்த ஆவணங்களைப் பெற்று , சரக்குகளைப் 
போக்குவரத்து நிறுவனங்களிலிருந்து அடைகின்றனர் . மேலும் , 
மாற்றுச் சீட்டுகள் கழிவு செய்யப்படுவதன் மூலம் தேவையான 
பணம் வணிகர்களுக்குக் கிடைப்பதால் வாணிபம் தடையின்றி 
வளர முடியும் . 

( 3 ) வாணிப நிறுவனங்கள் பற்றியும் , அங்காடி நிலவரங்கள் 
பற்றியும் செய்திகளையும் புள்ளி விவரங்களையும் சேகரித்து 
அவ்வப்போது வாடிக்கையாளர்களுக்கு அளித்தல் ; 

(4 ) வாடிக்கையாளர்களின் வாணிபத் தொடர்பு வளர்ச்சி 
பெற அவர்களின் நிதிநிலைமை போன்றவற்றை உறுதிப்படுத்தித் 
தேவையுள்ளோருக்குச் சான்றுக் கடிதம் வழங்குதல் . 

( 5 ) பல நிறுவனங்களின் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங் 
கள் விற்பதற்கு ஒப்புறுதியாளர்களாக ( underwriters ) விளங்கு 
தல் . 

இப்படியாகப் பல பணிகளை வணிக வங்கிகள் செய்வதனால் 
நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு ஓங்குகின்றது . 


வங்கிய முறை ( Banking system ) * : 

நமது நாட்டின் வங்கி முறையைப்பற்றிச் சிறிது காண்போம் . 
1974 - க்கு முன் உள்ள ஆண்டுகளை ஒப்பிடும்போது , 1974 - ல் 
கடன் தேவை மிகுதியாகவும் , வைப்புகளின் வளர்ச்சி குறை 
வாகவும் இருந்தன . கடன் தேவை அவ்வாண்டு முழுவதும் 
மிகுதியாக இருந்தாலும் கடன் கட்டுப்பாட்டு முறைகள் தீவிரப் 
படுத்தப்பட்டதால் போதுமான அளவு கடன் அளிக்கப்பட 
வில்லை . அட்டவணையில் கண்ட வணிக வங்கிகளின் ( Scheduled 
Commercial Banks ) வைப்பின் குவிப்பு ( Deposit accretion ) 
1973 - ல் 20 சதவீதமாக இருந்தது . 1974 - ல் 12.8 சதவீத 
மாகக் குறைந்தது . 1973 - ல் கடன் விரிவாக்கம் 26.8 சதவீத 
மாக இருந்தது . 1974 - ல் ! 2 • 1 சதவீதத்திற்கு வந்துவிட்டது . 
1974 - ல் அரசுப் பிணையங்களில் அதிகமாக முதலீடு செய்தது 
ரூ .314 கோடியாகும் . ஆனால் , அவ்வதிகம் 1973 - ல் ரூ .228 
கோடியாக இருந்தது . 


வைப்புகளின் வளர்ச்சி : 

1978 - ல் அட்டவணையில் கண்ட வங்கிகளின் மொத்த 
வைப்புகள் ரூ . 1760 கோடி அதிகரித்துள்ளது . ஆனால் , 1974 - ல் 


State Bank of India , Annual report , 1974 , 


ஆனால் , 1974 - ல் ரூ.138 கோடி குறைந்திருக்கிறது . 
360 

மேல்நிலைப் பணவியல் 
ரூ . 1299 கோடிதான் அதிகரித்திருக்கிறது . ( 1974 , டிசம்பர் 
முடிய மொத்த வைப்புகள் ரூ.11440 கோடியாக இருந்தன 
என்பது கவனிக்கத்தக்கதாகும் . ) பண அளிப்பு அதிகரிப்புக் 
குறைந்ததாலும் , பொருளாதாரத்தில் வீக்க நிலை ஏற்பட்டதால் 
மக்களின் , சேமிப்புச் சக்தி குறைந்ததாலும் , கூலி மற்றும் கிராக் 
கிப்படி உயர்வு தடுத்து நிறுத்தப்பட்டதாலும் , நிறுமங்களுக் 
கிடையே போட்டி மனப்பான்மை வளர்ந்ததாலும் வைப்பின் 
குவிப்பில் அதிவேகம் 

காணமுடியவில்லை . 1973 - ஐவிட 
1974 - ல் இரண்டு வகையான வைப்புகளின் வளர்ச்சி குறைவு 

1973 - ல் தேவை வைப்புகள் மற்றும் கால வைப்புகளின் 
( Demand and Time Deposites ) அதிகரிப்பு முறையே ரூ . 647 
கோடி மற்றும் ரூ . 1113 கோடியாக இருந்தவை , 1974 - ல் 
முறையே ரூ . 469 கோடி மற்றும் ரூ . 830 கோடியாகக் குறைந் 
துள்ளன . 
கடன் விரிவாக்கம் : 

1973 ஆம் ஆண்டில் ரூ . 1492 கோடி கடன் விரிவாக்கம் 
செய்யப்பட்டது ; நடப்பு ஆண்டில் ரூ . 852 கோடிதான் கடன் 
விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது . கடன் அளிப்பில் குறைவு 
ஏற்பட்ட தற்கு முக்கிய காரணங்கள் , ரிசர்வ் வங்கியின் கடன் 
கட்டுப்பாட்டுமுறைகள் தீவிரமாக்கப்பட்டதும் , குறுவைச் சாகுபடி 
பாதகமாக இருந்ததால் உணவு - தானியக் கொள்முதலுக்கான 
கடன் அளிப்பு 1978 - ல் ரூ . 192 கோடி உயர்ந்திருப்பதுந்தான் ; 


தான் . 


உணவு 


தானிய மற்ற வேறு வகைத் தானியத்திற்கான கடன் 1973 - ல் 
ரூ . 1300 கோடி அதிகமானது . 1974 - ல் ரூ . 900 கோடிதான் 
அதிகமாகியிருக்கிறது . 


கடன் 


கடனுக்கக் கொள்கை ( Credit policy ) : 

பொருளாதாரத்தில் வீக்க நிலை தொடர்ந்து அதிகமாகிக் 
கொண்டும் உற்பத்தியில் குறைவான வளர்ச்சியும் காணப்படுகிற 
இச் சூழ் நிலையில் , ரிசர்வ் வங்கி விலைவாசி மட்டத்தை நிலை 
பேராக்கம் செய்யும் பொருட்டுக் கடன் கட்டுப்பாட்டு முறைகளைக் 
கடுமையாக்கியிருக்கிறது . இலகுவாகக் 

பெறுவது 
ங்காங்கே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது . கடன் விரிவாக்கம் 
குறைக்கப்படவேண்டும் என்பதற்காக , மறு நிதி அளிப்பு மற்றும் 
மறு கழிவு செய்யும் வசதிகள் தெரிந்தெடுக்கப்பட்டவையாகத் 
தொடர்ந்து இருக்கவேண்டுமென்று , ரிசர்வ் வங்கி , வணிக வங்கி 
களுக்கு அறிவிக்கை விடுத்திருக்கிறது . ரிசர்வ் வங்கியிடமிருந்து 
பற்ற கடன்களைக் குறிப்பிட்ட காலத்திற்குள் திரும்பச் செலுத்தி 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


361 


விடவேண்டுமென்றும் ரிசர்வ் வங்கி கோரியிருக்கிறது . மேலும் , 
கீழ்க்கண்ட கடனாக்கக் கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு உட் 
பட்டு நடக்குமாறும் வணிக 

வங்கிகள் கேட்டுக்கொள்ளப் 
பட்டிருக்கின்றன . 

( 1 ) 1974 - ன் மந்த பருவத்தில் ( Slack Season ) அதிகப் 
படியான வைப்புகளில் 33-35 சதவீதத்திற்கு மேற்படாமல் 
கடனளிப்புச் செய்யப்படவேண்டும் ; ( 2 ) 1974 , மேத்திங்கள் 
முதல் 1975 ஏப்ரல் திங்கள் வரை , அதிகப்படியான வைப்பு 
களில் பெரும் அளவு 63-65 சதவீதத்திற்குள் கடன் விரிவாக்கம் 
வரையறை செய்யப்பட வேண்டும் ; ( 3 ) 1975 , ஏப்ரல் முடிவில் 
கடனாக்கத்திற்கும் , வைப்புகளுக்கும் உள்ள விகிதம் 71 சதவீதத் 
திற்கு மேற்படாமல் இருத்தல் வேண்டும் . 

வீக்க நிலையைக் கட்டுப்படுத்துவதற்காக வங்கிவீதத்தை 
( Bank rate ) இந்திய ரிசர்வ் வங்கி 7 சதவீதத்திலிருந்து 9 சதவீதத் 
திற்கு உயர்த்தியிருக்கிறது . இவ்வுயர்வு 1974 , ஜூலை 23 - லிருந்து 
நடைமுறையாக்கப்பட்டுள்ளது . சேமிப்பை ஊக்குவிப்பதற் 
--காகவும் , கடன் பெறுதலைக் குறைப்பதற்காகவும் வைப்புகளின் 
வட்டி வீதத்தையும் கடன் அளிப்புக்கான வட்டி வீதத்தையும் 
வங்கிகள் அவ்வப்போது உயர்த்தியிருக்கின்றன . குறும் 
அளவுக் கடன் அளிப்பு வட்டி வீதம் 11-12.5 சதவீதத்தில் 
நிரணயிக்கப்பட்டிருக்கிறது . ரொக்கக்காப்பு வீதம் 7 சதவீதத் 
திலிருந்து 4 சதவீதமாகக் குறைக்கப்பட்ட போது , சட்டமுறை 
நீர்மை வீதம் ( Statutary liquidity ratio ) 32 சதவீதத்திலிருந்து 
33 சதவீதத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளது . ரிசர்வ் வங்கியிட 
மிருந்து பெறப்படும் கடன்களுக்கும் வட்டிவீதம் 15 சதவீதத்தி 
லிருந்து 18 சதவீதத்திற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது . வணிக 
வங்கிகள் முதலீடு செய்யும்போது வேளாண்மைத்துறைக்கு 
" முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றும் ரிசர்வ் 

வங்கி 
அறிவுரை வழங்கியுள்ளது . வாணிபம் கூடுதலாக இருக்கும் 
காலங்களில் ( Busy Season ) தேவைப்படும் பணத்தை அளிப்பதற் 
காக மறு நிதி அளிப்பு , மாற்றுச் சீட்டுகளை மறுகழிவு செய்தல் , 
மற்றும் கூடுதலாக்கப்பட்ட ரொக்கக் காப்புகளிலிருந்து ஒரு 
பகுதியைக் கடனாக அளித்தல் போன்ற உதவிகளை ரிசர்வ் 
வங்கி அளிக்கிறது . 


கிளைகள் விரிவாக்கம் (Branch Expansion ) // 

1973 - ல் வணிக வங்கிகள் 1782 கிளை வங்கிகளைத் 
திறந்தன ; 1974 - ல் 1693 கிளைகள் தொடங்கப்பட்டன . 
எண்ணிக்கையில் 526 அலுவலகங்கள் ( அல்லது 31.1 சதவீதம் ) 


இவ் 


களுக்கே உரித்தானதாகையால் அவைகள் ஏனைய நிதி நிறுவனங் 

அளித்துதவுகின் 
றன் 
ம் திகழ்கின்றன என்று கூறுகின்றார் . - 
362 

மேல்நிலைப் பணவியல் 
வங்கிகளே இல்லாத இடங்களில் தொடங்கப்பட்டன . 

வங்கித் 
துறையில் வளர்ச்சி குன்றிய மாநிலங்களான அஸ்ஸாம் , பீஹார் , 
நாகாலாந்து மற்றும் ஒரிஸ்ஸாவில் வங்கிகளை மேலும் தொடங்கு 
வதற்குக் கவனம் செலுத்தப்பட்டு , வங்கிகளும் தொடங்கப்பட்டு 
வருகின்றன . பதினான்கு பெரிய வங்கிகள் நாட்டுடைமையாக்கப் 
பட்டபின் , 1969 , ஜூனிலிருந்து 1974 முடிய வணிக வங்கி 
களின் எண்ணிக்கை முறையே 8262 லிருந்து 18180 - க்கு 
உயர்ந்து இருமடங்காகியுள்ளது . இதன் விளைவாக , மக்கள் 
தொகையில் 65,000 நபர்களுக்கு ஒரு வங்கி என இருந்தது 
30,000 நபர்களுக்கு ஒரு வங்கி என தற்போது இருக்கிறது . 
கடனுக்கம் ( Credit creation ) : 

வைப்புகளைப் ( Deposits ) பெறுவதும் , கடன் அளிப்பதும் 
வணிக வங்கிகளின் தலையான பணிகளாகும் . ஆனால் , கடன் 
அளிப்பதில் வணிக வங்கிகளுக்கும் ஏனைய நிதி நிறுவனங் 
களுக்கும் வேறுபாடு உண்டு. எடுத்துக்காட்டாக , ஒரு காப்பீட்டு 
நிறுமம் காப்பீடு பெறுபவர்களிடமிருந்து ( Insured ) காப்பீட்டு 
முனைமம் (Insured premium ) ரூ .50,000 பெற்றால் , அந்தத் 
தொகை அளவுக்கோ அதற்குக் குறைவாகவோதான் கடன் 
வேண்டுவோருக்குக் கடன் அளிக்க முடியும் . ஆனால் , வணிக 
வங்கிகள் பெறுவது வைப்புகளாக இருப்பதால் அவைகளைப் பெறக் 
கூடிய தொகைக்குக் கூடுதலாகவே கடன் ஆக்கம் செய்து கடன் 
அளிக்க முடிகிறது . கடனாக்கம் செய்யும் சக்தி வணிக வங்கி 
களினின்றும் மாறுபடுகின்றன . பெறக்கூடிய வைப்புத் தொகை 
முழுவதும் வாடிக்கையாளர்களால் ஒரே காலத்தில் திரும்பக் 
கேட்கப்படமாட்டாதாகையால் மொத்த வைப்புத் தொகை . 
யினின்றும் ஒரு குறிப்பிட்ட பகுதியைக் கடனாக ஏட்டளவில் 
கடன் பெறுவோரின் கணக்கு வரவு வைக்கப்பட்டாலும் , 
வேண்டும் போது கடனாளி , அத்தொகை அளவுக்குப் பணமாக 
மாற்றிக்கொள்ளலாம் . ஆனால் , கடன் அளிக்கப்பெற்ற மூழுத் 
தொகை அளவுக்கும் தேவை ஒரே காலத்தில் ஏற்படாதாதலால் 
வங்கியர்கள் , அவ்வப்போது 

வைப்பாளர்களின் ( Depositors ) 
கோரிக்கையையும் , கடனாளிகளின் கோரிக்கையையும் நிறைவு 
செய்து நிலைமையைச் சமாளிக்கின்றனர் . எனவேதான் , வங்கி 
கள் பண உற்பத்தி நிலையங்கள் எனக் கூறப்படுகின்றன . இதனை 
சேயர்ஸ் , பணத்தில் வாணிபம் செய்வது ஒன்றே வங்கிகளின் 
தொழில் அன்று; வங்கிகள் பணத்தை உற்பத்தி செய்யும் நிறு 

இனி , 


துணை 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


புள்ளிவிவரச்சுருக்கம் அட்டவணையில்கண்டஅனைத்துவணிகவங்கிகளின்தொழில்(ஆண்டுமுடிவில்) 

(ரூபாய்கோடியில்) இந்திய 

ஸ்டேட்அட்டவணையில் அட்டவணையில் ஸ்டேட்வங்கிவங்கிகள்வங்கித்கண்டஏனைய 
கண்டஅனைத்து (1) 

தொகுப்புவணிகவங்கிகள்வணிகவங்கிகள் (1)+(2)(4) 

(3)+(4} அ.ஒட்டுமொத்த1972 

1,861471 

6.049 

8,331 வைப்புகள்19732,2125542,7667,375 

10,141 19742.705628 

8,107 

11,440 சதவீதஉயர்வு 1973over1972 16.917.618.6 

21.9 

21-0 1974over197322.313:420.5 

9.9 

12.8 ஆ.கடன்19721,383311619 

3951 

5570 அளிப்பு 1973 

1,582 

20035059 

7062 1974 

1.7644662230 

5634 

7914 சதவீதஉயர்வு1973over197227.8 

10.523.7 

28-0 

26:5 1974over1973115 

10-7 11.3 

12.4 

12.|| இ.அரசுப்பிணை1972 

561102 663 

1512 

2175 
யங்களில்1973 

543117660 

1743 

2403 முதலீடு 1974 

683 

1-3809 1904 

2717 சதவீதஉயர்வு 1973over1972 

14.7 

15-3 

10. 1974over1973 26.3 

5 122.6 

9.5 

13.1 ரிசர்வ்வங்கி1972 

3 36 

9 யிடமிருந்துபெற்ற1973 

351146165 

211 கடன்கள்1974 

101626 

163 


421 


*+ 


. 


383 


அட்டவணையில் 
கண்ட 
அனைத்து 
வணிக 
வங்கிகளின் 
ஒட்டுமொத்த 

வைப்புகளும் 
, 
கடன் 
அளிப்பும் 
( 
ஆண்டுச் 
சராசரிகள் 
) 


துணை 


(ரூபாய்கோடியில்) இந்திய 

ஸ்டேட்வங்கித்அட்டவணையில்அட்டவணையில் 
ஸ்டேட்வங்கிவங்கிகள்தொகுப்புகண்டஏனையகண்டஅனைத்து 

[ 
( 
1 
) 
+ 
( 
2 
) வணிகவங்கிகள்வணிகவங்கிகள் (1) (2) 

(3) 

(4) 

[(3)+(4)] 


அ.ஒட்டுமொத்த வைப்புகள் 


1972 


1,678 


436 


2,114 


5,892 


7,506 


1978 


2,038 


517 


2,555 


6.584 


9,139 


1974 


2,446 


595 


3,041 


7,645 


10,686 


சதவீதஉயர்வு 


1973over1972 
1974over1973 


21-5 200 


22.1 


18.8 15.1 


20.9 19-0 


218 18.9 


16. 


ஆ.கடன்அளிப்பு1972 


1,166 


389 


1,505 


5,255 


3,750 4,430 


1973 


1,406 


899 


1,805 


6,235 


1974 


1,718 


438 


2,156 


5,392 


7,548 


சதவீதஉயர்வு 


1873over1972 


20.6 


17:7 


19.9 


18.1 


18.6 


1974over1973 


22.2 


9.8 


19.4 


21-7 


21.1 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


365 


போது 


எவ்வாறு வங்கிகள் கடனாக்கம் செய்கின்றன எனப் பார்ப்போம் . 
கடனாக்கக் கோட்பாட்டிற்கு ஏதுவாக நாம் ஏனைய வைப்புகளை 
விட்டுவிட்டு , தேவை வைப்புகளை ( Demand deposits ) மட்டும் 
கணக்கெடுத்துக்கொள்ள வேண்டும் . 
ரொக்க ஓட்டமும் , வைப்பு மாற்றமும் : 

வணிக வங்கி முறையில் ( System ) தேவை வைப்புகளை மூன்று 
முறைகளில் அதிகரிக்கச் செய்யலாம் . முதல் முறைப்படி , மக்கள் 
ரொக்கமாக வங்கியில் செலுத்துவதன் மூலம் தேவை வைப்புகள் 
கூடுதலாகின்றன . இரண்டாவது முறைப்படி , கருவூலமோ மைய 
வங்கியோ புதிதாகப் பணங்கோருரிமைகளை வணிக வங்கியில் 
செலுத்தும் 

தேவை வைப்புகள் அதிகமாகின்றன . 
மூன்றாவது முறைப்படி , பெறப்பெற்ற வைப்புகளைக் கொண்டு 
வணிக வங்கி தன் முயற்சியால் ஈட்டச் சொத்துகளை வாங்கு 
வதன் மூலம் தேவை வைப்புகள் கூடுதலாக உண்டாகின்றன . 
முன் இரண்டு முறைகளிலும் ‘ ரொக்கம் உள் வருவதால் தேவை 
வைப்புகள் அதிகமாகின்றன . இத்தேவை வைப்புகளுக்கு 
‘ முதனிலை வைப்புகள் ( primary deposits ) எனப் பெயர் , 
மூன்றாவது முறையில் , உண்மையிலேயே ரொக்கம் கூடுவ 
தில்லை ; கடன் அளிப்பு நடவடிக்கைகளால் தேவை வைப்புகள் 
ஏற்படுவதாகும் . எனவே , இவ்வாறு உண்டாக்கப்பட்ட வைப்பு 
களுக்குப் பிறப்பிக்கப்பெற்ற வைப்புகள் ( Derivative deposits ) 
எனப் பெயர் . 

மேற்கூறிய மூன்று முறைகளையும் எடுத்துக்காட்டு மூலம் 
விளக்குவோம் : 
முதனிலை வைப்புகளுக்கான எடுத்துக்காட்டை 

எடுத்துக்காட்டை விளக்கும் 
போது , முதலில் திரு . நளன் என்பவர் இந்தியன் வங்கி யில் 
ரூ . 2000-00 ரொக்கமாகத் தேவை வைப்பில் செலுத்துகிறார் 
எனக் கொள்வோம் . பணம் செலுத்திய பிறகு வங்கியின் இருப்பு 
நிலைக் குறிப்பைப் பார்த்தால் ரொக்க இருப்பும் தேவை வைப்புத் 
தொகையும் , முறையே சொத்துகள் பகுதியிலும் , பொறுப்புகள் 
பகுதியிலும் அதிகரிப்பது தெரிய வரும் . 

இந்தியன் வங்கி இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


ரூ 


தேவை வைப்புகள் 


ரொக்கம் 


+ 2000 


+ 2000 


366 


மேல் நிலைப் பணவியல் 


இவ்வெடுத்துக்காட்டில் ரொக்க இருப்பும் , தேவை வைப்புத் 
தொகையும் சமமான அளவுக்கு அதிகரித்துள்ளன . ஆனால் , 
மொத்த 

வைப்புத் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 
ரொக்க இருப்பு வைத்திருந்தால் மட்டுமே போதுமான தாகும் . 
அக்கோட்பாட்டின் படி பார்த்தால் நமது எடுத்துக்காட்டில் 
இன்னும் கடனாக்கம் செய்ய வழிவகை உண்டு என்பது தெரிய 
வருகின்றது . 

இரண்டாவதாக , பத்திரங்களை வாங்குவதன் மூலம் ( வெளி 
அங்காடி நடவடிக்கைகள் ) மைய வங்கிகள் , பணமாக மாற்றுந் 
தன்மை கொண்ட கோருரிமைகளை ( Money claims ) விடுக் 
கின்றன . நாம் முன்னமேயே எடுத்துக்காட்டிய திரு . நளன் 

2000 மதிப்புக்கொண்ட அரசுப் பத்திரங்களை மைய வங்கி 
யிடம் விற்கிறார் என்றால் , மைய வங்கி அத்தொகைக்குச் சமமான 
காசோலையை அவருக்கு அளிக்கும் . இக் காசோலையைப் பண 
மாகவும் மாற்றிக்கொள்ளலாம் அல்லது இந்தியன் வங்கியில் 
வைப்பாகவும் 

இடலாம் . இந்தியன் வங்கியில் வைப்பாக 
இட்டால் , அது மைய வங்கியிடமிருந்து ரூ . 2000 - ஐப் பெற்றுக் 
கொள்ளலாம் அல்லது மைய வங்கியிடமுள்ள தன் வைப்புக் 
கணக்கின் இருப்பை அதிகரிக்கச் செய்யலாம் . ரொக்கமாக 
மாற்றப்படாமல் வைப்புகள் அதிகரிக்கப்படுவதாகக் கொண்டால் 
இரு வங்கிகளின் இருப்பு நிலைக் குறிப்புகள் 

பின் வருமாறு 
தோன்றும் : 

மைய வங்கியின் இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


ரூ . 


இந்தியன் வங்கியின் 

வைப்புகள் - 2000 


அரசுப் பத்திரங்கள் 

+ 2000 


இந்தியன் வங்கியின் இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


ரூ . 


" தேவை வைப்புகள் 


மைய வங்கியில் 

வைப்புகள் + 2000 


+ 2000 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


367 


வணிக வங்கியை எடுத்துக்கொண்டால் , தேவை வைப்புக்கள் 
ரூ . 2000 அதிகரித்துள்ளது . இவ் வதிகரிப்பு மைய வங்கியினால் 
ஏற்பட்டிருக்கிறது ; உணிக வங்கியின் முயற்சியினால் அல்ல .. 
ரொக்கச் சொத்துகள் மைய வங்கியிடமிருந்து பெறப்பட்டதால் , 
அவ் வைப்புகள் முதனிலை வைப்புகளாகும் . 


ரூ . 10,000 


மூன்றாவதாக , பிறப்பிக்கப்பெற்ற வைப்புகள் உருவாக்கப் 
படுவதைப்பற்றிப் பார்ப்போம் . 

வணிகர் , வங்கியில் 
கடன் கேட்பதாகக் கொள்வோம் . அக்கடன் 
தொகையை அவ்வங்கி அளித்த பின் அதனுடைய இருப்பு நிலைக் 

சொத்துப்பக்கத்தில் ‘கடன்களும் பொறுப்புப் 
பக்கத்தில் தேவை வைப்புகளும் அந்தத் தொகை அளவுக்கு 
அதிகரித்திருக்கும் . 


குறிப்பின் 


இந்தியன் வங்கி இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


ரூ . 


கடன்கள் 


தேவை வைப்புகள் 

+ 10,000 


+ 10,000 


கடன் அளிக்கப்பெற்றபின் , கடனாளி , தேவையுள்ள போது 
காசோலைகளை விடுத்து , அவ்வேட்டுக் கடன் அளிப்பை ரொக்க 
மாக மாற்றிக் கொள்ளலாம் . கடனாக்கம் செய்து கடன் வேண்டு 
வோருக்கு இவ்வாறு உதவுவதால் வங்கிகள் வட்டி என்ற 
வடிவில் இலாபம் அடைகின்றன . வங்கிகள் இவ்வாறு கடனாக்கம் 
செய்வதால் நாட்டில் பண அளிப்பு அளவு அதிகரிக்கிறது 
என்பது கவனிக்கத்தக்கதாகும் . இப்படியாக வங்கி கொடுக்கின்ற 
கடன் , வைப்பாக உருவம் பெறுவதனை , ஒவ்வொரு கடனும் ஒரு 
வைப்பைத் தோற்றுவிக்கிறது ( Every loans creats a deposit ) 
என வங்கி முறைப்படி கூறப்படுகிறது . கடன் அளிப்புச் செய்வ 
தோடு மட்டுமல்லாமல் , பத்திரங்களை வாங்குவதன் மூலம் 
முதலீடு செய்யும்போதும் வங்கிகள் தேவை வைப்புகளைக் 
கூடுதலாக்கின்றன எனலாம் . இது எவ்வாறெனில் , பத்திரங்களை 
விற்பவர் வாங்கும் வங்கியிலேயே கணக்கு வைத்திருந்தால் 
அவர் கணக்கு வரவு செய்யப்படும் . அப்படிச் செய்தாலும் வைப் 
யுத் தொகை மிகுதியடையும் அல்லவா ? அதாவது , வங்கியின் 


368 


மேல் நிலைப் பணவியல் 


இருப்பு நிலைக் குறிப்பு சொத்துப்பக்கத்தில் பத்திரங்கள் 
என்ற இனமும் ,, பொறுப்புப்பக்கத்தில் தேவை வைப்புகளும் 
ரூ .10000 - க்கு அதிகமாகும் . 

இதுவரை கடனாக்கம் செய்வது பற்றி மிக எளிய முறையில் " , 
விளக்கி வந்தோம் . இனி , கடன் பெருக்கம் ( Credit Expansion ) 
எந்த அளவு வரைக்கும் செய்ய முடியும் , அதற்கு ஏதேனும் 
வரம்புகள் இருக்கின்றனவா எனப் பார்ப்போம் . கீழ்க்கண்ட . 
மூன்று முக்கிய காரணங்கள் கடன் பெருக்கத்திற்கு வரம்புகளாக 
உள்ளன . 

( 1 ) வணிக வங்கிகள் வைத்திருக்கும் ரொக்க இருப்பின் 
அளவு ; 

( 2 ) மொத்த வைப்புகளின் தொகைக்கு ஏற்பச் சட்டப்படி 
யான குறும அளவு ரொக்க இருப்பு வீதம் ; 

( 3 ) ஒரு வங்கியிலிருந்து மறு வங்கிக்கு ரொக்கம் மாறுதல் " 
( Drain of Cash ) அல்லது வங்கித்துறையை விட்டே ரொக்கம் 
வேறு துறைக்கு இடம் பெயர்தல் . 

முதலில் , வங்கிகளின் கடன் பெருக்கத் திறன் அவற்றிட 
மிருக்கிற ரொக்க இருப்பையும் , வேறு வங்கிகளிடமும் ரிசர்வ் 
வங்கிகளிடமும் போட்டு வைத்திருக்கின்ற ரொக்க இருப்பையும் 
ஒட்டி அமைகின்றது . முதனிலை வைப்புகள் கூடிக்கொண்டே 
போனால் வங்கியின் ரொக்க இருப்புக் கூடுகிறது எனப் பொருள் . 
இதனால் வங்கியின் கடன் அளிக்கும் திறன் மிகுதிப்படும் . 

இரண்டாவதாக , வங்கிகள் செம்மையாகச் செயல்படுவதற்" 
காக ஒவ்வொரு நாட்டுச் சட்டமும் , வங்கிகள் அவற்றின் வைப்பு : 
களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ரொக்கமாக வைத்திருக்க 
வேண்டுமென்பதைக் கட்டாயமாக்கியிருக்கின்றது . ரொக்கமாக . 
இருப்பு வைக்கவேண்டிய பணத்திலும் ஒரு குறிப்பிட்ட அளவு 
மைய வங்கியிடம் வைத்திருக்க வேண்டுமென்பது சட்டமாகும் . 
ரொக்க வீதம் குறைவாக . நிர்ணயிக்கப்பெற்றால் வங்கிகளின் 
கடன் கொடுக்குந்திறன் மிகுதியாக இருக்கும் . மாறாக , 

மாறாக , ரொக்க 
இருப்பு விகிதம் அதிகமாக நிர்ணயிக்கப்பெற்றால் கடனளிக்கும் 
திறன் குறையும் . 

மூன்றாவதாக , ரொக்கம் ஒரு வங்கியிலிருந்து மறு வங்கிக்குச் 
சென்றால் , ரொக்க இருப்பு 
ரொக்க இருப்பு குறைந்துள்ள 
குறைந்துள்ள வங்கியின் 

வங்கியின் கடன் 
பெருக்கம் செய்யும் திறன் குறையும் . இதேபோல் , வங்கித் 
துறையை விட்டே பணம் வெளிச் சென்றாலும் கடன் பெருக்கம் 
செய்வது குறையும் . 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


369 


கடன் ( வைப்புகள் ) பெருக்க எல்லைகள் (( Expansion Limits ) 

முற்றுரிமை வங்கியில் ரொக்கம் வெளிச் செல்லா நிலையில் 
கடன் பெருக்க எல்லைகள் ( Expansion limits of a Monopoly 
Bank ( on Banking system ) with No External Drain ) : 

வங்கி வைப்புகள் பெருக்கத்திற்கு மேற்கூறிய காரணிகளின் 
பங்கை அறிந்தவுடன் , அக் காரணிகளின் கூட்டு விளை பயனைப் 
( Joint effects ) பற்றி இனி அறிவோம் . முதலில் , கீழ்க்கண்ட 

அடிப்படையாகக்கொண்டு , வணிக வங்கி 
களின் கடனாக்கத்தின் எல்லையைப்பற்றிக் காண்போம் . 

( 1 ) பொருளாதாரத்தில் ஒரே ஒரு வங்கிதான் உள்ளது . 
ஒரு வங்கியும் , வங்கித்துறையும் ஒன்றே ; அனைத்து நடவடிக் 
கைகளும் ஒரே வங்கியில் தான் நடைபெறுகின்றன ; 

( 2 ) வைப்புகள் மிகுதியானாலும் ரொக்கம் வங்கியை விட்டு 
செல்வதில்லை ; 


அனுமானங்களை 


( 3 ) எல்லா வைப்புகளும் தேவை வைப்புகளே ; 

( 4 ) வைப்புகளுக்கு ஏற்றாற்போல் சட்டப்படி ஈட்டச் 
சொத்துகளைச் ( Earning assets ) சரிசெய்தல் [ ( தகு அளவு 
உபரிக் காப்புகள் பூஜ்யமாகும் ) ( Optimum excess reserves are 
Zero ) ] அதாவது , பெரும் அளவுக்குக் கடன் அளிக்கப்படுதல் 
( Monopoly Bank is in a Loaned up ” position ) . 


சில இடுகுறிகள் ( Symbols ) கீழ்க்கண்டவாறு , 

பொதுவாக , 
உபயோகப்படுத்தப்படுகின்றன : 

D பெரும அளவு தேவை வைப்புகள் ( பண அலகில் ) 
R = மொத்த சட்டமுறைக் காப்புகள் ( Total legal reserves ) 
R. = உபரிச் சட்ட முறைக் காப்புகள் . 


காக 


f = குறும அளவுச் சட்ட முறைக் காப்பு விகிதம் ( Minimum. 

reserve ratio ) . 


மேற்கண்ட அனுமானங்களையும் , இடுகுறிகளையும் எடுத்துக் 
கொண்டு பார்த்தால் , ஒரு ரூபாய் இருப்பு 1 / r ரூபாய் வைப்பு 
களுக்குப் போதுமானதாகும் . அப்படியென்றால் , R ரூபாய் 
காப்பிருப்புகள் பெரும அளவு R / ரூபாய் வைப்புகளுக்குப் போது 
மானது எனலாம் . 

R 
அதாவது , D = R 

( சமன்பாடு 1 ) 
T 


24 


( ) 


கண்டாலும் , போக்கு என்னவென்றால் , தேவை வைப்பு 
870 

மேல் நிலைப் பணவியல் 
இப்படியாக , R என்பது ரூ .10 லட்சம் எனவும் , ( என்பது 
20 சதவீதமெனவும் கொண்டால் , 

1 
D = ரூ .10 லட்சம் 

ரூ . 50 லட்சம் 

எனக் 
020 
கிடைக்கும் . அதாவது , குறும அளவுக் காப்பு விகிதம் 20 சதவீத 
மாக இருக்கும்போது , ரூ . 10 லட்சம் காப்பில் ஒவ்வொரு ரூபாயும் 
5 மடங்கு வைப்புகளை முதனிலை மற்றும் பிறப்பிக்கப்பெற்ற ) 
விரிவாக்கும் அல்லது ரூ . 10 லட்சம் காப்பு இருப்பு ரூ .50 லட்சம் 
வரைக்கும் மொத்தத் தேவை வைப்புகளை விரிவாக்கும் . 

இத்தொகைகளை அடிப்படையாகக்கொண்டு ஒரு மாதிரி 
இருப்பு நிலைக் குறிப்பைத் தயாரிப்போம் . ( முற்றுரிமை வங்கி ) : 
பொறுப்புகள் 

சொத்துகள் 
( ரூபாய் இலட்சத்தில் ) 

( ரூபாய் இலட்சத்தில் ) 
தேவை வைப்புகள் ... 50 ரொக்கம் 

10 

கடன்களும் , முதலீடு 
ஏனைய பொறுப்புகள் 

களும் 42 
மூலதனம் 

ஏனைய சொத்துகள் 
மொத்தம் 56 

56 
வங்கிகள் முழு அளவிற்குக் குறைவாகக் கடன் அளித்திருந் 
அல்லது 

காப்பிருப்பில் சேர்க்கையையோ , 
களை யோ , வங்கிக்கடனையோ மாற்றம் செய்து புதுச் சமநிலை 
ஏற்படுத்துவதாகும் . இந்நோக்கத்திற்காகச் சமன்பாடு ( 1 ) கீழ்க் 
கண்டபடி சமன்பாடு ( 2 ) - ஆக மாற்றப்படுகிறது : 

R. 
AD = 

( சமன்பாடு 2 ) 
I 
இதில் , A D என்பது , தேவை வைப்புகளில் ஏற்படும் மாற்றத் 
தையும் , R. என்பது உபரிக் காப்புகளின் தொகையையும் , மற்றும் 
I என்பது தேவையான காப்பு விகிதத்தையும் குறிக்கின்றன . 


2 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


371 


மேற்குறிப்பிட்ட இருப்பு நிலைக் குறிப்பில் முழு அளவுக் 
கடன் அளிப்பு நிலை காட்டப்பட்டுள்ளது . அந் நிலையில் அந்த 
( முற்றுரிமை வங்கி புதிதாக ரூ . 1 இலட்சத்திற்கு முதனிலை வைப்பு 
களைப் பெறுகிறது எனக் கொள்வோம் . இப்போது , எந்த 
அளவுக்கு அவ் வங்கி கடன்களையும் வைப்புகளையும் பெருக்க 


முடியும் ? 


அந்த ரூ . 1 இலட்சத்தில் சட்டப்படியான ரொக்க இருப்பு 
ரூ . 20,000 இருக்க வேண்டும் ; எஞ்சிய ரூ . 80,000 உபரி 
இருப்பாகும் . உபரிக் காப்பில் ஒவ்வொரு ஒரு ரூபாயும் ரூ . 5 - க்குப் 
பிறப்பிக்கப்பெற்ற வைப்புத் தொகையை உண்டாக்குமாதலால் 
மொத்த வங்கிக் கடன் ரூ . 4 இலட்சத்திற்குப் பெருக்கமுடியும் . 
இவ் விடையைச் சமன்பாடு 2 - ஐப் பயன்படுத்தி அடையலாம் : 

R. ரூ . 80 ஆயிரம் 
A D = 

= ரூ . 4 இலட்சம் .. 
0.20 


- 


r 


இம் மேற்கோள்படி கடனாக்கம் செய்யும் முன்பும் , கடனாக்கம் 
செய்த பின்னரும் முற்றுரிமை வங்கியின் இருப்பு நிலைக் குறிப்புகள் 
பின் வருமாறு இருக்கும் . 


கடனுக்கத்திற்கு முன்பு : 

பொறுப்புகள் 


சொத்துகள் 


ரூபாய் 


ரூபாய் 


தேவை வைப்புகள் 1,00,000 ரொக்கம் 


1,00,000 


கடனுக்கத்திற்குப் பின்பு : 

பொறுப்புகள் 


சொத்துகள் 


ரூ . 


தேவை வைப்புகள் 5,00,000 


ரொக்கம் 


1,00,000 


கடன்கள் 


4,00,000 


5,00,000 


5,00,000 


நாம் முன்னமே 

கொண்ட 

அனுமானப்படி ரொக்கம் 
வங்கியை விட்டு வெளிச்செல்வதில்லை என்பதைக் கைவிட்டு 


372 


மேல் நிலைப் பணவியல் 


ரூ . 5000 வெளிச் செல்வதாக இப்போது கொள்வோம் . ரூ .5000 
ரொக்கம் வெளிச் செல்கிறது என்றால் முதனிலை வைப்புகள் 
அந்தத் தொகை அளவிற்கு வங்கியில் குறைந்துவிட்டது எனப் 
பொருள் . இத்தொகைக்கு ஏற்றாற்போல் கடன்களையும் குறைக்க 
வேண்டும் . நாம் கையாண்ட சமன் பாடு 2 - ஐ இங்கு உபயோகப் 
படுத்தினால் ரூ . 20,000 மொத்தக் கடன்களின் தொகையி 
லிருந்து ( ரூ . 4,00,000 ) குறைக்கப்பட வேண்டும் . அப்படி 
என்றால் அதே தொகைக்குச் சமமாகப் பிறப்பிக்கப்பெற்ற 
வைப்புகளும் குறைக்கப்படும் . இந்த வழியில் கடன் ஒடுக்கம் 
செய்யப்படவில்லையென்றால் 

மொத்த 

வைப்புகளுக்கேற்ப 
ரொக்கக் காப்பிருப்பு விகிதம் அமைய வேண்டுமென்ற சட்டப் 
படியான விதிமுறைகள் மீறப்படுவதாகும் . பெரும அளவை மீறிக் 
கடனாக்கம் செய்வதும் வங்கிகளுக்கு நல்லதல்ல . 


முற்றுரிமை வங்கியில் கடன் பெருக்க எல்லைகள் - ரொக்கம் 

வெளிச் செல்லுதல் : ( Expansion limits of a Monopoly Bank 
( or Banking system ) with an external Drain ) : 


ரொக்க இருப்புகள் மாறாமலிருக்கின்றன என்ற அனுமானத் 
தில் , தேவை வைப்புகளை எந்த அளவுக்கு முற்றுரிமை வங்கி 
உண்டாக்குகிறது என்று இதுவரை பார்த்தோம் . ஆனால் , 
மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்குச் சிறிது ரொக்கம் 
வைத்துக் கொள்ள விரும்புவர் . அதன் விளைவாக வங்கியில் 
ரொக்க இருப்பு மாறுபடும் . பணம் வெளிச்சென்றால் தேவை 
வைப்புகளும் அதற்கேற்றாற்போல் குறைக்கப்படும் அல்லது 
குறையும் . அதே போல் , பணம் உள் வந்தாலும் வைப்புகள் 
மிகுதியாகும் . 


மக்கள் தங்கள் வசம் வைத்துக்கொள்ள விரும்பும் ரொக்க 
மாறுதல்களுக்கும் ( currency changes ) (AC) , வைப்புகளின் மாறு 
தல்களுக்கும் ( AD ) நெருங்கிய தொடர்பு இருப்பதாகக் கொள் 
வோம் . AC- க்கும் , AD-க்கும் உள்ள விகிதத்தை C என்ற 
இடுகுறிமூலம் விளக்குவோம் . C என்பது 5 சதவீதமென்றால் , 
தொடக்கத்தில் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு ரூ . 100 கடன் 
களுக்கும் வைப்புகளுக்கும் முற்றுரிமை வங்கி ஏறத்தாழ 
கைப்பணம் ( hand - to hand money ) ரூ . 5 - ஐ இழக்கும் . 
ஏனென்றால் , மக்கள் வைப்புகளைப் பணமாக மாற்றி வைத்துக் 
கொள்ள விரும்புவர் . வைப்புப் பணத்தைக்கொண்டு பார்க்கும் 
போது , மக்கள் கையில் உபரியாகப் பணம் இருப்பதால் , தேவை 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


378 


வைப்புகள் ரூ . 100 குறைக்கப்படும் போது , ஏறத்தாழ ரூ 5 
வங்கிக்குள் செலுத்தப்படும் .1 


கடன் விரிவாக்கம் வாய்பாடுகளில் C- ஐ இப்போது அறிமுகப் 
படுத்திப் பார்ப்போம் . 

ஒரு வங்கி கடன் விரிவாக்கம் பெரும 
அளவு நிலையை அடையும் காலத்தில் , உபரி ரொக்க இருப்பு 
( R. ) வங்கித்துறையை விட்டு வெளிச்சென்ற ரொக்கத்திற்கும் 
( CXAD ) புதிய தேவை வைப்புகளுக்காக ([ X AD ) ஈர்க்கப் 
பட்ட தேவையான ரொக்கக் காப்பிற்கும் ( Distribution ) செய்யப் 
படுகிறது . 


-- 


ப 


இப்படியாக R 

R. 


IXAD + CX AD 
AD ( r + C ) 
1 

Rc 
T + C + ( 


AD 


- 


Re 


முற்றுரிமை வங்கியின் உபரிக்காப்பு ரூ .1,000 என்றும் குறும 
அளவு சட்டமுறைக் காப்பு 20 சதவீதமென்றும் , ரொக்க வெளி 
யோட்ட வீதம் ( c ) 5 சதவீதமெனவும் அனுமானம் கொண்டால் , 


AD = ரு . 1,000 


( 6.25 ) 


= ரூ . 1,000 x 4 = ரூ . 4000 எனக் கிடைக்கும் . 


பண 


வெளியோட்டம் இல்லையென்றால் வைப்புகள் 
ரூ . 5000 - க்கு விரிவாகியிருக்கும் . அதாவது , 

உபரிக்காப்பி 
னின்றும் 5 மடங்கு ; பண வெளியோட்டமிருந்தால் வைப்புகள் 
4 மடங்குதான் பெருகும் . வைப்புகள் விரிவாக்க காலத்தில் 
-ரூ.200 ( 0.05X ரூ . 4,000 ) வங்கித் துறையை விட்டு வெளிச் 
சென்றதால் ( exodus ) அந்தத் தேவை வைப்புகளில் சிறிய 
அளவில் அதிகரிப்புக் காணப்படுகிறது . 


கடன் விரிவாக்கம் இப்படியாக , முடிவுற்றவுடன் (Comple 
ted ) , ரூ .1,000 முன்னமே உள்ள உபரிக் காப்பில் , ரூ .200 
மக்களிடம் கைப்பணமாகச் சென்றிருக்கும் . எஞ்சியுள்ள ரூ . 800 

--- 
IAD ( நிகர ) 

ரூ . 95.24 , மற்றும் 
1 + C 1.05 


ரூ . 100 


ரூ . 100 


--- 


- 
- 


AC = C 


ரூ . 1.00 


c ( + c ) 


1.05 


= ரூ .4.76 . 


874 


மேல் நிலைப் பணவியல் 


மீண்டும் மறுபகுப்பு ( Reclassification ) செய்யப்பட்டு உபரிக் 
காப்பாக இருந்தது . ரூ . 4000 தேவை வைப்புகளுக்கான 
‘ தேவைக் காப்பாக மாற்றப்பட்டது . 


மேற்கண்டவைகளை இருப்பு நிலைக்குறிப்பு மூலம் உணர்த்து 
வோம் . முற்றுரிமை வங்கி தன் வசமுள்ள பத்திரங்களை விற்று 
ரூ . 1000 ரொக்கம் பெறுவதாகக் கொள்வோம் . இது உபரிக் 
காப்பாகும் . இந்த ரொக்கத்திற்கு அத்தொகையைப் போல் 
5 மடங்கு தேவை வைப்புகளை உண்டாக்கலாம் . இந்த ரொக் 
கத்தில் 1/20 பங்கு வெளிச்செல்கிறது என்றால் கடனாக்கச் சக்தி 
குறைந்து ரூ . 4000 - க்குத்தான் தேவை வைப்புகளை விரிவாக்க - 
முடியும் . தேவை வைப்புகள் விரிவாக்க நிலையின்போது கீழ்க் 
கண்ட மாற்றங்கள் இருப்பு நிலைக் குறிப்பில் இடம் பெற்றிருக்கும் : 
பொறுப்புகள் 

சொத்துகள் 


( ரூபாய் ) 


( ரூபாய் ) 
தேவை வைப்புகள் + 4,200 


ரொக்கம் 


200 


தேவை வைப்புகள் 


200 


கடன்களும் , 
முதலீடுகளும் 


+ 4,200 


தேவை வைப்புகள் 

( நிகரம் ) 


4,000 


4,000 


தேவை வைப்புகள் விரிவாக்கம் பண வெளியாக்கத்தால் 
பாதிக்கப்படும் போது , தேவை வைப்புகளின் நிகர விரிவாக்கத் 
திற்கும் பண அளிப்பில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையே 
யுள்ள வேறுபாட்டை மேற்கண்ட எடுத்துக்காட்டு சுட்டிக் 
காட்டுகிறது . நமது எடுத்துக்காட்டில் முற்றுரிமை வங்கி 
ரூ . 4,200 - க்கு ஈட்டச் சொத்துகளை அடைந்தும் , அதே 
தொகைக்கு ஆரம்பத்தில் தேவை வைப்புகளை உண்டாக்கியும் 
இருக்கிறது . ஆனால் , ரூ . 200 - க்குத் தேவை வைப்புகள் ரொக்க 
மாக மாற்றப்பட்டதால் ( Conversion ) தேவை வைப்புகளில் 
கூடுதலாக ( நிகர ) ரூ . 4,000 மட்டும் காணப்படுகிறது . பணப் 
பெருக்க விரிவாக்கத்தின் விளை பயனைப் பண அளிப்பில் காணும் 
போது ரொக்கமாக மாற்றப்பெற்ற ரூ . 200 - ஐயும் சேர்த்துக் 
கொள்ள வேண்டும் . பணவாக்கமுறையில் நிகர வைப்புகள் 

4,000 அதிகரித்திருக்கும் போது , உண்மையில் 
பண 
அளிப்பு ரூ .4,200 அதிகரித்துள்ளது 
. 

இக் கருத்தைக் கீழ்க் 
கண்டபடி விவரிக்கலாம் : ரொகக வெளியோட்டத்தின் போது , 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


375 


பண அளிப்பில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு , ரொக்க வெளியோட்ட 
அளவுக்கு அதிகரிக்கின்ற தேவை வைப்புகளை விடக் கூடுத 
லாகும் . ( CX AD ) . அது வங்கிக் கடன்கள் மற்றும் முதலீடு 
களின் அதிகரிப்புக்குச் சமமாகும் . ( When there is an external 
drain , the increase in the money supply is larger than the 
increase in demand deposits by the amount of the external 
drain ( C X AD ) . It will equal the increase tn Bank loans and 
investments ) . 


பல வங்கிகள் கொண்ட முறையில் ஒரு வங்கியின் கடன் விரிவாக்க 

எல்லை ( Expansion limits of an individual Bank with in a 
system of many Banks ) : 

இதுவரை, கடனாக்கம் மற்றும் கடன் பெருக்கத்தில் முற்றுரிமை 
வங்கியின் சக்தியையும் , வரம்பையும் பற்றிப் பார்த்தோம் . 
முற்றுரிமை வங்கியில் கடன் பெருக்கத்திற்கு ஒரு அளவு இருப்பது 
போல் , பல முக வங்கி ( Multi - Bank ) முறையிலும் ஒரு வங்கிக்கு 
எல்லை இருக்கிறது . பாதகத் தீர்வு இருப்புகள் - ( Adverse 
Clearing Balances ) ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் , பல முக வங்கி 
முறையிலும் கடன் பெருக்கத்திற்கு வரம்பு உண்டாகிறது . ஏனைய 
வரம்புகளிலெல்லாம் இவ் வரம்புதான் மிக முக்கியமானதாகும் . 


பல முக வங்கி முறையில் ஒரு வங்கியின் நடவடிக்கைகளைப் 
பற்றிப் பார்ப்போம் . மொத்த வங்கித் தொழிலில் ஒவ்வொரு 
வங்கியும் ஒரு சிறு பகுதியையே மேற்கொண்டு நடத்துகின்றது . 
அனைத்து 

வங்கிகளிடமும் உபரிக் காப்புகள் இல்லை என்று 
அனுமானம் 

செய்வோம் . அதாவது , ஒவ்வொரு வங்கியும் 
பெரும் அளவு வரைக்கும் கடனாக்கம் செய்திருக்கின்றது எனப் 
பொருள்படும் . ஒவ்வொரு வங்கியும் 20 சதவீதம் சட்டமுறைக் 
காப்பு வைத்திருப்பதாகவும் , இந் நிலையில் முதல் வங்கி முதனிலை 
வைப்பாக 

பெறுவதாகவும் கொள்வோம் . 
நடவடிக்கையால் இருப்பு நிலைக் குறிப்பு கீழ்வருமாறு தோன்றும் . 


ரூ . 1000 


முதல் வங்கி 


பொறுப்புகள் 

சொத்துகள் 
( ரூபாய் ) 

( ரூபாய் ) 
புதிய வைப்புகள் 1,000 

புதிய ரொக்கம் 1,000 
சட்ட முறைக் காப்பு 20 சதவீதமென்றால் , இம்மேற்கோள்படி 
வங்கியிடம் ரூ . 800 உபரிக் காப்பிருப்பது தெளிவாக விளங்கும் . 


376 


மேல் நிலைப் பணவியல் 


இந்தத் தொகையைக் கடனாகப் பிறருக்கு அளிக்கலாம் . ஆனால் , 
இந்தத் தொகைக்குக் கூடுதலாக , எடுத்துக் கட்டாக , ரூ . 2000 , 
கடனாக்கம் அவ்வங்கி செய்கிறதென்றும் , கடன் பெற்றோர் அந்த 
ரூ . 2000 - க்கு 

காசோலையை விடுக்கிறார் என்றும் , 
காசோலையைப் பெற்றவர் அந்த வங்கிக்குச் சென்றோ, அவரது 
வங்கியின் மூலமாகவோ ( வசூலிக்கும் வங்கியர் , பணம் கோரினால் 
முதலாவது வங்கி அந்தக் காசோலைக்குரிய பணத்தை அளிக்க 
முடியாது . ஏனென்றால் , போதிய அளவு அதனிடம் பணமில்லை . 
ஆதலால் , அவ்வங்கி ரூ . 800 - க்கு மேல் கடன் அளிக்க முடியா 
தென்று உணருகிறது . இந் நிலையில் வங்கியின் இருப்பு நிலைக் 
குறிப்பு கீழ் வருமாறு அமைந்திருக்கும் : 


முதல் வங்கி 


சொத்துகள் 


பொறுப்புகள் 

( ரூபாய் ) 


ரூபாய் 


வைப்புகள் 


+ 1,800 


ரொக்கம் 


+ 1,000 


கடன்கள் 


800 


1,800 


1,800 


புதிதாக உண்டாக்கப்பட்ட வைப்பைக் கடனாளி பயன் 
படுத்திய பிறகு இருப்பு நிலைக் குறிப்பு கீழ்வருமாறு அமையும் : 


முதல் வங்கி 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


ரூபாய் 


( ரூபாய் ) 
+ 1,000 


வைப்புகள் 


ரொக்கம் 


+ 


200 


கடன்கள் 


+ 


800 


- + 1,000 


+ 1,000 


இந்த இருப்பு நிலைக் குறிப்பின்படி தேவையான அளவுதான் 
ரொக்கக் காப்பு இருக்கிறது . கடன்கள் இன்னும் மிகுதியாக்கப் 
பட்டால் வங்கிக்கு 

* இன்னல்கள்தான் . இக் கோட்பாட்டின் 


வணிக வங்கியும் பண அளிப்பும் 


377 


அடிப்படையில் தான் வங்கிகள் உபரிக் காப்புத் தொகைக்கு மேல் 
கடனாக்கம் செய்ய முடியாது எனச் சிலர் வாதாடுகின்றனர் . 
ஆனால் , அவ்வாதம் ஒரு தனி வங்கிக்கு மட்டுந்தான் பொருந்தும் . 
நமது இன்றைய பொருளாதாரத்தில் பல முக வங்கிகளல்லவா 
இருக்கின்றன ? அனைத்து வங்கிகளையும் ஒட்டு மொத்தமாக 
எடுத்துக்கொண்டு பார்த்தால் , உபரிக் காப்பிருப்புக்கு மேல் 
கடனாக்கம் செய்ய முடியுமென்று நன்கு புலப்படும் . 


மீண்டும் நமது எடுத்துக்காட்டிற்கு வருவோம் . 

முதல் 
வங்கியின் கடனாளி 

இரண்டாவது 

வங்கியின் 

வாடிக்கை 
யாளருக்கு ரூ.800- க்கு ஒரு காசோலையை அளிக்கிறார் என்றும் , 
அவ் வாடிக்கையாளர் அக் காசோலையை அவரது வங்கியில் 
வசூலிப்பதற்காகச் செலுத்துகிறார் என்றும் கொள்வோம் . 
இரண்டாவது வங்கி , முதல் 

வங்கியிடமிருந்து பணத்தை 
வசூலித்த பின்பு அதன் இருப்பு நிலைக் குறிப்பு பின் வருமாறு 
இருக்கும் : 


இரண்டாவது வங்கி 


சொத்துகள் 


பொறுப்புகள் 

( ரூபாய் ) 
வைப்புகள் 


( ரூபாய் ) 


+ 800 


ரொக்கம் 


+ 800 


இரண்டாவது வங்கியில் உபரி ரொக்கம் ரூ . 640 இருக்கிறது 
( ரூ . 800 - ல் 20 சதவீதம் ரூ .150 ஆகும் ) . இந்தத் தொகைக்குச் 
--சமமாக இவ் வங்கி கடனாக்கம் செய்யலாம் . ரூ . 640 கடன் 
அளித்த பின் இரண்டாவது வங்கியின் இருப்பு நிலைக் குறிப்பு 
பின் வருமாறு அமையும் : 


ரண்டாவது வங்கி 


சொத்துகள் 


பொறுப்புகள் 

( ரூபாய் ) 


( ரூபாய் ) 


வைப்புகள் 


+ 1,440 


ரொக்கம் 


800 


கடன்கள் 


+ 


640 


+ 1,440 


+ 1,440 


878 


மேல்நிலைப் பணவியல் 


ரூ . 640 கடன் பெற்ற நபர் அப் பணம் முழுவதும் செலவழிப் 
பாராதலால் , அத் தொகைக்குச் சமமாக ஒரு காசோலையை 
விடுப்பார் . காசோலையைப் பெற்ற நபர் மூன்றாவது வங்கியில் 
வசூலிப்பதற்காகச் செலுத்துகிறார் என்று கொள்வோம் . முன்பு 
இரண்டாவது வங்கி செய்தது போலவே , இப்போது மூன்றாவது 
வங்கியும் அந்த ரூ . 640 - ஐ இரண்டாவது வங்கியிடமிருந்து 
பெற்று , அந்த நபரின் கணக்கில் வரவு செய்கிறது . இரண்டாவது 
வங்கியில் காசோலைக்குப் பணம் அளித்த பின் ரொக்க இருப்பு : 
ரூ.160-தான் இருக்கும் . மூன்றாவது வங்கியின் இருப்பு நிலைக் 
குறிப்பு பின் வருமாறு இருக்கும் : 


மூன்றாவது வங்கி 


பொறுப்புகள் 

( ரூபாய் ) 


சொத்துகள் 

( ரூபாய் ) 


வைப்புகள் 


+ 640 


ரொக்கம் 


640 


இவ் வங்கியில் உபரி ரொக்கம் ரூ . 512 இருக்கிறது . ( ரூபாய் 
640 - ல் 20 சதவீதம் ரூ . 128 ஆகும் ) . இந்தத் தொகைக்குச் 
சமமாக மூன்றாவது வங்கி கடன் அளிக்கலாம் . 

அளிக்கலாம் . ரூ .512 கடன் 
அளிப்புக்குப் பின் அதன் இருப்பு நிலைக் குறிப்பு கீழ்வருமாறு 
இருக்கும் : 


மூன்றா வது வங்கி 


பொறுப்புகள் 

( ரூபாய் ) 
வைப்புகள் 

+ 1,152 


சொத்துகள் 

( ரூபாய் ) 


ரொக்கம் 


+ 


640 


கடன்கள் 


+ 512 


+ 


1,152 


+ 1 , 152 


கடனாக அளிக்கப்பெற்ற ரூ . 512 - ம் ரொக்கமாக மாற்றப் 
பட்டுக் கடனாளியால் செலவழிக்கப்பட்டாலும் அல்லது கடனாளி 
யின் வங்கியினால் வசூலிக்கப்பட்டு அவர் கணக்கு வரவு செய்யப் 
பட்டாலும் மூன்றாவது வங்கியில் ரொக்க இருப்பு ரூ . 

128 
ஆகக் குறைந்துவிடும் . அதாவது , 640 வைப்புகளுக்கு 20 சத 
வீதம் ரொக்கக் காப்பிருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகும் . 


செய்து 


இங்கு 


எந்த நேரத்திலும் 
வணிக வங்கியும் பண அளிப்பும் 

379 : 
நான்காவது வங்கியிடம் ரொக்கம் ரூ .512 அதிகரித்துள்ளது . 
தேவையான சட்டமுறை ரொக்க இருப்புக்கு மேல் உபரியாக 
இருப்பு உள்ளது . இவ் வங்கியும் உபரிக் காப்புக்குச் சரியாகக் 
கடனாக்கம் செய்யலாம் . இப்படியாக , அடுத்தடுத்து வங்கிகள் 
உபரிக்காப்பிருப்பு இல்லாத வரைக்கும் கடனாக்கம் 
கொண்டே போகலாம் . இறுதியில் அனைத்து வங்கிகளின் 
கடனாக்கத்தைக் கூட்டிப்பார்த்தால் ரூ . 4000 கிடைக்கும் . இதே 
விடைதான் முற்றுரிமை வங்கியிலும் கிடைத்தது . பலமூக வங்கி 
முறையில் ஒரு வங்கி ஒரு குறிப்பிட்ட தொகை ரொக்கத்தை 
இழந்தால் அது மற்ற வங்கிகளுக்கு வரவாக அமைகிறது . 
ரொக்க ஓட்டமென்றால் அது வங்கித்துறையை விட்டு வெளிச் 
சென்றதென்று பொருள் கொள்ளக் 

கூடாது ; ஒரு வங்கியி 
லிருந்து வேறு வங்கிக்குச் செல்வதாகப் பொருள் கொள்ள 
வேண்டும் . 
வரையறைகள் ( Limitations ) : 
1. கோட்பாட்டளவில் முற்றுரிமை ಕುಹು 

கடனாக்கம் 
செய்யும் அளவுக்குப் பலமுக வங்கி முறையிலும் கடனாக்கம் , 
செய்ய முடிந்தாலும் நடைமுறையில் பெரும அளவுக்குக் கடனாக் 
கம் செய்ய முடிவதில்லை . மக்கள் தங்கள் கைவசம் ரொக்கம் 
வைத்துக்கொள்ள விரும்புதல் கடன் விரிவாக்கத்திற்கு ஒரு 
வரையறையாக உள்ளது . தேவைவைப்புகள் அதிகரிக்கும்போது 
மக்கள் எப்போது , எவ்வளவு பணம் வங்கியிலிருந்து எடுப்பார்க . 
ளென்று துல்லிதமாகக் கூறமுடியாது . வைப்புகளின் அளவு 
குறைந்து கொண்டே போனால் பொதுவாக , 

, 

மக்கள் கையில் 
ரொக்க இருப்பு அதிகரிக்கிறது எனக் கூறலாம் 

1930 - ல் மந்த 
காலத்தில் இந்நிலை உண்டாகியது . 

( 2 ) வணிகர்கள் வங்கியிலிருந்து கடன் பெறுவதற்குத் 
தயங்கினாலும் 

தயங்கலாம் . அச் சமயங்களில் வைப்புகளும் 
கடன்களும் பெரும அளவு நிலையை அடையாமற் போகலாம் . 

( 3 ) கடனாக்கம் செய்யப்படுவது உபரிக் காப்பைப் பொறுத் 
திருக்கிறது . உபரிக்காப்பு அதிகமானால் கடனாக்கச் சக்தியும் 
அதிகமாகும் . ஆனால் , அடுத்த நாளிலேயே அல்லது அடுத்த 
வாரத்திலேயே எவ்வளவு பணம் வங்கியிலிருந்து மக்களால் 
எடுக்கப்படும் என்று ஊகம் செய்ய முடியாது . எடுப்புகள் எதிர் 
பாராமல் 

நடை பெறுமாதலால் , வங்கிகள் 
கூடுதலாகவே ரொக்க இருப்பை வைத்திருக்கின்றன . 


- 


( 19. செலுத்து நிலை 


( Balance of Payments ) 


ஒரு நாட்டின் செலுத்து நிலை என்பது ஒரு குறிப்பிட்ட 
காலத்தில் அந்த நாட்டின் குடியிருப்பாளர்களுக்கும் ( Residents ) 
அயல்நாடுகளின் குடியிருப்பாளர்களுக்கும் இடையே ஏற்படும் 
பொருளாதார நடவடிக்கைகளை ( Economic transactions ) முறைப் 
படி பதிவு செய்வதாகும் . இவ் விலக்கணத்தில் முக்கியமாகத் 
தெளிவுபடுத்தப்பட வேண்டியவை இரண்டு . ஒன்று , " குடி 
யிருப்பாளர் என்பது ; மற்றொன்று , பொருளாதார நடவடிக்கை 
என்பது . 

சாதாரணமாக , அந் நாட்டில் தங்கியிருப்போர் அந் 
நாட்டின் குடியிருப்பாளராகக் கருதப்படுவர் . எடுத்துக்காட் 
டாகச் சுற்றுலாவாளர்களை அவர்கள் எந்த நாட்டிலிருந்து புறப்படு 
கிறார்களோ அந்த நாட்டுக் குடியிருப்பாளர்கள் எனக் கொள்ள 
வேண்டும் . பார்வையிடப்படும் நாட்டின் குடியிருப்பாளர்கள் 
என்க் கொள்ளக் கூடாது . இதே போல்தான் பிற நாடுகளி 
லிருக்கும் முகவர்கள் , மாணவர்கள் , விற்குநர்கள் ( Salesmen ) , 
தூதுவர்கள் அந்தந்த நாடுகளின் குடியிருப்பாளர்களாகக் கருதப் 
படார் . இவர்கள் அனைவரும் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் 
எனக் 

கொண்டால் , -- அவர்கள் வெளிநாடுகளில் செய்யும் 
நடவடிக்கைகள் எல்லாம் இந்தியாவின் அயல் நாட்டு நடவடிக் 
கைகள் எனக் கருதப்படும் . இந்தியன் ஒருவன் 

அமெரிக்காவில் 
பேருந்து வாங்கினாலும் அல்லது வாடகை வீட்டில் குடியிருந் 
தாலும் அவனால் செலவு செய்யப்பட்ட பணம் இந்திய நாட்டின் 
இறக்குமதியாகவும் , அமெரிக்க நாட்டின் ஏற்றுமதியாகவும் பதிவு 
செய்யப்படும் . ஒரு நாட்டில் நிறுவப்பட்டிருக்கும் பன்னாட்டு 
”நிறுவனங்களை ( International organisations ) அந் நாட்டின் ‘ புறக் 
குடியிருப்பாளர்களாக க் ( nonresidents ) கொள்ள வேண்டும் . 
ஏனென்றால் , அந் நிறுவனங்களோடு கொண்டிருக் கும் நடவடிக் 
கைகள் பன்னாட்டுத் தன்மையைக் கொண்டவையாகும் . 


அடுத்து , பொருளாதார நடவடிக்கைகள் பற்றிச் சிறிது 
விரிவாகக் காணலாம் . மதிப்பு பரிமாற்றம் செய்யப்படுவது 
( Exchange of value ) OUT OGTTGTT நடவடிக்கை எனப்படும் . 


"++++ 


in which there is transfer of title 

பொருள் . 2 
செலுத்து நிலை 
விலை பொருளை உரிமை மாற்றம் செய்தாலோ விலை மதிப்புள்ள 
பணியைச் 

செய்தாலோ , ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்குச் 
சொத்துகள் 

உரிமை மாற்றம் செய்யப்பட்டாலோ பொருளா 
தார நடவடிக்கை 

நடைபெறுகிறது எனக் கூறலாம் . ( An 
economic transaction is an çxchange of value, typically an act 
rendering of an Economic Service, or the transfer of title to 
assets from one party to another ) இவ்வகை உரிமை மாற் 
றங்கள் அல்லது பணிசெய்தல் ஒரு நாட்டின் குடியிருப்பாளர் 
களுக்கும் அயல்நாட்டுக் குடியிருப்பாளர்களுக்கும் டையே 
இடம் பெற்றால் பன்னாட்டுப் பொருளாதாரநடவடிக்கைகள் 
நடைபெறுகின்றன எனக் குறிப்பிடலாம் . 

விலைபொருள் , பணி அல்லது சொத்துக்காகப் பணத்தைச் 
செலுத்துதலும் பெறுதலும் பொருளாதார நடவடிக்கைகளில் 
பொதுவாக இடம் பெறும் . ஆனால் , அப்படி நடைபெற வேண்டு 
மென்ற அவசியமில்லை . பண்ட மாற்று முறையில் ( Barter ) 

தனிப்பட்ட இழப்பீட்டு 
களில் ( private compensation ) சொத்துகளுக்காகச் சொத்து 
களும் மாற்றம் 

( Exchange ) செய்யப்படுகின்றன . மேலும் , 
சிலருக்குப் பொருள்கள் கொடையாக ( Gifts ), எவ்விதப் பணமும் 
பெறாமல் அளிக்கப்படுகின்றன . இவ்வகைப் பேரங்கள் ஒவ் 
வொன்றும் பன்னாட்டு 

நடைபெற்றால் அவைகள் 
செலுத்து நிலையில் பதிவு செய்யப்பட வே பண்டி வரும் . இன்னும் 
சில பேரங்கள் பன்னாட்டு 

அளவில் 

நடைபெறாமலிருக்கும் 
போதுகூட செலுத்து நிலையில் பதிவு செய்யப்பட வேண்டிவரும் . 
எடுத்துக்காட்டாக , அயல் நாட்டில் இயங்கிவரும் இந்தியத் 
துணை நிறுமம் ( Subsidary company ) தான் ஈட்டும் இலாபத்தைத் 
தன் மூல நிறுமத்திற்குச் ( Parent company ) ( இந்தியா ) செலுத் 
தாமல் அங்கேயே மீண்டும் முதலீடு செய்தால் அந்த நடவடிக் 
கையையும் செலுத்து நிலையில் பதிவு செய்யவேண்டுமென்று பரவ . 
லாகப் பொருளியல் வல்லுநர்கள் கருத்துத் தெரிவிக்கின்றனர் . 
பன்னாட்டு அளவில் செலுத்துதல் நடைபெறாவிட்டாலும் இலாப 
வரவை ( Receipts of profits ) நடப்புக் கணக்கில் ( Current 
Account ) வரவு வைத்தும் புது முதலீட்டை மூலதனக் கணக்கில் 
பற்று வைத்தும் செலுத்து நிலையில் பதிவு செய்ய வேண்டுமெனச் 
சிலர் குறிப்பிடுகின்றனர் . இனி , பேரங்கள் எவ்வாறு , எந்த 
நிலையில் செலுத்து நிலையில் பதிவு செய்யப்படுகின்றன என்று . 
காண்போம் : 


அளவில் 


" 


ப 


இருப்பை அதிகரிக்கச் செய்யலாம் ; இங்கிலாந்து நிறுவனத்தின் 
* 882 

மேல் நிலைப் பணவியல் 
- செலுத்து நிலைக் கணக்குப் பதிவு செய்தல் ( Balance of payments 

Accounting ) 

இருநிலைப் பதிவு முறையில் ( Double Entry Book - keeping ) 
வாணிப நடவடிக்கைகள் ஒரு நிறுவனத்தின் ஏடுகளில் எவ்வாறு 
பதிவு செய்யப்படுகின்றனவோ அதே அடிப்படையில் தான் ஒரு 
நாட்டின் பன்னாட்டுப் பேரங்களும் பதிவு செய்யப்படுகின்றன . 
ஒவ்வொரு ‘ பற்று (Debit) நடவடிக்கைக்கும் சரிநிகராக வரவு 
( Credit ) நடவடிக்கை --உண்டு... என்பதுதான் இரு நிலைப் பதிவு 
முறையின் தத்துவமாகும் . எடுத்துக்காட்டாக , இந்தியாவிலிருந்து 

மதிப்புள்ள பொருள்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி 
செய்யப்படுகிறது 

எனக் 

கொள்வோம்: இந் நடவடிக்கைக்கு 
இரண்டு பதிவுகள் ஒவ்வொரு நாட்டிலும் செலுத்து நிலையில் 
பதிவு செய்யப்பட வேண்டும் . இந்தியாவில் ஏற்றுமதி ரூ . 100 
வரவு செய்யப்படும் . எதைப் பற்று செய்வதென்பது அடுத்து 
எழும் வினாவாகும் . ரூ . 100 மதிப்புள்ள ஏற்றுமதிப் பொரு 
ளுக்குப் பல வகைகளில் இங்கிலாந்திலிருந்து கைம்மாறு பெற 
லாம் : இங்கிலாந்து நாட்டு நிறுமத்தில் இந்திய 

நாட்டுக் 
கணக்கை ( வரவை ) ( Credit ) அதிகரிக்கலாம் ; அந் நாட்டு 
நிறுமத்திற்கு முன்ன மேயே 
முன்னமேயே கொடுக்க வேண்டிய 

கொடுக்கவேண்டிய பொறுப்புத் 
தொகையைக் குறைக்கலாம் ; லண்டன் வங்கியில் ஸ்டெர்லிங் 


ரூ . 100 


-கா 


--- 


--- 


பாபா 


. 


- 


ரூபாய் இருப்பிலிருந்து குறிப்பிட்டதொகையை எடுத்து ரூபா 
யாகப் பெறலாம் . அல்லது கைம்மாறு பெறாமலேயே கொடை 
யாக அப் பொருள்களை இங்கிலாந்திற்குக் கொடுக்கலாம் . இவை 
எல்லாவற்றிற்கும் , கொடையைத் ( Gift ) தவிர பற்றுப்பதிவு 
வெளிச்செல் மூலதனம் ஆகும் ( capital outflow ) கொடையாகக் 
கொடுத்த பொருள்களுக்குப் பற்றுப்பதிவு நன்கொடைகள் 
என்பதாகும் . இதிலிருந்து அறிவதென்னவென்றால் , கோருரி 
மைக்குக் ( claim ) காரணமான நடவடிக்கை வரவு செய்யப்பட 
வேண்டும் . மிகையாகும் கோருரிமை ( அல்லது பொறுப்புகள் 
குறைதல் ) பற்றுச் செய்யப்பட வேண்டு - என்பதாகும் . எப்படி 
வாணிகத்தில் ரொக்க விற்பனையில் , ரொக்கத்தை ப் ( Cash) பற்று 
வைத்தும் விற்பனையை ( Sales ) வரவு வைத்தும் கணக்குப் பதிவு 
( இரு நிலை முறைப்படி ) செய்யப்படுகிறதோ அப்படியே இங்கேயும் 
வெளிச்செல் மூலதனம் பற்று வைக்கப்படுகிறது ; உமற்றுமதி 
வரவு வைக்கப்படுகிறது . ஏற்றுமதி செய்யப்பட்ட 
பொருள்களுக்கு இங்கிலாந்து நாட்டு இறக்குமதியாளர் இந்திய 
வங்கியில் தான் வைத்துள்ள கணக்கிலிருந்து எடுத்துச் செலுத்து 
கிறார் எனக் கொண்டால் , செலுத்து நிலை அந் நடவடிக்கைக்குப் 
பின் பின்வருமாறு தோன்றும் : 


ரூ . 100 


செலுத்து நிலை 


383 


இந்தியாவின் செலுத்து நிலை 
** to insa 

பற்று 
வெளிச்செல் மூலதனம் 

100 
ஏற்றுமதி 


வரவு 


. 


ரூ . 1.00 


அடுத்து , இந்திய நாடு இங்கிலாந்து நாட்டிலிருந்து ரூ . 100 
பொருள்கள் இறக்குமதி செய்கிறதென்றும் , இறக்குமதியாளர் , 
இங்கிலாந்து நாட்டின் ஏற்றுமதியாளருக்கு அவர் இந்திய 
வங்கியில் வைத்துள்ள கணக்கில் அத் தொகையைச் செலுத்தி 
விடுகிறார் எனவும் கொள்வோம் . இந்தியாவில் இங்கிலாந்துக் 
கணக்கு அதிகரித்துள்ள தென்றால் , இந்தியாவின் பொறுப்புகள் 
மிகையாக உள்ளன என்று பொருள் . அதாவது , உள் வரு மூல 
தனம் ( Capital inflow ) வரவு செய்யப்படுகிறது என அறிய 
வேண்டும் . இந்த நடவடிக்கை செலுத்து நிலையில் கீழ்க்கண்ட 
படி பதிவு செய்யப்படும் : 

இந்தியாவின் செலுத்து நிலை 


பற்று 


வரவு 


100 


இறக்குமதி 
உள் வரு மூலதனம் 


ரூ . 10d 


இரு நடவடிக்கைகளையும் ( ஏற்றுமதி , இறக்குமதி ) ஒன்றாக 
இனைத்தால் மூலதனக் கணக்குகள் ஒன்றுக்கொன்று ரத்தாகி 
விடும் . எஞ்சியிருப்பது ஏற்றுமதியும் இறக்குமதியும் . அவையும் 
ஒன்றுக்கொன்று சமமாக இருத்தலைச் லுெசத்து நிலையில் பதிவு 
செய்யப்படுகிறது . 


வரவு 


இந்தியாவின் செலுத்து நிலை 

பற்று 
இறக்குமதி 

100 
ஏற்றுமதி 

ரூ . 


100 


இந்தியக் குடிமகன் ஒருவன் இங்கிலாந்து நாட்டுக் குடிமக 
னுக்குக் குறிப்பிட்ட பணம் கொடையாக அளிக்கிறான் என்றால் , 
இந்தியக் கணக்கில் ( அல்லது , அவனுடைய வங்கிக் கணக்கு ) 
அவன் பணம் செலுத்துகிறான் எனப் பொருள் . இதனால் இந்தியப் 
பொறுப்புகள் அதிகரிக்கின்றன . அதாவது , உள்வரு மூலதனம் 
ஏற்படுகிறது . எனவே , வரவு செய்யப்பட வேண்டும் . அதே 
போழ்து , இங்கிலாந்திலிருந்து ஏற்றுமதியோ பணமோ 

வருவ 


Hii 
+ + 


இன 
எல்லா 
384 

மேல் நிலைப் பணவியல் 
தில்லை . ஆகவே , பற்று செய்யப்பட வேண்டியவை , கொடை 
கள் ஆகும் . 
செலுத்து நிலை எப்போதும் சமமாக இருக்கும் ( The balance of 

payments always balances ) : 

இரு நிலைப் பதிவு முறைப்படி செலுத்து நிலையில் கணக்குப் 
பதிவு செய்யப்படுவதால் பற்றும் , வரவும் சமமாகவே இருத்தல் 
வேண்டும் . ஆனால் , மதிப்பீட்டாளர்கள் ஒவ்வொரு வகையையும் 
தனித்தனியாக மதிப்பீடு செய்து ( செலுத்து நிலை தயாரிக்கும் 
போது ) பற்றுக்கூறுகளையும் , வரவுக்கூறுகளையும் தனித்தனி 
யாகக் கூட்டிப் பார்த்து , இரண்டும் சமமாக இல்லாவிட்டால் , 
வேறுபாடு காட்டும் தொகையைப் பிழையும் விடுதலும் ( Errors. 
and omissions ) என்ற தலைப்பில் குறித்துவிடுகின்றனர் . பிழை 
ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு ; தவிர்க்க முடியாது . ஏனென்றால் , 
ஏற்றுமதியையும் , இறக்குமதியையும் மதிப்பிடும் போது அவ் 
வளவு துல்லியமாக மதிப்பிட முடியாது . குடியிருப்பாளர்களின் 
அடுத்தடுத்த இடப் பெயர்வு காரணமாக மூலதனக் கணக்குகளில் 
( Capital Accounts ) குழப்பமேற்பட்டுவிடும் . எடுத்துக்காட்டாக , 
இந்தியாவில் வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் ஒரு இலண்டன் 
நபர் , . தமது குடியிருட்பை இந்தியாவிற்கு மாற்றுகிறார் எனக் 
கொள் வோம் . உடனே , இந்திய வங்கிப் புக்தகத்தில் , வெளி 
நாட்டுக் குடியிருப்பாளர்களுக்குக் கொடுக்கப்பட வேண்டியவை 
என்ற தலைப்பிலிருந்து , “ உள் நாட்டு வைப்பாளர்களுக்கு என்ற 
தலைப்பிற்கு அவர் கணக்கை மாற்றம் செய்ய வேண்டும் . இக் - 
கணக்கு மாற்றத்தால் வெளி நாட்டவருக்கான பொறுப்புகள் 
குறைவதால் வெளிச்செல் மூலதனம் 

பெறுகிறது . 
( அதாவது , பற்று ) . ஆனால் , எந்தவிதப் பன்னாட்டு நடவடிக்கை 
களும் இங்கு இடம் பெறவில்லை என்பதை மாணவர்கள் கவனிக்க 

வகை நடவடிக்கைகளும் சரியாக 
மதிப்பிடப்பட்டுச் செலுத்து நிலை தயாரித்தால் , அந்தப் பற்றுக் 
கூற்றுக்கு ( Debit entry ) ஒரு வரவு கூற்று ( Credit entry) தோற்று 
வித்துச் சரி செய்ய வேண்டும் , 

செலுத்து நிலை சமமாக இருந்தால் நாடு செலுத்து நிலைக் 
கஷ்டங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறது என்று எப்போதும் 
பொருள் கொள்ளக் கூடாது , அல்லது அந்நியச் செலாவணியின் 
தேவை , அளிப்புக்குச் சமமாக இருக்கிறதென்றும் எடுத்துக் 
கொள்ளக்கூடாது . மொத்தப் பற்றும் , மொத்த வரவும் சமமாக 
இருந்தால்தான் செலுத்துநிலை சமநிலையில் இருக்கும் என்று 
பொருளல்ல . சிலவகைப் பற்று இனங்களும் ( Debit items ), 


இடம் 


பாடிய 


m 


ayp FAM 


- = = 1 


ப . 


MPET 


--+ -INArt 
+ 


--- 


TN - 11. 4 மகா 


-- 


* கப ME FH- * 


தொழில் முனைவோன் ( Entrepreneurs ) உழைப்புக்காகக் கிடைப் 
செலுத்து நிலை 

385 
வரவு இனங்களும் 
இனங்களும் சமமாக 

சமமாக இருந்தாலே போதுமானதாகும் . 
அல்லது நடப்புக் கணக்கிலுள்ள ( Current Account ) கூடுதல் 
குறைவு , மூலதனக் கணக்குப் பதிவுமூலம் சரிப்படுத்தப்படுமே 
யானால் நடப்புக் கணக்கு சமநிலையில் இருக்கவேண்டுமென்ற 
அவசியமில்லை . இனி , செலுத்து நிலையிலுள்ள நடப்புக் கணக்கு , 
மூலதனக் கணக்கு , பொன் கணக்கு மற்றும் பிழையும் விடுதலும் 
போன்ற பல்வகைக் கணக்குகளைப்பற்றி விரிவாகக் காண்போம் : 
தடப்புக் கணக்கு ( Current Account ) : 
நாட்டு வருமானத்தைச் சார்ந்தோ , நாட்டு 

சார்ந்தோ , நாட்டு வருமானத் 
திற்குக் காரணமாகவோ 

உள்ள நடவடிக்கைகள் 

நடப்புக் 
கண்க்கில் அடங்கும் , 

அதாவது , ஏற்றுமதி , இறக்குமதிப் 
பொருள்கள் மற்றும் புலனாகா வகைகள் ( Invisibles ) கப்பல் 
போக்குவரத்துக் கட்டணம் , முதலீட்டின் வருமானம் , வாட 
கைகள் , உரிமைத் தொகைகள் ( Royalties ) , காப்பீட்டுக் கட்ட 
ணங்கள் மற்றும் கொடைகள் ஆகியவையாகும் . இவை எல்லா 
இனங்களிலும் பன்னாட்டுக்கான வாணிகச் சரக்கு அல்லது 
புலனாகும் வாணிகப்பேர இனந்தான் மிகவும் முக்கியமானதாகும் . 
பற்றுக்கும் வரவுக்கும் ( இறக்குமதி , ஏற்றுமதி ) உள்ள வேறுபாடு 
தான் வாணிக நிலை ( Balance of trade ) எனப்படும் . இறக்கு 
மதியைவிட ஏற்றுமதி கூடுதலாக இருந்தால் , சாதக வாணிக 

ல ( Favourable Balance of trade) என்றும் , ஏற்றுமதியைவிட 
இறக்குமதி கூடுதலாக இருந்தால் , பாதக வாணிக நிலை 
( Uafavourable balance of trade ) என்றும் கூறப்படுகிறது . 
நடப்புக் கணக்கைப்பற்றி ஓரளவுக்கு அறிய வேண்டுமென்றால் 
வாணிக நிலை பெரிதும் துணைபுரிகின்றது . 
பணிகள் (Services ) : 

நபப்புக் கணக்கில் ‘ பணி இனங்களை , புலனாகா ஏற்றுமதி 
இறக்குமதி என்று சில சமயங்களில் கூறுவதுண்டு . காப்பீடு , 
வங்கிப்பணி , கட்டணம் ( Freight ) , உரிமைத் தொகைகள் , 
சுற்றுலாச்செலவுகள் 

போன்றவை பணி செய்வதற்காகச் 
செலுத்தப்படுபவைகள் . முதலீட்டிற்கான வட்டி ( Interest on 
investment ) , கடன் கொடுத்த பணிக்காகச் செலுத்தப்படுவதாகும் , 


Sw ய்ய 


பாட்டி 


மயை 


AW வப்பாக 


* 


-க - க - ப MA 


, 


பது தான் இலாபம் எனப்படுவதாகும் . இவ்வினங்கள் நடப்புக் 
கணக்கில் சேர்க்கப்படுபவையாகும் . 


அரசு நடவடிக்கைகள் அனைத்தும் நட்புக் கணக்கில் சேர்க் 
கப்பட வேண்டுமா என்றால் சிறிது ஐயம் எழத்தான் செய்யும் . 

25 


-ரா 
- வா 
பக 
T ங்க பாதாம் பாபு 

* 


கட4 

--- Mart 


பொரு 


1.44பக 


பிற நாட்டவர் கொடுக்கவேண்டிய தொகைகளும் , பிற 
888 

மேல் நிலைப் பணவியல் 
அரசுச் செலவுகள் நாட்டு வருமானத்தின் ஒரு பகுதி எனப்படுவ 
தால் அவைகள் நிச்சயமாகச் சேர்த்துக்கொள்ளப்படவேண்டும் . 
போர்க்கருவிகளுக்காக அயல் நாடுகளுக்குச் செலுத்தப்படும் 
தொகை அல்லது அயல் நாட்டவருக்குக் கொடுக்கப்படும் விமான 
தளவாடகை , நடப்புக்கணக்கில் சேர்க்கப்படவேண்டும் . ஆனால் , 
அயல் நாடுகளுக்கு அரசு உபரிச் சொத்துகளை விற்றல் , இழப் 
பீட்டுத்தொகை செலுத்துதல் ( Reparation payments ) , உதவித் 
தொகை அளித்தல் ( Grants ) போன்ற இனங்கள் நடப்புக் 
கணக்கில் சேர்க்கப்படாமல் வேறு கணக்குகளின் கீழ்ச் சேர்க்கப் 
பட வேண்டும் . தனி நபர்களின் வருமான மாற்றங்கள் ( Transfer 
of Income ) போன்ற நடவடிக்கைகள் நடப்புக்கணக்கில் பொது 
வாகச் சேர்க்கப்படலாம் . அரசின் நடவடிக்கைகள் , எடுத்துக் 
காட்டாக , இழப்பீட்டுத் தொகை மாற்றம் மூலதனக் கணக்கில் 
சேர்க்கப்படவேண்டும் எனப் பழங்கருத்துக்கொண்ட 
ளியல் வல்லுநர்கள் கூறுகின் றனர் . ஆனால் , பன்னாட்டுப் பண 
நிதியும் ( International Monetary fund ) , அமெரிக்க வணிகத் 
துறையும் அந் நடவடிக்கை நடப்புக்கணக்கிலோ , மூதலனக் 
கணக்கிலோ சேர்க்கப்படாமல் தனியான ஒரு தலைப்பின் கீழ் , 
அதாவது மாற்றுகைகள் ( Transfer ) என்ற தலைப்பின் கீழ் சேர்க் 
கப்பட வேண்டுமென்று கூறுகின்றன . 

புலனாகும் நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்வதைவிட இம் 
மாதிரியான புலனாகா நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்வது 
மிகவும் சிக்கலானதாகும் . பிழைகளும் விடுதல்களும் ஏற்படுவது, 
தவிர்க்க முடியாததாகும் . 
மூலதனக் கணக்கு ( Capital Account ) : 
நாட்டவர்கட்குக் கொடுக்கப்பட 
மூலதனக் கணக்கில் குறிக்கப்படுகின்றன . 

மூலதனம் உள் 
வந்தால் , வரவு செய்தல் வேண்டும் ; வெளிச்சென்றால் பற்று 
செய்தல் வேண்டும் . இவ்விதி , மூலதனக் கணக்கு நடவடிக்கை 
களுக்கு மட்டுந்தான் பொருந்தும் . அதே போழ்து , வணிகப் 
பொருள்கள் ஏற்றுமதி , பிணையங்கள் ஏற்றுமதி நடவடிக்கைகள் 
வரவுப் பதிவாகும் ; பொருள்கள் , பிணையங்கள் இறக்குமதி நட 
வடிக்கைகள் ( மூலதனம் வெளிச்செல்லுதல் அல்லது ஏற்றுமதி 
செய்தல் ) பற்றுப் பதிவாகும் . மிகவும் உன்னிப்பாகக் கூறப் 
போனால் மூலதன ஏற்றுமதியும் , பொருள்கள் இறக்குமதியும் 
அந்நியச் செலாவணிச் சந்தையில் (Foreign Exchange Market ) 
அந்த நாட்டின் செலாவணி அளிப்பை (Supply ) அதிகரிக்கச் 


கா 


IT 


கலக்கம் 


சமய டி - 14 -- அடி 


செலுத்து நிலை 
செய்கின்றன ; மூலதன இறக்குமதியும் பொருள்கள் ஏற்றுமதியும் 
செலாவணித் தேவையைக் கூடுதலாக்குகின்றன . 


கால 


மூலதனக் கணக்கைப் பற்று , வரவு என்று இரு பிரிவுகளாகப் 
பிரிப்பதுடன் , குறுங்கால , நெடுங்காலக் ( Short term and Long 
term ) கணக்குகளாகவும் பிரிக்கலாம் . அடிப்படையில் 
பிரிக்கப்படுவது கடன் ஆவணங்களைச் ( Credit instruments ) 
சார்ந்து அமைகிறது . ஒரு ஆண்டுக் காலத்திற்குள் முதிர்வடையக் 
கூடிய ஆவணங்களைக் குறுங்கால மூலதனம் எனலாம் . அதாவது , 
வங்கி வைப்புகள் , பணவிடைகள் ( Drafts) , மாற்றுச் சீட்டுகள் 
( Bills of exchange ) , பேரேட்டுக் கணக்குகள் போன்றவை . ஒரு 
ஆண்டுக் காலத்திற்குமேல் முதிர்வடையும் ஆவணங்கள் நெடுங் 
மூல்தனத்தின் கீழ் 

வருகின்றன . எடுத்துக்காட்டாக , 
நிறுமங்களில் சாதாரண பங்குகள் பெறல் , நீண்ட காலக் கடன் 
அளித்தல் , 

ஆண்டிற்கு மேலுள்ள அடைமானங்கள் 
( Mortgages ) , பிணைமுறிகள் ( Bonds ) போன்றவை . 


ஓர் : 


-THIRAIIAT 


காமையா 


- 


4.அடி 


கால 


நடப்புக் கணக்கில் தனியார் துறை , அரசுத்துறை என்று 
பிரிக்கப்படுவதுபோல் மூலதனக் கணக்கிலும் நடவடிக்கைகள் 
இரண்டாகப் பிரிக்கப்படுகின்றன . இப்படியாக , பற்பல வகை 
களில் மூலதனக் கணக்கு பிரிக்கப்படுகின்றது . எந்த நோக்கத் 
திற்காகச் செலுத்து நிலை தயாரிக்கப்படுகின்றதோ அதைப் 
பொறுத்துக் கணக்குகள் பிரித்து எழுதப்படுகின் றன . 


+ - 44 - 4 , 


F ண்டி போக 


p = w - 

tire =ANUAs a 


செலாவணிப் பொற்கணக்கு ( Monetary Gold Account ) : 

செலாவணிக்கில்லாத பொன் , நடப்புக் கணக்கு இனங் 
களுடன் வாணிகச் சரக்காகச் சேர்க்கப்படுகிறது . செலுத்து நிலை 
யிலுள்ள பொன்கணக்கு செலாவணிக்கான பொன்னைக் குறிக்கும் . 
செலாவணிப் பொன் , ஏற்றுமதி வரவு இனமாகச் செலுத்து நிலை 
யில் குறிக்கப்படுகிறது ; இறக்குமதி பற்று இனமாகப் பதிவு செய் 
யப்படுகிறது . சரக்குகள் ஏற்றுமதி இறக்குமதிக்கு என்ன விதியோ 
அதே விதிதான் இங்கும் பின்பற்றப்படுகிறது . பொற்சுரங்கங் 
களிலிருந்து பொன் உற்பத்தியை 

வங்கி கொள்முதல் 
செய்தால் , இதை ஒரு ஏற்றுமதி நடவடிக்கை எனக்கொண்டு 
செலுத்து நிலையில் பதிவு செய்ய வேண்டும் . மைய வங்கியின் 
செலாவணிப் பொன் கொள்முதலைப் பற்று இனத்தில் பதிய 
வேண்டும் . அதாவது , இறக்குமதிபோல் கருதவேண்டும் . அந்த 
இரண்டு பதிவுகளும் ஒன்றுக்கொன்று சரிசெய்யப்பட்டுவிடும் . 
இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் , எந்த விதப் பன்னாட்டு 


மைய 


பாபா + ITI 


* 


ஆ N 


1972-78 : | 
வந்துள்ளது . 
388 

மேல்நிலைப் பணவியல் 
நடவடிக்கையும் இங்கு நடைபெறவில்லை என்பதாகும் . செலா 
வணிப் பொன் , பின் உண்மையிலே ஏற்றுமதி செய்யப்பட்டால் , 
மைய வங்கியினால் பதியப்பட்ட பற்றுக்கூறு வரவுப்புதிவால் ரத்து 
செய்யப்படும் . முன்னமே பதிவு செய்யப்பட்ட செலாவணியற்ற 
பொன் ஏற்றுமதிக்கான வரவுப்பதிவு அப்படியே நிறுத்தி 
வைக்கப்படும் . 

வீன் செலுத்து நிலை ( India s Balance of Payments ) , 
வணிகச் சரக்குக் கணக்கில் , 1971-72 - ஐவிட 1972-73 - ல் 
ஏற்றுமதி 22 சதவீதம் உயர்ந்ததால் ரூ . 340 கோடி உயர்ந்து , 
சென்ற ஆண்டைவிட நடப்பு ஆண்டில் பற்றாக்குறை ரூ . 438 
கோடியிலிருந்து ரூ . 251 கோடிக்கு வந்தது . ( இவ் வத்தியாய 
இடையில் அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது . ] இறக்குமதிக் 
கான செலுத்து நிலையில் 8 சதவீதந்தான் (ரூ . 153 கோடி ) 
கூடியுள்ளது . நடப்புக் கணக்கில் வாணிபச் சரக்குகள் இல்லாத 
ஏனைய இனங்களில் ரூ.37 கோடி குறைந்திருக்கிறது . இதற்குக் 
காரணம் அரசு மாற்று செலுத்தல்களின் நிகர வரவில் . ( Net 
receipts on official transfer payments ) குறைவு ஏற்பட்டதுதான் . 
இதன் விளைவு , நடப்புக் கணக்கில் தொகை 

தொகை ரூ . 150 கோடி 
குறைந்து -ரூ. 25. கோடிக்கு வந்துவிட்டது . 

கண்ணுக்குப் 
புலனாகா நடிவடிக்கைகளினால் வெளிச் சென்ற நிகரத் தொகை 
( covered under errors and omissions ) பாதியாகி ரூ .32 கோடிக்கு 
வந்துவிட்டபடியால் , பிழைகளும் விடுதல்களும் சேர்ந்து நடப்புக் 
கணக்கில் 

ரூ . 184 கோடி குறைந்து , ரூ . 283 கோடிக்கு 
ரூ . 240 கோடி குறைந்து அது ரூ . 250 கோடிக்கு வந்துள்ளது . 
இப்படியாக 1971-72 - ல் உபரி ரூ .24 கோடி காட்டிய செலுத்து 
நிலை 1972-73 - ல் ரூ. 3.8 கோடி பற்றாக்குறையைக் காட்டு 
கிறது . இதுதான் செலுத்து நிலையின் மேலெழுந்த ( over all 
positions ) வாரியான நிலையாகும் . இனி , இனங்கள் ஒவ்வொன் 
றையும் தனித்தனியாக ஆய்வு செய்து நிலைமையைக் காண் 
போம் : 


- 


HIR 


இறக்குமதிகள் : 

1971-72 - ல் மொத்த இறக்குமதிக்காகச் செலுத்தப்படும் 
தாகை ( Import Payments ) ரூ . 1994 கோடியிலிருந்து 1972 
7 - ல் ரூ . 2147 கோடிக்கு உயர்ந்துள்ளது . செலுத்தும் தொகை 


Reserve Bank of Inaia Bulletin ; December 1974 , pp . 2269-2276 . 


--- 


889 


செலுத்து நிலை 


உயர்வுக்கு முக்கிய காரணம் , பொருள்களின் விலை , குறிப்பாக 
உரம் , எண்ணெய், இரும்பு எஃகுப் பொருள்களின் விலை அதிகரித் 
ததுதான் . பருத்தியின் உன் நாட்டு உற்பத்தி 20 சதவீதம் அதிக 
ரித்ததால் அந்த அளவுக்கு நடப்பு ஆண்டில் இறக்குமதி குறைக் 
கப்பட்டது ; அதேபோல் தான் , உணவுப்பொருள்களின் இறக்கு 
மதியும் 9 சதவீதம் குறைக்கப்பட்டது . 


தான் 


அரசுக் கணக்கில் இறக்குமதி 12 சதவீதம் அதிகரித்து 
ரூ .1307 கோடியை எட்டியுள்ளது . ஆனால் , தனியார் துறை 
( Private Account ) கணக்கில் இறக்குமதி 1 சதவீதந்தான் கூடி 
யிருக்கிறது . அதாவது , ரூ 

779 கோடிக்கு வந்துள்ளது . 
கடைசிக் காலாண்டுக் காலத்தில் மிகையான அளவு அரசுக் 
கணக்கில் உணவுப் பண்டங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது 

அரசுக் கணக்கு இறக்குமதியின் உயர்வுக்கு முக்கிய 
மான் காரணமாகும் . தனியார் துறையில் எந்திரங்களின் 
இறக்குமதி 23 சதவீதமும் , உரங்களின் இறக்குமதி 18 சத 
வீதமும் சென்ற ஆண்டைவிட நடப்பு ஆண்டில் அதிகரித் 
துள்ளது ; ஆனால் , இவ்வுயர்வு இரும்பு - எஃகுப் பொருள்களை 34 
சதவீதம் குறைவாக இறக்குமதி செய்ததன் மூலம் சரிசெய்யப் 
மதியில் உயர்வும் தாழ்வும் ஏற்பட்டிருக்கின்றன . 
ஏற்றுமதிகள் : / 

சென்ற ஆண்டைவிட ( 1971-72 ) நடப்பு ஆண்டில் 
ஏற்றுமதி 22 சதவீதம் 

ரூ . 1896 

கோடிக்கு 
வந்துள்ளது . பொருள்களின் 

பன்னாட்டு 

விலை பரவலாக 
அதிகரித்ததாலும் , ரூபாயின் மதிப்புக் குறைப்பாலும் இவ்வுயாவு 
ஏற்பட்டிருக்கிறது எனக் கூறலாம் . தோல் பொருள்களும் , 
பிண்ணாக்குந்தான் குறிப்பாக , விலை உயர்வில் பெரிதும் பங்கு 
கொண்டன . புகையிலை ஏற்றுமதியிலும் - ருஷ்யாவுக்கும் வங்காள 
நாட்டிற்கும் -50 சதவீத உயர்வு ஏற்பட்டிருக்கிறது . பருத்தி , 
கம்பளி போன்ற பல பொருள்களின் ஏற்றுமதியிலும் கணிசமான 
அளவு உயர்வு காணப்படுகிறது . 


உயர்ந்து 


கட்புலனாகா இனங்கள் ( Invisibles ) : 
1971-72 - ல் 

கட்புலனாக இனங்களில் நிகர உபரியாக 
இருந்த ரூ .37 கோடி 1972-73 - ல் அடியோடு மறைந்து 
விட்டது . கொழும்புத் திட்டத்தின் கீழ் ( Colombo Plan ) கனடா 
அளித்துவநீத உதவித்தொகையில் ரூ 18 கோடி குறைக்கப் 
ட்டு ரூ . 10 கோடிதான் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டது . 


- 


இந்தியாவின்செலுத்துநிலை(முன்னணியான)(Preliminary) 

(ரூபாய்கோடியில்) 


1300 


சூலை. 


அக் 


(இனங்கள்(Items) 


ஏப்ரல் -சூன் 1972 


சனவரி, டிசம்பர்)மார்ச் 19721973 


1972 78 


1971-1970-1989 7271 

70 


1972 


(அ)நடப்புக்கணக்கு: 


இறக்குமதிகள்:வி.கா.க.(CIF)* 1.தனியார்துறை(Private) 2.அரசுத்துறை(Government) 


181.2 249-5 


211-8 295-4 


182-0 322.9 


204.1779773.9646-2 499-61867-41219-81074-2 


628.8 958-7 


மொத்தஇறக்குமதி(1+2) ஏற்றமதிகள்,க.வ.இ.(F.O.B.) 


480:7 443.7 


507.2504.9 474.8451-2 


703.72146-511993-611720.41582.3 525-118955155541402-711403,9 


- 


வாணிபநிலை(TradeBalance)+13-0-32-4-53-7-1774-251-0 

177-4-251-0-438.2-317-7-178-4 செலாவணிக்கில்லாதபொன் இடப்பெயர்ச்சி(நிகர) 

+13.1 அரசுமாற்றுசெலுத்தல்கள்(நிகர) (OfficialTransferPayments) 

2.3+4215.2+43.2+74.5+53.1+18.8 ஏனையகட்புலனாகாஇனங்கள் 

(நிகர)|-12-7 9.8+2:423.7/43-8.--37.8|--79.9-57.4 


. 


மேல்நிலைப் பணவியல் 


நடப்புக்கணக்கு(நிகர) 


1-5-44-5 


9•2|-196.4-251-61-401-5-331+4-217.0 


- 


(ஆ)பிழைகளும் 


-52-7-49.9 


-510+122•0--31-652-78.7 


*14-4 


செலுத்துநிலை 


(இ)மூலதனக்கணக்கு: 


-0-9 


--2-5 


3.8 


-7.9 


-7.5 


--4.31--.30.4-.34.2 


-0.7 


-2.4 


+3.9 


-7.7 


-6-9 


-2.8 


29:41 


---355 


தனியார்மூலதனம்(நிகர) 1.நெடுங்காலம் 2.குறுங்காலம் 
வங்கி 
மூலதனம் 
( 
நிகர 
) 


-0-21 +2.1 


-0.1 ---5-7 


--0-2 -0-6 ---9-3-17-5 


--1-51 +94 


10 

1-3 ---7-7+14:8 


அரசுமூலதனம்(நிகர) (OfficialCapital,Net) 1.கடன்கள்(Loans) 2.ப.ப.நி.யிலிருந்துஎடுப்பு (I.M.FDrawingsNet) 


+49.4+39.9+579+1276 +274+560.1+359.5488.9 t116-0+85.3+169•0+215-3+585.6+615-9-8557+656.2 


4-154-01-.125.4 


ப 


- 


- 


3.கடன்தீர்நிதி(Amortization) 4.பல்வகை{Miscellaneous) மூலதனக்கணக்கு(நிகர) 


--- 


--51.2-55.2--761-626.-245-4-210-1--188.2--178-5 --15:4+10.1-350-251-854+154-31+460+138.6 +506+32.8|+56.0+1104+249+8+565-2+3214+469.3 


ஈ.இருப்புநிலைமாற்றம்: (அ+ஆ+இ)கூடுதல்(+)/ குறைத்தல்(-) 

3-6-81.6-42+36.0-33.4+985--88.7+237.9 [MovementinReserves Increase(+)/Decrease(---)] 

*வி.கா,க.(விலை,காப்பீடு,கட்டணம்)(Cost,Insurance,Freight) க.வ.இ.(கப்பல்வரைஇலவசம்)(FreeonBoard). 


கா 


யேற்றம் இருமடங்காகி 
தாகும் 
892 

மேல்நிலைப் பணவியல் 
இங்கிலாந்து , ஆஸ்திரேலியா நாடுகள் 1971-72 - ல் ரூ . 4 
கோடிக்கு உணவுப் பொருள்கள் கொடையாக அளித்து வந்தன . 
ஆனால் , நடப்பு ஆண்டில் அவ்வாறு எந்தவித உதவியும் இந்தியா 
பெறவில்லை . 

அரசு மாற்று செலுத்தல்களின் உபரித்தொகை 42 சத 
வீதம் குறைந்து ரூ .43 கோடிக்கு வந்துள்ளது , இந்த உபரித் 
தொகையும் வேறு கட்புலனாக இனங்களின் பற்றாக்குறையினால் 
சரி செய்யப்பட்டுவிட்டது . சென்ற ஆண்டில் மொத்தம் செலுத் 
தப்பட வேண்டிய ரூ .485 கோடி நடப்பு ஆண்டில் ரூ .508 
கோடியாக மாறியுள்ளது . இதற்குக் காரணம் , கடனுக்குக் 
கட்டவேண்டிய வட்டி 10 சதவீதம் உயர்ந்து ரூ .218 கோடிக்கு 
வந்துள்ளது . தனியார் துறை நிகர வரவுகளிலும் ( Net private 
transfer receipts ) 5 சதவீதம் குறைந்து ரூ .154 கோடிக்கு 
வந்துள்ளது . சுற்றுலாவாளர்களின் செலவில் எந்தவித மாற்றமு 
மில்லை . ஆனால் , வரவில் 20 சதவீதம் உயர்வு காணப்படுகிறது : 
மூலதன நடவடிக்கைகள் : 

சென்ற ஆண்டைவிட நடப்பு ஆண்டில் ( 1972-73 ) நிகர 
உள் வரு மூலதனம் பாதியாகி ரூ . 250 கோடியாக உள்ளது . 
எண்ணெய் நிறுமங்களினால் சென்ற ஆண்டு உள்வந்த மூலதனம் 
ரூ . 3 கோடி , நடப்பு ஆண்டில் செலுத்த வேண்டியதாயிற்று 
( capital out flow ). 

கடன் 

தீர்த்தலுக்காக (amortization ) 
தனியார் செலுத்தப்படுபவை 14 சதவீதம் அதிகரித்து ரூ . 41 
கோடியாக உள்ளது . இதன் விளைவாக , நிகர மூலதன வெளி 
துறையை ( Barking Section ) எடுத்துக்கொண்டால் , ரூ . 9 கோடி 
நிகர உள்வரு மூலதன மாக இருந்தது ரூ .18 கோடி நிகர வெளிச் 
செல் மூலதன மாக மாறியுள்ளது . கடன் தீர் செலுத்துபவைகள் 

32 கோடி சென்ற ஆண்டைவிட அதிகமாக அமெரிக்காவுக்கும் , 
ருஷ்யாவுக்கும் கொடுக்கப்பட வேண்டியிருந்தது . பல்வகை 
மூலதன நடவடிக்கைகளில் ( Miscellaneous Capital Transactions ) 
1971-72 - ல் ரூ . 154 கோடி உள்வரு மூலதனமாக இருந்தது 
1972-73 - ல் ரூ . 65 கோடி வெளிச்செல் மூலதனமாக மாறி 
யுள்ளது . இதற்குக் காரணம் , 1972 , சனவரி 1 முதல் சிறப்பு 
எடுப்பு உரிமை ( Special drawing Rights ) இரத்து செய்யப்பட்ட 
ரூபாய்ப் பொறுப்புகள் ( Rupee Liabilities ) குறைந்ததுந்தான் . 
பொதுச்சட்டம் , 480 (Public Law 480 ) எண் 1 நடவடிக்கை 
களின்படி வங்காள நாடு மற்றும் அமெரிக்க நாட்டிற்குக் கொடுக்க 
வேண்டிய ரூபாய்ப் பொறுப்புகள் குறைந்தது மற்றுமொரு காரண 
மாகும் . 


TPMER 


ANTH 


கம்படி 


வை 


பன் 


w யா 


காயாம் 


எப்புடி 


HE HAEMAR 


+ டிகை + 


34f44- கா 


- PULKOாம்ங்க Ary 


காங்கய 


மூன்று முறைகளில் 
செலுத்து நிலை 

898 " 
செலுத்து நிலையில் சமநிலைக்கேட்டை 

திருத்தம் செய்தல் 
( Adjustment of Disequilibrium in Balance of Payments ) : 
சம நிலைக்கேடு என்றால் , ஒரு நாட்டின் பன்னாட்டு நிலுவையில் 
பற்றாக்குறை அல்லது உபரி இருக்கிறது எனப் பொருள் . பற்றாக் 
குறை என்பது ஒரு நாடு , பொருள்கள் ,பணிகள் மற்றும் முதலீட்டுச் 
சொத்துகளை விற்பதைவிட அதிகம் வாங்குகிறது என்றும் , 
பொன் , பணம் அல்லது அந்நியச் செலாவணியை இழக்கிறது 
என்றும் பொருள்படும் . 

உபரி 

என்பது இதற்கு நேர்மாறான 
செயலாகும் . உலகம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு , சில 
நாடுகள் பற்றாக்குறையில் மூழ்கி 

இருக்கின்றன 

என்றால் , 
மற்றவைகள் அதே தொகைக்கு உபரியில் இருக்கின்றன என்பது 
விதியாகும் . 

சமநிலைக் கேடு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் ஏற்றுமதியும் , 
இறக்குமதியும் சமமாக இல்லாததுதான் . ஒரு நாட்டிற்குப் பற்றாக் 
குறை இரு வழிகளில் நேரிடலாம் . ஒன்று , இறக்குமதி அதிகரிக் 
கலாம் ; இரண்டாவது , ஏற்றுமதி குறையலாம் . மக்களின் தேவை 
அதிகரிப்பால் இறக்குமதி கூடுதலாகலாம் . மக்களின் தேவை 
மிகையாவதற்கு நாட்டின் மொத்தவருமானஉயர்வு காரணமாக 
லாம் . அல்லது ஒரு குறிப்பிட்ட வகைப் பொருள்களுக்கு இறக்கு 
மதி நாட்டம் ( Propensity to import) மக்களிடையே உண்டாக 
லாம் . இதேபோல் , ஏற்றுமதி குறைவதற்கு அயல்நாட்டுத் 
தேவை குறைவானதே காரணமாகலாம் . இவ்வாறு , ஏற்றுமதி 
யினால் கிடைக்கப்பெற்ற அந்நியச் செலாவணியின் அளவு றக்கு 
மதிக்குச் செலுத்த வேண்டிய அளவுக்குக் குறைவாக இருந்தால் 
சமநிலைக் கேடு ஏற்படுகிறது . இச்சமநிலைக் கேடு எவ்வகையிலும் 
சரி செய்யப்படவேண்டும் . இதனை சரி செய்வதற்கு மூன்று முக்கிய 
முறைகள் இருக்கின்றன . இவைகள் நாணய மாற்றுச் சந்தையை 
ஒழுங்குப்படுத்திக் கட்டுப்படுத்துவதில் ஈடுபாடு கொண்டுள்ளன . 

, 
ள் நாட்டு அளவிலும் பங்கு பெறுகின்றன . அவை பின்வருமாறு : 


" 


சங்க 


-e 


கடகம் 


1 . • நிலையான நாணய மாற்று வீதம் ( பொன் திட்டம் ) 
(( Fixed exchange rate ) 2. " மாறும் நாணய மாற்று வீதம் " 
( காகிதச் செலாவணித்திட்டம் ) (Fluctuating exchange rate ) 
3. நாணய மாற்றுக் கட்டுப்பாடு ( Exchange control) 

முதலாவது , நிலையான மாற்று வீத முறை , நாணய மாற்று 
வீதத்தை மாறாமல் இருக்கச்செய்கிறது . உள் நாட்டு 

மூலக் 
கூறுகளான ( elements ) பண அளவு , நாட்டு வருமானம் , விலை 
மட்டம் வங்கி மற்றும் அரசுக் கொள்கை 

ஆகியவைகளைப் 


சீரமைவு 


நாட்டின் பொருளாதாரக் கூறுகள் பன்னாட்டு அளவில் சீரமைப்புச் 
1394 

மேல் நிலைப் பணவியல் 
பன்னாட்டு அளவில் சமமாக இருக்க வைக்கமுடிகிறது . நிலையான 
மாற்று வீதத் திட்டத்திற்கு உகந்தது பொன் திட்டம் எனக் 
கூறலாம் . இரண்டா வதான மாறும் மாற்று வீதத் திட்டத்தில் 
நிலையான மாற்றுவீத முறையிலுள்ள விளைவுகளுக்கு நேர்மாறாக 
விளைவுகள் இருக்கும் . நாட்டு வருமானம் , 

விலைமட்டம் , 
வங்கி மற்றும் அரசுக் கொள்கை போன்றவை எந்நிலையில் இருந் 
தனவோ அப்படியே விடப்பட்டு , நாணய மாற்று வீதத்தைச் சரி 
செய்வதன் மூலம் பன்னாட்டு அளவில் 

அவைகள் 
செய்யப்படுகின்றன (International adjustment) . எடுத்துக்காட் 
டாக , காகிதச் செலாவணித் திட்டத்தைக்கொண்ட நாட்டில் 

S 
SS 
f 

அந்நியச் செலாவணி 
படம் 7. நிலையான மாற்று வீதம் , மாறும் வீதம் மற்றும் 
மாற்றுக் கட்டுப்பாட்டு முறைகளில் சீரமைவு ( Adjustment under 
F.E.R., Fluctuating Exchanges and E.c) 
இவ்வாறு நாணய மாற்று வீதத்தைத் திருத்துவதன் மூலம் 


அண்ணியச்செலாவணிவிலை (ஒருஅலகுஸ்டெர்லிங்குக்குடாலர்கள்) (DollarsperunitofSterling) 


* 


X 


B 


நாட்டு 


ப 


செய்யப்படுகின்றன . மூன்றாவது முறையான நாணய மாற்றுக் 
கட்டுப்பாட்டு முறை மேலே குறிப்பிட்ட இரண்டு முறைகளையும் 
கலந்த முறையாகும் . இம்முறையில் 

வருமானம் , 
பணத்தின் அளவு போன்றவை மாற்றம் செய்யப்பாடமல் , நாணய 
மாற்று வீதம் நிலைப்படுத்தப்படுகிறது . இதை அடைய இறக்கு 
மதிக்குத் தகுந்தாற்போல் ஏற்றுமதி கொண்டுவரப்படு 
கின்றது : அல்லது ஏற்றுமதிக்குத் தகுந்தாற்போல் இறக்குமதி 
கட்டுப்படுத்தப்படுகிறது . 

இம்மூன்று முறைகளையும் சித்திரிக்கும் வகையில் மேலே 
:உள்ள படம் 7 வரையப்பட்டுள்ளது . 





இறக்குமதி மற்றும் 

தேவை தோவோருக்கு 
A அளவு 
செலுத்து நிலை 

395 
அம்மூன்று முறைகளுக்குமுள்ள வேறுபாடுகள் 

சாதாரண 
தேவை அளிப்புக் கோடுகளின் 

கோடுகளின் மூலம் காட்டப்பட்டுள்ளன . 
படம் 7 - ல் A - B அளவுக்கு FX என்ற நடைமுறையிலுள்ள 
( existing) நாணய மாற்று வீதத்தில் அந்நியச் செலாவணியின் 
தேவை ( D - D ) அளிப்பைவிட ( S - S ) அதிகரிக்கிறது . 
நிலையான மாற்றுவீத முறையில் FX மாற்று வீதத்தில் 
வணியின் தேவையும் அளிப்பும் சமமாக இருக்கும்படி அரசுக் 
கொள்கை ( National Policy ) அவ்வப்போது திருத்திக்கொள்ளப் 
படுகிறது . மாறும் மாற்று வீத முறையில் மாற்று வீதம் தடையில் 
லாமல் மாறுபடுவதற்கு ( எடுத்துக்காட்டாக FX1- க்கு ) அனுமதிக் 
கப்படுகிறது . மாற்றுக் கட்டுப்பாட்டு முறையில் XB அளவுக்கு 
அளிப்புதான் கட்டுப்படுத்தப்பட்டு அளிக்கப்படுகிறது . 



TH.PRAWNranw ழாபத HRAM 


ப ytripa 


( s 


நாடக 


நிலையான மாற்று வீதம் : Fixed Exchange Rate 

ஒரு நல்ல திட்டத்தின்கீழ் நாணய மாற்று வீதம் மாறாமலிருக் 
கிறது என்றால் அத்திட்டம் பொன் திட்டமே யாகும் . பொன் 
னைப்போன்ற ஒரு பொதுவான மதிப்பளவையோடு ஒவ்வொரு 
நாட்டுச் செலாவணியும் தொடர்பு கொண்டுள்ளது . அப்படி 
யானால் பல்வேறு நாடுகளின் செலாவணி முறைகளும் ஒன்றை 
யொன்று சார்ந்திருக்கின்றன எனலாம் . நிலையான தொடர்பு 
கொண்டிருந்தால் செலாவணி மாற்று வீதமும் நிலையாகவே 
இருக்க வேண்டும் . அதாவது , ஒவ்வொரு நாட்டிலும் பொன்னின் 
வாங்கும் விலையும் விற்கும் விலையும் சமமாக இருந்து , நாட்டுக்கு 
நாடு செலவு இல்லாமல் ( புறக்கணிக்கத்தக்க செலவு இருக்கலாம் ) 
பொன்னின் இடப்பெயர்ச்சி இருந்தால் நாணய மாற்று வீதம் 
சமமாகத்தான் இருக்க வேண்டும் . இத்தத்துவம் 1914 - க்கு 
முன்னர் இருந்த பொன் திட்டத்தின் கீழ் இருந்து வந்தது . 


i . 


ஓர் 


எடுத்துக்காட்டு மூலம் பவுன் டாலர் 

LOT D D 
ணைப்பைப்பற்றி ( 1331 - க்கு முன் ) பார்ப்போம் . 

ஒரு டாலரில் 
பொன் அடக்கம் 23.22 குன்றிமணி எடை என்றும் ( Grains ) , 
ஒரு அவுன்சு ( = 480 குன்றிமணி ) பொன் விலை $ 20.67 என்றும் 
கொள்வோம் . பிரிட்டனின் பவுன் ஸ்டெர்லிங்கின் பொன் | 
னடக்கம் ( Gold content ) 113 குன்றிமணிகள் என்றால் ஓர் அவுன்சு 
பொன் விலை $ 4 : 4s , 11d அல்லது ஏறக்குறைய £ 41 ஆகும் . 
பொன்-டாலர் வீதப்பாட்டிலிருந்து ( Ratio ) இரு செலாவணி 


398 


மேல்நிலைப் பணவியல் 


களின் நாணய அச்சகச் சமன்பாட்டை ( Mint - par ) £ 1 = $ 4.87 
என விவரிக்கலாம் . இதே வீதம் மாறாமலிருக்கும் வரை எந்தக் 
காலத்திலும் இங்கிலாந்தில் 100 மதிப்புடைய பொன் அமெரிக் 
காவல் $ 487 மதிப்பாகும் . 


- 


நாணய மாற்று வீதம் பொன் விலைகளின் வீதப்பாட்டிற்கு 
வெகு நெருக்கமாகவே இருக்கும் ( The exchange rate would stay 
very close to the ratio of Gold values ) அமெரிக்க டாலரை 
ஒப்பிடும் போது பவுனின் மதிப்பு அதிகரிக்கிறது என்றால் பவுன் 
ஸ்டெர்லிங்குகளை வாங்க விரும்புவோர் அமெரிக்காவில் டாலரைக் 
கொடுத்துப் பொன்னை அடைந்து , அப் பொன்னை இங்கிலாந்திற்கு 
அனுப்பி . அங்கு பவுன் ஸ்டெர்லிங்குகளுக்காக விற்றுவிடுவர் 
இருந்தாலும் , பொன்னை இங்கிலாந்திற்கு அனுப்பும் செலவுகளை 
சத்தம் , காப்பீடு , வட்டி போன்றவை - ஈடு கட்டும் அளவுக்கு 
நாணய மாற்று வீதம் சாதகமாக இருந்தால்தான் அவ்வாறு பவுன் 
ஸ்டெர்லிங்குகளை அடைவது இலாபகரமாக இருக்க முடியும் . 
எடுத்துக்காட்டாக , பொன்னை எடுத்துச் செல்லும் செலவு அதன் 
மதிப்பில் 1 சதவீதம் என்று கொள்வோம் .. 100 அவுன்சு 
பொன்னை அமெரிக்காவில் $ 2067 - க்கு வாங்கி $ 20-7 செலவில் 
இங்கிலாந்திற்கு அனுப்பினால் , அதை £ 425 - க்கு விற்க முடியும் . 
| இந்த வகையில் அடையப்பெற்ற ஒவ்வொரு பவுனின் விலையும் 

$ 2088 
$ 4.92 ஆகும் . 

விலை தான் 

ஒரு 
£ 425 
பவுனின் பெரும அளவு ( Maximum ) விலையாகும் . இதற்குமேல் 
எவரும் விலை கொடுத்து வாங்க மாட்டார்கள் . 


பதங்கட் 


( 


) . 


மறு புறமான இங்கிலாந்தை எடுத்துக்கொண்டால் ஆங்கி 
லேயர்கள் £ 1 = $ 4.82 என்ற வீதத்தில் டாலர்களை வாங்கி, 

மெரிக்காவிற்கு அனுப்பச் செய்வர் . இதன் விளைவாக , அவர் 
களும் ஒரு பவுனுக்கு $ 4.82 - க்குக் குறைவாக எந்தக் காலத்திலும் 
பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் . அதாவது , அவ்வீதத்திற்குக் 
குறைவாகப் பவுன் விற்காது . 


isai 


இதிலிருந்து அறிவதென்னவெனில் பவுனின் மதிப்பு $ 4-82 
மற்றும் $ 4.92 ஆகியவைகளின் வீச்சுக்குன் ( Range) அடங்கி 
இருக்கும் . இவ்வீச்சு ( எல்லை ) மதிப்புகள் பொன் எல்லைகள் ” 
( Gold - points) எனப்படும் . இங்கிலாந்திற்கு £ T = $ 4.92 என்பது , 

பொன் - இறக்குமதி எல்லை ( GoID -Import point) யாகும் 
£ 1 = $ 4.82 என்பது பொன் - ஏற்றுமதி எல்லை யாகும் ( Gold 
Export point ) பொன்னை எடுத்துச் செல்லும் செலவுகளைப் 


+ AHHUTHTHEEN . காம் 


- 


வேண்டிய 
செலுத்து நிலை 

897 
பொறுத்து எல்லைகள் 

மாறுபடும் . சந்தையில் போன் இறக்கு 
மதி மதிப்பிற்கு மேல் பவுன்களுக்குத் தேவை இருக்காது ; பொன் 
ஏற்றுமதி மதிப்பிற்குக்கீழ் பவுன்களின் , அளிப்பு இருக்காது . 
( There would be no demand for Pounds above the Gold import 
value , and no supply of them in the market below the Gold 
Export value ) . 

) . 
பொன் - ஏற்றுமதி எல்லை 
C 

S 
நாயை அச்சகச் 

சமன் 
( MUNT PARITY ) 
வான் - இறக்குமதி எல்லை 

S 
டாலருக்காக இடம் பெற்ற மொத்த பவுன்கள் 

( VOLUME OF STERLING TRADED FOR DOLLARS ) 
படம் 8. பொன் எல்லைகளுக்குள் நாணய மாற்று வீதம் 
நிர்ணயித்தல் ( Establishing an Exchange rate between the 
Gold - points ) 
பொன் ஏற்றுமதி எல்லைக்கும் இறக்குமதி 

எல்லைக்கும் 
தேவை மற்றும் அளிப்பால் 

நாணய 

மாற்று 
வீதம் நிர்ணயிக்கப்படுவது , படம் 8 - ல் காட்டப்பட்டுள்ளது . 
தேவைக்கோடு எதிராகவும் ( Negative ) அளிப்புக்கோடு நேரா 
கவும் ( Positive ) வளைந்து செல்வதால் ஊக நாணய மாற்று 
நடவடிக்கைகளைப் பொன் திட்டத்தின் கீழ் நிலைப்படுத்தமுடிகிறது . 
( Gold Standard conditions tended to create a stabilishing pattern 
of exchange speculation since the demand curve is negatively 
sloped and the supply curve positively ). பவுன்களின் விலை 
நாணய அச்சகச் சமனுக் தக் கீழே சென்றால் ஊக வணிகர்கள் 
அப்பவுன்களை வாங்கி , அச்சகச் சமன் விலைக்கு மேலே செல்லும் 
போது விற்பனை செய்வர் . இவ்வகை ஊக வணிகம் தேவை , 
அளிட்பின் நெகிழ்ச்சியை அதிகரிக்கச் செய்யும் ; உண்மையி 
லேயே ஏற்பட 

இடப்பெயர் வைக் 
குறைக்கும் . படத்தில் , நாணய மாற்றுவீதம் நாணய அச்சகச் 


நாணயமாற்றுவீதம்(பவுண்டாலர்) 


இடையில் 


, 
898 

மேல் நிலைப் பணவியல் 
சமனுக்குக் 

கீழாக இருப்பதாகக் காண்பிக்கப்பட்டுள்ளது . 
ஆனால் , அம்மாற்றுவீதம் இரண்டு 

எல்லைகளுக்குள் --பொன் 
ஏற்றுமதி எல்லை , பொன் இறக்குமதி எல்லை - எங்கு வேண்டு 
மானாலும் இருக்கலாம் . 
விலை - பொன் - இடப்பெயர்வுக் கோட்பாடு ( Price - specie - Flow 

Theory ) 

பொன் இடப்பெயர்ச்சியால் அந்நியச் செலாவணிக்கான 
தேவையும் அளிப்பும் சமமாக்கப்படுதல் ( Balancing ) ஒரு குறுகிய 
கால நிகழ்ச்சியேயாகும் . ( ஒரு நாடு பொன்னை ஏற்றுமதி செய்து 
கொண்டே இருக்க முடியாது ; ஒரு சமயத்தில் பொன் இருப்பு 
இல்லாமல் போய்விடும் . அதே போழ்து , பொன் இறக்குமதி 
செய்வதற்கு எவ்வித வரையறையும் இருக்கமுடியாது . ஆனால் , 
அதிலும் அளிக்கும் நாடு அளிக்கும் வரைதான் இறக்கும் தி 
செய்ய முடியும் . குறுகிய கால நாணய மாற்றுவீதத் திருத்து முறை 
நிரந்தரமான தில்லை என்றால் நெடுங்கால நாணய மாற்று வீதத் 
திருத்து முறை என்ன என்று பார்ப்போம் : 

விலை - பொன் - இடப்பெயர்வு கோட்பாடு என்பது தொன் 
மைப் பொருளியல் வல்லுநர்களின் கருத்தாகும் . அவர்கள் 
கருத்துப்படி பொன் ஓட்டத்தின் விளைவாக விலை மாறுகிறது . 
அவ் விலை மட்டம் மாறுவதால் நாணய மாற்றுவீத வேறுபாடு 
திருத்தம் செய்யப்படுகிறது . தற்காலத்திய பொருளாதார வல்லு 
நர்கள் , விலைமட்ட காரணியை அடியோடு மறுக்காமல் வருமான 
மாற்றந்தான் திருத்தத்திற்கு முக்கிய காரணம் என உரைக்கின் 

விலை - பொன் - இடப்பெயர்வு கோட்பாடு எப்படிச் செயல் 
படுகிறது எனப் பார்ப்போம் . இறக்குமதி அதிகரித்தால் நாட்டை 
விட்டுப் பொன் வெளிச் செல்கிறது எனலாம் . ஆனால் , இவ்விடப் 
பெயர்ச்சி குறுங்கால நிகழ்ச்சியேயாகும் . பொன் வெளியே 
சென்றால் உள்நாட்டில் பண அளிப்பு குறையும் . ஏனென்றால் , 
பொன்னே செலாவணியாக இருக்கலாம் அல்லது செலாவணிக்கு 
அடிப்படையாகவும் இருக்கலாம் . பண அளிப்புக் குறைந்தால் 

எனவே , விலை மட்டமும் குறையும் . 
இப்படியாக , பொன் வெளிச் செல்கையால் குறைவடையும் விலை 
மட்டம் நெடுங்காலத் திருத்த முறைக்கு ஒரு அடிப்படையாக 
விளங்கும் ) 
பொருள்கள் விலை 

விலை குறைந்தால் ஏற்றுமதி உந்தப்படும் . 
இதனால் படம் 7 - ல் அளிப்புப் பட்டியல் வலப்புறமாக நகரும் . 


றனர் . 


- 


புதிதாக இறக்குமதி 

உப்மர 
அவ் வருமானம் அதி 
செலுத்து நிலை 

399 
அதாவது , ஒவ்வொரு நாணய மாற்று வீதத்திலும் , பொருள் 
களின் விலை மலிவான தால் , அதிகமான அளவுக்கு அந்நியச் 
செலாவணி கிடைக்கும் . விலைக்குறைவால் இறக்குமதியும் 
குறையும் . உள் நாட்டில் நுகர்வோர்களும் தாயகப் பொருள் 
களையே வாங்க முனைவர் . இச் செயலினால் படம் 7 - ல் அந்நியச் 
செலாவணியின் தேவை இடப்புறம் நகர்ந்து கீழ்நோக்கிச் 
செல்லும் . ஒவ்வொரு நாணய மாற்று வீதத்திலும் தாயகப் 
பொருள்களின் விலை குறைவானதால் , அந்நியச் செலாவணியின் 
தேவை குறைகிறது . இப்படியாக , பொன் ஓட்டம் , ஒரு நாட்டின் 
பன்னாட்டு வாணிப நிலையைத் திருத்தம் செய்வதுடன் நாணய 
மாற்றுச் சந்தையையும் சரி செய்கிறது . 
நிலையான மாற்றுவீதத்தில் வருமான மாற்றங்கள் : 

பொருள்கள் ஏற்றுமதியினால் ஏற்றுமதியாளர்களுக்குக் கூடுத 
லான வருமானம் கிடைக்கிறது . இக் கூடுதல் வருமானம் உள் 
நாட்டிலேயே செலவு செய்யப்படும் அல்லது சேமிக்கப்படும் . 
கூலி , சம்பளம் , நுகர்ச்சிப் பொருள்கள் போன்றவைகளின் மூலம் 
செலவு செய்யப்படலாம் . இப்படியாகச் செலவு செய்யப்பட்டவை 
ஆங்காங்கே வருமானமாக உருவெடுக்கும் . நாட்டு வருமானம் 
அதிகமாகும் . நாட்டு வருமானம் அதிகரிக்க வேண்டுமானால் 
உள்நாட்டுப் பொருள்கள் , பணிகள் மேல் செலவு செய்யப்பட 
வேண்டும் . ஆனால் , அச் செலவு இறக்கும் திக்காகச் செய்யப் 
பட்டால் சங்கிலித் தொடர் போன்று செய்யப்பட்ட செலவீட்டில் 
விடுபாடு காணப்படும் . அதே சமயத்தில் ஏற்றுமதியில் எவ்வித 
மாற்றமுமில்லை . ஏற்றுமதியினால் கிடைக்கக்கூடிய வருமானம் 
இறக்குமதியினால் குறைக்கப்படுகிறது . இறக்குமதியும் ஏற்று 
மதியும் மாறில் வருமானமும் மாறும் . எடுத்துக்காட்டாக , ஒரு 
நாட்டில் இறக்குமதி குறைந்து , அதற்குச் செலவழிக்கப்பட 
வேண்டியவை உள் நாட்டுப் பொருள்களின் மேல் திருப்பிவிடப் 
பட்டால் நாட்டு வருமானம் உயரும் . அவ்வாறு உயர்ந்த நாட்டு 
வருமானத்தில் ஒரு பகுதிகூடச் சேமிக்கப்படவில்லையெனில் , 
வருமானம் கூடிக்கொண்டே செல்லும் ஆனால் , முன்னமே 
இறக்குமதி எவ்வளவு குறைக்கப்பட்டதோ அந்த அளவுக்குப் 
கரிக்கும் . அதைத் தாண்டி அதிகரிக்காது . இப்படியாக ஏற்றுமதி , 
இறக்குமதியினால் ஏற்பட்ட வருமான மாற்றங்கள் , பொன் இடப் 
பெயர்வுமூலம் செலுத்துநிலைச் சமநிலைக் கோட்டைச் சரி செய் 


++ 


கின் றன . 


தால் செலுத்து நிலைச் 
1400 

மேல்நிலைப் பணவியல் 
* மாறும் நாணய - மாற்று வீதங்கள் 

பொன் திட்டத்தில் நிலையான மாற்று வீதம் அடைய முடிந்த 
பட்டது . ஆனால் , பொன் திட்டமின்றி வேறு திட்டங்களைக் 
கையாளும் போது நாணய மாற்று வீதம் மாறுபடுவதால் , அதை 
நிலைப்படுத்தச் சில முறைகள் கையாளப்படவேண்டும் . அம்முறை 
களுள்விலைவாசிகளை மாற்றம் செய்தல் ஒரு முறையாகும் . விலை 
மட்டத்தை 

உயர்த்தியோ குறைத்தோ மாற்றுவீத மாற்றங் 
த் திருத்திச் சமநிலையை அடையலாம் . 


F = * = Aw -tv4 ஈ 


WIN 


பாக 


மாற்று விலையைத் திருத்துவதன் மூலம் அந்நியச் செலா 
வணியின் தேவையையும் , அளிப்பையும் சமநிலைக்குக் கொண்டு 
வரலாம் . 

ஒரு குறிப்பிட்ட மாற்று விலையில் அளிப்பைவிட 
அந்நியச் செலாவணியின் தேவை அதிகமானால் ( படம் - 7 ) 
மாற்று விலையும் அதிகமாகும் . இவ் விலை உயர்வு , புதிதாக 
அளிப்பு வரும் வரை அல்லது தேவை குறையும் வரை ஏற்படும் . 
இப்படி மா + றுவீத மாற்றத்தால் பன்னாட்டு வணிகத்திற்குரிய 
பொருாகளின் விலையும் , உள்நாட்டுத் தேவைக்கான பொருள் 
களின் விலையும் மாறுபடுகிறது . பன்னாட்டு வாணிகப் பொருள் 
களின் விலை அதிகமானால்உற்பத்தியாளர்கள் கூடுதலான அள 
வுக்கு , இலாப நோக்கைக் கருதி , உற்பத்தி செய்து , ஏற்றுமதி 
யைப் பெருக்குவ . இறக்குமதிப் பொருள்களுக்குப் போட்டியாக 

ள் நாட்டிலேயே அப் பொருள்களை உற்பத்தி செய்ய முனைவர் 
அல்லது முன்னமே போதாத காரணத்தால் இறக்குமதி செய்யப் 
பட்டவைகளின் உற்பத்தியை அதிகரிப்பர் . இச் செயல்களால் 
இறக்குமதிகளின் மேலுள்ள செலவு குறையும் . மாறாக , பன் 
னாட்டுப் பொருள்களின் விலை குறைந்து , அதனால் உள்நாட்டு 
நுகாவுக்கான பொருள்களின் விலை குறைந்தால் இறக்குமதி 
கூடும் ; ஏற்றுமதி குறையும் . 


150 


இனய 


TIT பாக 


நாணய மதிப்பிறக்கம் செய்யப்பட்டால் பன்னாட்டுப் 
பொருள்களின் உள்நாட்டு விலை அதிகமாகும் . ஆனால் இங்கு , 
ஏ 

நாடுகளில் (உலகில் ) விலை மட்டம் மாறவில்லை எனக் 
கொள்ள வேண்டும் . எடுத்துக்காட்டாக , இந்தியாவில் ஒரு 
மீட்டர் பருத்தித்துணி ரூ . 1 ஆகவும் , ஒரு கிலோ பிஸ்கட்டின் 
விலை ரூ . 10 ஆகவும் இருக்கிறதெனக் கொள்வோம் . இங்கிலாந் 
திற்கும் , இந்தியாவிற்கும் இடையே நாணய மாற்று வீதம் £ 1 = 

20 / - என்றால் , அதே துணியின் விலை இங்கிலாந்தில் 11 S. 
ஆகவும் , பிஸ்கட்டின் விலை 10S . ஆகவும் இருக்கும் . ( போக்கு 
வரத்துச் செலவைப் புறக்கணிக்க வேண்டும் ) . நாணய மாற்றுச் 


செலுத்து நிலை 


401 


சந்தையில் பவுன் ஸ்டெர்லிங்கின் மதிப்பு இறங்கிவிட்டதெனக் 
கொண்டால் பொருள்களின் ஸ்டெர்லிங் விலையும் மாறுபடும் . ஒரு 
பவுனின் மதிப்பு ரூ . 14 - க்கு வந்துவிட்டது என்றால் , துணி , பிஸ் 
கட்டின் மதிப்பு முறையே 25 2d- க்கும் , 14s 4d- க்கும் ( ஏறக் 
குறைய ) வந்துவிடும் .. இந்தியப் பருத்தி உற்பத்தியாளர்கள் 
உற்பத்தியை அதிகரித்து ஏற்றுமதியின் மேல் முழுக்கவனமும் 
செலுத்துவர் . பிஸ்கட் உற்பத்தியாளர்கள் இறக்குமதியைக் 
குறைத்து உள்நாட்டு உற்பத்தியைப் பெருக்குவர் . 


ஒரு பவுனின் மதிப்பு ரூ . 20 - லிருந்து ரூ . 25 - க்கு உயர்ந்தால் 
அப்பொருள்களின் விலை முறையே 19 2d ஆகவும் 8S ஆகவும் 
குறையும் . இதன் விளைவு , ஏற்றுமதிக்கு ஊக்கம் கெடும் ; இறக்கு 
மதிக்கு ஊக்கம் ஏற்படும் . 


. 


உலக விலை ( World Price ) அப்பொருள்களுக்கு மாறுகிறது 
எனக் கொண்டாலும் , --நாணய மதிப்பிறக்கம் செய்தவுடன் 
முதலில் ஏற்றுமதி கூடும் , இறக்குமதி குறையும் . மதிப்பு உயர்ந் 
தாலும் அதற்கு மாறான விளைவுகள் ஏற்படும் . ஸ்டெர்லிங்கின் 
மதிப்பு ரூ . 20 லிருந்து ரூ . 14 - க்குக் குறைகிறது எனக் கொள் 
வோம் . துணி , பிஸ்கட்டின் விலை முறையே 2S • 2d மற்றும் 
14S • 4d- க்கு உயராமல் , இந்தியாவில் உலக விலை 1.05 
ஆகவும் , ரூ . 7 ஆகவும் குறைந்து விட்டது என்போம் . இங்கிலாந் 
தில் இன்னமும் துணியின் விலை 1S - 6d ஆகவும் , பிஸ்கட்டின் 
விலை 10S ஆகவும் இருக்கிறது . ஆனால் உலகச் சந்தையில் விலை 
மாறிவிட்டது . இந்நிலையில் இந்தியாவிலிருந்து பிஸ்கட் ஏற்றுமதி 
செய்வது இலாபகரமாக இருக்காது . இங்கிலாந்துப் பொருள்கள் 
அந்நாட்டு மக்களுக்கு மலிவானவையாதலால் அவர்கள் இறக்கு 
மதி செய்ய மாட்டார்கள் . அதே சமயத்தில் , ஏனைய நாடுகளும் 
இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுவது இலாபகரமான 
தெனக் கருதுவதால் , இங்கிலாந்தின் ஏற்றுமதி அதிகரிக்கும் . 

இவ்வகை நாணய மாற்றுவீத மாறுபாட்டால் பன்னாட்டு 
வாணிபப் பொருள்களின் விலை திருத்தப்படுகிறது . விலை 
திருத்தப்படுவதால் ஏற்றுமதி , இறக்குமதி சரி செய்யப்பட்டு 
செலுத்து நிலை சமநிலையில் இருக்கமுடிகிறது . 


வாங்குந்திறன் சமநிலைக் கோட்பாடு ( Purchasing Power Parity 

Theory ) : 
- பொன் திட்டம் முரிவடைந்தபின் நாணய மாற்று வீதத்தில் 
ஒரு நிலையில்லாமல் போய்விட்டது . ஏற்ற இறக்கங்கள் கட்டுக் 

26 


403 


மேல் நிலைப் பணவியல் 


கடங்காமல் நிகழ்ந்தன . ஜெர்மெனியின் மார்க் மதிப்பு படுவீழ்ச்சி 
படைந்ததோடல்லாமல் , பவுன் ஸ்டெர்லிங்கின் உள்நாட்டு 
மதிப்பும் , வெளிநாட்டு மதிப்பும் ஆட்டம் காணத் தொடங்கின . 
அதனால்தான் , இங்கிலாந்து 1931 - ல் கடைசியாகப் பொன் 
திட்டத்தைக் கைவிட்டது . அச் சமயத்தில் தான் சுவீடன் 
நாட்டுப் பொருளாதாரப் பேராசிரியர் கஸ்டவ் காஸ்ஸல் ( Professor 
Gustav Cassel ) என்பவர் வாங்குந்திறன் சமநிலைக் கோட் 
பாட்டை வடித்தருளினார் . * இரு நாடுகளை எடுத்துக் கொண் 
டால் , எந்த ஒரு நிலையில் ஒவ்வொரு நாட்டுச் செலாவணியும் 
அந்தந்த நாட்டில் வாங்கும் பொருள்கள் அளவுக்கு மாற்று நாட்டில் 
வாங்குகிறதோ , அந்த நிலையில் இரு நாடுகளுக்கிடையே தடை 
யேதும் இல்லாமல் மாறுகிற நாணய மாற்றுவீதம் நிர்ணயிக்கப்படு 
கிறதென்பதை வாங்குந்திறன் சமநிலைக் கோட்பாடு விவரிக் 
கிறது . ( It states that where the exchange rate between two 
countries is free to move without limit , it tends to approximate 
to the point where each currency will buy as many goods in the 
other country s market as in its own home market ) . சுருக்கமாகக் 
கூறினால் , ஒரு செலாவணியின் வாங்குந்திறன் மற்றொரு செலா 
வணியின் வாங்குந்திறனுக்குச் சமமாகும் . ஒரு நாணய மாற்று 
வீதத்தைக் குறிப்பதுதான் அக் கோட்பாட்டின் கூற்றாகும் . ஒரு 
எடுத்துக்காட்டு மூலம் இதை விளக்குவோம் : ஒரு பொருள் இங்கி 
லாந்தில் ஒரு பவுன் என்றும் , அமெரிக்காவில் $ 4.75 என்றும் 
இருந்தால் நாணய மாற்றுவீதம் , எந்த நிலையில் இருந்தாலும் , 
£ 1 = $. 4-75 என்ற வீதத்திற்கு வந்துவிடும் . இந்த விதமான 
( Rate ) $ 4.75 தான் வாங்குந்திறன் சமநிலை யாகும் . 


வாங்குந்திறன் சமநிலையை 

நாடுகளுக்கிடையே 
கண்டறிவதென்பது மிகவும் கடினமான செயலாகும் . பன்னாட்டு 
வாணிபத்தில் இரண்டுவகைப் பொருள்கள் மட்டும் இடம் பெறுவ 
தில்லை . பல பொருள்கள் இடம் பெறுகின்றன . ஒவ்வொரு 
பொருளின் முக்கியத்துவம் உணரப்பட வேண்டும் . ஒரு சாராருக்கு 
முக்கியமான 

பொருள் வேறொருவருக்கு முக்கியமாக 
இல்லாமல் போகலாம் . இவ் விடர்ப்பாடுகளுக்கிடையே செலா 
வணிகளின் வாங்குந்திறன் கணக்கிடப்படவேண்டும் . அவ்வாறு 
கணக்கிடப்படும் முறைதான் குறியீட்டெண் முறையாகும் ( Index 
Numbers ) . வாங்குந்திறனும் , நாணய மாற்று வீதமும் ஏறத்தாழ 
சமமாக இருந்திருக்கக்கூடிய ஏதாவதொரு ஆண்டைத் 
தள 
ஆண்டாக ( Base Year ) எடுத்துக்கொண்டு , பின்வரும் ஏதாவ 
தொரு ஆண்டோடு நிலைமையை ஒப்பிட்டு வாங்குந்திறன் 


செலுத்து நிலை 


403 


கூடியுள்ளதா குறைந்துள்ளதா என அறியலாம் . விலை மட்டப் 
புள்ளி விவரம் சேகரிக்கும்போது மொத்த விற்பனை விலைகள் 
அல்லது சில்லறை விற்பனை விலைகள் அல்லது 

கூலிகள் 
அல்லது உற்பத்தி செலவுகளைக் கணக்கிற்கு எடுத்துக்கொள்வதா 
என்ற பிரச்சினை எழும் . எந்த நோக்கத்திற்காகக் குறியீட்டெண் 
தயாரித்தாலும் முடிந்தவரை பிழைகளும் விடுதல்களும் தவிர்க்கப் 
படுதல் வேண்டும் . குறியீட்டெண்ணைப் பயன்படுத்தி வாங்குந் 
திறனை இரு காலங்களுக்கிடையே ஒப்பிட்டு அதன் மாற்றத்தைக் 
கணக்கிடுவதை இனிக் காண்போம் : தள ஆண்டில் லண்டன் 
நியூயார்க் நாணய மாற்றுவீதம் 

£ ! = $ 4 • 866 ஆகவும் , 
நாணயங்களின் வாங்குந்திறன் அதற்குச் சமமாகவும் இருந்த 
தாகக் கொள்வோம் . 5 ஆண்டுகள் கழித்துப் பிரிட்டன் விலை 
வாசிகள் 100 - லிருந்து 160 - க்கும் , அமெரிக்காவின் விலைவாசிகள் 
100 - லிருந்து 140 - க்கும் உயர்ந்துள்ளன என்றும் அனுமானம் 
செய்வோம் . ஐந்து ஆண்டுகள் கழித்து வாங்குந்திறன் சமன் 
நிலை என்ன வாக இருந்தது எனப் பார்ப்போம் : 


- 


வாய்பாடு : 


அமெரிக்கக் குறியீட்டெண் 
பிரிட்டிஷ் குறியீட்டெண் 

X தள ஆண்டின் 
நாணய மாற்றுவீதம் . 


நமது எடுத்துக்காட்டுப்படி , 

140 
வாங்குந்திறன் சமநிலை x $ 4.866 = $ 4.25 

160 

( ஒரு பவுனுக்கு ) 


மேற்கோளில் பிரிட்டன் விலை 160 - க்கும் , அமெரிக்காவில் 
140 - க்கும் , ஒரே நேராக ( சமமாக ) இராமல் அதிகரித்துள்ள 
தால் , நாணய மாற்றுவீதம் , நிச்சயமாக வாங்குந்திறன் சம 
நிலையை ஒட்டி இருக்காமல் , சற்று விலகித்தான் ( Divergence ) 
இருக்கவேண்டும் . அது , அச் சமநிலைக்கு மேலாகவோ , 
கீழாகவோ இருக்கலாம் . அப்படி விலகி இருத்தலைச் சதவீதத்தில் 
( percentage ) அளக்கலாம் : 


( 1 ) வாங்குந்திறன் சமநிலை $ 4.25 என்றும் , நாணய மாற்று 
வீதம் $ 4 • 10 என்றும் எடுத்துக்கொண்டால் , விலகல் -3.7 
சதவீதமாகும் . 


$ 410 
$ 4.25 


- 


96.8 = 100 


--3-7 ) 


404 


மேல் நிலைப் பணவியல் 


( 2 ) சம நிலை 4.25 எனவும் , மாற்று வீதம் $ 4.40 எனவும் 
கொண்டால் விலகல் - 9.4 சதவீதமாகும் . 
$ 4.40 

= 103.4 = 100 + 3.4 
$ 4.25 


( 4 


+ 34 ) 


விலகல் நேராக ( positive ) இருந்தால் டாலரைவிடப் பவுனின் 
மதிப்பு அதிகம் எனப் பொருள் . விலகல் எதிராக ( Negative ) இருந் 
தால் டாலரைவிடப் பவுனின் மதிப்பு குறைவு எனப் பொருள் . 


பல்வேறு நாணய 

மாற்று வீதங்களில் , தள ஆண்டில் 
வாங்குந்திறன் சமநிலையும் , மாற்று வீதமுமான £ 1 = $ 4.838 - ல் , 
ஐந்தாவது ஆண்டில் ஒரு பொருளின் விலை இரு நாடுகளிலும் 
என்னவென்பதைக் கணக்கீடு செய்து கீழ்க்கண்ட அட்டவணை 
யில் காண்பிக்கப்பட்டுள்ளது : 


- 


டாலர் விலையில் 


ஸ்டெர்லிங் விலையில் 
நாணய 
மாற்று 

பிரிட்டன் 
வீதம் 

அமெரிக்கப் 
பொருள் பொருள் 


பிரிட்டன் 
பொருள் 


அமெரிக்கப் 
பொருள் 


$ 


£ 


S- 


d 


+ 


S. 


d 


$ 


. 


$ 


4-401 


12 011 


10 10 


7.04 


6.80 


4.25 11 


12 


01 


12 


0 


6.50 


6.80 


4.10 11 


12 011 


13 


2 


6.56 


6-80 


மாற்றுவீதம் $ 4.40 - ல் பவுனின் மதிப்பு அதிகரித்துள்ளது . 
அட்டவணைப்படி அமெரிக்கப் பொருள்கள் இரு நாடுகளிலுமே 
மலிவாக இருக்கின்றன . எனவே , அமெரிக்க ஏற்றுமதி 
அதிகரிக்கும் ; இறக்குமதி குறையும் . அதனால் இங்கிலாந்தின் 
செலுத்து நிலை பாதகமாக இருக்கும் . டாலரின் தேவை மிகுதி 
யாகும் ; பவுனின் தேவை குறையும் . 

மாற்றுவீதம் $ 4-10 - ல் பவுனின் மதிப்பு வீழ்ந்திருப்பதால் 
பிரிட்டன் பொருள்கள் இரு நாடுகளிலுமே மலிவானவையாகும் . 
இதன் விளைவாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப் 
படுவது குறையும் . இங்கிலாந்து ஏற்றுமதி அதிகரிக்கும் . 
இப்போது இங்கிலாந்தின் செலுத்து நிலை அதிகமாக இருக்கும் ; 
டாலரின் தேவையைவிடப் பவுனின் தேவை கூடும் . 


செலுத்து நிலை 


405 


நடைமுறையிலிருக்கும் குறிப்பிட்ட நாணய மாற்று வீதத்தில் , 
ஒரு நாட்டின் செலாவணி மிகைமதிப்பு செய்யப்பட்டால் , அந் 
தாட்டின் விலை வாசிகள் உலக விலைமட்டத்திற்கு மேல் இருக்கும் . 
செலாவணி மதிப்பிறக்கம் செய்யப்பட்டால் , விலைவாசிகள் உலக 
விலை மட்டத்திற்குக் குறைவாகவே இருக்கும் . 


நாணய மாற்று வீதங்கள் கட்டுப்பாடின்றி மாறினால் நாணய 
மதிப்பை மிகைப்படுத்தியோ குறைத்தோ அவைகளைத் திருத்தி 
ஒரு நிலையில் கொண்டுவர முடியும் என மேலே பார்த்ததி 
லிருந்து தெரிய வருகிறது . 

வருகிறது . ஒரு நாட்டுச் செலாவணி மிகை 
மதிப்புச் செய்யப்பட்டால் பாதகமான வாணிப நிலையை அந்நாடு 
கொண்டுள்ளதென்று அறியலாம் . அதாவது , ஏற்றுமதியைவிட 
. இறக்குமதி அதிகம் . இதனால் இரு விளைவுகள் ஏற்படுகின்றன : 
முதலில் , உண்மையான 

நாணய 

மாற்றுவீதம் குறைகிறது 
( Depriciation ) . அதாவது , வாங்குந்திறன் சமநிலையை நோக்கி 
நகருகிறது என்பதாகும் . இரண்டாவது , மிகையான இறக்குமதி 
யினால் உள் நாட்டுப் பொருள்களின் அளிப்பு , அளவு கடந்து 
காணப்படும் . இதன் விளைவாக உள் நாட்டுப் பொருள்களின் 
விலை சரியத் தொடங்கும் . இச்செயல் , வாங்குந்திறன் , சமநிலை 
யைத் தானாகவே நாணய மாற்றுவீத அளவிற்குக் கொண்டு 
செல்கிறது . இந் நிலையை ஒரு மேற்கோள்மூலம் விளக்குவோம் . 
முன்னமே எடுத்துக்கொண்டபடி , நாணய மாற்றுவீதம் $ 440 
ஆகவும் , வாங்குந்திறன் சமநிலை $ 4.25 ஆகவும் கொள்வோம் . 
இந்நிலையில் பவுனின் மதிப்பு மிகையானதாகும் . இறக்குமதி 
உபரி பிரிட்டன் பொருள்களின் விலையை 160 லிருந்து 157 - க்குக் 
கொண்டுவந்து பாதகமான 

வாணிப நிலை 

உண்மை மாற்று 
வீதத்தை $ 4.35 - க்குக் கொண்டுசெல்வதாகக் கொள்வோம் . 
பின் , வாங்குந்திறன் சமநிலையைக் கணக்கிட்டால் ஒரு பவுனுக்கு 

140 
14.85 கிடைக்கும் . ( 

x $ 4.866 

ஆகவே , சமநிலை 
157 
இப்போது $ 4. 25 - ல் இருக்காமல் புதிதாக $ 4.35 - க்கு வந்து 
விட்டது . 


) 


இப்படியாக , 

செலாவணிகளின் வாங்குந்திறனை 
ஒப்பிட்டு , இரண்டுக்கும் உள்ள மாற்று வீதத்தை நிர்ணயிக்க 
முடிகிறது . 


திறனாய்வு ( Criticism ) : 

( 1 ) வாங்குந்திறன் சமநிலைக் கோட்பாட்டின்படி வாங்குந் 
திறனுக்கும் , நாணய மாற்றுவீதத்திற்கும் நேரடித் தொடர்பு 


406 


மேல் நிலைப் பணவியல் 


இருக்கிறது . ஆனால் , நடைமுறையில் அப்படியில்லை . வரி இடும் 
கொள்கை , 

ஊக வாணிகம் மாற்று மூலதன இடப்பெயர்ச்சி 
போன்ற காரணிகளால் நாணய மாற்று வீதம் மாறுபடுகிறது . 


( 2 ) பொருள்களின் விலையைக் கணக்கிடும்போது உள் 
தாட்டுக்கான பொருள்கள் , பன்னாட்டுக்கான பொருள்கள் எனப் 
பாகுபடுத்தி அக் கோட்பாடு கூறவில்லை . 

நிச்சயமாக , 
நாட்டில் உள் நாட்டுக்கான பொருள்களின் விலையும் , பன்னாட்டுக் 
கான பொருள்களின் விலையும் வேறுபடும் . மேலும் , எவ்வகைக் 
குறியீட்டெண்ணை எடுத்துக்கொள்வதென்பதைக் குறிப்பிட்டுக் 
கூறவில்லை . பொதுவான விலைகள் அடங்கிய குறியீட்டெண்ணைப் 
பற்றித்தான் அக்கோட்பாடு கூறுகிறது . 


( 3 ) குறியீட்டெண் விலைகளைக்கொண்டு இரு நாடுகளின் 
செலாவணி மதிப்பை ஒப்பீடு செய்தால் உண்மை நிலை கிடைப்ப 
தென்பது ஐயத்திற்குரிய பொருளாகும் . ஏனென்றால் , குறியீட் 
டெண் கணக்கு செய்யும் போது பற்பல இடர்ப்பாடுகள் ஏற்பம். 
எடுத்துக்காட்டாக , பற்பல வகைப் பொருள்கள் தேவையில்லாமல் 
இடையிடையே குறுக்கிடலாம் ; உள் நாட்டுக்கான பொருள்கள் 
பல பன்னாட்டுக்கான பொருள்களில் இடம் பெறலாம் அல்லது 
இடம் பெறாமலும் போகலாம் . மொத்தத்தில் , எந்த நோக்கத்திற் 
காகக் கணக்கீடு செய்கிறோமோ அது நிறைவேறாமல் போகலாம் ; 
போக்குவரத்துச் செலவு காரணமாகப் பன்னாட்டுக்கான பொருள் 
களின் விலைகள் 

விலைகள் எல்லாச் சந்தைகளிலும் ( நாடுகளில் ! ஒரே 
அளவில் இரா . 


( 4 ) விலை மாற்றங்கள் மாற்றுவீத மாற்றத் கிற்குக் காரண 
மாக அமைகின்றன என்றும் , மாற்றுவீத மாற்றத்தால் விலை 
மட்டம் மாறுவதில்லையென்றும் அக்கோட்பாடு விவரிக்கிறது . 
ஆனால் , நடைமுறையில் மாற்று வீதம் மாறினால் இரு நாடுகளிலுமே 
பொருள்களின் விலை மாறுகிறது எடுத்துக்காட்டாக , மாற்று 
வீதம் 1 பவுனுக்கு $ 5 எனக் கொள்வோம் ( அல்லது $ 1 = 4S ) 
இங்கிலாந்திலிருந்து மூலதனம் அமெரிக்காவிற்கு வருகிறது எனக் 
கொண்டால் அமெரிக்க டாலருக்கத் தேவை அதிகரிக்கும் . 
அதாவது , டாலரை நோக்கி மாற்று வீதம் உயரும் . எடுத்துக் 
காட்டாக , $ = 5S . இப்போது அமெரிக்க நாணயம் இங்கிலாந் 
திற்குக் கிராக்கியாகிவிடும் . ஆகையால் . அமெரிக்கப் பொருள் 
களும் கிராக்கியாகிவிடும் . அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்திற்கு 
இறக்குமதி குறையும் . இதனால் அமெரிக்கப் பொருள்களுக்குத் 
தேவை குறைவதால் விலையும் குறையத் தொடங்கும் . அதே 


செலுத்து நிலை 


- 


407 


சமயத்தில் பவுனின் விலை மலிவா கிவிட்ட தால் ( 4S லிருந்து 
5S க்கு வந்தது ) இங்கிலாந்துப் பொருள்கள் அமெரிக்கர்களுக்கு 
மலிவாகக் கிடைக்கும் . இதன் பலனாக இங்கிலாந்துப் பொருள் 
களுக்குத் தேவை மிகும் , விலையும் கூடும் . இப்படியாக நாணய 
மாற்று வீத மாற்றத்தைத் தொடர்ந்து விலைவாசியும் மாறுகிறது . 


( 5 ) பொருள்கள் , பணிகள் 

போன்ற 

நடவடிக்கைகள் 
பன்னாட்டு அளவில் நடைபெறுவதால் அந்நியச் செலாவணியின் 
தேவையும் அளிப்பும் ஏற்படுகின்றன என அச்சமநிலைக் கோட் 
பாடு எடுத்துரைக்கிறது . ஆனால் , மூலதனம் ஒரு நாட்டிலிருந்து 
வேற்று நாட்டிற்கு இடம் பெயர்ந்தாலும் அந்நியச் செலாவணி 
தேவை - அளிப்பு இடம் பெறுகிறது . 


( 6 ) வாங்குந்திறன் சமநிலையினின்றும் மாற்றுவீதம் தற் 
காலத்தில் சற்று விலகியே இருக்கும் . அதற்குக் காரணம் தடை 
யிலா பன்னாட்டு வாணிபம் நாடுகளுக்கிடையே இருப்பதேயாகும் . 
உயர் வரி விதிப்பு , இறக்குமதித் தடை , இறக்குமதி ஒதுக்களவு 
( Quota ) , இறக்குமதி அனுமதி வழங்கல் போன்ற காரணிகளால் 
மாற்றுவீதம் மாறியிருக்கும் . 


என்ன தான் குறைபாடுகள் இருந்தாலும் , வாங்குந்திறன் சம 
நிலைக் கோட்பாட்டின் மதிப்பு என்றும் வீண் போகாது . தடை 
யில்லாமல் மாறக்கூடிய மாற்று வீத காலத்தில் , ஏறத்தாழ எந்த 
அளவுக்குச் சமநிலையினின்றும் மாற்று வீதம் விலகிச் சென்றுள்ளது 
எனக் கண்டறிய இக்கோட்பாடு பெரிதும் துணைபுரிகிறது . மாற்று 
வீதத்தை நிலைபேறாக்கம் செய்யும்போது , செலாவணிகளின் 
வாங்குந்திறனைக் கணக்கீடு செய்துதான் ஆகவேண்டும் . ஒரு 
நாட்டில் வீக்க நிலை ( Inflation ) நிலவும் போது மாற்று வீதம் 
ஒரு நிலையில் இருக்காது . 

3 . 
நாணய மாற்றுக் கட்டுப்பாடு ( Exchange Control ) : 

சமநிலைக்கேடு திருத்த முறைகளில் மூன்றாவது முறை நாணய 
மாற்றுக் கட்டுப்பாடாகும் . பொன் திட்டம் , மாறும் நாணய 
மாற்று வீதங்கள் ஆகிய முக்கியமான இருவகைத் திருத்த முறை 
களைப் பார்த்தோம் . நாணய மாற்றுச் சந்தையின் இயக்கத்தில் 
நேரிடையான குறுக்கீடு ஏதும் இல்லாதது அவ்விரு முறை 
களுக்கும் பொதுவான ஒரு அம்சமாகும் . “ விலை மலிவான இடத் 
தில் பொருள்களை வாங்கிக் கிராக்கியாக உள்ள இடத்தில் விற்க 
லாம் , மேலும் , பன்னாட்டுச் செலுத்தல்களை எந்தச் செலாவணி 
யிலும் செய்யலாம் , எந்த அளவிலும் செய்யலாம் , எந்தக் காரணத் 


403 


மேல்நிலைப் பணவியல் 


எவை 


துக்கும் செய்யலாம் . " மாறும் நாணய மாற்று வீதங்களால் 
திருத்தம் ஏற்பட்டாலும் சரி , மாறாத வீதங்களோடு பணச்சுருக்கத் 
தினால் திருத்தம் ஏற்பட்டாலும் சரி , ( அல்லது இவை இரண்டின் 
கலவையினால் ஏற்பட்டாலும் சரி ) செலாவணிகள் முழு அளவுக்கு 
மாற்றுரிமை பெற்றுள்ளன . அந்நியச் செலாவணியை விற்றுத் 
தன் நாட்டுப்பணத்தின் மதிப்புக்கு அரசு ஆதரவு தருவது போன்று 
ஏதாவது குறுக்கீடு ஏற்பட்டாலும் , அது மறைமுகமான குறுக் 
கீடாகும் 

இதனால் சந்தைச் சக்திகளின் விளைவுகள் பாதிக்கப் 
படுமேயன்றி அச் சக்திகள் பாதிக்கப்படுவதில்லை . அவை தடை 
யின்றி என்றும் போல் இயங்கலாம் 

ஆனால் , செலுத்து நிலை சமன் கேட்டிற்கு மற்றுமொரு 
எஞ்சிய திருத்த முறை நாணயக் கட்டுப்பாடாகும் . முதலில் கண்ட 
இரு முறைகளுக்கும் இதற்கும் அடிப்படையான வேறுபாடு ஒன்று 
உண்டு . சந்தை இயக்கச் சக்திகளை இது பொருட்படுத்துவதில்லை . 
அவ் பிடத்தை அரசுக் கொள்கை பற்றிக் கொள்கிறது . பன்னாட்டு 
விலை ஒப்பீடுகளால் மட்டும் இறக்குமதிகளும் பிற நாட்டுச் 
செலுத்தல்களும் நிர்ணயிக்கப்படுவதில்லை நாட்டுக்கு 
அவசியம் எனக் கருதப்படுகின்றனவோ , அவற்றாலும் நிர்ணயிக்கப் 
படுகின்றன . அரசுத் தலையீடு மறைமுகமாக இராமல் நேரிடை 
யாக இருக்கிறது . ஆனால் , பன்னாட்டுச் செலுத்தல்கள்மீது ஒரு 
கட்டுப்பாட்டுத் தொகுதியை விதிப்பதுதான் நாணய மாற்றுக் 
கட்டுப்பாட்டின் 

பணியாதலின் மாற்றுரிமையும் 
கை விடப்படுகிறது . 

முழுமையான நாணய மாற்றுக் கட்டுப்பாட்டு முறையில் 
அந்நியச் செலாவணிச் சந்தைமீது 

அரசின் முழு 

ஆதிக்கம் 
ஏற்படுகிறது கீழ்க்கண்ட நேரிடையான நட வடிக்கைகள் 
போன்றவைகளை அரசு மேற்கொள்கிறது : 

1 ) இறக்குமதிகளின் மேல் காப்பு வரியை ( Tariff ) 
அதிகரித்தல் : இறக்குமதியைக் குறைத்து அந்நியச் செலாவணித் 
தேவையைக் குறைப்பதற்காகக் காப்பு வரிப் பளுவை 

அரசு 
சுமத்துதல் ; 

( 2 ) இறக்குமதிப் பொருள்களின் அளவை வரையறுத்தல் : 
ஒதுக்களவு முறை மூலம் குறிப்பிட்ட சில பொருள்களை மட்டும் 
இறக்குமதி செய்வதற்கு ஒரு நாடு அனுமதி வழங்குதல் : 

( 5 ) ஏற்றுமதிகளின் மேல் வரி இடல் , ஏற்றுமதிக்கு ஒதுக் 
களவு செய்தல் , ஏற்றுமதிக்கான மான்யம் செய்தல் போன்றவை ; 

( 4 ) நாணய மாற்று நடவடிக்கைகளுக்குத் தடை விதித்தல் . 


முக்கிய 


செலுத்து நிலை 


409 


நாணய மாற்றுத் தடைகள் ( Exchange Restrictions ) : 


நாணய மாற்றுச் சந்தையில் தடையின்றி நடக்கும் நடவடிக் 
கைகளுக்கு எல்லா விதத் தடைகளும் அரசால் விதிக்கப்படுதலை 
அச்சொற்கள் குறிக்கின்றன . 1930 - ல் பொருளாதார மந்தம் 
நிலவியபோது முதன் முதலில் அம்மாற்றுத் தடைகள் ஜெர்மெனி , 
டென்மார்க் மற்றும் அர்ஜெண்டினா நாடுகளால் வலியுறுத்தப் 
பட்டன . பல நாடுகளில் உலக வாணிகம் சுருங்கியது ; மூலதன 
இடப்பெயர்வு ஒழுங்கற்று ஏற்பட்டது ; செலுத்து நிலைப் பிரச்சினை 
கள் தலை தூக்கின ; நாணய மாற்றுவீதத்தில் ஒரு நிலை இல்லை . 
இரண்டாம் உலகப் போர்க்காலத்தில் நிலைமை இன்னும் மோச 
மானதால் பெரும் நாடுகள் மாற்றுத் தடைகளை மேன்மேலும் 
அமுலாக்கின . 

வெளி நாட்டுச் செலுத்தல்கள் நேரடியாக மைய 
வங்கியிடந்தான் வர வேண்டும் என்றும் , வெளி நாட்டுக்குச் 
செலுத்த வேண்டியவைகள் அரசு அனுமதி பெற்றுத்தான் செய் 
யப்பட வேண்டு மென்றும் அரசுகள் ஆணை பிறப்பித்தன . உலகப் 
போர் ஓய்ந்த பின்னும் பல நாடுகள் மாற்றுக் கட்டுப்பாடுகளை 
மேலும் வலியுறுத்தி நாணய மாற்று வீதத்தை முளையடிக்கவும் 
( pegging ) செய்தன . அதாவது , ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் தான் 
நாணய மாற்று நடவடிக்கைகள் இடம் பெற வேண்டும் . 


1930 - ன் தொடக்க காலத்தில் மூலதன ஓட்டம் அளவு 
கடந்து ( Abnormal capital fiows ) நாடுகளை விட்டு வெளிச் 
சென்றதைத் தடுப்பதற்காகத்தான் கடுமையான மாற்றுத் 
தடைகள் விதிக்கப்பட்டன . கடுமையான தடைகள் போடப் 
பட்டதன் முக்கிய காரணம் , பற்பல வழிகளில் மூலதனம் ஒரு 
நாட்டை விட்டு மாற்று நாட்டிற்குச் சென்றிருந்ததுதான் . எடுத் 
துக்காட்டாக , ஜெர்மெனியிலிருந்து தானியக்கி உருப்படிகளை 
( Automobil eparts ) பொன்னாலும் , வெள்ளியாலும் செய்து 
‘ வண்ணக்கூழ் ( paint ) பூசி கார்களாகவும் , பேருந்துகளா 
கவும் சுவிட்சர்லாந்திற்கு ஓட்டிச் சென்றிருக்கிறார்கள் . பொன் 
ஆபரணங்கள் ஜெர்மெனியிலிருந்து கள்ளக்கடத்தலாக 
நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன . ஏற்றுமதிப் 
பொருள்களுக்கு இடாப்பில் விலையைக் குறைத்துப் போட்டு 
( under invoicing ) , வேறுபடும் தொகை இறக்குமதி நாடுகளில் 
( ஏற்றுமதியாளர்களின் ) வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப் 
பட்டிருக்கின்றது . இதே போல் , ஜெர்மென் இறக்குமதியாளர்கள் 
உண்மைத் தொகையைச் செலுத்தாமல் கூடுதலாகவே செலுத்தி , 
வேறுபடும் தொகையை அந்தந்த ஏற்றுமதியாளர்களின் நாடுகளி 


வேறு 


410 


மேல் நிலைப் பணவியல் 


லேயே கணக்குகளில் வரவு வைக்கும்படி செய்திருக்கிறார்கள் . 
இது போன்று இன்னும் பற்பல வழிகளில் ஜெர்மனியின் மூல 
தனம் வெளிச்சென்றிருக்கிறது . 

ஜெர்மெனியைப் போலவே 
மேலும் பல நாடுகளில் இது போன்ற பிரச்சினைகள் இருந்து வந்த 
தால் ஆங்காங்கே நாணய மாற்றுக் கட்டுப்பாடுகள் வலியுறுத்தப் 
பட்டன . 
ஒரு முழுமையான 

நாணய மாற்றுக் கட்டுப்பாட்டுமுறை 
என்பது கீழ்க்கண்டவைகளைக் கொண்டதாகும் . ( ! ) செலாவணி 
யின் நாணய மாற்று வீதத்தை , நாணய மாற்றுச்சந்தை விலைக்கு 
மேல் அரசு நிர்ணயித்தல் ; ( 2 ) நாணய மாற்றுப் பேரங்கள் 
அனைத்தும் அரசின் கீழ் அல்லது அதன் பதிலாண்மை ( Agency ) 
மூலம் நடை பெறுதல் ; { 3 ) அயல் நாடுகளிலிருந்து அந்நியச் 
செலாவணியைப் பெறுவோர் அவைகளை அரசிடம் நிர்ணயிக்கப் 
பட்ட மாற்று வீதத்தில் ( official rate ) விற்றல் ; ( 4 ) அரசு அனுமதி 
யின்றி எவ்விதமான 

செலுத்தல்களையும் அயல் நாட்டுக்குச் 
செய்யக்கூடாது . 
அந்நியச் செலாவணி பங்கீடு செய்யப்படுதல் ( Exchange 

Ratianing ) : 

செலாவணி மாற்றுக் கட்டுப்பாட்டில் , அந்நியச் செலா 
வணியின் அளிப்பைவிட தேவை அதிகமானால் , இருக்கக்கூடிய 
அளிப்பை எந்தெந்த இனங்களுக்கு எவ்வளவு பங்கீடு செய்ய 
வேண்டுமென்ற பிரச்சினை கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு எழும் . 
அப் பிரச்சினையை அவர்கள் எந்தவித பேதமும் காட்டாமல் , 
நேர்மையாக இருந்து , தேவையான துறைகளுக்குப் பங்கீடு செய்ய 
வேண்டும் . பொதுவாக , அயல்நாடுகளுக்குச் செலுத்தவேண்டிய 
கடன் , பங்கு ஆதாயம் ( Dividend ) போன்றவைகளுக்குச் சற்றுத் 
தள்ளிப் போடலாம் . பொருள்கள் இறக்க மதியிலும் , அவசியப் 
பொருள்கள் , அவசியமற்ற பொருள்கள் என இரண்டாகப் 
பிரித்து , அவசியப் பொருள் களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 
அந்நியச் செலாவணி ஒதுக்கீடு செய்யவேண்டும் . 

இரு முக வாணிப நிலுவைகளுக்குச் ( Biltateral trade Balances ) 
செலுத்துவதற்காகப் பங்கீட்டு முறை பெரிதும் உதவுகிறது . இரு 
நாடுகளின் நிலுவைகள் தீர்வக முறைப்படி ( Clearing system ) 
தேவையான செலாவணியைக்கொண்டு தீர்க்கப்படுகின்றன . 
அர்ஜெண்டினாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இருமுக வாணிப உறவு 
ஏற்பட்டும் , அர்ஜெண்டினாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒருமுக 
வாணிப உறவு ஏற்பட்டும் , இரு நாடுகளுக்குமே அர்ஜெண்டினா 
நிலுவை கொடுக்கவேண்டியிருந்தால் , முதலிடம் இங்கிலாந் 
திற்குத்தான் கொடுக்கப்படும் . ஏனென்றால் , அது அர்ஜெண் 


ஒன்றுக்கு மேற்பட்ட வீதங்களைக் கையாளவேண்டி 
செலுத்து நிலை 
டினாவுக்கு ஒரு வாடிக்கை நாடாகிவிட்டது . இவ்விடத்தில்தான் 
இருக்கக்கூடிய அந்நியச் செலாவணி 

பங்கீட்டு முறைப்படி 
பேதங்காட்டி செலுத்தப்படுகிறது . மேலும் , பேதங் காட்டுகை , 
தேவைப்படும் செலாவணியைப் பொறுத்தும் அமைகிறது ... 
எடுத்துக்காட்டாக , டாலரின் அளிப்பு மிகையாகவும் , பவுனின் 
அளிப்பு குறைவாகவும் இருக்கும் போது , டாலரைப் பெறக்கூடிய 
நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்வதற்குக் கோரிக்கைகள் 
அரசிடம் வந்தால் உடனடியாக அனுமதி வழங்கப்படும் . ஆனால் , 

, 
பவுனாகச் செலுத்தவேண்டிய பேரங்களுக்குத் தடை விதிக்கப் 
படும் . 
பல நாணய மாற்று வீதங்கள் ( Multiple Exchange Rates ) : 

நாண மாற்றுக் கட்டுப்பாடுகளைப்பற்றி ஆய்வு செய்து 
போது மிகை மதிப்புடைய நாணய மாற்று வீதம் காரணமாக ஏற்று 
மதிகள் மந்தப்படுகின்றன என்றும் , இறக்குமதிகளைக் கட்டுப் 
படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றும் கண் டோம் . 
வியாபாரச் சுருக்கத்திலிருந்து மீளம்பொருட்டு 1930 ஆம் ஆண்டு 
மந்த காலத்திற்குப்பின் பத்தாண்டுகளில் ஜெர் மெனி இருமுக 
வாணிக 

க ஏற்பாடுகளைத் தொடங்கியது . இதன் விளைவாக , அந்நியச் 
செலாவணி செலுத்தல்கள் சிக்கனமாக்கப்பட்டன . இதே நோக் 
குடன் பல நாணய மாற்று வீதங்கள் முறை கையாளப்பட்டது . 
இம்முறையும் ஜெர்மெனியில் தான் முதன் முதலில் தோன்றியது . 
தடையிலா நாணய மாற்றுவீதம் அனுமதிக்கப்பட்டபோது ஒரே 
மாற்றுவீதக் கொள்கை கடைப்பிடிக்கப்பட்டால் போதுமான 
தாகும் . ஆனால் , கட்டுப்பாடுகள் கொண்ட மாற்றுவீத முறையில் 

நடவடிக்கையைப் பொறுத்துப் பேதங் காட்டப்படு 
கிறது . 1931 - ல் ஹுவர் கடன் ஒத்தி வைப்புக்குப்பின் { Hoover 
Moratarium of 193111 .. அந்நிய நாட்டவருக்கான பொறுப்பு 
களை ஜெர்மென் மார்க் ( Mark ) அந்நியச் செலாவணி வீதப் 
பாட்டை ஜெர்மென் நாட்டுக்குச் சாதகமான ஒரு வீதத்தில் அந் 
நாடு செலுத்தியது . பற்பல தேவைகளுக்காகப் பற்பல வீதங்களை 
ஜெர்மென் நாடு கையாண்டது இப் பல நாணய மாற்றுவீதக் 
கொள்கையின் நன்மைகளைக் கருத்தில் கொண்டு முக்கியமாக 
இலத்தீன் அமெரிக்க நாடுகள் அதைப் பயன்படுத்தின 


இரண் 


1 


Hoover Moratarium - A plan agreed upon in 1931 at the suggestion of " 
President House of United States that for a period of one year all payments . 
between the Allies of the first world - war, arising out of that war , and all 
reparations payments by the powers defeated in that war , should be sus, 
pended . 


கின்றன . 


கிடைப்பதில் 
கொடுதுத்விடவேண்டும் 
-412 

மேல்நிலைப் பணவியல் 
டுக்கு மேற்பட்ட வீதங்கள் பல நாடுகளால் காலப்போக்கில் 
பயன்படுத்தப்பட்டாலும் இரு வீத நாணய முறையயே பெரும்பா 
லான நாடுகள் பின்பற்றின . 
இருவீத முறை : 
இம் முறையில் இரண்டு நாணய மாற்று வீதங்கள் பயன்படு 

ஒன்று , அதிகாரபூர்வமானது . இதன் மதிப்பு எப்போ 
துமே மிகையாக இருக்கும் . அனுமதிக்கப்பட்ட நடவடிக்கை 
களுக்கு மட்டும் பயன்படுவதாகும் . மற்றது , பிற எல்லா 
நடவடிக்கைகளுக்குமான கட்டுப்பாடற்ற வீதமாகும் . அளிப்பைப் 
பொறுத்தவரையில் மிகைமதிப்பான வீதத்தில் கூட விற்பனை 
யாகக்கூடிய ஏற்றுமதிகளுக்காக மட்டும் சாதாரணமாக அதிகார 
பூர்வமான வீதம் பயன்படும் . இவ்வேற்றுமதிகளுக்கு , எடுத்துக் 
காட்டாக , பிரேசிலின் காப்பியையும் , சிலியின் செம்பையும் 
கூறலாம் . இவைகளின் அளிப்பு நிலைமை அந் நாடுகளில் மிகவும் 
சக்தி வாய்ந்தது . இத்தகைய ஏற்றுமதிகளினின்றும் கிடைக்கும் 
அந்நியச் செலாவணி முழுவதுமோ அதில் ஒரு பகுதியோ 
அதிகாரபூர்வமான வீதத்தில் அதிகாரிகளிடம் கொடுத்துவிட 
வேண்டும் . எடுத்துக்காட்டாக , தாய்லாந்து உலகப் போருக்குப் 
பின் கையாண்ட நாணய மாற்றுக் கட்டுப்பாட்டு முறைப்படி 

100 சதவீதம் அரசிடம் 
கொடுத்துவிட வேண்டும் . இரப்பர் விற்றதில் 20 சதவீதம் 
டிய பங்கு அடுத்தடுத்து 50 , 40 , 20 சதவீதமாக இருந்தது . 


( 


தேவையைப் பொறுத்தவரையில் மிக அவசியமான இறக்கு 
மதிகளுக்கு மட்டுமே அதிகாரபூர்வமான விதத்தில் 

பணம் 
செலுத்த அனுமதிக்கப்பட்டது . அதிகாரபூர்வமான விதத்தில் 
அனுமதிக்கப்படாத நடவடிக்கைகளெல்லாம் தன்னிச்சையான 
வீதத்தில் நடக்கும் . அவசியமற்ற பொருள்கள் , போகப் 
பொருள்கள் ஆகியவற்றின் இறக்குமதிகள் , அநேகமாக எல்லாக் 
கட்புலனாகா வாணிப நடவடிக்கைகள் மற்றும் மூலதன ஏற்றுமதி 
இறக்குமதிகள் ஆகியவை இவற்றைச் சேர்ந்தவை . இவ்வீதம் 
உண்மையாகவே 

தானாக மாறக்கூடியதாக இருப்பின் , 
பல்வேறு தேவைகளும் அளிப்புகளும் இடும் போட்டியில் இவை 

னைத்தையும் தர்க்கும் ஒரு வீதம் ஏற்படும் . தன்னிச்சையான 
வீதம் கடுமையாக ஏறி இறங்கினால் சந்தையில் வாங்குநராகவோ 
விற்கு நராகவோ நுழைந்து அதை நிலைப்படுத்த அரசு முயல 
பலாம் . இதன் அவசியம் ஏற்படாதிருக்கவோ மிகையாகக் கருதப் 
படும் அளவிற்கு மதிப்பிறக்கம் ஏற்படாது தடுக்கவோ தன் 


பொருள்களின் 
செலுத்து நிலை 

413 
னிச்சை வீதத்தில் அனுமதிக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு அரசு 
வரம்பு குறிக்கலாம் . அப்படியாயின் கள்ளச்சந்தை (( Black 
Market ) ஏற்பட வாய்ப்புண்டு . பிற சந்தைகளின் அனுமதிக்கப் 
படாத நடவடிக்கைகள் இதில் இடம் பெறும் . இவற்றைக் 
கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் . எனவே , சுற்றுலாவாணர்களின் 
செலவுகள் , இலாபங்கள் அனுப்புவது , மூலதன மாற்று வகைகள் 
போன்ற கட்புலனாக இனங்களில் தான் இத்தகைய நடவடிக்கை 
கள் சாதாரணமாக நடக்கும் . 

பல நாணய மாற்று வீதங்களின் தத்துவத்தையும் செயற் 
பாட்டையும் 

சில எடுத்துக்காட்டு மூலம் விளக்குவோம் . 
தென் அமெரிக்க நாடு $ 1 = 5 பீஸோக்கள் ( pesos ) 6T 60 
அதிகாரபூர்வ வீதம் ( official rate ) கொண்டுள்ளது எனவும் , 
மேலும் 2 வீதங்கள் ஏற்றுமதி வீதம் ( Export rate ) $ 1 = 7 ) 
பீஸோக்கள் , மற்றும் தடையிலா வீதம் ( Free rate ) $ 1 = 10 
பீஸோக்கள் கொண்டுள்ளது எனவும் கொள்வோம் . இவ்வீத 
விலைகளில் தேவையான டாலர்கள் அளிப்பு இல்லையெனில் 
மேலும் ஒரு மிகை வீதம் கொண்ட கள்ளச்சந்தை ஏற்படலாம் . 
பிறகு , எந்த வகை டாலர் வரவுகள் மற்றும் செலுத்துதல்களுக்கு 
ஒவ்வொரு அதிகாரபூர்வ வீதங்கள் பொருந்தும் என 
மாற்று அதிகாரிகள் அறிவிப்பர் . பல மாற்று வீதங்கள் மிகவும் 
சக்தி வாய்ந்த கருவியாகும் . 

டாலருக்கான பல வாங்கும் வீதங்கள் எவ்வாறு நாட்டி 
னுடைய டாலர் வரவுகளையும் , ஏற்றுமதிகளையும் விளை பயன் 
( Influence ) உண்டுபண்ணுகிறதெனப் பார்ப்போம் ; உள் 
நாட்டினர் மேலை நாடுகளிலிருந்து கடன் பெறுவதை ஊக்கக் 
கேடு ( Discourage ) செய்யவேண்டுமென்று 

நாணய 

மாற்று 
அதிகாரிகள் கருதினால் , கடன் வாங்கிய டாலர்களை 5 பீஸோக்கள் 
என்ற அதிகாரபூர்வமான வீதத்தில் விற்க வேண்டுமென அவர்கள் 
கட்டாயப்படுத்தப்படலாம் ; மூலதன உள் ஓட்டத்தை ஊக்கு 
விக்க விரும்பினால் அந்த டாலர்களை ஏற்றுமதி வீதமான 7 
பீஸோக்களுக்கோ , தடையிலா வீதமான 10 பீஸோக்களுக்கோ 
மாற்றுத்துறை அதிகாரிகள் வாங்க முனைவர் . ஏற்றுமதிகளுக்காகப் 
பெறப்பட்ட டாலர்களுக்குச் செலுத்தும் விலை வீதங்கள் , ஏற்றுமதி 
கின்றன . சிலவகை ஏற்றுமதிகளுக்குப் பெறப்பட்ட டாலர்கள் 
அதிகாரபூர்வமான குறைந்த விலையாகிய 

5 பீஸோக்களுக்கு 
ஒப்படைக்கப்பட வேண்டும் . ( The rates paid for dollars 
received for exports usually depend on the type of export in 


நாணய 
414 

மேல் நிலைப் பணவியல் 
volved . Dollars received for some types of exports must be 
surrendered at the relatively low official price of pesos . ) 

பல மாற்று வீதங்கள் ‘ ஒரு நாட்டினுடைய செலுத்துதல் 
களையும் இறக்குமதிகளையுங்கூடப் பாதிக்கும் . அதிகாரிகள் ஒரு 
குறிப்பிட்ட செலாவணியைக் கொண்டு செலுத்தப்படுவதை 
ஊக்குவிக்க நினைத்தால் , அச் செலாவணியைக் குறை ந்த 
விடையில் அளிக்க முன் வருவர் ; ஒரு குறிப்பிட்ட வகை செலுத்து 
தலை ஊக்கங்குறைப்பு செய்யச் விரும்பினால் அந்நியச் செலா 
வணியை அதிக விலைக்கு விற்பர் . எடுத்துக்காட்டாக , அந்நிய 
நாட்டுக் கடனுக்குச் செலுத்தவேண்டியவைகள் மற்றும் வட்டி , 
இலாப ஈவு மாற்றல் ஆகியவைகளைக் 

குறைக்க 

வேண்டு 
மென்றால் , 

மிகையான தடையற்ற வீதமாகிய 10 பீஸோக் 
களுக்குத்தான் டாலர்களை விற்க அதிகாரிகள் முன் வருவர் . 
இப்படியாக , பீஸோக்கள் கடன் பொறுப்புகளைக் குறைந்த அளவு 
டாலர்களில் தீர்த்துவிடுகின்றனர் . சில முக்கியமான இன்றி 
யமையாத இறக்குமதிகளை ஊக்குவிக்கவும் , பீஸோ விலை வீதத் 
தை குறைக்கவும் , அதிகாரபூர்வ வீதமாகிய 5 பீஸோக்களுக்கு 
டாலர்களை விற்பர் . 

செலுத்து நிலை சீர் குலைந்த நாடு , மதிப்பிறக்கம் , பணச் 
சுருக்கம் , நாணய மாற்றுக் கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுக்குள் ஒரு 
சிறந்த வழியைத் தேர்ந்தெடுக்கும் கட்டாயம் இருந்தால் , ஒவ் 
வொன்றின் நன்மை தீமைகளை நன்கு ஆய்வு செய்ய வேண்டும் . 
அடிப்படைப் பிரச்சினையை நாணய மாற்றுக் கட்டுப்பாடு தீர்ப்ப 
தில்லை . பற்றாக்குறையை மட்டும் அது சமாளிக்குமே தவிர , 
அதன் காரணங்களை யல்ல . 

மாறாக , அவற்றை மேலும் மோச 
மாக்கிச் சமநிலைக் கேட்டை இன்னும் சற்று ஆழ்ந்ததாகச் செய்து 
விடும் . 
நாணய மாற்றுத் தடைகள் மிதமாக இருக்கவேண்டும் ; 

அடிப்படையான திருத்தங்கள் செய்யப்படும் வரை 
தற்காலிகமாக இருக்கவேண்டும் ; இல்லாவிட்டால் 
- மாற்றுக் கட்டுப்பாட்டினால் நட்டம் அதிகம் ஏற்படும் ; அது 
விரும்பின பலனையும் தராது . 


வேறு 


20 
yarlal 


20 , அந்நியச் செலாவணி 

ak(Foreign Exchange ) 


‘ அந்நியச் செலாவணி அல்லது நாணய மாற்று என்பது 
பன்னாட்டு (வாணிப நடவடிக்கைகளின் கொடுக்கல் , வாங்க 
லுக்காகக் கையாளப்படுகிற முறை அல்லது ‘ கருவி யாகும் . 
ஏற்றுமதியாளர் தம்மால் ஏற்றுமதி செய்யப்பட்ட நாட்டிலிருந்து 
பெறக்கூடிய செலாவணியைக்கொண்டு தம் நாட்டில் பேரங்கள் 
செய்ய முடியாது . இதேபோல் , இறக்குமதியாளர் தம் நாட்டுச் 
செலாவணியை ஏற்றுமதி செய்த அயல் நாட்டவருக்கு அளிக்க 
முடியாது . இவ்விடர்ப்பாடுகளைக் களையும் பொருட்டுதான் 
நாணய மாற்றுச் சந்தை Foreign Exchange) உருவாகியுள்ளது . 
இச்சந்தை , பங்குமாற்றுச் சந்தை ( Stock Exchange Market ) ஒரு 
குறிப்பிட்ட இடத்தில் இயங்குவது போல் , இயங்குவதில்லை . 
நாணய மாற்றுச் சந்தை என்பது பல வங்கிகளையும் , நிதி நிறு 
வனங்களையும் கொண்டதாகும் . இச்சந்தையில் அயல் நாட்டுச் 
செல வணிகள் வாங்கி விற்கப்படும் . அப்போது தான் ஏற்றுமதி 
யும் இறக்குமதியும் , கொடுக்கல் வாங்கலும் தடையில்லாமல் நடை 
பெறும் , 


Cenes 


தம் 


நாணய மாற்று நடவடிக்கைகளின் வகைகள் : 

நாணய மாற்று நடவடிக்கைகளில் பல வகைகள் உண்டு . 
அந்நியச் செலாவணியைப் பெற விரும்புவர் “ ரொக்கத்திற்கு 
ரொக்கம் ( Cash for Cash ) மாற்ற விரும்பலாம் . உள்நாட்டுச் 
செலாவணியை யோ , காசோலையையோ 

வங்கியில் 
கொடுத்து அந்நியச் செலாவணியை அல்லது அயல் நாட்டு 
வங்கியில் செலாவணி பெறக்கூடிய ஏதாவது கோருரிமைகளை 
அவர் பெறலாம் . அக் கோருரிமை ( demand claim ) தந்தி வழி 
மாற்றமாக ( Cable transfer ) இருக்கலாம் . வெகு விரைவில் அயல் 
நாட்டவருக்குத் தந்தி வழி மூலம் செலாவணி மாற்றம் செய்யப் 
படும் ; அல்லது பணம் செலுத்துபவர் தம் வங்கியிலிருந்து அயல் 
நாட்டவர் பெயருக்குப் பணவிடை எடுத்து ( drafts ) அப் பண 


416 


மேல் நிலைப் பணவியல் 


விடையைத் தபால்மூலம் பணம் பெறுவோருக்கு அனுப்பச் செய்ய 
லாம் . அப் பணவிடையைப் பெற்ற அயல் நாட்டவர் , அங்குள்ள 
குறிப்பிடப்பட்ட வங்கியில் அப் பண விடையைச் செலுத்திக் 
குறிப்பிட்ட செலாவணித் தொகையைப் பெறுவர் . சுற்றுலா 
வாணர்கள் • பயணட் காசோலைகளை ( Traveller s Cheques ) 
வாங்கி எடுத்துச் செல்கின்றனர் . 


நாணய மாற்று நடவடிக்கைக்கான அவசியம் : 


ஒரு வகைச் செலாவணியைக்கொண்டு வேறொரு வகைச் 
செலாவணியை அடைய விரும்பும் போதுதான் நாணய மாற்று 
நடவடிக்கையே ஏற்படுகிறது என முன்பே பார்த்தோம் .நாணய 
மாற்றுச் சந்தை எவ்வாறு ஏனைய பொருளாதார நடவடிக்கை 
களுடன் இணைந்து செயல்படுகிறது என்பதை மிக எளிமையான 
ஒரு வரைபடத்தின் மூலம் காணலாம் . 


. 


சமையடி 


- 


சரக்கு 


சரக்கு 
தி 


கனடா 
இறக்குமதியாளர் 

T 
கி 


சி 


கனடா 


இங்கிலாந்து 


சரக்கு 


கனடா 


£ 
சரக்கு 


ஏற்றுமதியாளர் 


நாணயமாற்று நடவடிக்கைகள் : எளிமையான மேற் 

கோள் ( Simplified View ) 


இங்கிலாந்திலிருந்து கனடாவுக்கு இறக்குமதியாகும் சரக்கு 
கள் , கனடா இறக்குமதி நிறுவனங்கள் மூலம் கையாளப் 
படுகின்றன என்றும் , அந் நிறுவனங்கள் பவுன் ஸ்டெர்லிங்குகளை 
அளிக்கின்றன என்றும் கொள்வோம் . இதே போல் , இங்கிலாந் 
திற்கு ஏற்றுமதியாகும் சரக்குகள் கனடா ஏற்றுமதி நிறுவனங்கள் 
மூலம் செல்கின்றன என்றும் , அந் நிறுவனங்கள் ஸ்டெர்லிங்கு 
களைப் பெறுகின்றன என்றும் அனுமானம் செய்வோம் . இதைச் 
செயல்படுத்தத்தான் செலாவணி மாற்றம் நடைபெறுகிறது என 
மேலேயுள்ள படத்தில் விளக்கப்பட்டுள்ளது . 


417 


செலுத்து நிலை 


கனடா ஏற்றுமதி நிறுவனங்கள் ஸ்டெர்லிங்குகளைப் பெறு 
கின்றன . ஆனால் , அதே ஸ்டெர்லிங்குகளைக்கொண்டு கனடாவில் 
ஏற்றுமதிச் சரக்குகளை வாங்க முடியாது . எனவே , ஏற்றுமதி 
யாளர்கள் , நாணயமாற்றுச் சந்தையில் தங்கள் வசமுள்ள 
ஸ்டெர்லிங்குகளைக் கொடுத்துவிட்டு டாலர்களைப் பெறுகின் 
றனர் . இதற்கு மாறாகக் கனடா இறக்குமதியாளர்கள் , கனடாக் 
காரர்களிடம் சரக்குகளை விற்று டாலர்களைப் பெறுகின்றனர் . 
பெற்ற டாலர்களை நாணயமாற்றுச் சந்தையில் ஸ்டெர்லிங்கு. 
களாக மாற்றுகின்றனர் . மாற்றிய ஸ்டெர்லிங்குகளை இங்கிலாந்து 
ஏற்றுமதியாளர்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர் . இப்படியாக 
அந்நியச் செலாவணி ஓட்டம் ஏற்றுமதி , இறக்குமதியோடு ஒட்டி 
அமைந்துள்ளது . கனடாவின் 

ஏற்றுமதியால் , கனடாக்காரர் 
களுக்குத் தேவையான இறக்குமதியைப் பெற அந்நியச் 
செலாவணி பெரிதும் துணை புரிகிறது . 


இவ்விரண்டு நாடுகள் மட்டுமன்றி பிற நாடுகளுடன் வாணி 
பத் தொடர்பு ஏற்பட்டாலும் , டாலரும் , பவுன் ஸ்டெர்லிங்கும் 
தொடர்புபடுத்தப்படுகின்றன . இதன் விளைவாக , இங்கிலாந்து 
தவிர வேற்று நாடுகளுடன் , கனடா வாணிகத் தொடர்பு கொண் 
டாலும் , பவுன் ஸ்டெர்லிங்கை மறைமுகமாகப் பெற முடிகிறது . 
இங்கிலாந்துடன் நேரடி வாணிபத் தொடர்பு கொண்டும் ஸ்டெர் 
லிங்குகளைப் பெறுகிறது . பிற நாடுகளில் முதலீடு செய்தாலும் 
அந்நியச் செலாவணி தேவைப்படுகிறது . பணத்திற்குப் பணம் 
என்பதற்கு மட்டுமல்லாமல் , கடன் 

நடவடிக்கைகளுக்கும் 
அந்நியச் செலாவணி உதவி புரிகிறது . பொதுவாக , ஏற்றுமதி 
யாளர் உடனடியாகப் பணத்தைப் பெற விரும்புவர் . ஆனால் , 
இறக்குமதியாளர் சிறிது காலந்தாழ்த்தித் தொகையைச் செலுத்த 
விரும்புவர் . அவ்வாறு காலந்தாழ்த்திச் செலுத்தப்படும் போது 

கடன் கருவிகள் ( Credit Instruments ) அந்நியச் 
செலாவணி நடவடிக்கைகளில் பங்கு கொள்கின்றன . அக்கடன் 
கருவிகளாவன : -மாற்றுச் சீட்டுகள் ( Bills of Exchange ) , 
கடனுறுதிச் சீட்டுகள் ( Promissory Notes ) போன்றவை . மேற் 
கூறிய சீட்டுகளை ஏற்றுமதியாளர் தம் வங்கியில் கொடுத்துக் 
கழிவு செய்து ( Discount ) பணத்தைப் பெறுவர் . வங்கியர்கள் 
அச்சீட்டுகள் முதிர்வடையும்வரை வைத்திருந்து , முதிர்வடைந்த 
வுடன் ஏற்றுக்கொண்டவர்களிடமிருந்து ( acceptors ) பணத்தைப் 
பெற்றுக்கொள்வர் . இதனால் அறிவதென்னவென்றால் , ஏற்றுமதி 
யாளர்களுக்கு உடனடியாகச் செலாவணி கிடைக்கிறது . அதே 
போது , இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்ட காலங்கழித்துத்தான் 
பணத்தைச் செலுத்துகின்றனர் . இருவரின் விருப்பமும் நிறைவு 

27 


தான் 


418 


மேல் நிலைப் பணவியல் 


செய்யப்படுகிறது . ஆனால் , ஒவ்வொரு சீட்டையும் கழிவு செய்யும் 
போது வங்கியர் கழிவுத் தொகையை ( Discount Charge ) ப் பணம் 
பெறுபவரிடமிருந்து வசூலிப்பர் . 


நட்டத் தடைப் பேரம் ( Hedging ) : 

நாணய மாற்று வீதம் ( Exchange rate) எப்போதும் ஒரே 
அளவில் இருக்காது . அதுவும் மாற்றுவீதக் கட்டுப்பாடுகள் இல்லை 
யெனில் மாற்று வீதத்தில் அலைவு கூடுதலாக இருக்கும் . ஒரு 
නීl 6 

செலாவணியில் சொத்துகளையும் பொறுப்புகளையும் 
கொண்ட ஒரு நிறுவனம் , வேறு நாட்டிற்கு அந்நாட்டுச்செலாவணி 
மூலம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அல்லது அச் செலாவணி 
யைப் பெற வேண்டியிருந்தாலும் , மாற்று வீதம் மாறுபட்டால் 
அந் நிறுவனம் பெரும் இழப்புக்குள்ளாகலாம் ; அல்லது இலாபமும் 
அடையலாம் . 


TV நாம் 


Aanets 


சக புவி 


- 


நாணய மாற்று வீதத்தால் ஏற்படும் நட்டப் பொறுப்பைத் 
தவிர்ப்பதற்கு நாணயமாற்றுச் சந்தையில் உடன்பாடு செய்து 
கொள்ளலாம் . இப்படியும் ஒரு வகைப் பணியை வணிகர்களுக்கு 
அச் சந்தை செய்கிறது . ட்டத் தடைப் 

பேரத்திற்கு 
" முன்னோக்கிய பேரம் ( Forward dealing ) எனப் பெயர் . 
எடுத்துக்காட்டாக , ஒருவர் மிக அருகாமையில் ( near future ) 
£ 5,000 பெறப்போவதாகவும் , ஆனால் , அப்போது நாணய மாற்று 
வீதம் அவருக்குச் சாதகமாக இருக்காது எனவும் வைத்துக் 
கொள்வோம் . எதிர்காலத்திய நட்டத்தைத் தவிர்த்து டாலரை 
அடைய விரும்பும் அவர் வேண்டுமானால் முன்கூட்டியே 
F5,000- ஐயும் விற்றுவிடலாம் . இப்படி விற்பதால் முன்னோக்கிய 
பேரப்படி எந்தவிதச் செலாவணியும் கைக்கு வராது ; அதேபோல் , 
எவ்விதச் செலாவணியும் கொடுக்க வேண்டியதில்லை . 
குறிப்பிட்ட நாளில் இத்தனை டாலர்கள் அந்த £ 5,000 - க்குத் தர 
வேண்டுமென ஒரு ஒப்பந்தம் மட்டும் தற்போது செய்யப்படுகிறது . 
அந்த நாளில் மாற்றுவீதம் நிலையாக இருந்தாலும் கூடினாலும் 
குறைந்தாலும் ஒப்பந்தப்படி £ 5,000 - ஐக் கொடுத்துவிட்டு உரிய 
டாலர்களைப் பெற்றுக்கொள்ளலாம் . முன்னோக்கிப் பவுன் ஸ்டெர் 
லிங்குகளை விற்பது போல் , ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவைப்பட் 
டோர் முன்னோக்கியே பவுன் ஸ்டெர்லிங்குகளை ஒப்பந்தத்தின் 
மூலம் வாங்கியும் கொள்ளலாம் . இவ்வாறு எந்தச் செலாவணி 
விற்கப்பட வேண்டுமோ , வாங்கப்பட வேண்டுமோ முன் 
கூட்டியே முன்னோக்கிய பேரச் (நாணய மாற்றுச் ) சந்தையில் 
ஒப்பந்தம் செய்துகொள்ளலாம் . முன்னோக்கிய பேர ஒப்பந் 


வ 


செலுத்து நிலை 


418 


தங்கள் , பொதுவாக , மூன்று திங்கள்கள் காலத்திற்கு மேற் 
படாமல் இருக்க வேண்டும் . 


பல 


முன்னோக்கிய நாணய மாற்றுச் சந்தை ( Forward Exchange 
Market ) என்பது நாணய மாற்றுச் சந்தையினின்றும் தனித்துச் 
செயல்படும் ஒருவகைச் சந்தையல்ல . முன்னோக்கிய பேரங்களை 
மட்டும் இவ்வகைச் சந்தை கையாண்டாலும் நாணயமாற்றுச் 
சந்தையின் ஒரு பகுதியே ( Segment ) யாகும் என்பது குறிப்பிடத் 
தக்கதாகும் . முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்திற்கும் உடனடி 
நாணயமாற்று வீதத்திற்கும் ( Spot exchange rate ) உள்ள பிணைப்பு 
அவ்விரண்டு சந்தைகளில் நிலவும் வட்டி வீதத்தைப் ( rate of 
interest ) பொறுத்துத்தான் அமைகிறது . இதற்குப் பெயர் வட்டி 
ஆர்பிட்ரேஜ் ( interest arbitrage ) எனப்படும் . இரு சந்தை 
களிலும் வட்டி வீதம் ஒரே மாதிரியாக இருந்து , நாணய மாற்று 
வீதத்திலும் ( எப்போதும் ) வேறுபாடுகள் இல்லை என்றால் முன் 
னோக்கிய வீதமும் , உடனடி வீதமும் ஒன்றாக இருக்கும் . மூன்று 
திங்கள்களுக்கு வட்டி வீதம் லண்டனில் ஆண்டொன்றுக்கு 
3 சதவீதமாகவும் , நியூயார்க்கில் ( New york ) 1 சதவீதமாகவும் 
இருந்தால் , மூன்று திங்கள்களுக்குரிய ஸ்டெர்லிங் ஆண்டொன் 
றுக்கு 2 சதவீதக்கழிவு ( discount) வீதத்தில் விற்கப்படவேண்டும் . 
உடனடி விலை ஒரு பவுன் ஸ்டெர்லிங் = $ 2.50 என்றால் கழிவு 

2 2.80 
$ 0 • 014 ஆகும் . 

X 

0-014 எனவே , முன் 
100 
னோக்கிய விலை $ 2.786 ஆகும் . (சாதாரணமாகக் கழிவும் , முனை 
மமும் ( Premium ) சதவீதத்தில்தான் குறிப்பிடப்படும் . ) 


- 


) 


முன்னோக்கு ஸ்டெர்லிங் அதிக விலைக்கு விற்கிறது என்றால் 
நியூயார்க்கிலுள்ள வங்கிகள் மிகுதியான அளவு உடனடிப் 
பணத்தை லண்டனில் செலுத்தும் முன்னோக்கு ஸ்டெர்லிங்குகளை 
விற்கத் தொடங்கும் . இப்படிச் செய்வதால் அவைகளுக்கு ஒரு 
சதவீதத்திற்குமேல் இலாபம் கிடைக்கும் . பவுனின் கழிவு வீதம் 
அதிகமானாலும் , அல்லது டாலரின் முனைம வீதம் அதிகமானாலும் , 
லண்டன் வங்கிகளிலிருந்து பணம் நியூயார்க்கிற்கு மாற்றப்படும் . 
அங்கே ஒரு சதவீதம் இலாபம் கிடைப்பதுடன் , முன்னோக்கு 
டாலர்களின் முனைமம் 2 சதவீதத்திற்கும் மேலாகக் கிடைக்க 
ஏதுவாகும் . இப்படிச் செய்வது சொந்த நாட்டில் கிடைக்கும் 
3 சதவீதத்திற்கும் மேலானதாகும் . ஆர்பிட்ரேஜ் வட்டி , 
அதாவது , அந்நியச் செலாவணி முன்னோக்கு விற்பனைக்காக 
அயல் நாட்டுப் பணச்சந்தையில் வட்டிக்காகக் கடன் வழங்குதல் , 
முன்னோக்குச் சந்தைக்கும் உடனடிச் சந்தைக்கும் இடையே 


+ | 


(Theme 
420 

மேல்நிலைப் பணவியல் 
யுள்ள ஒரு இணைப்பாகும் . நடைமுறையில் கழிவோ , முனைமமோ 
( முன்னோக்குச் சந்தையில் ) வட்டிவீதத்தில் சதவீதம் வேறுபாடு 
கொண்டே இருக்கும் , இந்த 1 சதவீதம் வங்கியர்கள் ஆர்பிட் 
ரேஜை மேற்கொள்வதற்கான குறும அளவு ஊதியமாகும் . இவ் 
வேறுபாடு - சதவீதத்திற்கும் மேலாகச் சென்றால் ஆர்பிட்ரேஜ் 
வட்டி எவ்வகையிலும் கட்டுப்படுத்தப்படும் . 

வட்டி வீதம் நாட்டிற்கு நாடு பல காரணங்களால் வேறுபடும் . 
பணத்துறை மற்றும் வங்கித்துறை அதிகாரிகள் கடனாக்கமும் 
கடன் ஒடுக்கமும் செய்யலாம் . அதன் விளை வாக வட்டி வீதம் 
அவ்வப்போது மாறுபடும் . மேலை நாட்டுப் பணத்தை ஈர்க்கவோ , 
தடை செய்யவோ அவ்வப்போது வட்டி வீதம் மாற்றப்படலாம் . 
அரசுப் பிணையங்கள் ( bonds ) வெளியிடுவதன் மூலம் வட்டி வீதம் 
வரையறுக்கப்படலாம் . 

நாணயமாற்று அங்காடியில் ஒரு பகுதியாக இருந்து முன் 
னோக்கு அங்காடி , கடன் நடவடிக்கைகளையும் , நட்டத்தடைப் 
பேரங்களையும் செயல்படுத்தி வருகிறது . அமெரிக்க நாட்டு இறக்கு 
மதியாளர் ஒருவர் விரைவில் ஸ்டெர்லிங்கின் தேவையை எதிர் 
பார்க்கிறார் என அனுமானிப்போம் . வட்டி வீதம் லண்டனைவிட 
நியூயார்க்கில் அதிகமாக இருப்பதாகவும் , அதனால் முன்னோக்கு . 
டாலருக்குக் கழிவு இருப்பதாகவும் , ஸ்டெர்லிங்குக்கு முனைமம் 
இருப்பதாகவும் கொள்வோம் . இறக்குமதியாளர் முன்னோக்கு , 
ஸ்டெர்லிங்கை வாங்கினால் அதன் முனைமம் இன்னும் உயரும் . 
இதனால் நியூயார்க்கிலுள்ள வங்கியர் 

உடனடி 

ஸ்டெர்லிங்கை 
வாங்கி முன்னோக்கு ஸ்டெர்லிங்காக முனைமத்துடன் இறக்குமதி 
யாளருக்கு விற்க மிகவும் ஆர்வம் கொள்வர். இதே விளைவுகளை , 
இறக்குமதியாளர் நியூயார்க் வங்கியில் கடன் பெற்று , உடனடி 
ஸ்டெர்லிங்கை வாங்கி , லண்டனில் 1 சதவீத வட்டிக்கு முதலீடு 
செய்திருந்தாலும் அடைந்திருக்கலாம் . அதாவது , மூன்று திங்கள் 
கழித்துத் தேவையான ஸ்டெர்லிங்கை அடைந்திருக்கலாம் . 
நியூயார்க்கில் உடனடி ஸ்டெர்லிங் வாங்கிய செலவை லண்டனில் 
முதலீடு செய்வதால் கிடைக்கும் இலாபத்திலிருந்து கழித்தால் 
கிடைக்கும் தொகைதான் நாணய மாற்றினால் எதிர்பார்க்கக் 
கூடும் . தட்டவச்சத்தைத் ( risk of exchange ) தவிர்க்கும் நிகரத் 
தொகையாகும் . 
risk in this case is the cost of funds in New York possible return 
in London ) . இதே நிலைதான் முன்னோக்குச் சந்தையிலுள்ள 
முனைமங்கொண்ட ஸ்டெர்லிங்குக்கும் . நியூயார்க் வங்கிகளுக்கும் , 
இறக்குமதியாளர்களுக்கும் பேரங்கள் செய்வதில் அவ்வளவாக 


செலுத்து நிலை 


421 


வேறுபாடு இருக்க முடியாது . 

லண்டனில் பேரங்களை நடத்திச் 
செல்ல நியூயார்க் இறக்குமதியாளரைவிட நியூயார்க் வங்கிகளிடம் 
போதிய அளவு நிதி இருக்கிறது என வேண்டுமானால் கூறலாம் . 
இப்படியாக இறக்குமதியாளர்களுக்கு முன்னோக்குச் சந்தை கடன் 
வழங்கவும் , நட்டத்தடைப் பேரம் செய்யவும் வழி வகுக்கிறது . 


சமமாக்கிய நடை இருப்புகள் ( Covered Working salances ) 

அந்நியச் செலாவணி பொறுப்புகளுக்கேற்பச் சொத்துகளை 
எவ்வாறு நியூயார்க் வங்கிகளில் சமமாக வைத்திருக்க முடிகிறது ? 
சமநிலைக்கு மேலும் அந்நியச் செலாவணியை , வாடிக்கைக்காரர் 
களுக்குத் தேவைப்பட்டபோது , வங்கிகளால் கொடுக்கவும் 
முடிகிறது ! சமமான நிலை என்பது உபரி கோருரிமைகளோ 
( claims) . பொறுப்புகளோ இல்லை என்பதாகும் . இருந்தாலும் 
தந்தி வழி மாற்றுகைகளை ( telegraphic transfers) வாங்க விரும்பும் 
வாடிக்கைக்காரர்களுக்காகப் போதுமான ஸ்டெர்லிங்குகளை இருப் 
பாகக் கொண்டிருக்க வேண்டும் . 


பொறுப்புகளுக்கேற்ப சொத்துகளை ( அந்நியச் செலாவணி ) 
எப்படி வைத்திருக்க முடிகிறது என்ற வினாவுக்கு முன்னோக்குச் 
சந்தையும் , நாணய 

மாற்றுச் சந்தையில் லண்டனும் , நியூ 
யார்க்கும் இருப்பது தான் என்ற விடை கிடைக்கிறது . நியூ 
யார்க்கிலுள்ள அனைத்து வங்கிகளுக்கும் சேர்த்துக் குறும அளவு 
( minimum ) நடை இருப்புகள் £ 10,000,000 

இருத்தல் 
வேண்டும் என அனுமானம் செய்வோம் . வங்கிகளின் வாடிக் 
கைக்காரர்கள் £ 10,000,000 - க்குக் கூடுதலாக முன்னோக்கு 
வாங்கலைச் செய்தால் , அந்த நடை இருப்பு முழுவதையும் நியூ 
யார்க் முன்னோக்குச் சந்தையில் நட்டத்தடைப் பேரம் ( Hedge ) 
செய்யலாம் . ஆனால் , அந்தக் குறிப்பிட்ட தொகைக்கு வாடிக்கைக் 
காரர்கள் முன்னோக்குச் சந்தையில் பேரங்கள் செய்ய எவ்விதக் 
காரணமுமில்லை . ஏனென்றால் , உடனடி மற்றும் முன்னோக்குக் 
கோருரிமைகள் உடனடி மற்றும் முன்னோக்கு நிகரப் பொறுப்பு 
களுக்குச் சமமாக இருத்தல் வேண்டும் , என அவர்களும் எதிர் 
பார்ப்பர் . 

இச்சூழ்நிலைகளில் £ 10,000,000 முழுமைக்கும் 
வங்கிகளிடமிருந்து முன்னோக்கு வாங்கல் பேரம் செய்ய அவர் 
களால் முடியாது . 


வாடிக்கைக்காரர்கள் அப்பவுன்களை வாங்கவில்லை என்றால் , 
பிறகு வங்கிகள் லண்டனில் £ 10,000,000 - களையும் முன் 
னோக்குச் சந்தையில் விற்கின்றன . இம்முன்னோக்கு ஸ்டெர் 


S. 


வி 
422 

மேல் நிலைப் பணவியல் 
லிங்குகளை வாங்குவதற்காக லண்டன் வங்கிகள் அதற்குச் சம 
மான தொகைக்கு டாலர்களை ( $ 28,000,000 ; 1 £ = $ 2 • 80 ) 
உடனடிச் சந்தையில் வாங்குதல் வேண்டும் . இப்படியாக , 
லண்டன் மற்றும் நியூயார்க் நாணய மாற்றுச் சந்தைகள் மாற்றுச் 
செலாவணிகளை ( each other s currencies ) அதன தன் நடை 
இருப்பாக வைத்துக் கொள்கின்றன . இங்கு எவ்வித அந்நியச் 
செலாவணி மாற்றமும் இடம் பெயரவில்லை . ஒவ்வொரு சந்தையும் 
மற்றவையில் உடனடி விற்பனையை முன்னோக்கு விற்பனையாக 
மாற்றுவதற்கு ஒப்பந்தம் செய்துகொள்கிறது . நியூயார்க் , இப் : 
போது உடனடி இருப்பாகிய £ 10,000,000 - ஐ லண்டனி 
P 

Pe 
P3 
S 

Di 
C. Ci 

C3C2 * 
பவுன்கள் 

பவுன்கள் 
படம் 1. உடனடிச் சந்தை 

படம் 2 . 
( Spot Market ) 

முன்னோக்குச் சந்தை 

( உடனடிச் சந்தையின் 
விளக்கம் : -- 

இடையீடு இல்லை . ) 
கழிவு வீதம் மாறுபடுமுன் (( Forward Market . 

Market . Added 
கழிவுவீதம் மாறுபட்ட பின் without Disturbing Spot 

Market . ) 
அதே தொகைக்கு முன் னோக்கு விற்பனை செய்கிறது . லண்டன் ,. 
நியூயார்க் வங்கிகளிடம் முன்னோக்கு 

செய்த 
$ 28,000,000 நியூயார்க்கில் , லண்டனின் இருப்பாகவே 
இருக்கும் . ஒரு நாடுகூட அந்நியச் செலாவணியை மாற்றம் 
செய்யவில்லை . ஒவ்வொன்றும் வாடிக்கையாளர்களுக்குத் தேவை 

அளவு அந்நியச் செலாவணி இருப்பு வைத்திருக்கிறது . 
( Neither country has an open exchange position . Each has an 
inventory of exchange for sale to customers desiring it . ) 


ஒருபவுனுக்குடாலர்கள் 


ஒருபவுனுக்குடாலர்கள் 


D 


து 


ப 


நாண 

அங்காடியுடன் 
அங்காடி வசதிகளும் பெருகுவதால் , நாணயமாற்று அங்காடியின் 


களும் புதிதாக உடனடிச் சந்தையில் சேர்க்கப்பட்டனர் . ஆனால் , 
செலுத்து நிலை 

423 
இயல்பு ( character ) மாறுமா என்ற வினா அடிக்கடி எழுப்பப்படு 
கிறது . ஒரு சாரார் மாறும் என்றும் மறுசாரார் மாறாது என்றும் 
கூறுகின்றனர் . மாறினாலும் மாறவில்லை என்றாலும் அதைப் 
பற்றிய ஆய்வு ( analysis ) , முன்னோக்கு மற்றும் உடனடி மாற் 
றத்தின் தேவை , அளிப்பு நெகிழ்ச்சிகளின் வடிவில் ( elasticities 
of demand and supply for forward and spot exchange ) 2600 it 
தப்படலாம் . 

முன்னோக்குச்சந்தை சேர்க்கைக்கு முன் டாலர்களில் உணர்த் 
தப்படும் ஸ்டெர்லிங்கின் உடனடிச் சந்தைப் படம் 1 - ல் காட்டப் 
பட்டுள்ளது . உடனடிச் 

சந்தையில் 

எவ்விதத் தலையீடு 
மில்லாமல் முன்னோக்குச் சந்தை சேர்க்கப்பட்டிருப்பதைப் படம் 
2 - ல் காண்பிக்கப்படுகிறது . லண்டனிலும் , நியூயார்க்கிலும் 
வட்டி வீதங்கள் ஒன்றாக இருப்பதாகவும் , முன்னோக்கு வீதமும் 
உடனடி வீதமும் ( Forward rate and Spot rate ) சமமாக இருப்ப 
தாகவும் அனுமானம் செய்வோம் , இந்நிலையில் லண்டனில் 
கழிவு வீதம் உயர்த்தப்படுகிறது என்றால் , ஸ்டெர்லிங் தேவை 
யாளர்கள் முன்னோக்குச் சந்தையை விட்டுவிட்டு உடனடிச் 
சந்தைக்குச் செல்வர். முன்னோக்குச் சந்தையில் ஸ்டெர்லிங் 
தேவை குறைவதும் , உடனடிச் சந்தையில் கூடுவதும் புள்ளி 
களான கோடுகள் ( dotted lines ) மூலம் படத்தில் காட்டப் பட் 
டுள்ளது . இதனால் உடனடி விலை வீதம் உயரும் ; முன்னோக்கு 
விலைவீதம் குறையும் . இந்நிகழ்வு . முன்னோக்கு ஸ்டெர்லிங் கழிவு 
வீதம் ( OP1- OPS ) வட்டிவீத வேறுபாட்டிற்குச் சமமாக ஆகும் 
வரைக்கும் இடம் பெறும் . முன்னோக்குச் சந்தையின் சேர்க்கை 
யினால் C - C1 அளவுக்கு குறுங்கால மூலதனம் இடப்பெயர்வு 
ஏற்பட்டிருக்கிறது . ஆனால் , ஊக வாணிபப் பேரங்களில் எவ்வித 
மாற்றமுமில்லை . தேவைக்கோடும் ( D - D ) , அளிப்புக்கோடும் 
( S - S ) எவ்வளவுக்கெவ்வளவு தாழ்வாக இருக்கின்றனவோ 
அவ்வளவுக்கவ்வளவு குறுங்கால மூலதன இடப்பெயர்ச்சி அதிக 
மாகும் . 

முன்னோக்குச் சந்தை உடனடிச் சந்தையில் சேர்க்கப்பட்ட 
தால் , அந்நியச் செலாவணி தேவையுள்ளோர்களும் , அளிப்போர் 
ஒருவர் கூட கழிக்கப்படவில்லை ( Subtracted ) . முன்னோக்குச் 
சந்தையின் நெகிழ்வு உடனடிச் சந்தையில் சேர்க்கப்பட்டுள்ளது . 
தேவையாளர்களும் , அளிப்பவர்களும் மிகையாக இருந்தால் 
சந்தையில் நிலையாக்கம் (Stable ) இருக்கும் . 


424 


மேல் நிலைப் பணவியல் 


முன்னோக்குச் சந்தையின் சேர்க்கையினால் குறிப்பிட்ட சில 
தேவையாளர்களும் , அளிப்பாளர்களும் உடனடிச் சந்தையை 
விட்டு முன்னோக்குச் சந்தையில் பேரம் செய்கிறார்கள் எனக் 
கொள்வோம் . இந்த நிலையில் , முன்னோக்குச் சந்தையின் சேர்க் 
கையினால் உடனடிச் சந்தையில் பேரங்கள் குறைந்து சுருங்கி 


1 


ஒருபவுனுக்குடாலர்கள் 


ca 


ஒருபவுனுக்குபாலர்கள் 


. 


. 


| 
| 


1 


។ 


0 CC , 


-- 


OC , 

* 
பவுன்கள் 

பவுன்கள் 
படம் 3. உடனடிச் சந்தை படம் 4. முன்னோக்குச் சந்தை 
விளக்கம் : 

( உடனடிச் சந்தையுடன் 
முன்னோக்குச் சந்தை வசதி தேவை , அளிப்பு மாற்றப்பட்டு 
களுக்கு முன் 

உண்டாக்கப்பட்டது ) 
- முன்னோக்குச் சந்தை வசதி ( Forward Market created by 
களுக்குப் பின் 

Transferring Demand and 
லண்டன் வட்டி வீதம் உயர் supply from spot market . ) 

வுக்குப் பின் 
இருப்பதைப் படம் 3 - ல் தெளிவாகக் காணலாம் . முன்னோக்குச் 
சந்தையில் சேர்க்கப்பட்ட நெகிழ்ச்சி உடனடிச் சந்தையில் கழிக் 
கப்பட்டிருப்பதைப் புள்ளிகளாலான கோடுகள் மூலம் உணரலாம் . 
இப்போது லண்டனில் கழிவு வீதத்தை உணர்த்தினால் C - C1 
அளவு மூலதனத்திற்கு ஆர்பிட்ரேஜ் வட்டி உயர்த்தப்பட வேண்டி 
வரும் . இது வட்டி வீத வேறு பாட்டிற்குச் சமமாக இருக்கும் . 
இப்படியாகப் பல்வேறு வீதங்களில் மூலதன 

ம் இடப்பெயர்ச்சி 
நடைபெறுகிறது . கூடுதலான முன்னோக்கு வசதிகளும் , 
வாணிபமும் இருக்கிற வரைக்கும் மூலதன இடப்பெயர்ச்சி 
இருக்கும் . இடப்பெயர்ச்சி இருக்கும் வரைக்கும் வட்டி வீதம் , 
கழிவு வீதம் மாறுபடத்தான் செய்யும் . 


ஊக 


நாணய மாற்று வீதம் (Exchange Rate ) : 

ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டால் அதன் பணம் 
அந்நாட்டிலேயேதான் தடையின்றிப் புழக்கத்திலிருக்கும் . ஆனால் 


செலுத்து நிலை 


425 


வேற்று நாடுகளுடன் வாணிபத்தொடர்பு கொள்ளும் போது அந்த 
நாடுகளில் 

அச்செலாவணி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது . 
இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டிய தொகையை வேறு 
பணங்களில் செலுத்த வேண்டியிருப்பதால் அந்நியச் செலாவணிப் 
பிரச்சினை எழுகிறது . ஏற்றுமதியாளர்கள் தாங்கள் கொடுக்க 
வேண்டிய ஊதியங்களையும் பிற செலவுகளையும் அவர்கள் நாட்டுச் 
செலாவணியிலேயே கொடுக்க வேண்டியிருக்கிறது . எனவே , 
வாணிபம் மற்றும் பல நடவடிக்கைகள் பன்னாட்டு அளவில் நடை 
பெறுவதால் செலாவணி மாற்றுப் பேரங்கள் டம் பெற வேண்டி 
பயிருக்கின்றது . 


ஒரு நாட்டு நாணயத்தைப் பிற நாட்டு நாணயத்துடன் 
மாற்றும் போது ஒரு குறிப்பிட்ட வீதம் கடைப்பிடிக்கப்பட 
வேண்டும் . ஒரு நாணயத்தின் விலையை மற்றொரு நாணயத்தில் 
கூறுவதே நாணய மாற்று வீதம் எனப்படும் . மாறாக , நாணய 
மாற்று வீதம் என்பது , ஒரு நாட்டு நாணயத்தின் புற மதிப்பு 
உணர்த்தப்படுவதாகும் . 


மாற்று வீதம் நிர்ணயிக்கப்படுதல் : 

தேவையும் அளிப்பும் : தேவை, அளிப்புக் கோட்பாட்டின் 
விதிப்படி நாணய மாற்று வீதம் நிர்ணயிக்கப்படுகிறது . செலுத்து 
நிலைப் பட்டியலிலுள்ள நடவடிக்கைகளை ஒரு கண்ணோட்டம் 
விட்டால் , அந்நியச் செலாவணியின் தேவையும் , பிற நாடுகளின் 
அளிப்பும் எவ்வளவு என்று அறிய முடியும் . பொருள்கள் , பணிகள் 
ஆகியவைகளின் கொடுக்கப்பட்ட உள் நாட்டு விலையில் , அயல் 
நாடுகளுக்கு எவ்வளவு முனைவு செய்தல் ( offer ) என்பது நாணய 
மாற்று வீதத்தைப் பொறுத்து இருக்கிறது . ( ஒரு நாட்டுச் செலா 
வணியின் மதிப்பு , நாணய மாற்று மதிப்புப்படி குறைவாக 
உள்ளது என்றால் இறக்குமதி கிராக்கியாகவும் , ஏற்றுமதி இலாப 
கரமாகவும் இருக்கிறது எனப் பொருள்படும் . ஒரு பவுனின் மதிப்பு 
$ 4.03 டாலரிடமிருந்து $ 2.80 ஆகச் சரிந்துள்ளது என்றும் , 
அந்த அளவுக்குக் கனடா டாலர் மதிப்பு உயர்ந்துள்ளது எனவும் 
கொள்வோம் . அதாவது , கனடாவில் $ 2000 - க்கு மதிப்பிட்ட ஒரு 
காகித உற்பத்தி எந்திரம் £ 484- லிருந்து. £ 714 - க்கு உயர்த்தப் 
பட்டிருக்கிறது என்று பொருள் . ஒரு நாட்டுச் செலாவணியின் 
நாணய மாற்று மதிப்புக்கு நேராக அந்நாட்டு இறக்குமதி அளவு 
மாறுகிறது ; தலைகீழாக ஏற்றுமதி அளவு மாறுகிறது . ( The 
quantity of a country s imports will stand to vary directly and 
the quantity of its exports inversely with the foreign exchange 
value of its currency ). 


Si = D $ ) 


(vaileo+,deltars) பவுன்பாலர்மதிப்பு 


நாணய மாற் 14 
426 

மேல் நிலைப் பணவியல் 
இருந்தாலும் , அந்நியச் செலாவணியின் தேவையும் அளிப்பும் 
பேரங்களின் மதிப்பைப் பொறுத்துத்தான் அமைகின்றன ; 
அளவைப் ( quantity ) பொறுத்து அமைவதில்லை . 

தேவை , 
அளிப்பு நெகிழ்ச்சிகள் அடியோடு குறையாமலிருந்தால் , மதிப்பும் 
அளவும் ஒரே வீதத்தில் செல்லும் . 

3-0 
25 
20 

Dr ( = S ) 
பவுன் அளவு 

( Quantity of £ ) 
படம் 5. அந்நியச் செலாவணியின் தேவை மற்றும் அளிப்பு ! 

சாதாரண எடுத்துக்காட்டு . ( Normal case ) . 
தேவைப்பட்டியலும் , அளிப்புப்பட்டியலும் படம் 5 - ல் காண் 
பிக் கப்பட்டுள்ளன . பவுனின் விலை மலிவாக இருக்கிறதென்றால் 
கனடா நாட்டினர் அதை மிகையான அளவுக்குப் பெறவிரும்புவர் . 
அப்போதுதான் இங்கிலாந்து நாட்டுப் பொருள்களின் மேல் கூடு த 
லாகச் செலவு செய்ய முடியும் . அதற்குக் காரணம் , பொருள்கள் 
மலிவாகக் கிடைப்பதுதான் . ஆனால் , கனடா நாட்டுப் பொருள்கள் 
இங்கிலாந்து நாட்டினர்களுக்குக் கிராக்கியான மையால் அவர்கள் 
தேவையான அளவு பவுன்களை அளிக்க மாட்டார்கள் . அதாவது , 
பவுன் மலிவாக இருக்கும் போது தேவை மிகுதியாகும் ; ஆனால் , 
அளிப்பு குறையும் . கனடா டாலரின் அளிப்பைச் சார்ந்து பவுனின் 
அளிப்பு இருக்கிறது . இதேபோல் , பவுனின் அளிப்பைப் பொறுத்து 
டாலரின் அளிப்பு அமைகிறது . எங்கு தேவையும் அளிப்பும் 
ஒன்றையொன்று வெட்டுகின் றனவோ அந்த வீதத்தில் தான் 

அதாவது , தேவையும் 
அளிப்பும் சமமாக இருக்கும் நிலையில் மாற்றுவீதம் நிர்ணயிக்கப் 
படுகிறது . பிரிட்டன் இறக்குமதி செய்த பொருள்களுக்கு அளிக்கப் 
படும் பவுன் , பிரிட்டனின் ஏற்றுமதிப் பொருளுக்காகத் தேவைப் 


செலுத்து நிலை 


427 


படும் பவுனைவிட அதிகமானால் - நாணய மாற்றுச் சந்தையில் 
பவுனின் அளிப்பு மிகையாகவும் , ஏனைய நாட்டுச் செலாவணி 
களின் அளிப்பு குறைவாகவும் இருக்கும் . இச்சமநிலைக்கேட்டைச் 
சரி செய்வதற்காக அச்சந்தை , பவுனின் விலையைக் குறைக்கச் 
செய்யும் . தேவையும் அளிப்பும் சமமாக இருந்தால்தான் நாணய 
மாற்றுவீதத்தில் வேறுபாடு இருக்காது . 


இருந்தாலும் , தேவை நெகிழ்ச்சி குறைவாக இருந்தால் 
வாணிபச் சரக்குகளின் மதிப்பு அவைகளின் அளவு போகிற 
போக்கில் செல்லாது . பவுனின் விலை குறைந்தால் ( மதிப்பு ) 
கனடாவிலிருந்து இறக்குமதி செய்வதைப் பிரிட்டன் குறைத்துக் 
கொள்ளும் . ஆனால் , ஒவ்வொரு இறக்குமதிக்கும் முன்னைவிடக் 
கூடுதலான அளவில் பவுன் செலுத்தவேண்டி வரும் . இப்படி 
யாகப் பவுனின் விலை மலிவாக இருந்தால் அளிப்பு கூடுதலாகிறது . 
பவுனுக்கான தேவைக்கோடு இன்னமும் கீழ் நோக்கி வளைந்து 
தான் இருக்கிறது . ஆனால் , பிரிட்டனின் பொருள்களுக்குக் கனடா 
வின் தேவை நெகிழ்ச்சியற்று ( inelastic ) இருந்தால் , பவுனின் 
விலை மலிவாக இருக்கும் போது கனடா நாட்டினர் சிறிதளவுதான் 
கூடுதலாகப் பவுனை விரும்புவர் . இந்நிலை படம் 6 - ல் காட்டப் - 
பட்டுள்ளது : 


3100 


D > s 


2.50 


S > D 


பவுன்டாலர்மதிப்பு 


2-00 


S £ ED # ) 

D = 54 ) 
O பவுன் அளவு ( quniya £ ) 
நாணய மாற்றுச் சந்தை : நெகிழ்ச்சியுற்ற 

இறக்குமதித் தேவை , 


படம் 6 . 


6 - வது படத்திலுள்ளபடி தாழ்வான அளிப்புக் கோட்டின் 
வளைவு பின்புறமாகச் செல்வதால் ( sloped backward ) சந்தையில் 


428 


மேல் நிலைப் பணவியல் 


- 


விளைவு , 


நிலைபேறாக்கம் காண முடியாது . அளிப்புக்கோடும் தேவைக் 
கோடும் ஒன்றையொன்று வெட்டுமிடத்தில் ( 1 $ 2.80 ) 
மாற்று வீதம் நிர்ணயம் செய்யப்படுகிறது . ஆனால் , அப்புள்ளியி 
லிருந்து எந்தப் பக்கம் விலகினாலும் அவைகளைச் சரி செய்ய 
முடியாது . மாற்று வீதம் £ 1 = $ 2.50 

என்றால் 

பவுனின் 
அளிப்பு , தேவையைவிட மிகுதியாகிறது .. 

இதன் 
பவுனின் விலை இன்னும் குறைக்கப்படுகிறது . மாற்று வீதம் $ 3 
என்றால் பவுனின் தேவை , அளிப்பைவிட அதிகரிக்கிறது . இதனால் 
விலை இன்னும் உயருகிறது . இவ்வளிப்பும் தேவையும் விலகிப் 
போவதற்கு ஒரு எல்லையுண்டு . ஆனால் , அவைகளை எந்த விதத் 
திலும் கட்டுப்படுத்தாவிட்டால் மாற்று வீதத்தில் அலைவுகள் 
பெருமளவுக்கு ஏற்படும் . 


mas 


ஆர்பிட்ரேஜ் ( Arbitrage) : 

நாணய மாற்றுச் சந்தைகள் கட்டுப்பாடின்றிச் செயல் 
பட்டால் , இரண்டு நாடுகளின் அயல் நாட்டு வாணிபப் பேரங்கள் 
அதனதன் செலாவணி மாற்றத்தால் தீர்த்துக்கொள்ளப்படும் . 
எடுத்துக்காட்டாக , லண்டனிலும் நியூயார்க்கிலும் உள்ள 
ஏற்றுமதியாளர்கள் அவரவர்களின் செலாவணியையே கைம் 
மாறாகப் பெற விரும்புகின்றனர் என்றும் , வேறு எதையும் பெற 

வக்கிறார்கள் என்றும் கொள்வோம் . இவர்களின் பிடிவாதத்தால் 
நாணய மாற்று வீதம் அதிகரிக்கும் . நியூயார்க்கில் ஸ்டெர்லிங் 
மாற்றுச் சீட்டுகள் ( Sterling Drafts ) 2.85 வீதத்திலும் , லண்ட 
னில் டாலர் மாற்றுச் சீட்டுகள் (dollar drafts ) $ 2.80 வீதத் 
திலும் ( ஒரு பவுன் ஸ்டெர்லிங்குக்கு ) விற்றால் ஆர்பிட்ரேஜ் 
பேரங்கள் மூலம் இலாபமடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன . 
நியூயார்க் வணிகர் செய்தித் தொடர்பு மூலம் (communication ) 
லண்டனிலுள்ள தம் முகவருக்கு ஒரு பவுனுக்கு $ 2.80 வீதம் 
செலுத்தக்கூடிய தந்தி வழி மாற்றுகைகளை (telegraphic transfers ) 
விற்று அவருடைய கணக்கில் வரவு செய்யும்படி ஆணையிடுவார் . 
இப்படியாக , நியூயார்க் வணிகர் நியூயார்க்கில் $ 2.80 செலுத்தி 
லண்டனில் ஒரு பவுன் அடைகிறார் . இதற்குப்பின் தம் கணக்கி 
லுள்ள தந்தி வழி பவுன் ஸ்டெர்லிங்குகளை $ 2.85 வீதத்தில் 
நியூயார்க்கில் விற்று 5 செண்டு ( cent ) இலாபமடைகிறார் . இந்த 
இலாபத்தில் சிறு செலவுகள் கழிக்கப்படும் . இவ் வார்பிட்ரேஜ் 
நடவடிக்கை , நியூயார்க்கிலுள்ள ஸ்டெர்லிங் மாற்று விலை 
லண்டனிலுள்ள டாலர் மாற்று விலைக்குச் சமமாகவோ , அருகா 
மையிலோ இருக்கும் வரைக்கும் நடைபெறும் . அதாவது , முடிவில் 
ஆர்பிட்ரேஜ் நடவடிக்கையால் இரு நாடுகளுக்கிடையே நாணய 


Mate 


கா 


செலுத்து நிலை 


429 


மாற்றுவீத வேறுபாடு நீங்கிவிடுகிறது . நியூயார்க்கில் $ 2.80 
வீதம் என்றால் லண்டனிலும் $ 2.80 தான் இருக்கும் . ( புறக் 
கணிக்கத்தக்க வேறுபாடு இருக்கும் . அது மாற்றுச் செலவால் 
ஏற்படும் . ) 


are - 


ஆர்பிட்ரேஜ் என்பது , கொடுக்கப்பட்ட 

ஒரு 

செலா 
வணியின் மதிப்பை உலகமெங்கும் ஒரே மாதிரியாக இருக்க 
வைக்கும் சக்தி எனலாம் . ( The force that keeps the market 
for a given currency unified all over the world is called 
" arbitrage . ) 

cli 
மும்முனைச் செலாவணி மாற்றம் ( Three - cornered Exchange ) 


NET 


இருவகைச் செலாவணிகளுக்கிடையே மட்டும் ஆர்பிட்ரேஜ் 
நடவடிக்கைகள் இடம் பெற்றால் அது இருமுனை ஆர்பிட்ரேஜ் 
( Two - point arbitrage ) எனப்படும் . பன்னாட்டு வாணிகம் இரு 
நாடுகளுக்கிடையே மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கிடையேயும் 
நடைபெறுகிறபடியால் , ஆர்பிட்ரேஜ் இரு செலாவணிகளோடு 
மட்டும் நிற்பதில்லை . எடுத்துக்காட்டாக , மூன்று நாடுகளை எடுத் 
துக்கொள்வோம் . இதற்கிடையே நடைபெறும் ஆர்பிட்ரேஜ் , 
மும்முனை ஆர்பிட்ரேஜ் ( Three - point arbitrage ) எனப்படும் . 
டாலர் / ஸ்டெர்லிங் வீதம் 

வீதம் $ 2.80 ஆகவும் , பிராங்கு டாலர் 
( frank - dollar ) வீதம் டாலருக்கு 4.90 பிராங்கு ஆகவும் , 
பவுனுக்கும் 

பிராங்குக்குமான எதிரின வீதம் ( cross rate ) 
£ 1 = 13.97 பிராங்கு ஆகவும் இருப்பதாகக் கொள்வோம் . 
ஆர்பிட்ரேஜ் வணிகர்கள் டாலர்களுக்குப் பவுனை வாங்கி , ஒவ் 
வொரு பவுனையும் லண்டனில் பிராங்கோ மாற்றி , அவ்வாறு பெற்ற 
பிராங்குகள் அனைத்தையும் நியூயார்க்கில் விற்று டாலர்களைப் 
பெறுவர் . $ 2.80 முதலீடு செய்தால் அவர்களுக்கு $ 2.85 
13.97 
= 2.85 

கிடைக்கும் . டாலர் பவுன் வீதமும் , 
4.9 
பிராங்கு டாலர் வீதமும் மாறாமல் இருப்பதாகக் கொள்வோம் . 
அப்போது பிராங்கின் பவுன் மதிப்பு , பிராங்கின் டாலர் மதிப்புக்கு 
ஏற்றவாறு மாறும்வரை ஆர்பிட்ரேஜ் நடவடிக்கைகள் தொடர்ந்து 
நடைபெறும் . அதாவது , பிராங்கு பவுன் வீதம் பவுனுக்கு 13.72 
பிராங்குகளாகும்வரை ஆர்பிட்ரேஜ் நடைபெறும் . லண்டனில் 
தொடர்ந்து பிராங்குகள் வாங்கப்படுவதால் அதன் மதிப்பு உயரும் . 
ணிக்கை குறையும் . இப்படியாக , ஆர்பிட்ரேஜ் நடவடிக்கைகளின் 


) 


. 


430 


மேல் நிலைப் பணவியல் 


விளை வால் மூன்று செலாவணி - மாற்றுச்சந்தைகள் ஒன்றாக இணை 
கின்றன . எதிரின வீதங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகின்றன . 
நாணய மாற்று அங்காடிகள் மேல் எவ்விதக் கட்டுப்பாடும் இல்லை 
என்றால் , நாணய மாற்று வீதம் , ஆர்பிட்ரேஜ் நடவடிக்கைகளால் 
ஒரே அளவாக இருக்க முடிகிறது . 


அந்நியச் செலாவணியை வாங்குதல் விற்பதன்மீது அரசு 
கட்டுப்பாடுகளை விதித்தால் ஆர்பிட்ரேஜ் நடவடிக்கைகள் நடை 
பெற முடியாது , எனவே , தற்காலத்திய பொருளாதார உலகிற்கு 
ஆர்பிட்ரேஜ் பேரங்கள் பொருந்தா எனக் கூறலாம் . 


21 பன்னாட்டுப் பண நிதி 

(International Monetary Fund ) 


ண்டாம் உலகப் போரினால் பொருளாதாரச் 

சிதைவு 
காரணமாகப் போரில் ஈடுபட்ட நாடுகளும் , நடுநிலையாக இருந்த 
நாடுகளும் பன்னாட்டு வாணிபப் பேரங்களில் கண்டிப்பான கட்டுப் 
பாடுகளை அமுலாக்கின . எந்த வகைப் பொருள்கள் எந்த அள 
வுக்கு இறக்குமதி , ஏற்றுமதி செய்யப்பட வேண்டுமென்றும் , 
பெறப்படும் செலுத்தப்படும் செலாவணித் தொகை எவ்வளவு 
இருக்க வேண்டுமென்றும் நிர்ணயித்தன . பாதிக்கப்பட்ட 
நாடுகள் நாணய மாற்று வீதத்தைப் போருக்கு முந்திய வீதத்தில் 
முளை அடித்தன ( Pegging ) . அவ்வாறு அவ்வீதத்தைக் கட்டுப் 
படுத்தி நிலைப்படுத்தினாலும் செலுத்து நிலையில் சமநிலைக் கேட் 
டைத் திருத்த முடியவில்லை . சமநிலைக்கேடு அடக்கி ஒடுக்கப் 
பட்டதே தவிர திருத்தப்படவில்லை . பற்பல நாடுகளில் பல வகை 
களில் சமநிலைக் கேடுகள் இருந்தன . ( 1 ) வெளிப்படையான 
வீக்க நிலையிலிருந்து அமுக்கப்பட்ட வீக்க நிலை வரை பரவி 
யிருந்தது . ( Differences in the extent of cpen and repressed 
inflation ) . அமெரிக்க நாடுகளில் நிலவும் விலை மட்ட அளவுக்குச் 
சில நாடுகளில் விலைகள் உயரவிடப்பட்டன . இன்னும் சில 
அளவு கடந்து 

விலைமட்டம் உயர்ந்திருப்பதை 
உணர்ந்தன . அமுக்கப்பட்ட வீக்கத்தை எடுத்துக்கொண்டால் , 
அமெரிக்க நாட்டைவிடச் சில நாடுகளில் மக்கள் கையில் பண 
இருப்பு மிகையாகக் காணப்பட்டது . அவர்கள் அப்பண இருப் 
பைச் செலவிட அனுமதிக்கப்படவில்லை . அனுமதிக்கப்பட்டால் 
அதிக அளவுக்கு இறக்குமதிப் பொருள்களின் தேவை கூடி 
யிருக்கும் . ( 2 ) நாடுகளுக்கிடையே உற்பத்திச் சக்தி பெரு 
மளவுக்கு வேறுபட்டது . போருக்குப்பின் அமெரிக்கப் பொருளா 
தார நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டது . படைத் தாக்கு 
தலினால் உண்டாகும் நட்டத்திலிருந்து அமெரிக்கா தப்பித்துக் 
கொண்டது . 

ஆனால் , வேறு நாடுகளில் உற்பத்திச் சக்தி பல 
காரணங்களால்- படை அழிவு , இறப்பு , நோய் , உற்பத்திக் 
காரணிகளின் பற்றாக்குறை , எந்திரத் தொகுப்பு பழுதடைதல் 
போன்றவை - மிகவும் குறைந்து காணப்பட்டது . உற்பத்தி இல்லை 


நாடுகள் 


அவ்விரு நிறுவனங்களும் , இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா 
432 

மேல் நிலைப் பணவியல் 
அல்லது குறைவு என்றால் நாட்டின் செலுத்து நிலையில் சம நிலைக் 
கேடுதானே ? ( 3 ) பன்னாட்டுக் காப்பிருப்புகளிலும் , நீர்மைத் 
தன்மையிலும் ( liquidity ) நாடுகளுக்கிடையே 

வேறுபாடு 
ருந்தது . அமெரிக்காவின் பொன் 

பொன் இருப்பு , இறக்குமதியினால் 
$ 2.5 பில்லியன் (Billion ) குறைந்தது . ஆனால் , போரினால் 
பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டமையால் அதன் பொன் 
இருப்பு 20 பில்லியன் அதிகரித்தது .வேறு நாடுகளை எடுத்துக் 
கொண்டால் அவைகளின் பொன் இருப்பு மிகவும் குறைந்தது ; 
அதோடு மட்டுமல்லாமல் அவைகளின் கடன் பளுவும் தாங்க 
முடியாத அளவுக்கு இருந்தது . பிரிட்டன் , பில்லியன் கணக்கில் 
அயல் நாடுகளுக்குக் கடன் கொடுக்க வேண்டியிருந்தது . இக் 
கடனுக்குக் காரணம் , போர்த்துறைக் கருவிகளையும் , குடி மக்கள் 
ளுக்கு அவசியமான பண்டங்களையும் இறக்குமதி செய்ததுதான் . 

போர் ஓய்வின் போது சீர் குலைவும் சிதைவும் ஏற்படும் 
என்பது நிச்சயமாதலின் , உலகமெங்கும் - தடைகள் விதிக்கப் 
பட்டிருக்கும் குழப்ப நிலையிலிருந்து ஓரளவுக்கு ஒழுங்கினை ஏற் 
படுத்த எல்லா நாடுகளும் முழு எண்ணத்தோடு கடுமையான 
முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று போர் நடந்து கொண் 
டிருக்கும் போதே முடிவு செய்தன . இதே எண்ணம் அமெரிக்கா 
விலும் பிரிட்டனிலும் இருந்த பொருளாதார வல்லுநர்களுக்கு 
இருந்ததால் போருக்குப்பின் செலாவணித்துறையில் பன்னாட்டுக் 
கூட்டுறவுக்கான விவரமான திட்டங்களைப் போர் 

நடக்கும் 
போதே அவர்கள் வகுத்தனர் . முன்னர் அவர்கள் தனியாக 
உழைத்தனர் . பின்னர் பிற நாடுகளின் பதிலாள்களுடன் 
( Representatives ) சேர்ந்து உழைத்தனர் . எல்லோரும் ஏற்றுக் 
கொள்ளக்கூடிய பன்னாட்டு நாணயத்தை உருவாக்குதல் , 
நாணய மாற்று வீதத்தை நிலையாக நிர்ணயித்தல் , உலக நெருக் 
கடி தோன்றுகின்ற போது கை கொடுத்து உதவும் உலக நிறு 
வனத்தைத் தோற்றுவித்தல் ஆகியவற்றின் தேவையை 
உணர்ந்து உலக நாடுகள் சிந்திக்கலாயின . இந்தச் சிந்தனையின் 
விளை வாகப் பன்னாட்டுப் பண நிதியும் ( I. M. F. ) புனரமைப்பும் , 
வளர்ச்சிக்குமான பன்னாட்டு வங்கியும் ( International Bank for 
Reconstruction and Development ) உருவாகின . இவ்விரு நிறு 
வனங்களும் தோன்றுவதற்கான சிந்தனையின் அடிப்படையை 
விளக்குவோம் : 
வகுத்த இரண்டு திட்டங்களின் விளைவாகத் தோற்றுவிக்கப் 
பட்டன என்பதை எல்லோரும் அறிவோம் . இங்கிலாந்துக் கரு 


பன்னாட்டுப் பண நிதி 


சமமான 


மைய 


வூலம் வகுத்தளித்த திட்டத்திற்குக் கோமகன் கீன்ஸ் பொறுப் 
பாவார் . எனவே , அதற்குக் கீன்ஸ் திட்டம் ( Keyne s Plan ) 
எனப் பெயர் . அமெரிக்கக் கருவூலம் வகுத்தளித்த திட்டத் 
திற்கு திரு . ஹாரி ஒயிட் ( Mr. Harry D. White ) பொறுப் 
பாவார் . எனவே . அதற்கு ஒயிட் திட்டம் ( White s Plan ) எனப் 
பெயர் , இரண்டு திட்டங்களும் அடுத்தடுத்து 1943 - ல் 
வெளியீடு செய்யப்பட்டன ( Published ) . இவைகளின் சிறப்புக் 
கூறுகளைப்பற்றிச் 

விவரிக்கலாம் . கீன்ஸ் திட்டம் : 
பாங்கர் ( Bancor ) என்ற புதிய பண அலகைக்கொண்ட பன் 
னாட்டுத் தீர்வக ஒன்றியத்தை ( International Clearing Union ) 
உருவாக்க வேண்டும் . பாங்கருடைய மதிப்பு பொன்னின் மூலம் 
உணர்த்தப்பட வேண்டும் . பன்னாட்டுப் பேரங்களின் நிலுவை 
களைத் தீர்த்துக் கொள்ள ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் பொன் 
னுக்குச் 

பாங்கர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் . 
உறுப்பு நாடுகளின் 

வங்கிகள் , ஒன்றியத்தின் பாங்கரில் 
( In terms of banco1 ) கணக்குகளை வைத்துக்கொள்ள வேண்டும் . 
சாதகமான செலுத்து நிலையையுடைய நாடுகளின் கணக்குகள் 
பாங்கரில் வரவு செய்யப்படும் . பாதகமான நிலையையுடைய 
நாடுகள் தங்கள் பாங்கர் கணக்குகளை மேல்வரைப் பற்று ( over 
drawn ) செய்ய அனுமதிக்கப்படும் . இப்படியாக , அந்தத் தீர்வக 
ஒன்றியம் உலக வங்கியாகவும் , தீர்வகமாகவும் செயல்படும் . 
கீன்சுத் 

திட்டத்தில் குறிப்பிடப்படுவதென்ன வென்றால் 
ஒன்றியத்தில் உறுப்பு நாடுகள் ஏதும் தொகை செலுத்த வேண்டு 
மென்ற ( Contributions ) அவசியமில்லை . நாடுகளுக்கிடையே 
ஏற்படும் நிலுவைகள் ஒன்றியத்திலுள்ள புத்தகத்தில் ஒரு கணக் 
கிலிருந்து தேவையான மறு கணக்கிற்குப் பேங்கரில் மாற்றம் 
செய்யப்படும் . ( mere transfer of entries in terms of bancor ) . 
மேலும் , நாடுகளின் செலுத்து நிலை எந்த அளவுக்குச் சாதகமாக 
இருக்க விடப்படுகிறதோ அந்த அளவுக்குப் பாதகமாக இருக்கவும் 
விடப்படுகிறது . இது அவ்வளவாக , உலக நலனை முன்னிட்டுப் 
பார்த்தால் , சரி இல்லை எனவே கூறலாம் . ஒவ்வொரு உறுப்பு 
நாட்டிற்கும் ஒதுக்களவு ( Quota ) உண்டு . இந்த ஒதுக்களவைத் 
தாண்டி வரவு இருப்போ , மேல்வரைப் பற்றோ இருந்தால் அந்த 
வேறுபாட்டுத் தொகைக்கு அந்நாடு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் 
( charge ) செலுத்தல் வேண்டும் . ஒதுக்கள வையும் தாண்டிப் 
போவதற்கு ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டது . மேல்வரைப் பற்று , 
அந்த எல்லையைத் தாண்டி எக்காரணத்தைக் கொண்டும் செய்ய 
முடியாது . அந்த எரி லையைத் தாண்டி வரவு இருப்பு செல்வ 
தற்கும் ஒன்றியத்துடன் ஆலோசிக்கப்பட வேண்டும் . 

28 


தான் . இச் சட்டம் என்ற கருவியைக்கொண்டுதான் பன்னாட்டுப் 
434 

மேல் நிலைப் பணவியன் 
ஓயிட் திட்டம் : 

இத்திட்டப்படி ஒவ்வொரு உறுப்பு நாடும் மைய நிதிக்குத் 
( Central Fund ) தொடக்கத்தில் ஒரு (சறிப்பிட்ட தொகையைச் 
செலுத்துதல் வேண்டும் . அத் தொகையின் ஒரு பகுதி பொன்னாக 
வும் மறு பகுதி அந்த நாட்டின் செலாவணியாகவும் இருத்தல் 
வேண்டும் . அந் நிதி ஒரு நாணய மாற்றுச் சந்தையாக இயங்கம் 
நிதியின்விதிகளின்படி , குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் பொன்னையும் 
அந்நியச் செலாவணியையும் அது வாங்கி விற்கும் யூனிட் 
டாக்கள் ( Unitas ) என்ற புதிய பண அலகின் மூலம் கணக்குகள் 
வைக்கப்படும் . இது போன்ற பல கருத்துகள் இத் திட்டத்தில் 
இடம் பெற்றன . 

பிரிட்டன் திட்டத்திற்கும் , அமெரிக்கத் திட்டத்திற்கும் 
நோக்கம் ஒன்றுதான் . முக்கிய வேறுபாடு என்ன வென்றால் , 
பிரிட்டன் திட்டம் உலக மைய வங்கியை உண்டாக்க வலியுறுத் 
தியது ; அமெரிக்கத் திட்டம் 

நாணயமாற்றுச் சந்தையை 
உண்டாக்கப் பரிந்துரைத்தது . 

அமெரிக்காவும் , இங்கிலாந்தும் அதன தன் திட்டத்தைச் 
செயல்படுத்தத் தீவிரமாக முனை ந்தன . இரண்டு நாட்டுச் 
சார்பாளர்களும் சந்தித்து விவாதித்தனர் . இறுதியில் , 1944 ஆம் 

ண்டு ஏப்லர திங்களில் பன்னாட்டுப் பண நிதியை உருவாக்கு 
வதற்கான கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் . 

1944 ஆம் 
ஆண்டு மேத் திங்களில் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் , 44 ஐக்கிய 
மற்றும் இணைந்த நாடுகளுக்கு ( United and Associated Nations ) 
பிரெட்டன் வுட்ஸில் ( Bretten Woods . New Hampstire , US.A. ) 
நடைபெற இருந்த மாநாட்டிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் . 
அந்த மாநாட்டில் பன்னாட்டுப் பண நிதி , பன்னாட்டு வங்கி ஆகிய 
இரண்டு நிறுவனங்கள் நிறுவுவது பற்றி ஆய்வு செய்யப்போவ 
தாகக் குறிக்கப்பட்டிருந்தார் . 
Bance or 

ஐக்கிய நாடுகளின் பணமும் நிதியும் பற்றிய மாநாடு (TIர 
United Nations Monetary and Financial Conference ) குறிப் 
பிட்டபடி பிரெட்டன் வுட்ஸில் , 44 நாடுகளின் ஏற்றத்தாழ 
400 சார்பாளர்களைக் கொண்டு 1944 , ஜூலைத்திங்கள் முதல் நாள் 
தொடங்கி ஜூலை 22 ஆம் நாள்வரை நடைபெற்றது மாநாட்டின் 
நற்பயன் என்னவென்றால் , பிவட்டன் வுட்ஸ் முடிவுச் சட்டம் 
( Brettor woods Final Act ) மாநாடு முடிவில் இயற்றப்பட்டது 


. 


- 


பண நிதியும் உலக வங்கியும் (I.B.R.D. ) நிறுவப்பட்டன . 


பன்னாட்டுப் பண நிதி 
பன்னாட்டுப் பண நிதி --- தொடக்கமும் , செயல்முறையும் : 


pr 


Muru Arohr = + KRTI THI+ PF I SHARE 


PF : "போடப + டி 


தி 


1945 ஆம் ஆண்டு டிசம்பர் 27 ஆம் நாள் வாஷிங்டனில் 
29 அரசுகள் பன்னாட்டுப் பண நிதியின் உடன்பாட்டு விதிகளில் 
{ Articles of Agreement ) கையெழுத்திட்டன . பன்னாட்டுப் பண 
நிதியின் முதல் கூட்டம் 1946 ஆம் ஆண்டு மார்ச்சுத் திங்களில் 
தடைபெற்றது . 1947 ஆம் ஆண்டு மார்ச்சில் அது தன் பணி 
களைத் தொடங்கியது . தொடக்கத்தில் இந்த நிறுவனத்தில் 
44 உறுப்பு நாடுகள் இருந்தன . தற்போது ( 1974. அதில் 126 
உறுப்பு நாடுகள் உள்ளன , 


மகHIER 


பண நிதியின் நோக்கங்கள் 


( 1 ) 

பன்னாட்டுப் பணமுறைப் பிரச்சினைகளைக் கலந்தாலோ 
சித்து ஒருமித்த கருத்தை அடையும் அமைப்பைத்தரும் . ( Provi 
ding machinery ) ஒரு நிலையான நிறுவனத்தின் மூலம் பன்னாட்டுப் 
பண முறைக் கூட்டுறவை (International moneltary co - operation ) 
வளர்ப்பது . 


கடை 


M 


* rathiri ETH 


( 2 ) பன்னாட்டு வாணிபத்தின் சமநிலை 

வளர்ச்சிக்கும் 
விரிவாக்கத்திற்கும் வழிவகுப்பது . அதன் மூலம் எல்லா உறுப்பு 
நாடுகளும் வேலை வாய்ப்பு ,உண்மைவருமானம் ஆகியவற்றை 
உயர் நிலையில் நிறுத்தவும் , உற்பத்திச் சாதனங்களை வளர்க்கவும் 
தவுவது ; 


ப : HMMA | யா . 


( 3 ) நாணய மாற்று மதிப்பை நிலைபேறாக்கம் செய்வது ; 
உறுப்பு - நாடுகளுக்கிடையே நெறியான செலாவணி மாற்று 
ஏற்பாடுகளைச் செய்வது ; போட்டியிட்டு நாணய மதிப்பைக் 
குறைப்பதைத் தவிர்ப்பது ; 

( 4 ) உறுப்பு நாடுகளுக்கிடையில் நடப்புப் பேரங்களைச் 
சார்ந்த பலமுகச் செலுத்துதல்களை உருவாக்கவும் உலக வாணிய 
வளர்ச்சிக்குத் தடையாக இருக்கும் அந்நியச் செலாவணிக் 
கட்டுப்பாடுகளை நீக்கவும் உதவுவது ; 





( 5 ) உறுப்பு நாடுகளுக்கிடையில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் 
வகையில் தக்க காப்பு ஏற்பாடுகளுடன் நிதியின் பணத்தைக் 
கடன் கொடுப்பது . ஒரு நாட்டிற்கு அல்லது பன்னாட்டு அளவில் 
செழிப்பு { prosperity ) குந்தகம் விளைவிக்காதபடி ஒவ்வொரு 
உறுப்பு நாடும் அதன் தன் செலுத்து நிலையில் சமநிலைக்கேட்டை 
திருத்திக்கொள்ளச் சந்தர்ப்பம் கொடுப்பது ; 

28 - A 


பாக 


கை 


+ 


436 


மேல் நிலைப் பணவியல் 


( 6 ) மேற்கண்ட நடவடிக்கைகளின் செலுத்து நிலையிலுள்ள 
சமன்பாட்டின் காலத்தையும் , அளவையும் குறைப்பது . 


மன் 


மேலாண்மை: பன்னாட்டுப் பண நிதியை ஆளுநர் குழு 
( Board of Governors ) மேலாண்மை செய்கிறது . உறுப்பு 
நாடுகள் ஒவ்வொன்றும் ஒரு ஆளுநரை நியமிக்கின்றன . இக்குழு 
ஆண்டுக்கொரு முறையாவது கூடவேண்டும் . பொதுக் குழு 
விற்காக இயக்குநர் செயற்குழு ( Board of Executive Directors ) 
ஒன்று அன்றாட அலுவல்களைக் கவனிக்கிறது . இச் செயற் 
குழுவில் 20 உறுப்பினர்கள் உள்ளனர் . இவர்களில் ஐவரை 
அதிகமாக நிதி ஒதுக்களவு ( Fund quota ) தருகின்ற அமெரிக்கா , 
இங்கிலாந்து , மேற்கு ஜெர்மனி , பிரான்சு , இந்தியா ஆகிய 
நாடுகள் நியமிக்கின்றன ஏனைய இயக்குநர்களைப் பிற நாடுகள் 
தேர்ந்தெடுக்கின்றன . ஒவ்வொரு உறுப்பு நாட்டிற்கும் அடிப் 

உறுப்பினர் வாக்குரிமை 250 , மேலும் , ஒவ்வொரு 
இலட்சம் ஒதுக்களவுக்கும் ஒரு வாக்குரிமை உண்டு . பண 
நிதியின் இயக்குநர் செயற்குழுவில் மேலாண்மை இயக்குநர் 
தலைவராகப் பணியாற்றுகிறார் . ஒரு அலுவலகச் செயலாளரும் 
உண்டு. 


படை 


பண நிதியின் கடன் அளிப்பு நடவடிக்கைகள் 


தாட்டின் வருமானம் , பன்னாட்டு வாணிப நடவடிக்கைகள் 
ஆகியவைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு உறுப்பு நாட்டிற்கும் 
ஒதுக்களவு நிர்ணயிக்கப்படுகிறது . அந்த ஓதுக்கள வில் 25 சத 
வீதத்திற்குப் பொன்னாகவும் , எஞ்சிய "75 சதவீதத்திற்கு 
அதனதன் செலாவணியிலும் உறுப்பு நாடுகள் , பண நிதிக்குக் 
கட்டவேண்டும் . பன்னாட்டு நடவடிக்கைகளின் பொருட்டு ஒரு 
நாடு அந்நியச் செலாவணியைப் பெற விரும்பினால் தேவையான 
அளவு தன்னுடைய செலாவணியைப் பண நிதியிடம் கொடுத்து 
விட்டு அதனைப் பெறலாம் . இப்படியாக , பன்னாட்டுப் பண நிதி 
யிடம் பலவகைச் செலாவணிகள் குவிந்து காணப்படும் . அந்நியச் 
செலாவணியை வாங்கிய ஒரு நாடு , திரும்பவும் மாற்றும் தன்மை 
யுள்ள அந்நியச் செலாவணியைக் ( Convertible foreign currency ) 
கொடுத்துவிட்டுத் தனது நாட்டுச் செலாவணியைப் பெற்றுக் 
கொள்ளலாம் . கடன் வாங்கும் நாட்டின் செலாவணியைக் 
கடனுக்குத் துணையாக ( collateral for the loan ) வைத்து மாற்றுத் 
தன்மையுள்ள அந்நியச் 

செலாவணியைப் பெறுவதால் 
பன்னாட்டுப் பண நிதி கடன் கொடுத்து உதவுகிறது எனக் கூற 
வேண்டும் . 


பன்னாட்டுப் பண நிதி 


487 


பண நிதியிடமிருந்து அப்படி அந்நியச் செலாவணிகளைக் 
கடனாக வாங்குதல் அந்த நாட்டிற்கான ஒதுக்களவில் 25 சத 
வீதத்திற்கு மேல் ஏதாவது ஒரு ஆண்டில் போகக்கூடாது . 
மொத்தமாகப் பார்த்தால் , பண நிதியிடம் கடன் வாங்கும் 
தாட்டின் செலாவணித் தொகை அந் நாட்டு ஒதுக்களவுத் 
தொகையின் இரு மடங்குக்கு மேல் இருக்கக்கூடாது . அந்நியச் 
செலாவணியை விற்றால் பண நிதியிடம் உறுப்பு நாட்டின் 
செலாவணி அதிகரிக்கும் . இதற்குக் கடன் ட்ரான்சுகள் ( Cretlit 
tranches ) எனப் பெயர் . 25 சதவீதத்திற்குக் கடன் அளிப்பதை 
பொன் ட்ராஞ்சுகள் ( Gold Tranches) எனலாம் . கடன் பெறும் 
தாடு அந் நாட்டுச் செலுத்து நிலைப் பற்றாக்குறையை உள் நாட்டுக் 
கொள்கை 

மூலம் திருத்திக்கொள்கிறது எனப் பண நிதிக்குத் 
தெரியவந்தால்தான் கடன் உதவி அளிக்கப்படும் . இந்த நிபந் 
தனைக்கு உட்பட்டுத்தான் ஒவ்வொரு நாடும் உறுப்பு நாடாகிறது . 
ஒரு நாடு செலுத்து நிலைப் பற்றாக்குறையில் சிக்கித் தவிக்கிறது 
என்றால் எப்படியாவது நாணயமாற்று வீதத்தை நிலைப்படுத்துதல் 
வேண்டும் . தன் வசம் உள்ள பன்னாட்டுச் செலாவணி இருப்பை 
உபயோகிக்கலாம் ; விலை நிலை பேறாக்கக் கொள்கையைக் கடை 
பிடிக்கலாம் . அந்நியச் செலாவணித் தேவையைக் கட்டுப் 
படுத்தி வீக்க நிலையைக் குறைக்கலாம் . இது போன்று பற்பல 
கொள்கைகளை மேற்கொண்டு செலுத்து நிலைப் பற்றாக்குறையைச் 
சரிசெய்யலாம் . உள் நாட்டு அளவில் எல்லா வகை நடவடிக்கை 
களையும் கையாண்டு , போதுமான அளவு பன்னாட்டுச் செலா 
வணிக் காப்பு இருப்பு ( International Monetary Reserve ) இல்லை 
என்றால் , அந்த நாடு பன்னாட்டுப் பண நிதியிடமிருந்து கடன் 
வாங்கலாம் . இவ்வளவும் செய்து ஒரு நாட்டின் செலுத்து 
நிலையில் பற்றாக்குறை காணப்பட்டால் , அடிப்படை சமநிலைக் 
கேடு ( Fundamental in balance ) நிலவுகிறது எனக்கொண்டு 
அதனுடைய நாணய மாற்று வீதத்தையே மாற்றி அமைக்க 
வேண்டி வரும் . 


நிபந்தனையுடன் கடன் வாங்க முடியுமென்றாலும் , கடன் 
வாங்கும் நாடு முழு நம்பிக்கையுடன் இருக்கமுடியாது . மேலும் , 
அப்படிப் பன்னாட்டு நிதியிடமிருந்து கடன் பெறும் உரிமைகளைப் 
பன்னாட்டு நீர்மை சொத்தில் (International liquidity ) ஒரு பகுதி 
யாகவோ , பன்னாட்டுச் செலாவணிக் காப்பிருப்பில் ஒரு பகுதி 


member of 


Gold Tranche means that part of the subscription of a 
the International Monetary Fund to be paid in gold 


) 

) 
488 

மேல்நிலைப் பணவியல் 
யாகவோ கொள்ளக்கூடாது . 25 சதவீதத்திற்குள் பெரும் 
பொன் ட்ராஞ்சுகளை வேண்டுமானால் எவ்வித நிபந்தனையுமின்றி 
பன்னாட்டு நிதியிடமிருந்து பெறலாம் . ஏனென்றால் , இக் கடன் 
அளிப்புக்குத்தான் 25 சதவீத ஒதுக்களவான பொன் இருப்பு 
அந் நிதியிடம் இருக்கிறது . இதன் விளைவாகப் பொன் ட்ராஞ்ச் 
நிலைமை , பல நாடுகளின் பள்னாட்டுச் செலாவணி காப்பிருப்பு 
களின் ஒரு பகுதியாகக் கணக்கிடப்படும் . 
துணை நிற்கும் உடன்பாடுகள் ( Stand by agreements ) 

பன்னாட்டுப் பண நிதியின் நிபந்தனைகளை முன் கூட்டியே 
றைவேற்றி தேவையான கடன் தொகையையும் முன்கூட்டியே 
தெரிவிப்பதற்கு ஒரு உறுப்பு நாட்டுடன் அப் பண நிதி துணை 
நிற்கும் உடன்பாடு செய்து கொள்கிறது . அதாவது , சாதாரண 
மாக வாங்கும் உரிமைகளுக்கு மிகையாக நிதிவசதியை உறுப்பு 
நாடுகளுக்கு அளிக்க அந் நிதி ஒப்புக்கொள்கிறது மிகையான 
தேவையை நிறைவு செய்ய நிதியிடம் போதுமான நிதி இல்லை 
யென்றால் உறுப்பு நாடுகளிடமிருந்து அந் நிதி கடன் வாங்கு 

எடுத்துக்காட்டாக , 1962 - ல் , துணை நிற்கும் உடன் 
பாட்டின் படி , 10 பெரும் நாடுகள் $ 8 பில்லியன் { Billion ) வரை 
நிதிக்கு கொடுத்து ( கடன் ) 

உதவின , 

சில 
குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு மட்டுமே 

கடன் தொகை 
உ.பயோகப்படுத்தப்படலாம் . 

1974 , இரண்டாவது காலாண்டில் பன்னாட்டுப் பண நிதி 
அளத்துள்ளது : - ஏப்ரல் 10 - ல் SDR 1000 மில்லியனுக்குச் 
(சிறப்பு எடுப்பு உரிமைகள் - Special Drawing Rights ) சமமாக 
செலா வணிகளை வாங்கிக் கொள்ள இத்தாலிக்கு ( Italy ) 
அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது . இதேபோல் ஏப்ரல் 29 - ல் 
SDK 24-5 மில்லியனுக்கு ஸ்ரீலங்காவுக்கும் . 

மே 15 - ல் SDR 5 
மில்லியனுக்கு குயானாவுக்கும் ( Guyna ) , மே 17 - ல் SDR 20 
மில்லியனுக்கு கொரியாவுக்கும் ( Karea ) மற்றும் ஜூன் 14 
SDK 31- 25 மில்லியனுக்கு வங்காள நாட்டிற்கும் ( Bangala 
Desh ) அனுமதி 

கொடுக்கப்பட்டிருக்கிறது . அடுத்து வரும் 
அட்டவணை துணை நிற்கும் ஏற்பாடுகளின் நிலையைப்பற்றி 
( ஜூன் 30 , 1974 ) விளக்குகிறது . 


அதே காலத்தில் மே , 1 - ல் SDR 235 மில்லியனுக்கு 
இந்தியாவும் , மே , 29 - ல் SDR 2.8 மில்லியனுக்கு சாட்டம் 
( Chad ) வாங்கின . 


பன்னாட்டுப் பண நிதி 


439 


உதுணை நிற்கும் எற்பாடுகளின் நிலைமை ( 1974 , ஜூலை 30 - ல் ) 

( Status of stand by arrangements ) 


உறுப்பு நாடு 


உடன்பாட்டுத் 

தொகை (AmountAgreed) 


)வாங்கியதொகை 

(Amount purchased) (SDRமில்லி 
யன்கள் 
) 


எடுக்கப்படாத 

மீதி (Undrawn balance) 


வங்காள நாடு 


31-3 


29.2 


2.1 


சிலி ( Chile ) 


79.0 


39.5 


39.5 


கானா ( Guyana ) 


5.0 


5.0 


ஹாதி ( Haiti ) 


இத்தாலி ( Italy ) 


1000.0 


||| 


1000.0 


கொரியா ( Korea ) 


20.0 


20-0 


- 


பாகிஸ்தான் 


75.0 


75.0 


- 


பனாமா 


9.0 


ஸ்ரீலங்கா 


2.45 


7.0 


17 : 5 


சூடான் 


24.0 


19.0 


5.0 


1271.8 


189.7 


11011 


செலுத்து நிலையில் உபரியைக்கொண்ட 

நாடுகளிடம் 
பன்னாட்டுப் பண நிதி வேறு வகைகளில் நடவடிக்கைகளை மேற் 
கொள்கிறது . 

ஒரு நாட்டின் செலுத்து நிலையில் உபரி இருக்கிற 
தென்றால் பண நிதியிடமுள்ள அந்நாட்டுச் செலாவணித் தொகை 
குறைந்து அருமையாகிறது ( Scarce ) எனப் பொருள் . 


அச் சமயங்களில் அவ்வகைச் செலாவணியை அருஞ் 
செலாவணி எனப் பண நிதி அறிவிக்கும் பின் , அந்நாட்டுச் 
செலாவணியை அது கடனாகப் பெறக் கோரும் . கடனாக அளிப்ப 
தற்கு அந்நாடு இணங்கவில்லையென்றால் பொன்னைக் கொடுத்து 


2 . 

Finanee and Developement , I.M.F. Publication , Sep. 1974/ Vo! 11 / 
Number 3 Page 48 . 


440 


மேல் நிலைப் பணவியல் 


அந்த நாட்டுச் செலாவணியை விலைக்கு வாங்குகிறது . அப்படி 
வாங்கிய செலாவணியை வேறு உறுப்பு நாடுகளுக்குக் கடனாக 
அளிக்கிறது . அருஞ்செலாவணிக்கு மிகையான தேவை இருந் 
தால் செலாவணி அளிப்பு வரையறுத்துப் பங்கீடு செய்யப்படும் . 


பன்னாட்டுச் செலாவணிக் காப்பிருப்புகள் (International monetary 

reserves ) : 


கயைனாக 


தான் , 


உலகப் பொன் இருப்பு அதிகரித்ததாலும் , செலாவணிக் 
காப்புகளாக நாடுகளின் செலாவணிகளை அயல் நாட்டு மைய 
வங்கிகள் கையாண்டதாலும் உலகப் போருக்குப் பின் 1985 வரை 

செலாவணிக் காப்பு அதிகரித்தது . ஆனால் , உலக 
வருமானங்கள் மற்றும் வாணிகம் ஆகியவைகளின் வளர்ச்சியை 
ஒப்பிடும்போது செலாவணிக் காப்பின் அதிகரிப்பு சற்றுக் குறைவு 

1965 - க்குப் பின்னர் உலகச் செலாவணியின் காப்புத் 
தொகை குறைந்திருக்கிறது . உலகப் பொன் இருப்பில் 
முன்னேற்றம் ஏதுமில்லை ; குறைவு காணப்பட்டுள்ளது . இதற்குக் 
காரணம் உலகில் வீக்க நிலை ( inflation ) பரவலாகக் காணப் 
பட்டது தான் வீக்க நிலையின் விளைவாகப் பொன்னின் வாங்குந் 
திறன் குறைந்தது . அதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது . 
இதைச் சரிசெய்வதற்காகப் பன்னாட்டுப் பண நிதியும் , மற்ற 
நாடுகளின் அரசுகளும் செலாவணிகளை மதிப்பிறக்கம் செய்யத் " 
தொடங்கின அல்லது பொன்னின் உலக விலையை அதிகரிக்க 
அனுமதித்தன . ச் செயலின் காரணமாக 

விலை உயர்வை 
எதிர்பார்த்துப் பொன்னுக்கு ஊக வாணிகம் ஏற்படத் தொடங் 

ஊக வாணிகத்தால் பொன் இருப்பு , மைய வங்கிகளை 
விட்டு வெளியேறி ஆங்காங்கே 

வைக்கப்பட்டது . 
அதனால் உலகச் செலாவணிக் காப்பு இருப்பிலிருந்தும் பொன்னின் 
அளவு குறைந்தது . 


கியது . 


முடக்கி 


1960 - ல் உலகப் பொருளாதாரக் கொள்கையில் நெருக்கடி 
ஏற்பட்டது . எ நீத வகையிலும் உலகச் செலாவணிகளின் 
இருப்பைக் கூடுதலாக்க இரு முயற்சிகள் எடுக்கவேண்டிய 
தாயிற்று . ஒன்று , பொன் இருப்பை அதிகரித்தல் . அது அதிகரிக் 
கப்பட வேண்டுமானால் 

அளவில் தாடுகளின் செலா 
வணிகளின் மூலம் ( in terms of national currencies ) பொன்னின் 
விலைமதிப்பு உயர்த்தப்பட வேண்டும் . அப்போதுதான் பொன் 
உற்பத்திக்கு ஊக்கம் உண்டாகும் . இவ்வேற்பாடு அவ்வப் 
போது பன்னாட்டுப் பண நிதியால் பல நாடுகளின் இசைவுகேட்டு 


உலக 


--பன்னாட்டுப் பண நிதி 


441 


4 


பொன்னின் மதிப்பு மாற்றியமைக்கப்பட்டது . மற்றொன்று , 
பன்னாட்டுச் செலாவணிக் காப்பை அதிகரிப்பதற்காக அடை 
கயாளச் 

சொத்தை " ( Token asset ) உண்டாக்குவது . இம் முறை 
மிகவும் முக்கியமானதொன்றாகும் . அதற்குச் சிறப்பு 

எடுப்பு 
உரிமை எனப் பெயர் , 


* 


சிறப்பு எடுப்பு உரிமைகள் ( SDR ) ( Special Drawing 

Rights.) * 
1987 - ஆம் ஆண்டு , செப்டம்பரில் ‘ ரியோடி. ஜானிரோ வில் 
( Rio de Janeiro ) பன்னாட்டுப் பண நிதியின் ஆண்டுக்கூட்டம் 
( Annual Meeting ) நடைபெற்ற போது , செயல் இயக்குநர்கள் 
{ Executive Directors ) பண நிதியில் , சிறப்பு எடுப்பு உரிமைகளை 
அடிப்படையாகக் கொண்ட ஒரு திட்டத்தை ஏற்படுத்தப் பரிந் 
துரைகளை ஆளுநர் குழுவின் முன் வைத்தார்கள் . இந்த உரிமை 
களை ஏற்படுத்துவதன் முக்கிய நோக்கம் பன்னாட்டுக் காப்பில் 
-ஒரு புது வகையான சொத்தை ( asset ) ஏற்படுத்துவதாகும் . 
பொன்னும் , பல அந்நியச் செலாவணிகளும் தொடர்ந்து சொத் 
தாக இருக்கும் . அதாவது , பன்னாட்டுப் பண நிதியில் , உலகச் 
செலாவணிக் காப்பானது பொன் , அர்நியச் செலாவணிகள் 
மற்றும் சிறப்பு எடுப்பு உரிமைகள் ஆகியவைகளைக் கொண்டு 
இருக்கும் . இந்தத் திட்டம் ஆளுநர் குழுவால் ஏற்றுக்கொள்ளப் 
பட்டு , 1969 - ல் பண நிதியின் உடன்பாட்டு விதிகளில் சேர்க்கப் 
பட்டது . அப்படியே ,, 1969 ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 
8 ஆம் நாள் பண நிதியில் சிறப்பு எடுப்புக் கணக்கு ( Spectal 
drawing account ) உண்டாக்கப்பட்டது . அந்த நாளிலிருந்து 
சிறப்பு எடுப்புக் கணக்கில் பங்கு பெற விரும்பும் உறுப்பு நாடு 
களுக்குப் பன்னாட்டுக் காப்புச் சொத்து ஒதுக்கீடு செய்யப் 
படுகிறது . அவ்வுரிமைகள் " அலகுகளாக க் ( Units ) SDRS 
கொடுக்கப்படுகிறது . இந்த SDRS ஒதுக்கீடுகளுக்காக எவ்வித 
மான செலாவணியோ , சொத்தோ உறுப்பு நாடுகள் பண நிதிக்கு 
மாற்றம் (transfer ) செய்யவேண்டியதில்லை . உறுப்பு நாடுகளின் 
ஒதுக்களவுக்கேற்ப ஒதுக்கீடு செய்யப்பட்ட நாளிலேயே பங்கு 
பெற விரும்பும் நாடுகளின் கணக்குகளில் SDRS வரவு வைக்கப் 
படும் . 

பின்னர் பண நிதியின் விதிகளுக்குட்பட்டு , அந்தந்த 
நாடுகள் SDRS கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப் 
படும் . எப்போது SDRs ஓதுக்கீடு 

செய்யப்படுகிறதோ 
அப்போதே பன்னாட்டுக் காப்புகளின் இருப்பு அதிகரிக்கிறது . 


Under the " loternational Monetary Fund s existing Articles of 
Agreement , tfie unitt of value of the SDRis fixed as equivalent to 0888761 
grams of the fine gold .. 


எண்ணிக்கையும் 

மேல் நிலைப் பணவியல் 
இதுவரை ( 1970-72 ) மூன்று ஒதுக்கீடுகள் SDRS செய்யப் 
பட்டுள்ளன . இவைகளின் கூட்டுத் தொகை SDRs 9-3 பில்லிய 
னாகும் . அதாவது பன்னாட்டுக் காப்புகளில் 5 சதவீதமாகும் , 
பண நிதியின் மொத்த உறுப்பு நாடுகளான 126 - ல் 9 நாடுகள் 
மட்டும் சிறப்பு எடுப்புக் கணக்கில் பங்கு பெறவில்லை . 
S D R மாற்றங்கள் ( SDR transfers ) : 

SDR 5 பில்லியன் அளவுக்கு 1973 - ஆம் ஆண்டு டிசம்பர் 
31 முடிய நான்கு ஆண்டுகளில் 

ஏறத்தாழ SDRs 1000 
நடவடிக்கைகள் இடம் பெற்றிருக்கின்றன மூன்று முக்கிய 
வழிகளில் பங்குபெறும் நாடுகள் ( Participants ) SDRS வசதிகளை 
உபயோகப்படுத்திக்கொள்கின்றன : ( 1 ) SDX பெறுவதற்காகப் 
பண நிதியால் பெயர் குறிப்பிடப்பட்ட ( designated ) " பங்கு 
கொள்ளும் நாடுகளிடமிருந்து ( Participant Countries ) அந்நியச் 
செலாவணியை அடைதல் ( 2 ) பங்கு கொள்ளும் நாடுகளுக் 
கிடையே ஏற்பட்ட உடன்பாடுகளின் நடவடிக்கைகளால் மற்ற 
நாடுகள் கொண்டிருக்கும் தங்கள் நாடுகளின் செலாவணிகளை கே 
திரும்ப மீட்டுதல் ( redeemable ) ; ( 3 ) பண நிதியில் பொதுற 
கணக்கு மூலம் ( General Account ) பெரும்பாலான உறுப்யா 
நாடுகளின் நடவடிக்கைகள் நடத்தப்படுதல் . 
ஒவ்வொரு 

SDR மாற்றத்தின் 
அடுத்த பக்கத்தில் உள்ள அட்டவணையில் கொடுக்கப் 


வகையான 


பெயர்க் குறிப்பிட்ட நடவடிக்கைகளில் அந்நியச் செலாவணி 
யைப் பெற விரும்பும் ஒரு உறுப்பு, நாடு தனக்கு ஒதுக்கீடு செய்யப் 
பட்ட SDRS- ஐ தேவையான அளவுக்கு அந்நியச் செலாவணி 
யாக மாற்றும்படி பண நிதியைக் கோரும் , அக் கேரிக்கைக் 
கிணங்க பங்குபெறும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சாதா 
மான செலுத்து நிலையைக் கொண்ட நாடுகளைத் தேவையான 
அளவு குறிப்பிட்ட அந்நியச் செலாவணியை ( SDRS ஐப் பெற்றுக் 
கொண்டபின் ) அளிக்கும்படி அப் பண நிதி ஆணையிடும் . 


* Since Jan. 1 , 1970 Participants ha ve been able to use their SDRS 
to acquire needed foreign exchange through transactions which are variously 
reerred to as transactions with designation " , 

S with designation , the disignation process " or 
simply “ designation . According to Articles XXV , section 5 , of Fuud s ; 
Articles of Agreement, “ The Fund shall ensure that a participant Will 
cbable to use its special drawing rights by designating participants to provide 
currency forspecified amountsof special drawing rights........ 


1970-73(SDRSமில்லியன்களில்) 

மொத்தத்தில்நடவடிக்கை மொத்தத்மொத்தத்தில் 

மொத்தத்தில் 

களின்எண் தொகைசதவீதம் 

சதவீதம் 
ணிக்கை 


விவரம் 


29 


பன்னாட்டுப் பண நிதி 


10 


49 


13 


..+ 


20 45 


- 


... 


பங்குபெறும்நாடுகளிடையேமாற்றங்கள் 
(1) 
பெயர்க் 
குறிப்பிடப்பட்டவைகளுடன் 
நட 

61.69.66086661(Transactionswithdesig 
nation) 

927 

19 

113 (2)டன்பாட்டினால்நடவடிக்கைகள்(Tran- 
sactions 
by 
Agreement 
) 

1845 

37 

33 
மொத்தம் 

2772 

56 

146 பங்குபெறுவோர்களிடையேமாற்றங்களும் 

பொதுக் 
கணக்கும் SDRSஉபயோகிப்போர் மனுவாங்குதல்கள்(SDRS-ல்) 

1134 

23 

222 
கட்டணம் 
( 
SDRS- 
ல் 
) 

176 

508 (3)பிற 

26 

1 
மொத்தம் 

1336 

28 

730 
பங்கு 
பெறுவோர் 
SDRS 
பெறுதல் (1) 
SDRS 
வாங்குதல்கள் 

299 

6 

6 SDRஇருப்புகளைத் 
திருத்தியமைத்தல் 
( 
Reconstitution 
of 
SDR 
holdings 
) 

282 

104 (3) 
பொதுக் 
கணக்கில் 
பங்கு 
பெறுவோர்களின் 
செலாவணி 
கூடுதலாக்கப்படுதல் 

145 

3 

9 (4)பிற 

102 

189 
மொத்தம் 

823 

17 

258 ஆகமொத்தம் 

4936 

100 

1134 FinanceAndDevelopment ,I.M.F.Publication,Jure1974,Yo1,1],Number2,page1. 


65 


- 


49.. 


9 


1 12 


22 


443 


.. 


100 


. 


"" 


1444 


மேல் நிலைப் பணவியல் 


இவ்வாறு பங்குபெறும் நாடுகளுக்குள் உதவிகள் பண நிதியின் 
மூலம் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன .. இவ்வகை வசதிகள் 
பொதுவாக வளர்ச்சியடையா நாடுகளுக்கு அளிக்கப்படுகின்றன . 

வேறு சில நடவடிக்கைகள் பண நிதியின் ஆணையில்லாம 
லேயே நாடுகளுக்கிடையே உடன்பாடு மூலம் நடை பெறு 
கின்றன . இந்த உடன்பாட்டில் முக்கியமாகக் குறிப்பிடப்படுவ 
தென்னவென்றால் , ஒரு நாடு தன்னுடைய செலாவணியையே 
மீண்டும் அதை அடைந்திருக்கும் நாட்டிலிருந்து திரும்பப் 
பெறுவது ஆகும் . பெயர்க் குறியீட்டு நடவடிக்கைகளை ஒப்பிடும் 
போது இவ்வகைப் பேரங்கள் பெரும்பாலும் ( 90 % ) தொழில் 
சார்ந்த நாடுகளுக்குள்ளே ( Industrial countries ) நடைபெறு 


கின் றன . 


பொதுக் கணக்கு மூலம் இயக்கப்படும் நடவடிக்கைகளுக் 
காக எந்த அளவுக்கு SDRs பண நிதியால் சேர்க்கப்பட்டு 
உபயோகப்படுத்தப்படுகிறதோ ( to acquire and use SDRS ) 
அந்த அளவுக்கு அவைகளின் சிறப்பியல்பு அமைகிறது . பொதுக் 
கணக்கிலுள்ள செலாவணிகளை மனுக் கொள்முதல் செய்வதற் 
காகவும் , பண நிதியின் வள வாய்ப்புகளை ( Fund s resources ) 
( எடுத்துக்காட்டாக , துணைநிற்கும் ஏற்பாடுகளின் கீழ் எடுப்புச் 
செய்தல் ) பயன்படுத்துவதற்காகப் 

பொதுக் கணக்குக்குக் 
கட்டணம் ( charges ) செலுத்துவதற்காகவும் பங்கு பெறுவோர் 
SDRS பயன்படுத்தவேண்டுமென முதன் முதலிலேயே அப் பண 
நிதி தீர்மானித்தது ; மேலும் , எந்த வகையில் மேற்படி உரிமைகள் 
பயன்படுத்தப்பட வேண்டுமெனவும் விளக்கம் 

கொடுத்தது . 
மேலே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி , SDR 1134 மில்லி 
யனுக்கு மனுக்கொள்முதல்களைப் பங்குபெறும் நாடுகள் செய்திருக் 
கின்றன , அதில் SDR 650 

மில்லியன் ஐக்கிய அரசிடமிருந்து 
( U.K. ) மனுக் கொள்முதல்கள் நடந்திருக்கின்றன . 
1974 - ன் இரண்டாவது 

காலாண்டில் பொதுக் கணக்கி 
லிருந்து வாங்கப்பட்ட செலாவணிகளின் மதிப்பு SDR 485.6 
மில்லியனுக்குச் சமமாகும் மனு வாங்குதல்களின் மதிப்பு SDR 
119.6 மில்லியனுக்குச் சமமாகும் . பன்னாட்டுப் பண நிதியின் 
நடவடிக்கைகளின் தொடக்கத்திலிருந்து 1974 ஆம் ஆண்டு 
ஜூன் முடிய பொதுக் கணக்கிலிருந்து வாங்கப்பட்டவைகளின் 
மதிப்பு SDR 27011.1 மில்லியனுக்குச் சமமாகும் ; எடுப்புகளின் 
மதிப்பு SDR 3505.2 மில்லியனுக்குச் சமமாகும் . 

நிதி 
யிடமுள்ள தெரிந்தெடுக்கப்பட்ட செலாவணிகளின் மதிப்பைக் 
பின்காணும் அட்டவணையில் அறியலாம் : 


பண 


பன்னாட்டுப் பண நிதி 


445 


நிதியிடம் உள்ள தெரிந்தெடுக்கப்பட்ட செலாவணிகள் 
( 1974 ஜூன் முடிய - Fund holdings of selected currencies ) 


* 


செலா வணி 


தொகை 
( SDR 

ஒதுக்களவில் 
மில்லியனில் ) 

சதவீதம் 


ஆஸ்திரேலிய டாலர்கள் 


481.0 


72-3 


134.8 


48-9 


ஆஸ்திரிய ஷில்லிங்குகள் ( Schillings ) 
பெல்ஜிய பிராங்குகள் ( Belgium 
francs ) 


188.1 


28.9 


.. 


கனடா டாலர்கள் 


816.0 


74.2 


191.7 


73.7 


313.9 


19.6 


.. 


1117.7 


74.5 


டென்மார்க் க்கோனர் ( Danish 

knoner ) 
டட்ஸிய மார்க் ( Deutsche mark ) 
பிரான்சு பிராங்குகள் 
அயர்லாந்துப் பவுன்கள் ( Irish 

pounds ) 
இத்தாலிய லியர் ( Italian lire ) 
ஜப்பான் யென் ( Japanese yen ) 
குவெய்த் தினார்கள் ( Kuwaiti dinars ) 
மெக்ஸிகோ பீஸோக்கள் ( Pesos) 


77.7 


84.2 


730.0 


73-0 


* . * 


663-3 


55.3 


45.2 


69.5 


272.2 


73.6 


448.1 


64.0 


நெதர்லாந்து கில்டர்ஸ் ( Nether 

land guilders ) 
நார்வேஜிய க்ரோனர் ( Norwei 
ghan kroner ) 


173-8 


72.4 


பவுன்ஸ் டெர்லிங் 


2683.3 


95-8 


க்ரோனர் (Swedish 


ஸ்வீடன் 
kroner ) 


231.5 


71-2 


அமெரிக்க டாலர்கள் 


5866.5 


87.6 


Ibid . page 48 . 


GloCar6 støUL.RU 


( BIBLIOGRAPHY ) 


1. Raymond P. Kent , Money and Banking , - 1949 . 


2. Paul B. Trescott , Money , Banking and Economic 

Welfare ( Second edition ). 


3. George N. Halm , “ Economics of Money and Banking , 

1956 . 


4. George N : Halm , Monetary Theory , - 1960 . 


5. Geoffrey Crowther , " An Outline of Money ,--1962 . 


6 . 


Charles R. Whittlesey , Arthur M. Freedman , Edward 

S. Herman , Money and Banking : Analysis and 
Policy , - 1969 . 


7 . 


M. C. Vaish , "Monetary Theory , --1968 . 


8. Charles P.Kindlebrger , International Economics ._ 1966 . 


9 . 


P. T. Ellsworth , The International Economy ,- 1964 . 


10. R. W. Clower ( Editor ), Monetary Theory , Selected 

Readings , --1969. 


11 . 


Honor Croome, " Introduction to Money , - 1956 . 


12. Paul Einzig , ‘ Monetary Policy -Ends and Means , - 1964 .. 


13. F. S. Brooman , Macro Economics ",-1970 , 


14. Harry G. Johnson , " Essays in Monetary Economics , 

1970 . 


15 . 


R. G. Hawtrey , Currency and Credit , ---- 1950 . 


16. Kenneth K. Kurihara , Monetary Theory and Public 

, “ 
Policy , 1967 . 


மேற்கோள் தூற்பட்டியல் 


447 


17 . 


Lester V. Chandler , An Introduction to Monetary 

Theory , - 1966 . 


18. Lester V. Chandler , The Economics of Money and 

Banking ,-- 1963. 
19 . Alvin H. Hansen , Monetary Theory and Fiscal Policy , 

1949 . 


20. ‘ 

Alvin H. Hansen , Fiscal Policy and Business Cycle , 

1941 . 


21. J. L. Hanson , "Monetary Theory and Practice , - 1968 . 


22 . 


A. C. L. Day , Outline of Monetary Economics ,-1967 . 


23 . 


John M. Culbertson , “ Money and Banking , - 1972 . 


24. Reserve Bank of India ( Bombay ) History of the 

Reserve Bank of India , - 1970 . 


25 . 


R. J. Ball , Inflation and the Theory of Money ,-1966 . 


26. D. H. Robertson , Money , - 1948 . 
27 . Norman Crump . The ABC of the Foreign Exchanges , 

1963 . 


28. The Reserve Bank of India , Functions and Working , 

1970 . 


29. Don Patinkin , Money , Interest and Prices , ( Second 

Edition ) . 


30. Rollin G. Thomas, Our Modern Banking and Monetary 

System , ( Fourth Edition ). 


31. Paul. M. Horvitz, Monetary Policy and the Financial 

System . 
32. J. M. Keynes , “A Treatise on Money?. 

Tract on Monetary Reform , - 1923 . 
34 , 

General Theory of Employment, Interest , 

and Money . 


33 . 


9 


448 


மேல்நிலைப் பணவியல் 


35. W. E. L. Coulborn , An Introduction to Money . 


36. Estey , Business Cycles , 1956 . 


* A Contribution to the Theory of the Trade 


37. J. R. Hicks , 

Cycle 


• The Economics of John Maynard 


38. Dudley Dillard , 

Keynes . 


Various Issues of 


( a ) Reserve Bank of India Bulletin . 
( b ) Commerce . 
(c ) Indian Finance . 
( d ) Finance and Development (I. M. F. and World Bank 

Group ). 
( e ) State Bank of India , Monthly Review . 


-- 


கலைச்சொற்கள் 


A 





- 


Accelerator 
Acceptance house 
Acceptance market 
Accommodation bills 
Accumulation 
Agency services 
Aggregate demand 
Amalgamation 
Arbitrage 
Assignats 
Average propensity to con 

sume 
Average propensity to save 
Autonomous investment 


வேகப்படுத்தி , முடுக்கி 
ஏற்பகம் 
ஏற்புச் சந்தை 
கடனுதவி மாற்றுச் சீட்டுகள் 
சேர்க்கை , குவிவு 
முகமைப் பணிகள் 
மொத்தத் தேவை 
ஒன்றிணைப்பு 
ஆர்பிட்ரேஜ் ( நிரவல் பேரம் ) 
அசை நட்டுகள் 


- 


-- 


பு- 1.EAMAHA 


-- 


-- 


- 


சராசரி நுகர்வு நாட்டம் 
சாரசரிச் சேமிப்பு நாட்டம் 
சார்பற்ற முதலீடு 


B 


Balance of payments 
Balance of trade 
Bank Charter Act 


- 


Bank demand deposits 
Banker 
Banking Enquiry Committee 
Banking Regulation Act 
Bank notes 
Bank rate 
Barter system 
Base year 
Bilateral trade balances 
Bill market 
Bill of exchange 


செலுத்து நிலை 
வாணிக நிலை 
இங்கிலாந்து 

வங்கிச் சாசனச் 
சட்டம் 
வங்கித் தேவை வைப்புகள் 
வங்கியர் 
வங்கி முறை விசாரணைக் குழு 
வங்கிய ஒழுங்காற்றுச் சட்டம் 
வங்கித் தாள்கள் 
வங்கி வீதம் 
பண்டமாற்று முறை 
தள ஆண்டு 
இரு முக வாணிக நிலுவைகள் 
மாற்றுச் சீட்டுச் சந்தை 
மாற்றுச் சீட்டு 


450 


மேல் நிலைப் பணவியல் 


Bimetallic Standards 


Bimetallism 
Board of Governors 
Bonus deposit system 
Bottleneck inflation 
Buyer 
Budget 


இரு உலோகச் செலாவணித் 

திட்டங்கள் 
இரு உலோக முறை 
ஆளுநர் குழு 
மேலூதிய வைப்பு முறை 
உற்பத்தித் தடை வீக்கம் 
வாங்குநர் 
வரவு- செலவுத் திட்டம் 


C 


* 


- 


- 


Call money market 
Capital goods 
Capital in flow 
Capital market 
Capital outflow 
Cartels 
Cash - Balance Theory 
Cash - credit 
Central Bank 
Chain Index Number 
Circular flow 
Civil 
Claim 
Clean bill 
Clearing house 
Coinage Act 
Collateral security 
Commodity money 
Commodity Standards 
Conference 
Consumers 
Consumption expenditure 
Consumption function 
Contribution 
Controller of credit 
Cooperative Credit Institu 

tions 
Corporation 
Cost of living index 
Cost - push inflation 


அழைப்புப் பணச்சந்தை 
மூலதனப் பொருள்கள் 
உள் வரு மூலதனம் 
மூலதனச் சந்தை 
வெளிச் செல் மூலதனம் 
கார்டெல்கள் 
ரொச்க- இருப்புக் கோட்பாடு 
ரொக்கக் கடன் 
மைய வங்கி 
தொடர் குறியீட்டெண் 
சுழற் ஓட்டம் 
குடிமை 
கோருரிமை 
தூய மாற்றுச் சீட்டு 
தீர்வகம் 
நாணயமாக்கச் சட்டம் 
துணைப் பிணையம் 
பண்டப் பணம் 
பண்டத் திட்டங்கள் 
மாநாடு 
நுகர்வோர் 
நுகர்வுச் செலவு 
நுகர்வுச் சார்பு 
பங்களிப்பு 
கடன் கட்டுப்படுத்துநர் 


- 


- 


- 


| 
| 
| 
| 


கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் 
கூட்டுரு 
வாழ்க்கைச் செலவுக் குறியீடு 
செலவு -உந்து வீக்கம் 


- 


கலைச்சொற்கள் 


451 


- 


--- 


Council bills 
Credit control 
Credit creation 
Credit market 
Credit money 
Creeping inflation 
Cumulative excess 
Currency 
Current account 


மன்ற மாற்றுச் சீட்டுகள் 
கடன் கட்டுப்பாடு 
கடனாக்கம் 
கடன் சந்தை 
கடன் பணம் 
தவழும் வீக்கம் 
குவிவுக் கூடுதல் 
பணவியல் , செலாவணி 
நடப்புக் கணக்கு 


- 


-- 


D 


- 


Debasement 
Debentures 
Decimal coinage system 


|| 


- 


- 


De - facto 
Deficit 
Deflation 
De - jure 
Demand - pull inflation 
Demonetization 
Depositor 
Deposits 
Depression 
Derivative deposits 
Désuetude 
Devaluation 
Discount 
Discount house 
Discount market 
Disequilibrium 
Dis - inflation 
Disguising unemployment 
Disposable income 
Dividend 
Documents of title to goods 
Double - Entry Book - Keeping 
Downswing 
Durable goods 


மதிப்புக் குறைப்பு 
கடனீட்டுப் பத்திரங்கள் 
பதின்மான நாணயமாக்கு 

முறை 
நிகழ்வு நிலை 
பற்றாக்குறை 
வாட்டம் 
சட்ட நிலை 
தேவை - இழுப்பு வீக்கம் 
பணஞ் செல்லாப்படுத்துகை 
வைப்பாளர் , வைப்புநர் 
வைப்புகள் 
மந்தம் 
பிறப்பிக்கப்பெற்ற வைப்புகள் 
வழக்காற்றொழிவு 
மதிப்புக் குறைப்பு 
கழிவு , வட்டம் 
கழிவகம் 
கழிவுச் சந்தை 
சமநிலைக் கேடு 
வீக்கக் குறைப்பு 
மறைவு வேலையின்மை 
செலவழிப்பு வருமானம் 
பங்காதாயம் 
சரக்குரிமை ஆவணங்கள் 
இரு நிலைப் பதிவு முறை 
கீழ்வீச்சு 
உறுதிப் பொருள்கள் 


- 


- 


- 


Hm 


- 





452 


மேல் நிலைப் பணவியல் 


E 


- 


- 


- 


Elasticity 
Employment multiplier 
Endorsement 
Entrepreneur 
Equation 
Equation of exchange 
Equilibrium 
Exchange control 
Exchange rate 
Exchange ratio 
Exchequer orders 
External value 


நெகிழ்ச்சி 
வேலைப் பெருக்கி 
மேலெழுத்து 
தொழில் முயல்வோர் 
சமன்பாடு 
மாற்றுச் சமன்பாடு 
சமநிலை 
நாணயமாற்றுக் கட்டுப்பாடு 
நாணய மாற்று வீதம் 
மாற்று விகிதம் , வீதம் 
கருவூல ஆணைச் சீட்டுகள் 
புற மதிப்பு 


- 


- 


- 


- 


F 


- 


- 


Face value 
Factor cost 
Factors of production 
Fair - Weather Standard 
Favourable balance of trade 
Federal funds 
Federal Reserve Banks 
Federal reserve system 
Feudal lord 
Fiat standards 
Fiscal policy 
Fixed deposit 
Fixed Fiduciary System 
Fluctuations 
Foreign exchange 


முகமதிப்பு 
காரணி விலை 
உற்பத்திக் காரணிகள் 
விரும்பத்தக்க காலத் திட்டம் 
சாதக வாணிக நிலை 
கூட்டு நிதிகள் 
கூட்டரசுக் காப்பு வங்கிகள் 
கூட்டரசுக் காப்பு முறை 
நிலமானியக் கோமகன் 
ஆணைத் திட்டங்கள் 
அரசிறைக் கைக்கோள் 
தவணை வைப்பு 
நிலைபெரா நம்பக முறை 
ஏற்ற இறக்கங்கள் , அலைவுகள் 
அன்னியச் 

செலாவணி , 
நாணய மாற்று 
வாய்பாடு 
முன்னோக்கிய பேரம் 
முன்னோக்கிய நாணய மாற்றுச் 

சந்தை 
தொழில் அமைவு மாற்ற வேலை 


- 


Formula 
Forward dealing 
Forward exchange market 


Frictional unemployment 


-- 


யின்மை 


- 


Full - bodied coins 
Full employment level 
Functions of money 


- 


நிறை உரு நாணயங்கள் 
முழு வேலைவாய்ப்பு மட்டம் 
பணத்தின் பணிகள் 


கலைச்சொற்கள் 


458 


- 


Galloping inflation 
General price level 
General utility services 


|| 


- 


-- 


H 


Gift 
Gold Bullion Standard 
Gold Coin Standard 
Gold Exchange Standar 
Gold export point 
Gold import point 
Gold Mohur 
Gold point 
Gold Standard reserve 
Gold Tranches 
Governor - General 
Grains 
Greenbacks 
Gross National Product 


தாவும் வீக்கம் 
பொதுவிலை மட்டம் 
பொதுப் பயன்பாட்டுப் பணி 
கள் 
கொடை 
பொற்கட்டித் திட்டம் 
பொற்காசுத் திட்டம் 
பொன் மாற்றுத் திட்டம் 
பொன் ஏற்றுமதி எல்லை 
பொன் இறக்குமதி எல்லை 
பொன் மோகரா 
பொன் நிலை 
பொன் திட்டக் காப்பு 
பொன் ட்ராஞ்சுகள் 
ஆட்சித் தலைவர் 
குன்றிமணிகள் 
பச்சைப்புறத் தாள்கள் 
நாட்டு மொத்த உற்பத்தி 


- 


- 


-- 


- 


- 


H 


Hedging 
Holding companies 
Home charges 
Horizontal axis 
Hundis 
Hyper inflation 


நட்டத் தடை பேரம் 
பிடிப்பு நிறுமங்கள் 
உள்நாட்டுப் பொறுப்புகள் 
படுகிடை அச்சு 
உண்டியல்கள் 
மிகையான வீக்கம் 


- 


- 


I 


Ideal Index Number 
Identity 
Inconvertible paper money 
Index Number 
Index of consumer prices 
Indian Constitutional 

Reforms 
Indigenous banker 
Industrial Revolution 
Inflation 
Inflationary gap 


நிறைவுக் குறியீட்டெண் 
முற்றொருமை 
மாற்றுரிமையற்ற தாள்பணம் 
குறியீட்டெண் 
நுகர்வோர் விலைவாசிக்குறியீடு 
இந்திய அரசியலமைப்புச் சீர் 
திருத்தங்கள் 
நாட்டு வங்கியர் 
தொழிற் புரட்சி 
வீக்கம் 
வீக்க இடைவெளி 


||| 


4454 


மேல் நிலைப் பணவியல் 


- 


Inflationary - spiral 

வீக்கச் சுழலேறி 
Insurance 

காப்பீடு 
Insurance premium 

காப்பீட்டு முனைமம் 
Interaction 

பின்னிய செயல் 
Interest arbitrage 

வட்டி நிரவல் 
International Bank for Recon- புனரமைப்பும் , வளர்ச்சிக்கு 

struction and Development மான பன்னாட்டு வங்கி 
International Monetary Fund பன்னாட்டுப் பண நிதி 
International Monetary 

பன்னாட்டுச் செலாவணி காப் 
Reserves 

பிருப்புகள் 
Investment expenditure 

முதலீட்டுச் செலவு 
Investment function 

முதலீட்டுச் சார்பு 
Investment multiplier 

முதலீட்டுப் பெருக்கி 
Invisible items 

கட்புலனாகா இனங்கள் 
Issue Department 

( பண ) வெளியீட்டுத் துறை 


-- 


L 


AN 


- 


- 


- 


Labourer 
Laissezfaire policy 
Legal tender 
Legislative Council 
Lender of the Last Resort 
Licence 
Liquidity 
Long - run 


வேலையர் 
தலையிடாக் கொள்கை 
சட்ட நாணயம் 
சட்ட மன்றம் 
இறுதி நிலைக் கடன் ஈவோன் 
உரிமம் 
நீர்மைத் தன்மை 
நெடுங்காலம் 


- 


M 


-- 


- 


Marginal efficiency of capi 

tal 
Marginal propensity to con 


மூலதனத்தில் இறுதி நிலைத் 

திறன் 
இறுதி நிலை நுகர்வு நாட்டம் 


| 


sume 


- 


Marginal propensity to save 
Maximum 
Maximum fiduciary system 
Measure of value 
Medium of Exchange 
Mercantalism 
Minimum 
Minimum reserve system 
Mint - per value 


இறுதி நிலை சேமிப்பு நாட்டம் 
பெருமம் 
பெரும் நம்பக முறை 
மதிப்பளவை 
பரிவர்த்தனைச் சாதனம் 
வாணிகத் தத்துவம் 
குறுமம் 
குறுமக் காப்பு முறை 
நாணய அச்சக மதிப்பு 


- 


கலைச் சொற்கள் 


455 


- 


- 


Monetary policy 
Monetary Standards 
Monetary system 
Money 
Money inflation 
Money lender 
Money market 
Money on the wing 
Money sitting 
Mono - metallism 
Moral suasion 
Moratorium 
Mortgage 
Multi - Bank 
Multiple Exchange Rates 
Multiplier 


பணவாக்கக் கைக்கோள் 
பணத் திட்டங்கள் 
பணவாக்க முறை 
பணம் 
பணவீக்கம் 
லேவாதேவிக்காரர் 
பணச் சந்தை 
பறக்கும் பணம் 
அமர்ந்த பணம் 
ஓர் உலோக முறை 
நயக் கண்டிப்பு 
கடன் ஒத்திவைப்பு 
அடைமானம் 
பலமுக வங்கி 
பல நாணய மாற்று வீதங்கள் 
பெருக்கி 


+ 


- 


-- 


National Income 
National Income Accounts 
Negative 
Negotiable instrument 
Negotiation 
Neutrality of money 
Note - issue 
Notification 


N 
நாட்டு வருமானம் 
நாட்டு வருமானக் கணக்குகள் 
எதிர் 
மாற்று முறையாவணம் 
ஆவண மாற்றுதல் 
நடுநிலையான பணக்கொள்கை 
தாள்பண வெளியீடு 
அறிக்கை 


O 


Open inflation 
Open market operations 


- 


Order 


வெளிப்படை வீக்கம் 
வெளிச்சந்தை 

நடவடிக்கை 
கள் 
அனுப்பாணை 
உற்பத்தி 
மேல்வரை பற்று 
மிகை மதிப்பு 


Out put 


- 


|||| 


- 


Overdraft 
Over valuation 


- 


P 


Paper Currency Act 
Paper Standard 
Parent Company 


காகிதச் செலாவணிச் சட்டம் 
தாள்பணத் திட்டம் 
மூல நிறுமம் 


- 456 


மேல் நிலைப் பணவியல் 


Pegging 


- 


- 


- 


- 


நிலைப்படுத்துதல் , முளை அடித் 

தல் 
ஓய்வூதியம் 
ஆள்சார் வருமானம் 
நேர் 
முனைமம் 
விலை - பொன் இடப்பெயர்ச்சி 
முதனிலை வைப்புகள் 
முதன்மைப் பணிகள் 
உற்பத்திச் சார்பு 
கடனுறுதிச் சீட்டு 
நுகர்வு நாட்டம் 
வீத அளவுக் காப்பு முறை 
செழிப்பு 
உளக் கோட்பாடு 
உளக் காரணிகள் 
பொதுக் கடன் 
பொதுச் சட்டம் , 480 
வாங்குந்திறன் ச ம நி லைக் 
கோட்பாடு 


Pension 
Personal income 
Positive 
Premium 
Price - Specie - Flow 
Primary deposits 
Primary functions 
Production function 
Promissory note 
Propensity to consume 
Proportional reserve system 
Prosperity 
Psychclogical Theory 
Psychological factors 
Public Debt 
Public Law , 480 
Purchasing Power Parity 

Theory 


- 


- 


- 


Qualitative Credit Control 

Method 
Qnantitative Credit Control 

Method 
Quantity Theory of Money 
Quota 


Q 
கடன் தன்மைக் கட்டுப்பாட்டு 

முறை 
கடன் அளவுக் கட்டுப்பாட்டு 

முறை 
பண அளவுக் கோட்பாடு 
ஒதுக்களவு 


--- 


- 


Rate of interest 
Rate of return 
Rationing of credit 
Real Income 
Recession 
Recovery 
Recurring Deposit 
Rediscount rate 
Reflation 
Relative prices 
Relative value 


R 
வட்டி வீதம் 
விளைவு வீதம் 
கடன் பங்கீடு 
மெய் வருமானம் 
சரிவு 
மீட்சி 
தொடர் வைப்பு 
மறு கழிவு வீதம் 
மீட்சி நிலை வீக்கம் 
விலைகளின் தாரம் பிரியம் 
ணை மதிப்பு 


||| 


- 


து 


- 


-- 


- 


- 


- 


- 


Sivec 

மதிப்பின் வைப்பு 
கலைச்சொற்கள் 

457 
Renaissance 

மறுமலர்ச்சி 
Reparations 

இழப்பீடுகள் 
Repressed inflation 

ஒடுக்கப்பட்ட வீக்கம் 
Retail Price Index 

சில்லறை விலைக் குறியீடு 
Reverse Council Drafts 

மறுதலை மன்ற மாற்றுச் சீட்டு 

கள் 
Royal Commission on Indian இந்தியச் செலாவணி மற்றும் 
Currency and Finance 

நிதிபற்றிய அரசுக் குழு 
Royalty 

உரிமைத் தொகை 
Running inflation 

ஓடும் வீக்கம் 

S : 
Saving 

சேமிப்பு 
Savings Account 

சேமிப்புக் கணக்கு 
Scheduled Banks 

அட்டவணையில் கண்ட வங்கி 

கள் 
Securities 

பிணையங்கள் , பத்திரங்கள் 
Securities Exchange Act 

பிணையங்கள் மாற்றுச் சட்டம் 
Selective Credit Control 

தேர்வுக் கடன் கட்டுப்பாடு 
Beller 

விற்குநர் 
Shareholder 

பங்குநர் 
Short - run 

குறுங்காலம் 
*" Iver Certificates 

வெள்ளிச் சான்றிதழ்கள் 

வெள்ளி நாணயத் திட்டம் 
Simple Deposit System 

எளிய வைப்பு முறை 
Special drawing rights 

சிறப்பு எடுப்பு உரிமைகள் 
Specialisation 

சிறப்புத் தேர்ச்சி 
peculative motive 

ஊக இலாப நோக்கம் 
pot exchange rate 

உடனடி நாணய மாற்று வீதம் 
Socialistic economy 

பொதுவுடைப் பொருளாதாரம் 
stabilisation 

நிலைபேறாக்கம் 
Standard Money 

திட்டப் பணம் 
Standard of Deferred Payment- பின் செலுத்தும் திட்ட 

அளவை 
Standard of value 

திட்ட மதிப்பு 
Stock exchange 

பங்கு மாற்றுச் சந்தை 
Store of value 
Structural balance 

அமைப்புச் சமநிலை 
Subsidiary coins 

துணை நாணயங்கள் 
ſubsidiary functions 

துணைப் பணிகள் 


-ம் 


- 


-- 


- 


- 


458 


மேல்நிலைப் பணவியல் 


T 


-- 


-- 


உப்பு 


- 


Tariff 
Token cuin 
Trade Cycle 
Transactions 
Transfers 
Transitional period 
Travellers cheque 
Treasures 
Treasury Bill 
Treasury notes 
True inflation 
Trustee 


காப்பு வரி 
அடையாளப் பணம் 
வாணிபச் சுழல் 
பேரங்கள் , நடவடிக்கைகள் 
மாற்றுகைகள் 
இடப்பெயர்வு காலம் 
பயணர் காசோலை 
அரும் பொருள்கள் 
கருவூல மாற்றுச் சீட்டு 
கருவூல நோட்டுகள் 
மெய் வீக்கம் 
பொறுப்பாளர் 


+ 


* 


U 


- 


-- 


ஒப்புறுதியாளர் 


- 


Underwriter 
Unfavourable balance of 

trade 
Unitas 
Unit of Account 
Unweighted Index Number 
Upswing 


- 


பாதக வாணிக நிலை 
யூனிட்டாக்கள் 
கணக்கலகு 
நிறையிடாத குறியீட்டெண் 
மேல் வீச்சு 


Value of money 
Varying reserve ratio 
Velocity 
Vertical axis 
Visible items 
Volume of trade 
Voluntary unemployment 


பணத்தின் மதிப்பு 
காப்பு வீதத்தை மாற்றுதல் 
சுழல் வேகம் 
செங்குத்தச்சு 
காண்புறு இனங்கள் 
வாணிக அளவு 

விருப்ப வேலையின்மை 
W 

நடக்கும் வீக்கம் 
நிறையிட்ட குறியீட்டெண் 
வெள்ளை அறிக்கை 

விற்பனை விலைா 
குறியீடு 
உலக வங்கி 


*Walking inflation 
Weighted Index Number 


White paper 


While - sale price index 


மொத்த 


--- 


World Bank 


பா . 


· 


. 


得日 


1 


, 


: 


{ 


